தொல்காப்பியம்‌ 


சைவ சித்தாந்த நோக்கில்‌ 


நூலாக்கம்‌: 
சைவ சித்தாந்தப்‌ புலவர்‌, சைவ சித்தாந்தக்‌ கலாநிதி 
சிவத்திரு ௮. சொ. சுப்பையா எம்‌.ஏ., 
சிறப்புநிலைப்‌ பேராசிரியர்‌ 
தமிழியல்‌ துறை 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ 


அண்ணாமலைநகர்‌: - 608 002. 


17 1997 
\ Act.N?, 25924 
| | 74 (4 


தொல்காப்பியம்‌ 
சைவ சித்தாந்த நோக்கில்‌ 
(அறிவியல்‌ ஒப்பாய்வுப்‌ படங்களுடன்‌ ) 


நஸாக்கம்‌ 
சைவ சித்தாந்தப்‌ புலவர்‌, சைவ சித்தாந்தக்‌ கலாநிதி 
சிவத்திரு அ. சொ. கூப்யையபா, ஏம்‌.ஏ,, 
சிறப்புநிலைப்‌ பேராசிரியர்‌ , தமிழியல்துறை 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌. 


அண்ண ஈமலைம்‌ பல்‌ 
அண்ணாமலை நகர்‌ - 608002 
1997 


முதற்பதிப்பு: 1997 


உரிமை: அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, 


விலை: 130 தக 


அர்ப்பணிப்பு 


சைவத்‌ தமிழ்ச்‌ சான்றோராகிய தொல்காப்பியர்‌, சங்கம்‌ 
அமர்ந்து இறைமை பேணிய தமிழ்ப்‌ புலவர்கள்‌, சிவப்பணியே 
தலையாய பணியாகக்‌ கொண்ட ஆன்றோர்கள்‌ ஆகியோரது 
மலர்த்‌இருவடிகளில்‌ இந்நூலை அர்ப்பணிக்கிறேன்‌. அவர்கள்‌ 
இதனை ஏற்றுச்‌ சிறந்ததோர்‌ நறுமண மாலையாக்கிச்‌ சவபெரு 
மான்‌ இருவடியில்‌ சேர்ப்பார்களாக! 


அ.சொ. கயப்பையா 


டாக்டர்‌ எம்‌, ஜி. முத்துக்குமார, 
துணைவேந்தர்‌, 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌. 


அணிந்தூரை 


அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழியல்துறை வெளியீ 
டான “தொல்காப்பியம்‌ -- சைவ சித்தாந்த நோக்கில்‌”? என்ற 
இந்நூலை முழுவதுமாகப்‌ படிக்கும்‌ வாய்ப்புச்‌ கிடைத்தமைக்கு 
மிகவும்‌ மகிழ்வுறுகிறேன்‌. 


**ஆடூர்‌ திரு எம்‌. இரத்தினசபாபதிப்‌ பிள்ளை நினைவு அறக்‌ 
கட்டளை”* சார்பில்‌, 1989 ஜனவரி 3, 4 தேதிகளில்‌ சைவ சத்‌ 
தாந்தக்‌ கலாநிதி, சிவத்திரு ௮. சொ. சுப்பையா அவர்கள்‌ 
நிகழ்த்திய மூன்று சொற்பொழிவுகளின்‌ நல்லதொரு விரிவாக்க 
மாக இந்நூல்‌ திகழ்கிறது. ஆன்மீகத்தையும்‌, அறிவியலையும்‌ 
ஒப்பாய்வு செய்து, ஒருங்கிணைப்பு வரைபடங்களையும்‌ ௨௫௬ 
வாக்கி, உயரிய பல. நூல்களிலிருந்து மேற்கோள்கள்‌ காட்டி 
எளிய உவமைகளோடு இனிய தமிழில்‌ இந்நூலை யாத்திருப்பது 
மிகவும்‌ பாராட்டுக்குரியதா கும்‌. ; 


தொல்காப்பியம்‌ என்ற பழம்பெருந்‌ தமிழ்நூல்‌ சங்ககாலத்‌ 
தமிழ்‌ இலக்கியங்களுக்கு இலக்கணமாகத்‌ திகழ்ந்த பெருமை 
யுடையது. ஆதலால்‌, இதனை, ஒரு மொழி இலக்கணம்‌ என்ற 
அளவிலேயே உரையாசிரியர்கள்‌ பலரும்‌ இதுகாறும்‌ பொருள 
மைதி கண்டனர்‌. ஒரு நூலுக்குப்‌ பலவகைத்தாய்‌ உரைகள்‌ 
அமையலாமாயினும்‌, விழுமிய கருத்து விளக்கமாக அமைகிற 
உரையே பெறிதும்‌ பயனுடைத்து என்பது தொல்காப்பியரின்‌ 
கொள்கை. அதற்கு ஏற்ப, “இஃது ஓர்‌ அரிய வாழ்வியல்‌ 
இலக்கணம்‌ எனவும்‌, சிவயோகநெறி நின்று உள்முகமாகத்‌ தத்தம்‌ 
உடம்பினுள்ளே உற்று நோக்குவார்க்குத்‌ தம்முள்ளே அழப்‌ 
புதைந்து கிடக்கும்‌ அரிய பல ஆன்மீகக்‌ கருவூலங்களை அள்ளித்‌ 
தரவல்ல சைவசித்தாந்த ஞானநூல்‌ இது” எனவும்‌ சான்றுகள்‌ 
பல கூறிப்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுக்காலத்‌ தமிழினத்தின்‌ பாரம்‌ 


பரியப்‌ பெருமைகளை எடுத்தியம்புவது இந்நூலின்‌ தனிச்சிறப்‌ 
பாகும்‌; அந்த வகையில்‌ இதுவே முதலாவது உரைநூல்‌ என்று 
கூறுதலும்‌ பொருந்தும்‌. : 


*நிலையானதும்‌, அறிவுமயமானதும்‌, துன்பக்‌ கலப்பில்லா தது 
மான (சதித்‌ ஆனந்தப்‌) பேரின்பம்‌ ஒன்று உள்ளது; அதனை 
இறப்பிற்குப்‌ பின்‌ பெறுறெ மூத்‌இநிலையில்‌ மட்டுமன்றி இப்‌ 
பூவுலகில்‌ இப்பூத உடம்பிலேயே நாம்‌ நுகர்ந்து இன்புறுறெ 
வாய்ப்புகளும்‌, அதற்கான பயின்‌ முறைகளும்‌ உள்ளன என்பது 
தொல்காப்பியர்‌ கருத்து. இதனை அவர்‌, 


“அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ 
தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே?” 


என்ற ஓர்‌ அழயெ நூற்பா மூலம்‌ அறிவுறுத்துகறொர்‌. 


“உள்ளம்‌ பெருங்கோயில்‌, ஊனுடம்பு ஆலயம்‌” என்பார்‌ 
இருமூலர்‌. என்‌ 'உடலிடம்‌ கொண்டாய்‌, யான்‌ இதற்கு இலன்‌ 
ஓர்‌ கைம்மாறே' எனச்‌ சிவபெருமானைப்‌ பரவித்‌ திருவாசகப்‌ 
பண்ணிசைப்பார்‌ மாணிக்கவாசகர்‌. இதேபோல்‌, அப்பரும்‌, 
சுந்தரரும்‌, அழகுதமிழ்‌ ஞானசம்பந்தரும்‌ தத்தம்‌ ஊனுடம்‌ 
பினுள்ளே உறுபொருளைத்‌ “தேடிச்‌ கண்டு கொண்ட சீர்மை 
யினைத்‌ தேவாரப்‌ பனுவல்களில்‌ பலவாறு எடுத்தியம்புவர்‌. 


இந்நூலைக்‌ கற்போர்க்கு நூலாசிரியரின்‌ நுண்மாண்‌ நுழை 
புலமும்‌, அவரது தமிழ்‌, ஆங்கிலம்‌, வடமொழி ஆகிய மும்‌ 
மொழிப்‌ பயிற்சியும்‌, சைவசமயச்‌ செந்நெறியில்‌ அவர்கள்‌ 
கொண்டுள்ள பல்லாண்டு அனுபவமும்‌, *யாம்பெற்ற இன்பம்‌ 
பெறுக இவ்வையகம்‌” என்ற சீரிய குறிக்கோளோடு, அவர்கள்‌ 
உள்ளுணர்வால்‌ தாம்‌ தெளிந்த அரிய ஆன்மீக உண்மைகளைப்‌ 
பண்டைத்தமிழ்‌ இலக்கிய இலக்கணங்களோடும்‌ நவீன அறிவிய 
லோடும்‌ இணைத்து ஐயம்‌திரிபின்‌ றிப்‌ பிறருக்கு வெளிப்படுத்து 
இற இறனும்‌ நன்கு புலனாகும்‌. 


இவ்வமையம்‌ நமது அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழியல்‌ துறையில்‌ ிறப்புநிலைப்‌ பேராசிரியராகத்‌ திருமுறை 
உரை ஆய்வு மேற்கொண்டிருக்கும்‌ நூலாசிரியர்‌ சிவத்திரு 
௮ சொ. சுப்பையா அவர்கள்‌, மேன்மேலும்‌ பல ஆய்வு விரி 
வுரைகளை எழுதித்‌ தமிழகத்தின்‌ பழம்பெரும்‌ பண்பாட்டினை 
யும்‌, தமிழினத்தின்‌ மறைந்து நடக்கும்‌ கூர்த்த மதித்திறனையும்‌ 
உலகறியச்‌ செய்வதற்கு இறைவன்‌ திருவறாள்‌ புரிவாராக! 

பயனுடைய இந்த நூலை, எங்கள்‌ பல்கலைக்கழகத்தின்‌ 
வெளியீடாக உலகுக்கு அறிமுகம்‌ செய்வதில்‌ யான்‌ பெருமகிழ்‌ 
வெய்துகிறேன்‌. ்‌ 


6--1--1997 எம்‌. ஜி. -முத்துக்குமாரசாமி 


டாக்டர்‌ அ. ஆனந்தநடராசன்‌, 
தமிழியல்‌ துறைத்தலைவர்‌ 
இந்தியமொழிப்புல முதன்மையர்‌, 
அண்ணாமலைப்பல்கலைக்கழகம்‌. 
பதிய பூரை 

தமிழ்‌ என்றாலே அமுதம்‌, இன்பம்‌ என்பன ' பொருள்‌. 
தமிழ்‌ கூறும்‌ நல்லுலகில்‌ அமுத ஊற்றாக இன்பம்‌ பயப்பது, மிகத்‌ 
தொன்மையான சைவப்‌ பெருநெறியாகும்‌. அது திராவிடப்‌ 
பண்பாட்டின்‌ பாரம்பரியப்‌ பெருமைகளை உலகுக்கு உணர்த்தும்‌ 
சிறப்பு மிக்கது என மேலைநாட்டு அறிஞர்களும்‌ போற்றுவர்‌, 


“முன்னைப்‌ பழம்பொருட்கும்‌ முன்னைப்‌ 
பழம்பொருளே 

பின்னைப்‌ புதுமைக்கும்‌ பேர்த்துமப்‌ பெற்றியனே!'” 
எனச்‌ இவபெருமானைப்‌ போற்றுவார்‌, மாணிக்கவாசகர்‌. 
இவபெருமான்‌ எங்கும்‌ நிறைந்தவர்‌; எக்காலத்தும்‌ மாறுபாடின்றி 
நிலைத்திருப்பவர்‌; அணு முதல்‌ அண்ட பேரண்டம்‌ வரை 
ஒவ்வொரு பொருளிலும்‌, அவர்‌ தம்‌ அன்பு முத்திரையைச்‌ 
ராகப்‌ பதித்துள்ளார்‌. 


இவ்‌ அரிய உண்மைகளை நம்‌ இளைய தலைமுறையினரும்‌ 
உணர்ந்து தெளிதல்‌ வேண்டும்‌ என்ற உயர்ந்த நோக்கத்தோடு 
ஆடூர்‌ தரு.எம்‌. இரத்தின சபாபதிப்‌ பிள்ளை நினைவு பன்னிரு 
இருமுறை சைவசித்தாந்த அறக்‌ கட்டளையை அவர்தம்‌ 
குடும்பத்தினர்‌ நம்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ நிறுவி 
யுள்ளனர்‌. அதன்‌ சார்பாகத்‌ திருமுருக இருபானந்தவாரியார்‌ 
சுவாமிகள்‌ முதலாகச்‌ சைவ சித்தாந்தத்தில்‌ நிறைந்த அனுபவ 
மூடைய பல நல்லறிஞர்கள்‌ ஆண்டு தோறும்‌ சொற்பொழி 
வாற்றிச்‌ சைவசித்தாந்தத்தின்‌ உயரிய நெறிமுறைகளை 
மாணவர்களுக்கும்‌ மற்றவர்களுக்கும்‌ அறிவுறுத்து வருகின்றனர்‌. 

1989.ல்‌ சவத்தரு ௮. சொ. சுப்பையா அவர்கள்‌ இவ்‌ அறக்‌ 
கட்டளை சார்பாக மூன்று சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார்‌ 
கன்‌. அவற்றின்‌ விரிவாக்கமே இந்நூலாக மலர்ந்து சைவமணம்‌ 
கமழ்கிறது. 


தொல்காப்பியம்‌ மூன்று அதிகாரங்களையும்‌ ஒவ்வோர்‌ 
அதிகாரமும்‌ ஒன்பது இயல்களையும்‌ கொண்ட ரிய வடிவ 
அமைப்பினை உடையது. தொல்காப்பியரை அடியொற்றி இந்‌ 
நூலாசிரியரும்‌ தம்‌ மூன்று சொற்பொழிவுகளின மூலக்கருத்தை 
மூன்று தலைப்புகளில்‌ இருபத்தேழு இயல்களாக வகுத்தமைத்‌ 
அள்ள பாங்கு பாராட்டிற்குரியது. 


கடவுள்‌ ஒருவரே என்பது சைவசமயத்தின்‌ அழுத்தமான 
கொள்கை. ஒன்றேயாகிய அப்பரம்பொருள்‌ சிவன்‌ என்றும்‌ 
சத்தி என்றும்‌ இரண்டு கூறுகளாக மீண்டும்‌ மீண்டும்‌ 
இணைவதால்தான்‌ உலக இயக்கம்‌ நிகழ்கிறது என்பது 
தொன்றுதொட்ட சைவக்‌ கோட்பாடு. அதனை நேர்‌ 
மின்னாற்றல்‌, எதிர்‌ மின்னாற்றல்‌ என்ற இக்கால நின்‌ 
இயக்க அறிவியலோடு ஒப்புநோக்கி நூலாசிரியர்‌ இந்தித்‌ 
திருப்பது [பக்கம்‌-29] இன்பம்‌ பயப்பதாகும்‌. 


அதேபோல்‌ மனித உடம்பினை, வெறும்‌ எலும்பு, நாம்பு, 
தசைகளின்‌ கூட்டமாக மாத்திரம்‌ கருதாமல்‌, இறைவனின்‌ 
புனித இருக்கையாக வரைபடங்களுடன்‌ அவர்கள்‌ நிறுவ முற்‌- 
பட்டிருப்பது, புதுமையான சிந்தனை மட்டுமன்று, உயிரோட்ட 
முள்ளதாகவும்‌ அமைந்துள்ளது. 


கல்லிலும்‌ கனகமணித்‌ திரளிலும்‌ கடவுளின்‌ உருவத்தைக்‌ 
கண்டு வழிபடுகிற மனிதன்‌, சற்றே உள்முகமாகத்‌ தன்‌ 
சிந்தையைச்‌ செலுத்தினால்‌, அங்கு ஓர்‌ அழகிய பரிணாம 
வளர்ச்சியைக்‌ காணமுடியும்‌ என அறுதியிட்டுக்கூறும்‌ நரலாசிரியர்‌ 
முதற்கண்‌ உயிருக்கு மிகமிக அண்மையில்‌ அதாவது உடலின்‌ 
உள்உறுப்புகளில்‌ சிவபரத்தின்‌ அருஉருவத்தைக்‌ கண்டு 
மகிழலாம்‌ என்றும்‌, தொடர்ந்து பிராசாதயோகத்‌ தினை ஒன்றிய 
மனத்தோடு மேற்கொள்ளின்‌, உயிருக்குள்‌ உயிராகச்‌ சிவபெரு 
மான்‌ தன்‌ சத்திவடிவில்‌ அருவமாக ஒளிந்து தின்று நம்மை 
இயக்குவதை உணரமுடியும்‌ என்றும்‌ நூலாசிரியர்‌ தெளிவாக்கு 
கிறார்‌. இஃது சிெவயோகப்‌ பயிற்சியில்‌ அவர்களது ஆழ்ந்த 
அனுபவத்தைப்‌ புலப்படுத்துகிறது. ஆன்மாக்களுடன்‌ ஒன்றாம்‌, 
உடனாய்‌, வேறாய்‌ ஆண்டவன்‌ நிற்கிறான்‌ என்ற மெய்‌ 
கண்டார்‌ வாக்குக்கு இது சான்றாகவும்‌ அமைகிறது. 


மேலும்‌, திருமுறைகளையும்‌, சைவசித்தாந்த சாத்திரங்‌ 
களையும்‌, தொல்காப்பியத்தையும்‌, சங்கத்தமிழ்ப்‌ பாடல்களை 
யும்‌ சான்றுகாட்டி, உடற்கூறுகள்‌ பலவும்‌, கடவுளின்‌ வடிவத்‌ 
தையும்‌, இயல்பு மற்றும்‌ செயற்பாடுகளையும்‌ சுட்டி உணர்த்த 
வல்ல சுதைவேலையாம்‌ எனக்‌ குறிப்பிடுவது ஒரு சுவையான 
செய்தியாகும்‌. 


கடந்த இரண்டாண்டுகளாக இந்நூலாசிரியர்‌, நம்‌ 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழியல்துறை ஆராய்ச்சிப்‌ 
பிரிவில்‌ தேவார திருமுறைகளுக்குத்‌ தொன்மையான சைவ 
சித்தாந்தச்‌ செம்பொருளையும்‌, நவீன அறிவியலையும்‌ துணைக்‌ 
சொண்டு, ஆய்வு விரிவுரை எழுதி வருதிறார்கள்‌, செவ்விய 
இவயோக பயிற்சியும்‌, ஆழ்ந்த தமிழ்ப்பற்றும்‌, ஆங்கில மொழிப்‌ 
புலமையும்‌, வடமொழி அறிவும்‌, சாத்திர தோத்திர ஈடுபாடும்‌ 
அறிவியல்‌ சிந்தனைகளும்‌, ஓப்பாய்வு நோக்கும்‌, யாவரும்‌ மனங்‌ 
கொள்ளத்தக்க இனிய எளிய விளக்கவுரைகளும்‌ கொண்ட 
அவர்களது இந்நூலை அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ 
தமிழியல்துறை வெளியீடாக உலகினுக்கு அறிமுகம்‌ செய்வதில்‌ 
பெரிதும்‌ ம௫ழ்வுறுகிறேன்‌. இதனைப்‌ பயின்று பலரும்‌ பயன்‌ 
பெற வேண்டுமென ஸ்ரீமந்‌ ஆனந்த நடராஜப்‌ பெருமான்‌ 
இருவடிகளைப்‌ போற்றுகிறேன்‌. 


புகழ்பூத்த அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழக ஈடில்லாஇணை 
வேந்தர்‌ உயர்திரு டாக்டர்‌ எம்‌. ஏ. எம்‌. இராமசாமி அவர்‌ 
களுக்கும்‌, பல்கலைக்‌ கழக,த்தைக்‌ கண்ணுங்கருத்துமாகக்‌ காத்து 
வரும்‌ மாண்பமை துணைவேந்தர்‌ அவர்களுக்கும்‌, பல்கலைக்‌ 
கழகத்தைச்‌ சிறந்த முறையில்‌ நிர்வகித்துவரும்‌ பதிவாளர்‌ 
மற்றும்‌ ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும்‌, நுல்‌ வெளியீட்டுத்‌ 
துறையினருக்கும்‌ என்‌ நன்றி கலந்த வணக்கத்தைத்‌ தெரிவித்துக்‌ 
கொள்ளுகிறேன்‌. 


8—1—1997 அ. ஆனந்த நடராசன்‌ 


வாழ்த்தூாரறை 


தருமபுர - ஆதீன வித்துவான்‌, திருவண்ணாமலை ஆதீன-விரி 
வுரை அரசு, மதுரை திருஞானசம்பந்த சுவாமிகள்‌ ஆதீனச்‌ 
சித்தாந்த சைவ வித்தகர்‌, சைவ சித்தாந்த சரபம்‌, பாலகவி 


சிவ ஸ்ரீ தத்புருஷ தேசிகர்‌ அவர்கள்‌, தேவகோட்டை 


நமது அன்புருவாகிய அரும்பெறற்‌ செல்வர்‌ ௮,சொ 
சுப்பையா அவர்கள்‌ அண்ணாமலைப்‌. பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
ஆற்றிய விரிவுரையைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ அனைவரும்‌ அறிந்து 
பயன்‌ பெற வேண்டும்‌ என்னும்‌ நல்லெண்ணத்துடன்‌ ‘தொல்‌ 
காப்பியம்‌ - சைவ சித்தாந்த நோக்கில்‌” என்னும்‌ பெயருடன்‌ 
நூலாக வெளியிடுவதறிந்து மகிழ்ச்சி அடைகிறோம்‌. 


வரலாற்றுக்‌ காலத்துக்குப்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
முன்னரே சிறப்பாகப்‌ பாரத நாட்டிலும்‌, பொதுவாக உலக நாடு 
களிலும்‌ சிவ வழிபாடு - சிவ நெறிச்‌ ரொள்கைகள்‌ மேலோங்கி 
இருந்தன என்று வரலாற்று வல்லுநர்கள்‌ முடிவு செய்து இருக்‌ 
கிறார்கள்‌. தொல்காப்பியம்‌ தமிழகத்திலிருந்த இடைச்‌ சங்க 
காலத்தில்‌ ஏறக்குறைய ஆறாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌ 
எழுந்தது இந்நூலை நமக்குத்‌ தந்த | தொல்காப்பியருக்கு 
ஆசிரியர்‌ அகத்திய முனிவர்‌. 


அகத்திய முனீவரைப்‌ பற்றிய வரலாறுகள்‌ அனைத்தும்‌ 
அவரை மேலான சிவநெறிச்‌ செல்வர்‌ என்று தெளிவு படுத்து 
கின்றன. சிவபெருமானால்‌ அகத்திய முனிவருக்குத்‌ தமிழ்‌ மொழி 
வலியுறுத்தப்‌ பெற்றது என்றும்‌ முருகப்‌ பெருமானிடம்‌ அவர்‌ 
தமிழிலக்கணத்தை அறிந்து கொண்டார்‌ என்றும்‌ புராணங்கள்‌ 
கூறுகின்றன. 


சிவநெறிச்‌ செல்வராகிய அகத்திய முனிவரிடம்‌ தமிழ்‌ பயின்‌ 
மதாலும்‌, தரம்‌ வாழ்ந்த காலத்தில்‌ நாட்டில்‌ சிவநெறி செழித்‌ 
திருந்ததாலும்‌, தொல்காப்பியர்‌ இவநெறி உண்மைகளை நன்கு 


தெளிந்‌இிருப்பார்‌ என்பதில்‌ ஐயமில்லை: அவரது சிவநெறித்‌ 
தெளிவு தொல்காப்பியத்தில்‌ இடம்‌ பெற்று இருப்பதில்‌ வியப்பும்‌ 
இல்லை, 


தொல்காப்பியத்தை இதுவரை ஒரு இலக்கண நூலாகவே 
கண்டு எல்லோரும்‌ பாராட்டி வந்துள்ளார்கள்‌. இந்நூலைச்‌ 
சமயஅடிப்படையில்‌ கூர்த்து நோக்கிச்‌ சமயக்‌ கருத்துக்கள்‌ தொல்‌ 
காப்பிய பொருளிலக்கண அமைதியில்‌ எத்துணை ஓற்றுமை 
உடையனவாய்‌ இருக்கின்‌ றன. என்பதைத்‌ இரு.௮.ச. சுப்பையா 
அவர்கள்‌ இந்நூலில்‌ நன்கு காட்டி உள்ளார்கள்‌. இவர்கள்‌ சைவ 
சித்தாந்த சாத்திரங்களையும்‌ திருமுறைகளையும்‌ ஊன்றிக்‌ 
கற்று அவற்றில்‌ ஈடுபடும்‌ உணர்வு மிக்கவர்கள்‌. விதிப்படி 
மூவகைத்‌ தீஷைகளும்‌ பெற்று, நியமந்‌ தவறாது ஆன்மார்த்த 
சிவபூஜை, அக்கினி காரியம்‌ ஆகியவற்றைச்‌ செய்துவருபவர்கள்‌. 


மேலும்‌ சைவ சித்தாந்த தத்துவ உண்மைகளை உடற்கூறு 
கூறும்‌ மருத்துவ உண்மைகளுடன்‌ ஓப்பு நோக்கி இந்நூல்‌ புதிய 
முறையில்‌ எழுதப்‌ பெற்றுள்ளது. 


இதுவரை எவரும்‌ மேற்கொள்ளாத புதிய முயற்சியில்‌ 
ஈடுபட்டு, யாரும்‌ விரும்பத்தக்க முறையில்‌ இந்நூலை எழுதி 
உதவிய அன்பர்‌ ௮.சொ. சுப்பையா அவர்களுக்குத்‌ தமிழ்ச்‌ 
சங்கத்‌ தலைமைப்‌ புலவரும்‌ நமது ஆன்ம நாயகருமாகிய 
சொக்கலிங்கப்‌ பெருமான்‌ இது போன்ற ஆய்வு முறைகளுடன்‌ 
கூடிய மேலும்‌ பல சிறந்த நூல்களை எழுதி உதவவும்‌, அறிவு 
வளம்‌ முதலிய எல்லா வளங்களையும்‌ அருளவும்‌ அவரது 
திருவடிகளைச்‌ சிந்தக்கின்றோம்‌. ்‌ 


நலமே தழைக! 


தத்புருஷம்‌ 


உ 
முருகா 


வாம்த்தூறரை 


(திருமுருக கிருயாணந்த வாரியார்‌ கவா மிகண்‌) 


£டுதால்காப்பியம்‌ - சைவ சித்தாந்த நோக்கில்‌”? என்ற 
இந்த நூல்‌ ஆழ்ந்து சிந்தித்து எழுதப்‌ பெற்றது, 

இதனைச்‌ சித்தாந்தச்‌ செம்மல்‌ ௮.சொ. சுப்பையா அவர்கள்‌ 
கூர்த்த மதியால்‌ அறிவுக்கு விருந்தாகச்‌ சித்தாந்தக்‌ கருத்துக்‌ 


களை விளக்கி எழுதியுள்ளார்கள்‌. 


இதனை உற்று நோக்கிப்‌ படிப்பவர்கள்‌ பல உண்மைகளை 
உணர்ந்து உய்வு பெறுவார்கள்‌. 


நூலாசிரியர்‌ நுண்மதியால்‌ எழுதியுள்ளார்‌. பலப்பல தத்து 
வங்களை ஆய்ந்து வரைந்திருப்பது பாராட்டுதற்குரியது. 


திருவருள்‌ துணைபுரிக! 


இதனை ஏனோரும்‌ ஓதி உணர்ந்து வானோரும்‌ போற்றும்‌ 
நிலையில்‌ இனிது வாழ்வார்களாக/ 


திருச்சிராப்பள்ளி } அன்பன்‌ 
சுக்கில ஐப்பசிச்‌ சுவாதி கிருயாணந்தவாமி 


பயோருணாடக்கூம்‌ 


| பக்க எண்‌ 
அணிந்துரை 3 
பதிப்புரை 

ஷாழ்த்நூரைகள்‌ 9 
யொருணமடக்கம்‌ 12 
முகவரை 15 
வரை படங்களும்‌ விணக்கப்பக்கங்களும்‌ 22 
வரை யடங்கண்‌ 13ம்‌ அட்டவணை 1-ம்‌ 23 
நுல்‌ 1 - 604 
நூன்முகம்‌ 1 

1. ந தொல்காப்பியம்‌ யேமின்பநூல்‌ - அகத்திணை 
(௮) ஆய்வு முன்னுரை 3 
(ஆ) முல்லையில்‌ தொடக்கம்‌ ஏன்‌ ? 19 
(இ) தலை மக்களது உறவினர்‌ யாவர்‌ ?2 40 
(ரூ. தோழி தலைவி ஆவதே இல்லையா ? 53 
(௨) அடிமைக்கு ஏன்‌ இன்பம்‌ இல்லை ? 61 
(ஊ) மடல்‌ ஏறுதல்‌ பெண்டிற்கு இல்லை ஏன்‌ ? 68 
(எ) முந்நீர்‌ வழக்கம்‌ 76 

2 புறத்திணை இயல்‌ 
(௮) வள்ளலும்‌ வள்ளியும்‌ 84 
5 கணஹியல்‌ 

(௮) களவுப்‌ புணர்ச்சி 111 
(ஆ) மறையோர்‌ தேயழும்‌ மன்றல்‌ எட்டும்‌ 114 
(இ) இசையின்‌ மாட்சி 120 


(ஈ) ஒன்றி உயர்ந்த பாலது ஆணை 13] 


கற்பியல்‌ 

(௮) கற்பு என்பது என்ன? 
(ஆ) கற்பு மணம்‌ 

(இ) பரத்தமை 

(ஈ) பிரிந்தோன்‌! மீளுதல்‌ 
பொருளியல்‌ 

(அ) நிலை பேரின்பம்‌ 
(ஆ) இன்பம்‌ ... ஒரு பொது உடைமை 
(இ) அந்தமில்லா இன்பம்‌ 
மெய்ப்பாட்டியல்‌ 

(௮). அந்தக்கரணங்கள்‌ 


(ஆ) ஐந்து உடம்புகள்‌ 
(இ) உயிரின்‌ விளையாட்டுப்பண்ணை 


(ஈ) ஊளனக்கண்ணும்‌ ஞானக்கண்ணும்‌ 
உவம இயல்‌ 
(அ) உவமம்‌ ... ஒரு விளக்கம்‌ 


(ஆ) உவமம்‌ -- பெயர்க்காரணம்‌ 
(இ) உவமையின்‌ இலக்கணம்‌ 


செய்யுணியால்‌ 


(௮) கலைமகளும்‌ பேரியாமும்‌ 

(ஆ) செய்யுள்‌ ஒரு விளக்கும்‌ 

(இ) யாப்பு -- ஒரு செய்யுள்‌ உறுப்பு 
(ஈ) யாப்பும்‌ தளையும்‌ 

(௨) நால்வகைப்‌ பாக்கள்‌ 


(ஊ) நால்வகைச்‌ சைவநெறியும்‌, நால்வகைப்‌ . 


பாக்களும்‌ 
மரப்‌ 
(அ) சைவமும்‌ தமிழும்‌ 
(ஆ) வினைநீக்கமும்‌ அறிவு விளக்கமும்‌ 
(இ) ஓரறிவு முதல்‌ ஆறறிவு வரை 
(ஈ) சமுதாய அமைப்பு 


11. சங்க நூல்கஸில்‌ சைவக்‌ கோட்பாடுகண்‌ 236 


Ooi M DN 


எழுமாடக்‌ கூடல்‌ 243 
தோழியின்‌ சிறப்பு 251 
மனை மன்றுள்‌ ஆடி. 270 
கொங்கு தேர்‌ வாழ்க்கை 285 
பிறை தொழும்‌ பெண்டிர்‌ 318 
முலையிடைக்கிடக்கும்‌ முதல்வன்‌ 333 
நீர்த்துறைக்‌ காவலன்‌ 342 
தலைவி உண்ட பேரின்பத்‌ தேன்‌ 363 
தலைவன்‌ தந்த தழை ஆடை 376 


111. சைவ சித்தாந்தச்‌ செம்யொருளும்‌ உட ற்கூறும்‌ 


சிவம்‌ என்னும்‌ செம்பொருள்‌ (அகத்திணை இயல்‌) 387 


2 அறிவியலில்‌ மனித உடல்‌ (புறத்திணை இயல்‌) 403 
3 பொய்யுடம்பினுள்‌ மெய்ப்‌ பொருள்‌ ஆட்சி 416 
(களவியல்‌) 

4 இவ பூமி (கற்பியல்‌) 447 
5 யோக நெறியில்‌ சைவ உணர்வுகள்‌ 458 
(செம்பொருளியல்‌) 

6 சைவ நெறிகளும்‌, உளவியலும்‌ 499 
(மெய்ப்பாட்டியல்‌ ) 

7 ஒப்பியல்‌ (உவம இயல்‌) 529 

8 மனித உடம்பு-ஓர்‌ இன்பச்‌ செய்யுள்‌ 559 

9 பயனியல்‌ 573 

Cமேற்கேோண்‌ அகராதி 592 


அரும்யொருண்‌ அகராதி 596 


தொல்காய்பியாம்‌ 
சைவ சித்தாந்த நோக்கில்‌ 


முகவுரை 
மலை நாட்டின்‌ தலைநகரம்‌, கோலாலம்பூர்‌. அங்கு அறா 
வது உலகத்‌ தமிழ்‌ ஆராய்ச்சி மாநாடு, 1987 நவம்பர்‌ 15 முதல்‌ 
19 வரை நடைபெற்றது. நவம்பர்‌ 16, திங்கட்ழெமை முதல்‌, 
கருத்தரங்கங்கள்‌ தொடங்கின, 


அன்று பிற்பகல்‌ 2-மணிக்குத்‌ 'தொல்காப்பியத்தில்‌ சைவம்‌” 
என்ற எனது ஆய்வுரை இடம்‌ பெற்றது. அப்பேரவையிலே 
ஐற்நூறுக்கு மேற்பட்ட ஆன்றோர்‌ கூடியிருந்தனர்‌. பண்டைத்‌ 
தமிழ்‌ இலக்கண இலக்கியங்களுக்கும்‌, அநாதிகாலச்‌ சைவ சித்‌ 
தாந்தச்‌ செந்நெறிகளுக்கும்‌ உள்ள ஒருமைப்பாட்டிற்கு அறிவி 
யலை ஓட்டிய அணுகுமுறை கண்டு, அவையோர்‌ அனைவரும்‌ 
கரஒலி, குரல்‌ ஒலி மூலம்‌ தம்‌ மகிழ்வினைத்‌ தெரிவித்தனர்‌: 


அக்கருத்தரங்கில்‌ கலந்து கொண்ட நம்‌ அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழக அந்நாள்‌ துணைவேந்தர்‌, பேராசிரியர்‌ இராம 
சேதுநாராயணன்‌ அவர்கள்‌, கூட்டம்‌ நிறைவுற்றதும்‌, தம்‌ 
முடைய உள்ளார்ந்த பாராட்டினை நேரில்‌ தெரிவித்ததோடு 
அத்தகைய சொற்பொழிவுகளை, நம்‌ அண்ணாமலைப்‌ பல்கலை 
கழகத்திலும்‌ நிகழ்த்த வேண்டும்‌ என்ற தமது நல்‌ விருப்‌ 
பத்தை வெளிப்படுத்தினார்கள்‌. 

தில்லைக்‌ கூத்தன்‌ திருவருளால்‌, சென்னைப்பல்கலைக்‌ கழ 
கத்தில்‌ இளங்கலைப்‌ பட்டமும்‌, மதுரைக்காமராசர்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ 'முதுகலைப்பட்டமும்‌ பெற்றுத்‌, தேவகோட்டை 
சைவ சித்தாந்த சரபம்‌, சிவத்திரு தத்புருஷதேசக குருவருளால்‌ 
சிவஞானத்‌ 'தெளிவு பெற்றுவரும்‌] அடியேனுக்கு, 


மலாயாப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ நிகழ்த்திய ஆய்வுரை மூலம்‌, 
1989 ஐனவரி 3,4 ஆகிய இரு நாட்களில்‌ அண்ணாமலைப்‌ பல்‌ 


கலைக்‌ கழகத்தில்‌ **ஆடூர்‌ திரு எம்‌ இரத்தினசபாபதிப்‌ பிள்ளை 
அவர்களின்‌ நினைவு பன்னிரு இருமுறை சைவ சித்தாந்த அறக்‌- 
கட்டளையின்‌ சார்பாக மூன்று சைவ சித்தாந்தச்‌ சொற்‌ 
பொழிவுசுள்‌ நிகழ்த்தும்‌ பேறு வாய்த்தது. 


1. “தொல்காப்பியம்‌ - சைவ சித்தாந்த நோக்கில்‌”' 

2, “சங்க நூல்களில்‌ சைவக்‌ கோட்பாடுகள்‌” 

3, சைவ டித்தாந்தச்‌ செம்பொருளும்‌ உடற்கூறும்‌'' 
என்ற தலைப்புகளில்‌ சொற்பொழிவு நிகழ்த்தினம்‌. 


சரார்ந்த மெய்ப்‌ பொருள்‌ உண்மைகள்‌, எளியோரையும்‌ 
சென்று அடைய வேண்டும்‌ என்பது பன்னெடுங்‌ காலத்து அவா. 
ஆதலால்‌, செறிவுடைய சித்தாந்த சைவக்‌ கோட்பாடுகளுக்கு 
விரிவும்‌ எளிய விளக்கங்களும்‌ வேண்டற்பாலன ஆயின. 


அத்தகைய கருத்து விளக்கத்துக்கும்‌, மொழி எளிமை. 
பாட்டிற்கும்‌, பெருமுயற்சியும்‌ நெடிய காலமும்‌ தேவையாயின, 
எனவே அம்மூன்று சொற்பொழிவுகளின்‌ விரிவாக்கமாகவே 
இந்நூல்‌ அமையக்‌ காணலாம்‌. 


சைவ சித்தாந்தம்‌ என்பது நன்முத்துக்கள்‌ நிறைந்த ஓர்‌ ஆம்‌ 
கடல்‌. 


தொல்காப்பியம்‌ என்பது ஆழ்கடல்‌ முத்தின்‌ அரியதொரு 
கோவை? 


அறிவியல்‌ என்பது அக்கோவையில்‌ இழையோடும்‌ ஒரு 
பொன்‌ னூல்‌. 


சிந்தனைத்‌ தோற்றமும்‌ ஊற்றமும்‌: சிவபூஜை நேரத்தில்‌ 
இவ்‌ அடியேனது இந்தை சிவத்தின்பால்‌ ஒன்றி நிற்கும்போது, 
இந்த நூலின்‌ அடிப்படைக்‌ கருத்துக்கள்‌, பெரிதும்‌ உள்ளூணர்‌ 
வாஃவே (1॥£யரi௦ற) மலர்ந்தன. 


விழுமிய பேரின்பக்‌ குறிப்புடைய அவற்றை மற்றவரும்‌ 
அறிந்து பயன்பெற வேண்டும்‌ என்ற நோக்கத்தால்‌, வழிபாட்டு 


நேரத்திலேயே அவற்றை எழுதியும்‌ வரைபடங்களாக வரைந்தும்‌ 
வைப்பது வழக்கம்‌. ஆயினும்‌, இக்காலத்தில்‌ உள்ளுணர்வுகளை 
வெறுங்‌ கற்பனை என்றும்‌ மிகை என்றும்‌ ஒதுக்குகிறவர்‌ பல 
ராக உளராதலின்‌, அவர்கள்‌ நூல்வழிச்‌ சான்று கேட்பரே என்ற 
ஐயம்‌ எழுந்ததுண்டு. ஆதலால்‌ கருத்துக்களை வெளிப்படுத்‌ 
தாமல்‌ தன்னளவில்‌ நிறைவு சுண்டு, மன அமைதி கொண்டு, 
இன்புற்றிருந்த காலமும்‌ உண்டு, 


இல்லத்தில்‌ உள்ள ஒறு நூலகத்தில்‌, அவ்வப்போது, ஏதே 
னும்‌ ஒரு நூலை எடுத்து, ஏதேனும்‌ ஒரு பக்கத்தில்‌ ஏதோ 
ஓரிடத்தை. நோக்கினால்‌, முற்றிலும்‌ வியத்தகு முறையில்‌ 
திருவருள்‌ துணையால்‌, அங்கு, . மூலக்‌ கருத்துக்களை அரண்‌ 
செய்யுமாறு சான்றுகள்‌ முன்‌ நிற்கும்‌. 


அதே போன்று, கருத்து விளக்கத்துக்கு இடர்ப்படுங்‌ காலங்‌ 
களில்‌, எங்கள்‌ ஞானகுரு சிவ ஸ்ரீ தத்புருஷ தகர்‌ அவர்களது 
சிந்தனைச்‌ சுடர்கள்‌ இயல்பாகவே கைகொடுத்து உதவும்‌. 


திருவருளின்‌ இக்‌ கருணை வெளிப்பாட்டை, நன்றிப்‌ பெருக்‌ 
கொடு சிந்தித்து வழிபட, உள்ளத்து எழுச்சிகனாம்‌, நூல்வழிச்‌ 
சான்றுகளும்‌ பின்னிப்‌ பிணைந்து, இக்கருத்துப்‌ பேழை ஒரு சரிய 
வடிவம்‌ பெற்றுள்ளது. 


இத்நூல்‌ என்‌ உள்ளம்‌ எனும்‌ ஆய்வகத்தில்‌ பத்து அண்டு 
களுக்கு மேல்‌ கருவில்‌ வளர்ந்த ஒரு தெய்வக்‌ குழந்தை. சூலில்‌ 
பட்ட இடர்ப்பாடுகள்‌ சொல்ல வொண்ணாதன. அப்போதெல்‌ 
லாம்‌ தாயினும்‌ சாலப்‌ பரிந்து இப்பாவியேனுடைய ஊனினை 
உருக்கி உள்ளொனி பெருக்கி ஞானப்‌ பாலினைச்‌ சொரிந்து 
உள்ளத்தில்‌ உயிர்ப்பு ஊட்டிய, எஞ்ஞான்றும்‌ அருள்‌ துணை 
வராய்‌ ஆன்ம நாயகராய்‌ விளங்குகிற ஸ்ரீ தையல்நாயகி உட 
னாய ஸ்ரீ வைத்தியநாதப்‌ பெருமான்‌ மலர்த்‌ திருவடிகளைச்‌ 
சென்னிமேல்‌ சூடிக்‌ கொள்ளுவதில்‌ பெரு மகிழ்வுறுகிறேன்‌. 


நன்றியுரை: இவ்வெளியேனது மறைதிறனைத்‌ தம்‌ கூர்த்த 
மதியால்‌ கண்டறிந்து, சிறப்பு நிலைப்‌ பேராசிரியர்‌ என்ற தகுதி 
யோடு ௮ண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழியல்‌ ஆராய்ச்சிப்‌ 
பிரிலில்‌ இருமுறை உரை ஆய்வு செய்யவும்‌, இடையறாது இறை 
பணியில்‌ ஈடுபடவும்‌ வாய்ப்பளித்த இணைவேந்தர்‌, செட்டி 
நாட்டுக்‌ கோமசனார்‌, டாக்டர்‌ எம்‌.ஏ.எம்‌. இராமசாமிச்‌ 
செட்டியார்‌ அவர்களுக்குப்‌ பெரிதும்‌ நன்றிக்‌ கடப்பாடுடையேன்‌. 


நம்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணைவேந்தர்‌, 
டாக்டர்‌ எம்‌, ஜி. முத்துக்குமாரசாமி அவர்கள்‌ டாக்டர்‌ 
பி. 9. ராய்‌ விருது பெற்ற சிறந்த மருத்துவத்துறை அறிஞரும்‌, 
நல்ல ஆன்மீகச்‌ செல்வரும்‌ ஆவர்‌. தமிழிலும்‌, திருமூறைகளிலும்‌ 
ஈடுபாடு மிக்கவர்கள்‌; அவர்களின்‌ அன்பான அரவணைப்பில்‌ 
ஆய்வு மேற்கொள்ளுவதும்‌, சைவத்‌ தமிழ்க்‌ கருவூலங்களை நூல்‌ 
வடிவில்‌ உலகுக்கு உணர்த்துவதும்‌ ஒரு தனி மகிழ்ச்சியைத்‌ 
தருவதாகும்‌. பண்டைய தமிழ்‌ இலக்கிய இலக்கண நூல்களை 
சைவ சித்தாந்தத்‌ தோடும்‌ அறிவியலோடும்‌ ஒப்பு நோக்கி ஆய்வு 
செய்யப்‌ பெற்ற இந்நூலுக்கு அவர்கள்‌ சீரிய அணிந்துரை 
வழங்கிப்‌ பாராட்டியுள்ளார்கள்‌. அவர்களுக்கு மிகவும்‌ நன்றி 
யுடையேன்‌ . 


இந்நூலை அச்சேற்றி வெளிக்‌ கொணர்வதில்‌, பொறியியல்‌ 
அறிஞரும்‌, தமிழ்‌ ஆர்வலரும்‌, சிறந்த நிருவாகியுமான அன்பு 
கெழுமிய பதிவாளர்‌, பேராசிரியர்‌ முனைவர்‌ பழ. சபாரத்தினம்‌ 
அவர்கள்‌ என்னைப்‌ பலகாலும்‌ ஊக்குவித்தார்கள்‌. அவர்‌ 
களுக்கு எஞ்ஞான்றும்‌ நன்றியுடையேன்‌. 


தமிழியல்‌ துறைத்‌ தலைவரும்‌ இந்திய மொழிப்புல முதன்‌ 
மையருமாயெ பேராசிரியர்‌ முனைவர்‌ ௮. ஆனந்தநடராஜன்‌ 
அவர்கள்‌ எல்லோரையும்‌ வாழ்த்தி மகிழ்வதையே நல்லியல்‌ 
பாகக்‌ கொண்டவர்கள்‌. அவர்கள்‌ பதிப்புரை வழங்கிச்‌ றெப்பித்‌ 
துள்ளார்கள்‌. அவர்களுக்கு நன்றி. 

பல்வேறு அலுவல்களுக்கடையே, தம்முதுமைப்‌ பருவத்தின்‌ 
உடல்‌ தளர்ச்சியையும்‌ மனங்‌ கொள்ளாது, இந்நூலின்‌ மூலப்‌ 
படிகளைத்‌ திருக்கண்ணோக்க, ஞானத்தெளிவூட்டி வாழ்த்துரை 


வழங்கி அருள்பாலித்த, அன்புருவாய எங்கள்‌ ஞானகுரு, 
தேவகோட்டை சைவசித்தாந்த சரபம்‌ சிவஸ்ரீ தத்புருஷ தேசிகர்‌ 
பாலகவி வயிநாகரம்‌ வெ. இராமநாதன்‌ செட்டியார்‌ அவர்களது 
திருமலரடிகளை மனம்‌, மொழி, மெய்களால்‌ வாழ்த்தி 
வணங்குகிறேன்‌. 


சிந்தனைகளுக்கு உரமூட்டி, முயற்சியைப்‌ பல்லாற்றானும்‌, 
பாராட்டி, ஆறாவது உலகத்தயிழ்க்‌ கருத்தரங்கிற்கு (மலேசியா) 
அறிமுக ஓலை தந்து, இந்நூலுக்கும்‌ அரியதோர்‌ அணிந்துரை 
நல்கிச்‌ சிவத்‌ தொண்டில்‌ அடியேனை மேன்மேலும்‌ ஊக்கு 
வித்தவரும்‌, முதுபெரும்‌ அருளாளருமாகிய திருமுருக கிருபானந்த 
வாரியார்‌ சுவாமிகளது திருவடிகட்கு என்றென்றும்‌ நன்றிக்‌ 
கடப்பாடுடையேன்‌. 


மூலநூலை அச்சுக்கு ஏற்றவாறு படிஎடுப்பதிலும்‌ ஓவியங்‌ 
களைச்‌ சேகரிப்பதிலும்‌ என்‌ அன்பு மகன்‌ சு. பழநியப்பனும்‌ 
பெண்மக்கள்‌ சிட்டாள்‌ அழகப்பன்‌, மீனாட்சி பெரியகருப்பன்‌ 
ஆகிய மூவரும்‌ ஆர்வத்தோடு துணை புரிந்தனர்‌, உடற்கூறு 
தொடர்பான வரைபடங்களை ஈரோடு மருந்தியல்‌ கல்லூரியில்‌ 
விரிவுரையாளராகப்‌ பணிபுரியும்‌ என்‌ இளையமகன்‌ சுப்பையா 
கணேசும்‌, அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழக மருந்தியல்‌ துறை 
விரிவுரையாளர்‌ திரு வ. வெங்கடாசலமும்‌, பொறியியற்‌ கல்‌ லூரி 
மாணவி செல்வி ௮. நாச்சம்மையும்‌ வரைந்து உதவினர்‌. நன்‌ 
மக்களாகிய இவர்கள்‌ அனைவரும்‌ இறைவன்‌ திருவருளால்‌ 
வளமுடன்‌ வாழ வாழ்த்துகிறேன்‌. 


அறிவியல்‌ வரைபடங்களையும்‌ ஆன்மீக வரைபடங்களையும்‌ 
இணைத்து, ஓப்பு நோக்குப்‌ படங்களை உருவாக்க உதவிய 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகக்‌ கணிப்பொறியியல்‌ துறைத்‌ 
தலைவரும்‌ கெழுதகை நண்பருமான பேராசிரியர்‌ பா. பழனி 
யப்பன்‌ அவர்களுக்குப்‌ பெரிதும்‌ தன்றி. 


நூலை அச்சுக்குக்‌ கொண்டு வருவதில்‌ பேரார்வத்துடன்‌ 
முயன்ற அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழக முன்னாள்‌ இயந்திரப்‌ 


பொறியியல்‌ துறைத்‌ தலைவரும்‌, சூரிய வெப்ப ஆய்வியல்‌ அறி 
ஞரும்‌, இறையியலில்‌ நாட்டம்‌ மிக்கவருமான பேராசிரியர்‌ 
வீர. முத்து வீரப்பன்‌ அவர்களுக்கும்‌, மற்றும்‌ இயந்திரப்‌ பொறி 
யியல்‌ துறைப்‌ பேராசிரியர்‌ அறா. இராமநாதன்‌ அவர்களுக்கும்‌ 
அன்பு கலந்த நன்றியுரியது. 


உடலியல்‌ தொடர்பான மேற்கோள்‌ நூல்களைத்‌ தந்தும்‌, 
அவ்வப்போது கருத்துப்‌ பரிமாற்றங்கள்‌ செய்தும்‌, தொடர்ந்து 
என்னை ஆய்வுப்பணியில்‌ ஊக்குவித்த திருச்சி பாரதிதாசன்‌ 
பல்கலைக்கழகத்தின்‌ மாண்பமை துணைவேந்தரும்‌, உலகளவில்‌ 
புகழ்மிக்கத்‌ தலையாய இந்திய விஞ்ஞானிகளில்‌ ஒருவருமான 
டாக்டர்‌ வீர. முத்துக்கருப்பன்‌ அவர்களுக்கும்‌ ஆங்கில 
மருத்துவ நூல்களைத்‌ தந்துதவிய நல்லன்பரும்‌, சிறந்த மருத்து 
வருமான இிறுகூடற்பட்டி டாக்டர்‌ ௮. இராதாகிருஷ்ணன்‌ 
அவர்களுக்கும்‌, என்‌ இதயம்‌ நிறைந்த நன்றி உரியது. 


என்‌ அன்பு மனைவியார்‌ திருமதி சுப. வள்ளியம்மை 
நள்ளிரவில்‌ யான்‌ ஆய்வுப்‌ பணிக்காக அமர்த்தாலும்‌ உள்ளன்‌ 
போடு உறுதுணை புரிந்து, என்னுடைய ஆக்கப்‌ பணிகள்‌ 
அனைத்தும்‌ வெற்றி பெறுமாறு முழுமையாக ஓத்துழைத்து 
வருபவர்கள்‌. அவர்கள்‌ பலகாலம்‌ தொடர்ந்து இங்ஙனம்‌ இறைத்‌ 
தொண்டு செய்வதற்கு இறையருளை வேண்டுகிறேன்‌. 


மூன்றாவது அதிகாரத்தை அச்சுக்கு ஏற்றவாறு படி எடுத்து 
அச்சுப்‌ படிகளைத்‌ திருத்தம்‌ செய்வதில்‌ துணை நின்ற அபைர்‌, 
இரு இவ, சுந்தரலிங்கம்‌ அவர்களுக்குத்‌ இருவருள்‌ துணையால்‌ 
நன்மை பெருக, வாழ்த்துக்கள்‌. 


நால்‌ அச்சேறுங்கால்‌ அவ்வப்போது நல்ல ஆலோசனை 
களை வழங்‌ ஆற்றுப்‌ படுத்திய அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழியல்‌ ஆய்வுத்‌ துறைப்‌ பேராசிரியர்‌ முனைவர்‌ 
வெ. பழனியப்பன்‌ அவர்களுக்கும்‌, மதுரை, தியாகராசர்‌ 
கல்லூரி தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ பேராசிரியர்‌ முனைவர்‌ 


ந. மாணிக்கம்‌ அவர்களுக்கும்‌, மதுரை, காமராசர்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ முனைவர்‌ இரா. மோகன்‌ அவர்‌ 
களுக்கும்‌ நன்றி உரியன. 


ஒன்பது ஆண்டுகளுக்கு மூன்‌ என்னை அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்‌ கழகத்துக்கு அறக்கட்டளைச்‌ சொற்பொழிவு மூலம்‌ 
அறிமுகம்‌ செய்த அந்நாள்‌ துணைவேந்தர்‌ பேராசிரியர்‌ 
இராம. சேது நாராயணன்‌ அவர்களுக்கும்‌, தமிழியல்‌ துறையின்‌ 
அந்நாள்‌ தலைவர்‌ பேராசிரியர்‌ முனைவர்‌ ஆறு. அழகப்பன்‌ 
அவர்களுக்கும்‌ நன்றிக்‌ கடப்பாடுடையேன்‌. 

இந்த நூலைச்‌ ரும்‌ சிறப்புமாக வெளியிடு அண்ணா 
மலைப்‌ பல்கலைக்‌ கழகப்‌ பதிப்புத்‌ துறையினர்க்குப்‌ பெரிதும்‌ 


நன்றி உடையேன்‌. 


இந்‌ நூலைச்‌ சிறந்த முறையில்‌ அச்சிட்ட சிதம்பரம்‌ 
மீனாட்சி அச்சகத்தார்க்கு நன்றி உரியது. 


அ.சொ. சுப்பையா 


10. 


வரைபடங்களும்‌ விளக்கப்‌ பக்கங்களும்‌ 


பக்க எண்‌ 
விநாயகர்‌ ஆன்மாவை அம்மையப்பரிடம்‌ 
சேர்த்தல்‌ 428,464,488 
தண்டாயுதபாணியும்‌ முதுகந்தண்டும்‌ 94,476 


கலைமகளும்‌ வீணையும்‌ முதுகந்தண்டும்‌ 79,124,203,414 
இருதயம்‌ உள்‌ அமைப்பு 281,414 
சிவகுடும்பமும்‌ இருதயமும்‌ 274,280,450,474 


மாதொருபாகனும்‌ பெருமூளையும்‌ 
316,400,406,418,469,525 


சோமாஸ்கந்தரும்‌ மூன்று மூளைகளும்‌ 450,536 


இவபெருமானின்‌ பிச்சாண்டிக்கோலமும்‌ மூளை 
இணைப்பானும்‌ 71,158, 89,321,326,335,483,486,552 


மைய நரம்பு மண்டலமும்‌ ஆகாய 
கங்கையும்‌ 4, 265,325,409.553 


பெண்ணின்‌ கூந்தலும்‌ மைய நரம்பு 
மண்டலமும்‌ கொடிக்கம்பமும்‌ ஒளி 


ஈர்ப்பானும்‌ 98,128,315,318 
ஆலமர்‌ கடவுளும்‌ பார்வைக்‌ குறுக்கோட்டமும்‌ 413 
மனித உடலில்‌ சைவமும்‌ தமிழும்‌ 5,114,333 


இடம்‌ தலைப்பாடு 52,73,81,118,172,277 


3. பரசிவம்‌ - முத்திப்பேறு 


க 


2 ஆன்மா - ஒளவையார்‌ 


1. விநாமகர்‌ ஆன்மாவை அ ம்‌ கமமப்பரிடம்‌ சேர்த்தல்‌ . 
1.இறைவன்‌ திருவடி 2, ஆன்மா - ஒளவையார்‌ 
3. பரசிவம்‌ - முத்திப்பேறு 


நரம்புகள்‌ 
7.முகுளம்‌ 
8.வெணர்முகில்‌ 
கார்‌ முகில்‌ 


மூளையும்‌ முதுகுத்தண்டும்‌ 
[மைய நரம்பு மனள்டலம்‌] 


3.கலைமகளும்‌ வீணையும்‌ முதுகந்தண்டும்‌. 


£ 4 இருதயம்‌ - உண அமைப்பு 
[A அக்‌ ப்பட | 


1.வலது மேல்‌அறை சிவண்‌ 
2.இடக மேல்‌ அறை - சத்து 

3. வலது கீழூ அறை - பிள்ளையார்‌ 
4- இடது கீழு அறை - மூருகண்‌ 
5-மூவிதழுவாலவு - திரிசூலம்‌ 
5.ஈரிதழ்‌ வாவு சத்திவேல 
2-அழுக்கு ரததக கீழப்‌ பெருநானம 
8. அழுக்கு ரத்த மேல பெருநாளாம்‌ 
?-செங்குருதிப்பெருநானம்‌ 


பெல்டை i 


5. சிவகுடும்பமும்‌ இருதயழம்‌ 


ச,செக்குருதிப்‌ பெருநானம்‌  தெமஸயானை 
நீல இரத்தப்‌ கெருந ஈனம்‌ வள்ள 


* இடது கீழ்க்‌ முரு௬ஸ்‌ 


சிவஸ்‌ 


2.இடது பேல்‌ அறை சத்தி 
ந வலது கீல்னை பின்னார்‌ 


வது பேமஸ்‌ அணை 


அறிவுத்தானம்‌-மூளை 

மாதொருபாகன்‌ 
5 பெருமூளை-வலக்கூறு--சிவ £தம்‌ 
, பெருமூளை: இடக்கூ விந்துச்த்தி 


. சிறுமூளை” - திசத்‌ 
. முநுகுத்தண்டு தண்டாயுதபாணி 


கேம ஸ்‌ 


ர்‌ மாதொரு பாகனும்‌ பெருமுளையும்‌ 


¥ 
ட்‌ 


ம்‌ 
த்‌ 1) 
& 
ரி 


களக்‌ 


ப 


7ஃசோமால்கந்தரும்‌ மூன்று முளைகஷம்‌ 
பபெருமூணைஃ சிவபெருமான 2. சிறுமூளை - ிவசததி 
3, நடுமூளை- கறதன 


8,சிவபெரூமானின பிசசாணடிக கோலமும்‌ 
மூளை இணைபபானும்‌ 


ஞானப்பால்‌ ஊட்டகும்‌ 
2,தலைமைச்‌ கரப்பி, [| ஆன்மஅல்குல்‌] 
.வீரக்கழல்‌ [௧௪௭ நரம்புக்குறுக்கீடு] 
4.முனை இணைய்பாண்‌ [பச்சான்‌ டி] 
5.மூன்றாம்‌ நாளம்‌. 

6.பகீரத கங்கை நான்காம்‌ நாளம்‌ 
3.பெருமூளை 9.முகுளம்‌ 
5.சிறுமூனை 10.பீனியல்பாடி 


1 ௩ 
+ 
ட 
ட 


மைய நரம்பு மண்டலமும்‌ ஆகாம கங்கையும்‌ 
rc 


3, நடுமூளை 

4. மூன்றாம்‌ நாளம்‌ 5. தலைமைச்சுரப்பி 6. தலை உச்சிக்குழி 
8. மூளைக்‌ கால்வாய்‌ 9. நான்காம்‌ நாளம்‌ 
11. உள்‌ அரண்‌ 

13. மேல்‌ அரண்‌ 14. முதுகுத்தண்டு 


1. பெருமூளை 2. சிறுமூளை 


7. மூளை முதுகுத்‌ 
தீரவம்‌ 10. முகுளம்‌ 


12. நடு அரண்‌ 


மூளையும்‌ முதுகுத்தண்டூம்‌ 
[மைம நரம்பு மண்டலம்‌] 


. பென்னின்‌ கூறுதலும்‌, மைய நரம்பு மண்டலமும்‌ 
கொடிக்‌ கம்பமும்‌, ஜளிஈர்ப்பானும்‌ 


ade 


பார்வைக்‌ குறுக்கோடடம்‌ 4 த) 

ச 7 
1.மொருள்‌ 2 தத td 
2 கர்கள்‌ 2 


பார்வை நரம்புகள்‌ இ ர 121 
நயா ம்புகள்‌ ; | wl \Y 
$5. பார்வைய்‌ பதை 7 ம்‌ AIAN 


47242 me 


ட்‌ - - 
வணக ட தடட ்‌ மத 


11, ஆலமர்‌ கடவுளும்‌ பார்லைக்‌ குறுக்கோட்டமும்‌. 


ட 
த்‌ 


1 


3 


D+ 7 


மித உடலில்‌ சைவமும்‌ தமிழும்‌ -- ஓப்பாய்வ 


(எண்கள்‌ -- வரைபடம்‌ - 12 காண்க) 
தொல்‌ உரிமை ்‌ ்‌ ட்‌ 
காப்பியம்‌ ஓழுக்கம்‌ நிலவியல்‌ தத்துவம்‌ 
அலகாக சைகை ககக கைக கைள நவயுக வகர வகைகள்‌ அவனகக. 
8 பேரின்பம்‌ ப 
துவாதசாந்தம்‌ 
அலகை வகை ககைகைகைகைைைகைைகைகாகைகைைைகை. ர ணை ன ன னை ணன தை ததை பதத வனை 
| | | ee TRL 
7 குறிஞ்சி 2 1000-இதழ்கத்‌ 
பர்கோ தபர ல்‌ 
மேல்‌ நோக்கு 
6 மைவரை ஆக்ஞை 
உலகம்‌ | | சந்திர 
குறிஞ்சி கூடல்‌ ஆகாயம்‌ மண்டலம்‌ 
சேயோன்‌ | ட பத 
5 காடுறை 
உலகம்‌ | | | விசுத்தி 
முல்லை ஆற்றிஇருத்தல்‌। காற்று 
மாயோன்‌ | | சமநோக்கு 
4 தீம்புனல்‌ 
உலகம்‌ | | அநாகதம்‌ 
மருதம்‌ ஊடல்‌ நெருப்பு ச்ச. 
இந்திரன்‌ | | கிழக்கு 
(வேந்தன்‌) 
3 முல்லை | மணிபூரகம்‌ 
மாயோன்‌ |ஆற்றிஇருத்தல்‌ நீர்‌ 
| | கீழ்நோக்கு 
2 பெருமணல்‌ | | 
உலகம்‌ ஆற்றாது சுவாதிட்டானம்‌ 
நெய்தல்‌. இரங்கல்‌ நிலம்‌ 
வருணன்‌ மேற்கு 
| மூலாதாரம்‌ 
] அக்கினி 
| நிலம்‌ மண்டலம்‌ 
| | மேல்‌ நோக்கு 


மணித உடலில்‌ சைவமும்‌ தமிழும்‌ - ஒப்பாய்வு 
(எண்கள்‌ - வரைபடம்‌ -- 12 காண்க) 
சகா கக காக கையக கைக ககக கை கை ககக ககக கை க கை கக க க க கை கச கைக கககசை 


இறையியல்‌ உடலியலும்‌, மருத்துவ இயலும்‌ 
தலை உச்சிக்கு மேல்‌ 

சிவசூரியன்‌ | பன்னிரெண்டுஅங்குலம்‌ 
பரசிவம்‌ உயரம்‌ -- 
சிவன்‌ - சத்தி உச்சித்தலை, பெருமூளை 
மாதொரு Fontanella, Cerebrum 
பாகன்‌ | 

மைய நரம்பு மண்டலம்‌ 
சதாசிவம்‌ | Central Nervous System 


(அருளல்‌) மூளை இணைப்பான்‌ தலைமைச்சுரப்பி 
| Corpus Collosum, Pituitary 


காற்றோட்ட மண்டலம்‌ 
மஹேஸ்வரன்‌ Resipratory System 
(மறைத்தல்‌) பிடரி, கழுத்து. நுரையீரல்‌ 
| Cerebellum, Cervical Nerves, Lungs 


குருதி ஓட்ட மண்டலம்‌ 
உருத்திரன்‌ Blood க System 
(ஒடுக்குதல்‌) நெஞ்சு, இருதயம்‌, நுரையீரல்‌ 
| horax Nerves, Heart, Lungs, 


சீரண மண்டலம்‌ 


விட்டுணு Digestive System 
(காத்தல்‌) வயிறு, இரைப்பை, குடல்‌ 
Lumbar Nerves, Stomach, 
பிரமன்‌ Reproductive System 
(படைத்தல்‌) நாபி, சிறுநீரகங்கள்‌ 


பிறப்புறுப்புக்கள்‌, 88008] Nerves 


| புனர்‌ உற்பத்தி மண்டலம்‌ 
| 


க்‌ இருப்பிடம்‌, 
( கொண்டு குதம்‌ 
கூட்டல்‌) | COCCYX 


SI Ae Cr வ மிடி 
35 


தண்டன்‌. 


ஆலயம்‌. 


Ye 


ட ட ட (தி 


12. மனித உடலில்‌ சைவமும்‌ தமிழும்‌ 


1.மூலாதாரம 2. .வாதிடடானம்‌ 3. மணிபூரகம்‌ 
4. அனாகதம்‌ 5 வடித்தி 6.ஆக்னஞை 
7.சஹ்ஸ்ராடம்‌ 8.மீதானம்‌ 


13. இடம்‌ தலைப்பாடு 


1.பெருமூளை- சிவண்‌ 6. பிட்யூட்டரி - ஆண்மஅல்குல்‌ 


2.கிறுமூளை - சக்தி 7. மூண்றாம்‌ நாளம்‌ 
3.நடுமூளை - கந்தன்‌ 8. மூளை நீர்‌ - ஆகாயகங்கை 
*, முகுளம்‌ - கந்தண்‌ 9. நான்காம்‌ நாளம்‌ - பகீரத கங்கை 


$.மூளை இணைபபாண்‌ 1ம்‌. ஹைப்போதாலமஸ்‌ தலைஎழத்து 
- பிச்சாண்டி 


உ 


சீவமயம்‌ 
தொல்காப்பியம்‌ 
சைவ சித்தாந்த நோக்கில்‌ 
நூன்முகம்‌ 


“கல்லால்‌ நிழல்மலை வில்லார்‌ அருளிய 
பொல்லார்‌ இணைமலர்‌ நல்லார்‌ புனைவரே”? 


சங்க 'காலத்‌ தமிழினத்தின்‌ பெருஞ்‌ சிறப்புகளைப்‌ பேச 
எழுந்தது, இந்நூல்‌, 

தமிழகத்தின்‌ பொற்காலம்‌ எனப்‌ போற்றப்‌ பெறும்‌ சங்க 
காலத்தில்‌, சீரும்‌ சிறப்புமாக வாழ்ந்தனர்‌, நமது தமிழ்‌ முன்‌ 
னோர்கள்‌. அவர்களது ஆழ்ந்த நுண்ணறிவையும்‌, ஆன்மீக 
அருள்‌ வாழ்வையும்‌ இறைமையோடு இன்தமிழை வளர்த்த 
பெருமையையும்‌, நாமும்‌ சிந்தித்துத்‌ தெளிந்து, சீரிய அந்த 
நெறியிலே வாழ்ந்து, நமக்கும்‌ தமிழுக்கும்‌ மீண்டும்‌ ஒரு 
பொற்காலத்தை உருவாக்க விழைவது, நம்‌ ஒவ்வொருவரது 
கடமையாகும்‌. . 


உயர்ந்த இக்குறிக்கோளோடு உருவாக்கப்‌ பெற்ற இந்நூல்‌ 
தன்னகச்தே மூன்று தொகுப்பு நூல்களையும்‌, ஒவ்வொரு 
தொகுப்பிலும்‌ ஒன்பது உட்பிரிவுகளையும்‌ கொண்டது, 


“தொல்காப்பியம்‌ சிவமயம்‌ — ஓர்‌ அறிவியல்‌ நோக்கு” என்பது 
முதல்‌ தொகுப்பு. இதில்‌ பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முற்பட்ட 
தொல்காப்பிய நூலின்‌ சில நூற்பாக்கனுக்கு, - இன்றைய 
அறிவியல்‌ உண்மைகளை ஆதாரம்‌ காட்டி, உட்ஸடையான 
சைவ சித்தாந்தச்‌ செம்பொருள்‌ பற்றி விளக்கமாகக்‌ கூறப்‌ 
பெற்றுள்ளது. 


“சங்க நூல்களில்‌ சைவக்கோட்பாடுகள்‌” என்பது இரண்டா 
வது தொகுப்பு. இதன்‌ கண்‌ சங்க இலக்கியங்களில்‌ காணப்‌ 


2 


பெறும்‌ குறிப்பு மொழிகள்‌, சான்றுகளுடன்‌ விளக்கப்‌ பெற்றுச்‌ 
சங்கச்‌ சான்றோரது சைவ வாழ்வுநெறி புலப்படுத்தப்‌ 
பட்டுள்ளது. 


“சைவ சித்தாந்தச்‌ செம்பொருளும்‌ உடற்கூறும்‌* என்பது 
மூன்றாவது தொகுப்பு, இதன்கண்‌, சிவாகமங்களிலும்‌ சைவ 
சித்தாந்த ஞான நூல்களிலும்‌ அறிவுறுத்தப்பெற்ற உயர்ந்த 
கோட்பாடுகள்‌ பலவும்‌, இக்கால உடலியல்‌ அறிவோடு ஒப்‌ 
நோக்கிச்‌ சிந்‌இக்கப்பெற்று, நமது *மனித உடம்பு ஒரு சிவாலயம்‌ 
என்ற உண்மை தெளிவாக்கப்‌ படுகிறது. 


மூன்று அதிகாரங்களுமே முக்கட்‌ செல்வரைப்‌ போற்றுவன?* 


உலகத்தில்‌ நாம்‌ நுகர்றெ இன்பங்கள்‌ அனைத்தும்‌ துன்பத்‌ 
கலப்புடையனவாகவும்‌, நிலையற்றனவாகவும்‌, சிறுமை இயல்பு 
உடையனவாகவுமே உள்ளன. 


முக்கட்செல்வர்‌ அருளுகிற இன்பம்‌ ஒன்றே நிலையான 
தாகவும்‌, அறிவுமயமானதாகவும்‌, தூய பேரின்பமாகவும்‌ (சத்சித்‌ 
னந்த மாகத்‌) திகழ்றெது, 


அத்தகைய பேரின்பத்தை, இந்த உலகத்தில்‌, இந்த 
உடலிலேயே நாம்‌ நுகர்தல்‌ கூடும்‌ எனத்‌ தொல்காப்பியர்‌ 
அறுதியிட்டுக்‌ கூறுகிறார்‌. 
“அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ 
தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே”* 
என்பது தொல்காப்பியரது அனுபவமொழி. 
எனவே, முதற்கண்‌ “தொல்காப்பியம்‌ -- ஒருபேரின்ப நூல்‌* 
என்ற உட்கடையை ஓர்‌ ஆய்வு முன்னுரையாக, இலக்கியம்‌, 


சைவ?த்தாந்தம்‌, புராணம்‌ முதலிய பலதுறைச்‌ சான்றுகளுடன்‌ 
இணைத்துச்‌ சிந்திப்போம்‌. 


ட 


சிவமயம்‌ 
தொல்காப்பியம்‌ - பேரின்ப நூல்‌ 
ஆய்வு முன்னுரை 


தொல்காப்பியரால்‌ இயற்றப்‌ பெற்ற தொல்காப்பியம்‌ 
பல்லாயிரம்‌ ஆண்டுகட்கு முந்திய பழம்‌ பெருந்‌ தமிழ்‌ நூல்‌ 
தமிழினத்தின்‌ தொன்மைச்‌ சிறப்பினையும்‌ விழுமிய மரபு 
களையும்‌ உணர்த்தி நிற்பது. 

இடைச்சங்கத்தார்க்கும்‌ கடைச்சங்கத்தார்க்கும்‌ நாலாக 
இருந்த பெருமை உடையது. இதற்கு முன்னிருந்த ஏராளமான 
நூல்களும்‌, சமகாலத்தில்‌ தோன்றிய பல்லாயிரம்‌ நூல்களும்‌ 
கடல்‌ கோளால்‌ மறைந்த நிலையில்‌, நமக்கு இறையருளால்‌ 
கிடைத்த ஒரு தமிழ்‌ ஞானக்‌ கருவூலம்‌, கொல்காப்பியமாகும்‌. 


தொல்காப்பியம்‌ ஒரு “மொழி இலக்கண நூல்‌” எனக்கூறி 
மருூளுவோர்‌ பலர்‌. அஃது ஒரு “பைந்தமிழ்‌ வாழ்க்கை இலக்கியம்‌ 
என்ற அளவிலே பெருமையுறுவோர்‌ மற்றொரு சாரார்‌. 
மேலோட்டமாகப்‌ பார்த்தால்‌, இவ்விரு கருத்துக்களும்‌ 
உண்மையே. 


ஆயினும்‌ ஆழப்புதைந்து இடக்கும்‌ அரிய நுண்பொருள்களை 
அகழ்ந்து ஆய்ந்தால்‌, பண்டைத்‌ தமிழ்‌ மகனின்‌ சான்றாண்மை 
புலனாகும்‌; அவனது இறைப்பற்று வெளிப்படும்‌; பேரின்ப 
வேட்கை தெளிவுறும்‌; நிறைவான வாழ்க்கையின்‌ உண்மையான 
இலக்கணம்‌ உணரப்பெறும்‌; வாழ்வின்‌ முடிந்த முடிவான நிலை 
தெளிவாகும்‌; அதனை அடைவதற்கான நெறி முறைகளும்‌ 
புலனாகும்‌, 


தொல்காப்பியம்‌, கவிஞன்‌ ஒருவனது கற்பனைக்‌ காவிய 
மன்று; அதுமெய்ஞ்ஞானி ஒருவரது உள்ளார்ந்த உணர்வுகளின்‌ 
ஓரிய வெளிப்பாடு; நமது “உண்மை இன்ப வாழ்வுக்கு உறு 
துணை புரிகிற ஓர்‌ உயர்தனி இலக்கணம்‌. 


4 


தொல்காப்பியம்‌, நிலையான பரம்பொருளின்‌ ஆளுமை 
பற்றியும்‌, ஆட்கொள்ளப்‌ பெற்ற ஆன்மாக்களின்‌ நிலைத்த 
பேரின்பத்தைப்‌ பற்றியும்‌ பலவாறாகச்‌ சிறப்பித்துக்‌ கூறி, அந்த 
நிலையான அ றிவானந்தத்தை இப்பூவுலகிலேயே பெ ற்று 
மகிழ்கிற வழிமுறைகளையும்‌ கூறுவதாகும்‌. 


தொல்காப்பியம்‌ மூன்‌ று அதிகாரங்களாகசப்‌ பகுக்கப்‌ 
பட்டுள்ளது, அவை: எழுத்து, சொல்‌, பொருள்‌ என்பன. 
ஒவ்வோர்‌ அதிகாரமும்‌ ஒன்பது இயல்களைக்‌ கொண்டது. 
ஆங்குச்‌ செறிவான செம்பொருள்‌ செய்திகள்‌ பரவலாகப்‌ பேசப்‌ 
பட்டுள்ளன. 


அவற்றுள்‌ மூன்றாவது அதிகாரமாயெ பொருள திகாரத்தில்‌, 
அகப்பொருள்‌ பற்றிய மரபுச்‌ செய்திகள்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ளன 
அவை ஆண்டவன்‌ -- ஆன்ம இன்ப உறவு முறைக்குச்‌ சாலப்‌ 
பொருந்தி இருப்பதைக்‌ காணுகிறோம்‌. ஆயினும்‌ பிற்கால 
உரையாசிரியர்கள்‌, அச்செறிவான உட்கருத்துக்களை அங்ஙனம்‌ 
உரை செய்யாமல்‌, உலக ஆண்‌ -- பெண்‌ மக்களது உறவு 
பற்றியனவாகப்‌, பூகுத்துவ அடிப்படையிலேயே செம்பொருள்‌ 
கண்டுள்ளனர்‌. ்‌ 


அவ்வாறு உரை அமைத்தது ஏன்‌ என்பதும்‌, மூலநூலின்‌ 
ஆழ்ந்த நுண்‌ கருத்துக்கள்‌ யாவை என்பதுமே இப்பொழுதைய 
சிந்தனையாகில்‌ றன 


ஸ மூவாயிரம்‌ ஆண்டுகட்கு முற்பட்டதாகத்‌ தொல்‌ 
காப்பியம்‌ இருக்கப்‌, பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டுக்குப்‌ பின்னரே 
உரையாசிரியர்கள்‌ நிறைந்திருப்பதைக்‌ காணுகிறோம்‌. 

* இடைப்பட்ட நீண்ட காலவெளி கருத்து ஒற்றுமைக்கு 
இடையூறாக அமைந்ததா? 

ஸீ வெளி அரசுத்தாக்கங்களும்‌, புறச்சமய ஊடுருவல்‌ 
கனாம்‌, அனைய பிறவும்‌, உலகாயதக்‌ கருத்துக்களையே ஊக்கு 
வித்தனவா? 


5 


ஸ்‌ உரையாசிரியர்‌ கள்‌ சைவசித்தாந்த  நோக்குடையவர்‌ 
அல்லரா? 


ஸ் சைவ சித்தாந்திகளாக இருந்தும்‌, ஆகமக்‌ கருத்துக்கள்‌ 
ஆசான்வமி மட்டுமே அறியத்தக்கன என்பதால்‌, மனிகு உடம்பு 
களின்‌ பிண்டத்‌ தொடர்பினை மட்டும்‌ பிறர்க்குக்‌ காட்டி, 
உண்மையை உய்த்துணர விட்டனரா? 


9 சூத்திரத்து உள்பொருள்‌ அன்றியும்‌, யாப்பு உற, 
இன்றி அமையாது இயைபவை எல்லாம்‌ 
ஒன்ற உரைப்பது உரை எனப்படுமே”” எனவும்‌ 


9 ஐயமும்‌ மருட்கையும்‌ செவ்விதின்‌ நீக்கித்‌ 
தெற்றென ஒரு பொருள்‌ ஒற்றுமை கொளீஇத்‌ 
துணிவொடு நிற்றல்‌ என்மனார்‌ புலவர்‌'”1 


எனவும்‌, தொல்லாசீரியரே உரை செய்வார்க்கு அறிவுரை 
புகன்றிருக்கறொரே. அவரது நிலையான பேரின்ப நூலுக்கே 
உரையாசிரியர்கள்‌ நிலையற்ற மானுடச்‌ சிற்றின்பத்தை உரை 
யாக்கியமை ஏன்‌? 


ஸீ இவையேயன்றிக்‌, “குறிப்புச்‌ சொற்களும்‌, குறிப்புப்‌ 
பொருள்களுமே சான்றோர்‌ இலக்யெங்களில்‌ மிகுந்து பரந்து 
வருகின்றன” என்றும்‌, 


அவை “விரவிய இலக்கியங்களைத்‌ தமிழ்நூல்‌ அறிஞரும்‌ 
புகழ்வர்‌, வடநூல்‌ அறிஞரும்‌ புகழ்வர்‌” என்றும்‌, 


அவ்வாறு “குறிப்பு விரவாத்‌ தொடையை “வெற்றெனத்‌ 
தொடுத்தல்‌” எனக்‌ குற்றங்களுள்ளும்‌ ஒன்றாக வைப்பர்‌” 
என்றும்‌, 


75 -- ஆண்டுகளுக்கு முந்திய “இலக்கியச்‌ சொல்லகராதி! 
என்ற தொகுப்பு நூலின்‌ முகவுரையில்‌ கூறக்‌ பக பலப்பட. 
1. தொல்காப்பியம்‌ மரபியல்‌ 105, 705. ்‌ 
2, இலக்கியச்‌ சொல்லகராதி - சுன்னாகம்‌ ௮, குமாரசாமி பிள்ளை 
முகவுரை ஆனந்த - இ) ஐப்பசி ௩ மீ 


6 


இதிலிருந்து, உவம உருவகங்களும்‌ குறிப்பு மொழியாகி 
உள்ளுறைப்‌ பொருள்‌ தந்தும்‌, இறைச்சியாய்‌ நின்று, மூலக்‌ 
கருத்துக்கு வலுவூட்டியும்‌, அரிய நுண்‌ பொருள்களை அடக்கி 
உள்ளமை அறிகிறோம்‌, 


அறியா நுண்பொருளை, அறிந்த பருப்பொருள்‌ கொண்டு, 
உவம உருவகம்‌ மூலம்‌ தெளிவுறுத்தலாமென உவம இயல்‌ 
வகுத்தவர்‌ தொல்காப்பியர்‌. 


அகப்பொருளில்‌, மானிடத்‌ தலைமக்களை உவமையாசக்‌ 
கொண்டு இறைமை உணர்வாகய பேரின்பத்தை எடுத்தோதுவ 
தென்பதே ஆசிரியரது ஆழ்ந்த உள்நோக்கமாகும்‌. 


அவ்வாறன்றி, “மானிட ஆண்‌ பெண்‌ ௮௧ ஒழுக்கம்‌” என்ற 
முந்திய உரையாசிரியர்களது கருத்தை ஏற்பின்‌, பல இடங்களில்‌ 
மேலும்‌ விளக்கங்கள்‌ தேவையான்‌ றன, 


அவ்விடங்களில்‌ சிலவற்றை நோக்குவோம்‌. 

1. நிலத்தில்‌ உயர்ந்தது குறிஞ்சி; தாழ்வானது நெய்தல்‌ 
ஆனால்‌ இரண்டையும்‌ விடுத்து, இடைப்பட்ட முல்லையில்‌ 
“மாயோன்‌ மேய காடுறை உலகம்‌” என்ற, முதற்பொருள்‌ 
பற்றிய நூற்பா தொடங்கப்‌ பெறுகிறதே, ஏன்‌? (அகத்‌--5) 


2. “மறையோர்‌ தேஎத்து மன்றல்‌ எட்டு” என்பதற்கு 
ஆரிடம்‌, பைசாசம்‌ முதலிய வேற்றுப்‌ புல மரபுகளை உரையாக்க 
வேண்டியது என்னை? (களவு -- 1) 


3. நல்யாழ்த்‌ துணைமையோர்‌ இயல்பினைக்‌ கந்தருவப்‌ 
புணர்ச்சி எனக்‌ கொள்ளும்போது, விழுமிய நம்‌ தமிழின 
மானுடப்‌ பண்பாட்டிற்கு அஃது ஓர்‌ இழுக்காகும்‌ அன்றோ? 
(களவு -- 1) ்‌ 

4. நற்றாய்‌, செவிலி முதலிய உறவினரைத்‌ தலைவிக்கு 
மட்டுமே அமைத்திருக்கத்‌, தலைவனுக்குக்‌ கூறாமை ஏன்‌? 


5. தொல்காப்பியத்‌ தோழி, தலைவியாவதே இல்லையா? 
ஏன்‌? 


7 


6. கடவுளரைக்‌ கருப்பொருள்‌ ஆக்கினமை, பொருந்துமா? 
சிவபெருமானைக்‌ கருப்பொருளாகக்‌ குறிக்கவில்லை; ஏன்‌? 
(அகத்‌ -- 20.) 


7. தொல்காப்பியம்‌ இன்ப ஒழுக்கத்துக்கான இலக்கண நூல்‌ 
ஆனால்‌ அகப்பாடல்களில்‌ தனி நிலமிலாப்‌ பாலையும்‌ துன்பந்‌ 
தருவதாகிய பிரிவும்‌ பரவலாகப்‌ பேசப்‌ படுகின்‌றனவே, ஏன்‌? 


8. (கூடல்‌, பிரிவு முதலியன உரிமைகள்‌; அவை மயங்குவ 
தில்லை; (அகத்‌-13) அவை சார்ந்த நிலங்களாகிய மலையும்‌, 
கடலும்‌, பிறவும்‌ மயங்குவதில்லை (அகத்‌: 14) என்பது தொல்‌ 
காப்பியர்‌ கூற்று. அவ்வாறாயின்‌, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ 
முதலிய நிலங்களில்‌ வாழும்‌ மக்களுக்குக்‌ கூடல்‌ முதலிய பிற 
பிற ௮௪ ஒழுக்கங்கள்‌ அமையா' என்பது எவ்வாறு பொருந்தும்‌? 


8. (௮) மூலநூலில்‌ தொல்காப்பியர்‌ *நெய்தலிலும்‌ 
புணர்ச்சி ஒழுக்கம்‌' எனக்‌ கூறியிருந்தால்‌, அவர்‌, உலகியல்‌ 
சிற்றின்பமாகிய உலக ஆண்‌-பெண்‌ மக்களது மெய்யுறுபுணர்ச்சி 
நிலைகளைக்‌ கூறினார்‌ எனக்‌ கொள்ளுதல்‌ பொருந்தும்‌. ஆனால்‌ 
*குறிஞ்சியில்‌' மட்டும்‌ கூட்டம்‌ என்று மொழிவது என்னை? 


9. அகத்திணையில்‌ தலைவன்‌ தலைவியர்க்கு இயற்பெயர்‌ 
சுட்டிக்‌ குறிப்பிடுவது மரபன்று; ஏன்‌? (அகத்‌-57) 

10. தொல்காப்பியத்தில்‌ பரவலாகப்‌ பேசப்பெறும்‌ பரத்‌ 
தமை, தமிழர்‌ நாகரிகமா? 


11. அடிமைகள்‌, வினைபுரிவோர்‌, ஏவலர்‌ இவர்கட்கெல்‌ 
லாம்‌ இன்ப உரிமை மறுக்கப்படுறெதா. இது சமூக நீதியாகுமா? 
(அகத்‌-25-26) 


12. மடலேறுதலும்‌, முந்நீர்‌ வழக்கமும்‌ பெண்டிர்க்கு 
இல்லை. இதனால்‌ மகளிர்‌ உரிமை மறுக்கப்படுறெதா.? இது 
சமூக நீதியாகுமா? (அகத்‌-37) 


இவை போன்ற எண்ணற்ற ஐயங்களும்‌ அவற்றிற்கான 
சைவ சித்தாந்த விளக்கங்சுளுமாகப்‌ பல நூறு பக்கங்களுக்கு 
மேல்‌, செய்திகள்‌ உருப்பெற்றன. 


8 


அவற்றுள்‌, காலமும்‌ இடமும்‌ கருதி, இப்பொழுது ஒரு சில 
தொல்காப்பியக்‌ கருத்துக்களை மட்டுமே ஈண்டுச்‌ சிவாகமச்‌ செம்‌ 
பொருளோடு இணைத்துச்‌ சிந்திக்கறோம்‌. 


சிவாகமங்கள்‌, எக்காலத்தும்‌ நிலையானவையாக, மூன்று 
பொருள்களை அறிவுறுத்துகின்‌ றன. அவை: பதி எனப்படுகிற 
பரம்பொருள்‌; பசு எனப்படுகிற உயிர்கள்‌, பாசம்‌ எனப்படுகிற 
தளைகள்‌ 


தொல்காப்பியத்திலும்‌ முப்பொருள்‌ உண்மை பற்றிய இக்‌ 
கருத்து பலப்பல இடங்களில்‌ குறிப்பாகவும்‌ சிறப்பாகவும்‌ பேசப்‌ 
படுகிறது. 


குறிஞ்சித்‌ தலைவன்‌: ஒன்றே பரம்பொருள்‌. அதனைச்‌ 
சொரூப (இயல்பு) நிலையில்‌ பரமசிவம்‌ என்றும்‌, தடத்த 
(தொழிற்படு) நிலையில்‌ பதி, தலைவன்‌ சிவன்‌ என்றும்‌ போற்று 
கிறோம்‌. 


தன்‌ வயத்தனாதல்‌, தூய உடம்பினனாதல்‌, இயற்கை 
உணர்வினனாதல்‌, முற்றும்‌ உணர்தல்‌, இயல்பாகவே பாசங்களின்‌ 
நீங்குதல்‌, பேரருள்‌ உடைமை, முடிவில்‌ ஆற்றல்‌ உடைமை 
வரம்பில்‌ இன்பம்‌ உடைமை எனும்‌ எண்குணத்தர்‌1 சிவ 
பெருமான்‌; அவர்‌ ஒருவரே ஆண்‌; உயிர்களை அடிமையாகவும்‌, 
- உயிரற்ற சடப்பொருள்களை உடைமையாகவும்‌ கொண்டு ஐந்‌ 
தொழில்‌ இயற்றுகற அவரே யாவர்க்கும்‌ தலைவர்‌. 


சிவபெருமான்‌ இருக்கும்‌ இடம்‌, யாவற்றிற்கும்‌ உயர்ந்த 
இடம்‌; அதற்குக்‌ குறிஞ்சி என்பது பெயர்‌. அஃது அண்ட 
பேரண்டத்தின்‌ முகடாகிய ஆகாய வெளியாகவும்‌ இருக்கும்‌; 
நில உலகத்தின்‌ உயர்ந்த பகுதியாகிய மலையாகவும்‌ இருக்கும்‌; 
பிண்டத்தொகுப்பாகிய நமது சிறிய உடலின்‌ சிரசுப்‌ பகுதியாக 
வும்‌ இருக்கும்‌; உள்ளங்களில்‌ எல்லாம்‌ உயர்ந்ததாகிய அன்பு 
உள்ளமாகவும்‌ இருக்கும்‌. இவ்வாறு உயர்ந்த இடங்களிலேயே 
உறைகின்ற அவரைக்‌ குறிஞ்சித்‌ தலைவன்‌ என்பதுதான்‌ எவ்‌ 
வளவு பொருத்தம்‌! 


1, இருக்குறன்‌ - கடவுள்‌ வாழ்த்து 


பரசிவமும்‌ பரா௪த்தியும்‌: 


நம்முடைய விருப்பம்‌, அறிவு, செயல்‌ போன்ற பல்வேறு 
அற்றல்களையும்‌ நாம்‌ சத்தி என்று கூறுகறோ மன்றோ? அதே 
போன்று பரரிவத்தின்‌ அருள்‌ ஆற்றலுக்குப்‌ பராசத்தி என்று 
பெயர்‌. நம்மீது உள்ள கருணையின்‌ காரணமாகச்‌ இவெபெரு 
மான்‌ தொழிற்படும்போது, பராசத்தியே இச்சா சத்தி, ஞான 
சத்தி, சரியாசத்தியாக, உமை, கெளரி முதலிய பல உருவங்களை 
ஏற்று, முதற்கண்‌ தொழிற்படுகிறாள்‌. அவளது தோற்றத்திற்குத்‌ 
தக்கதோர்‌ உருவினைச்‌ சிவபெருமான்‌ ஏற்றுக்கொள்கிறார்‌. 
(ஏஃடு) “'பிடியதன்‌ உரு, உமை கொள, மிகு கரியது வடி 
கொணண்டு........ அருளினன்‌ பைக இறையே? என்பது, 
திருஞானசம்பந்தர்‌ வாக்கு. , 


உமை என்னும்‌ அருளாற்றலைத்‌ தன்‌ இடப்பாகத்தில்‌ 
கொண்டு, சிவபெருமான்‌ மாதொரு பாகனாய்‌ நின்று நமக்கு 
அருள்‌ பாலிக்கிறார்‌. 


மருத நிலத்தூ மங்கை: புல்பூண்டு முதல்‌ மனிதர்கள்‌ 
உள்ளிட்ட நரகர்‌ தேவர்வரை உயிர்கள்‌ எண்ணற்றனவாய்‌ 
உள்ளன. ஆதி அந்தமில்லாதவன்‌ இறைவன்‌. அவனைப்‌ 
போன்றே உயிர்களாகிய நாமும்‌, பிறப்பு இல்லாதவர்கள்‌. 
ஆயினும்‌ இறைவனது முற்றுணர்வுக்கு மாறுபட்டு, நமது அறிவு 
சிற்றறிவா கவே உள்ளது காலம்‌ காலமாக, நம்மைப்‌ பிணித்‌ 
துள்ள ஆணவம்‌ என்ற மூலமலம்‌, நம்‌ சிற்றறிவை மேன்மேலும்‌ 
முடக்கி, நம்மைச்‌ குற்றறிவினராக்குகிறது. இத்தகைய சூழலில்‌ 
சிவபெருமான்‌ உணர்த்தினாலன்றி எதையும்‌ நம்மால்‌ உணர 
முடியாது. 


ஊழ்வினையின்‌ பயனாகிய இன்பதுன்பங்களைக்‌ கால 
முறைப்படி அந்த அந்த உயிரே நுகர்ந்து தொலைக்க: வேண்டும்‌: 
என்பது நியதி. அதற்குத்‌ துணை புரிதற்பொருட்டு இறைவன்‌ 
நமக்கு, இந்த உடம்பு, உட்சருவிகள்‌, உலகம்‌, நுகர்பொருள்‌ 
ஆகியவற்றை, வினை நுசர்ச்சிக்கு ஏற்றவாறு, தந்தருளினார்‌, 

வளமான வயல்களாலும்‌, வற்றாத ஆறுகளாலும்‌ செழீப்‌ 
புற்ற மருத நிலத்தில்‌ நாம்‌ வாழவதற்கு வழிவகுத்தார்‌. புற 


10 


உடம்பின்‌ தோற்றத்தால்‌ நாம்‌ ஆண்‌, பெண்‌ என்ற பால்‌ வேறு 
பாட்டோடு காணப்பெறினும்‌, உயிர்ப்‌ பண்பால்‌, பிரமவிட்டுணு 
உள்ளிட்ட அனைத்து உயிர்களும்‌ பெண்களே, 


எனவே மருத நிலத்தில்‌ வாழும்‌ தகுதியுடைய பெண்‌ பால 
சாகிய நாம்‌ மருத நிலத்து மங்கையரானோம்‌, 


பிறப்பு இறப்பு: அறிவுப்‌ பொருளாகிய உயிருக்கு 
யாண்டும்‌ அழிவில்லை என்பதால்‌, அஃது “எழுமைக்கும்‌ ஏமாப்பு 
உடைத்து'! என்பர்‌ ஆன்றோர்‌. உயிருக்குப்‌ பிறப்பு இறப்பு 
இல்லை என்றாலும்‌, அதற்கு அமைந்த உடம்போ தோன்றுதல்‌”, 
வளர்தல்‌”, ஒடுங்குதல்‌ என்ற மூவகைத்‌ தொழிற்பாடும்‌ உடையது. 
எனவே அது நிலையற்றதும்‌ அறிவற்றதும்‌ ஆகிய ஒரு சடப்‌ 
பொருள்‌. 

உயிர்களாகிய நாம்‌ இவ்வுலூல்‌ ஓரோர்‌ உடம்பினைப்‌ 
பெறுதலே பிறப்பு; மறுபிறப்புக்காக உடலைவிட்டு உயிர்‌ 
நீங்குதல்‌ இறப்பு; முடிந்த முடிவாகச்‌ சிவபெருமான்‌ இருவடி. 
சேர்ந்து, பேரின்பத்தில்‌ இளைத்திருத்தல்‌ முத்தி, 


விஷணை அனுயவமும்‌ இறை அனுபவமும்‌: 


தமக்கு இப்பொழுது அமைந்திருக்கும்‌ வாழ்வு வளமானது; 
ஆயினும்‌, அது நமக்கு நிலையான இன்பம்‌ நல்குகறதா? எனில்‌ 
இல்லை என்பதே துணிவு. உலகினில்‌ நாம்‌ இப்பொழுது நுகர்‌ 
கின்ற இன்பம்‌ துன்பக்‌ கலப்புடையது; அளவால்‌ சிறியது. கால 
எல்லைக்கு உட்பட்டது. நாம்‌ வாழ்கின்ற இன்றைய வாழ்வும்‌ 
மூடிந்த முடிவு அன்று. 


தனைகண்‌ (யாசண்கண்‌): பரம்பொருளைச்‌ சிந்தியாத 
வாறு உயிர்களைப்‌ பந்தப்படுத்தியிருத்தலால்‌, பாசங்கள்‌ எனப்‌ 
பட்டன. “பச்‌” என்ற வடசொல்லுக்குப்‌ *பந்தித்தல்‌” என்பது 
பொருள்‌, “௮” என்பது கருவிப்பொருள்‌ விகுதி; எனவே பாசம்‌ 
என்றால்‌ “கட்டி நிற்கும்‌ கருவி” என்னும்‌ பொருளாயிற்று, பச 
என்பதில்‌, £௨* என்பது செயப்படுபொருள்‌ வீகுதி; எனவே பாசங்‌ 
களால்‌ கட்டுண்டு, தம்‌ ஆற்றல்‌ முடங்கிய நிலையில்‌ உயிர்சள்‌ 
பசுக்கள்‌ எனப்பட்டன, 


1. திருக்குறள்‌ 398 


11 


பாசங்கள்‌ ஐவகைப்படும்‌, அவை; ஆணவம்‌, கன்மம்‌ 
மாயை, திரோதாயி, மாயேயம்‌ என்பன. 


ஆணவம்‌: ஆன்மா ஒரு வியாபகப்‌ பொருள்‌, அதன்‌ 
ஆற்றலை எல்லாம்‌ பலவாறாக மறைந்திருந்து முடக்கி, ஆன்ம 
வியாபகத்தை அணுத்தன்மைப்‌ படுமாறு செய்தலால்‌, இதற்கு 
ஆணவம்‌ என்பது பெயராயிற்று. 


பிறப்பு இறப்பு இல்லாத அநாதிகால உயிரைத்‌ தோற்றமும்‌ 
இறுதியும்‌ இல்லாத அநாதிகால ஆணவம்‌, ௮நாதிகாலம்‌ 
தொட்டே தளைத்து (பந்தித்து) நிற்கிறது. ஆதலால்‌ 
ஆணவத்தை “உடன்‌ பிறந்தே கொல்லும்‌ நோய்‌” என்றும்‌, 
சகஜ மலம்‌” என்றும்‌, “இருள்‌ மலம்‌” என்றும்‌ இன்ன பிறவாறும்‌ 
அழைப்பார்‌. 


ஆணவ மலத்தால்‌ பந்திக்கப்படாதவர்‌, சிவபெருமான்‌ 
ஒருவரே. பிரபன்‌, வீட்டூணு. ௨ஷ்ளீட்ட ஆன்ம'இனம்‌ முழுமை 
யும்‌, பொதுவாக ஆணவத்தால்‌ கட்டுண்டே அல்லலுறுகிறது. 
கட்டின்‌ அழுத்தம்‌, நெகிழ்ச்சி, வலுவின்மை முதலியவற்றில்‌ 
மட்டுமே வேறுபாடு காணப்படுறெது. 

அந்த அடிப்படையிலேயே தொல்காப்பியத்தில்‌ இரவுக்குறி, 
பகற்குறி, அல்லகுறி! என்பன ஆளப்‌ பெற்றிருக்கலாம்‌ என்று 
சிந்திப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. 

ஆணவத்தின்‌ எண்குணங்கண்‌ : விகற்பம்‌, கற்பம்‌ 
குரோதம்‌, மோகம்‌, கொலை, அஞர்‌, மதநகை, விராய்‌ 
என்ற எட்டும்‌ ஆணவத்தின்‌ தொடர்பால்‌ நமக்கு ஏற்படுகிற 
குணங்களாகும்‌, 

ஆணவத்தின்‌ பல்வேறு இயல்புகளையும்‌ செயற்பாட்டையும்‌ 
சைவ சாத்திர நூல்கள்‌” மிகத்‌ தெளிவாகக்‌ கற்பிக்கின்றன. 

கண்மம்‌: நாம்‌ செய்யும்‌ ஓவ்வொரு செயலும்‌, வினை, 
கருமம்‌, கன்மம்‌ எனப்‌ பல பெயர்களால்‌ அழைக்கப்பெறுகிறது. 
ஒவ்வொரு வினைக்கும்‌, ௭ திரானதும்‌ சமமானதுமான பின்‌ 


1. தொல்‌, களவியல்‌ 41 ஃ 44 
3, இருபா இருபஃது, சீ 


12 


விளைவு உண்டு என்பது அறிவியலாராலும்‌ ஏற்றுக்‌ பப்ப, 
பட்ட உண்மை! 


அன்மா ஆணவமலத்தால்‌ மறைப்புண்டு கிடக்கிறது. 
அதனால்‌ மெய்ப்‌ பொருளாகிய சிவத்தை மறக்கிறது, அப்‌ 
பொழுது தற்போதத்துடனும்‌ தன்‌ முனைப்புடனும்‌ தொழிற்‌ 
படுகிறது. எனவே தொழிற்பாட்டிற்கு ஈடாக இன்ப துன்பப்‌ 
பயன்கள்‌ விளைகின்றன. 


வினையே பிறப்புக்கு வித்து ஆவதாலும்‌, இன்ப துன்பங்‌ 
களுக்குக்‌ காரணமாவதாலும்‌, இதனை மும்மலங்களுள்‌ ஒன்றாக 
எண்ணுவர்‌, இதனைப்‌ பொதுவகையால்‌ “இருவினை'2 என 
இலக்கண இலக்கியங்கள்‌ இயம்பும்‌; எனினும்‌ வினைகளை 
இரண்டாயிரத்திற்கும்‌ மேற்பட்டனவாகச்‌ சைவ சாத்திரங்கள்‌ 
விரித்து விளக்குகின்றன. (“வினையும்‌ பயனும்‌ என்ற எமது 
நாலில்‌ காண்க) 


“இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவர்‌, சிவபெருமான்‌ 
ஒருவரே. அவரே முற்றுணர்வினர்‌, பிறர்‌ யாவரையும்‌ ஏவல்‌ 
கொள்ளும்‌ முனைவர்‌” என முன்னர்க்‌ கண்டோம்‌. இக்கருத்துப்‌ 
பற்றியே தொல்காப்பியரும்‌ சிவபெருமானை 'வினையின்‌ . நீங்கி 
விளங்கிய அறிவின்‌ முனைவன்‌'3 எனப்‌ போற்றுகிறார்‌ 


கன்மத்தின்‌ குணங்கண்‌ : இருத்தல்‌, கடத்தல்‌, இரு 

உனை இயற்றல்‌, விடுத்தல்‌, பரநிந்தை மேவல்‌ என்ற அறும்‌ 

YDS தொடர்பால்‌ நாம்‌ சேய்றெ காரியங்களாகச்‌ 
சாத்திரங்கள்‌ கூறுகின்றன. 


மாயையும்‌ மறமோணாரும்‌: ஆணவத்தால்‌ பிணிப்புண்டு,' 
தன்முனைப்‌ பாடு வினைசெய்த ஆன்மா, அவ்வினைக்கு ஈடான 
இன்பதுன்‌ பப்‌ பயனைத்தானே ஏற்று நுகர வேண்டியதாநிறத.. 


1. “Every action has an cqual and opposite reaction” - Newton's 
Law of Motion. 

2, “இருள்சேர்‌ இருவினை" - திருக்குறள்‌, இருவினையின்‌ போக்குவரவு 
புரிய "சிவஞானபோதம்‌: ' 


3. தொல்‌ “ மரபியல்‌ - 96 


13 


அவ்வாறு நுகர்வதற்குத்‌ துணையாக, ஆன்மா ஊர்ந்துவர ஓர்‌ 
உடம்பும்‌, செயற்படக்‌ கருவி கரணங்களும்‌, நிலைக்களனாசு 
ஓர்‌ உலகமும்‌, நுகர்ச்சிக்கான வாய்ப்புகளும்‌ தேவையா கின்றன. 
இந்த நான்கையும்‌, வடநூலார்‌ தனு! கரண! புவன! போகம்‌ 
என வரிசைப்படுத்துவர்‌; மாயேயம்‌ என்றும்‌ இதனை அழைப்பர்‌, 
இவை யாவும்‌ தோன்றி, நின்று, அழியக்கூடியவை; எனவே 
நிலையற்றவை, 


ட... உயிர்களாகிய நாம்‌ . மெய்யறிவு பெற்று உய்தி அடைதல்‌ 
பொருட்டு, இவற்றை நமக்கு உருவாக்கித்‌ தந்தவர்‌, வெபெராு 
மான்‌, அவர்தம்‌ அருளாற்றலாகிய சிவசத்தியைக்‌ கொண்டு 
இவற்றைச்‌ செய்கிறார்‌. அவரால்‌ செய்யப்பட்ட இவையாவும்‌ 
“செய்யுள்‌' ஆயின. 


'மாயேயத்தின்‌ மூலப்‌ பொருளாக இருப்பது மாயை, இது 
சிவபெருமானது பரிக்கிரக சத்தியாகும்‌. ஒரு சடப்பொருளா 
யினும்‌, இது நிலையானது. ஆன்மாக்களுக்கு அறிவை முதற்கண்‌ 
மயக்கிப்‌ பின்னர்‌ விளக்குவதால்‌ மாயை எனும்‌ பெயர்‌ பெற்றது, 
வடமொழியில்‌ மா என்றால்‌ ஒடுக்கம்‌ எனவும்‌, யா என்றால்‌ 
தோற்றம்‌ எளவும்‌ பொருள்‌ கூறுவர்‌. முன்னர்ச்‌ கூறிய உடல்‌ 
உலகம்‌ முதலிய செயற்பாடுகள்‌ ஒடுங்குவதற்கும்‌, தோன்றுவதற் 
கும்‌ நிலைக்களனாக இருப்பது, மாயை ஆகும்‌. 


எனவே மாயை என்பது மூலப்பொருள்‌. மாயேயம்‌ என்பது 
மாயையிலிருந்து முப்பத்தாறு தத்துவங்கள்‌ வெளிப்பட்டு 
விரிந்து தோன்றியதன்‌ விளைவு, மாயை காரணம்‌; அதன்‌ 
காரியம்‌ மாயேயம்‌. இரண்டுமே முதற்கண்‌ ஆன்ம அறிவை 
மயக்குவதால்‌, இவற்றைப்‌ பாசங்கள்‌ என்றனர்‌. 

மாயையை குணங்கண்‌: அஞ்ஞானம்‌, யெரப்‌, அயர்வு, 
மோகம்‌, மைஞ்ஞாலம்‌, சூனியம்‌, மாச்சரியம்‌,, பயம்‌ ஆயெ 
ஏழும்‌ மாயையின்‌ தொடர்பால்‌ ஆன்மாவின்‌ கண்‌ வெளிப்பட்டு 
நிற்கும்‌ குணங்கள்‌ எனச்‌ சாந்திரங்கள்‌ கூறுகின்றன, 


மறைப்பு ஆற்றல்‌: (திரோதாயி) 


“சிவமே” எனத்‌ தனது இயல்பு நிலையில்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யாது சும்மா இருக்கும்‌ பர9வம்‌, நமது உய்தி கருதி 


14 


ஐந்தொழிற்‌ படத்தொடங்கும்‌ போது, பரசிவத்நின்‌ அருட்‌ 
சத்தியே முதற்கண்‌ வெளிப்படுகிறாள்‌ எனக்‌ கண்டோம்‌. 


இது பராசத்தியின்‌ முதல்‌ வெளிப்பாடு ஆகையால்‌ அந்த 
நிலையில்‌ அவளுக்கு ஆதி சத்தி என்று பெயர்‌. அப்போது 
அவள்‌ மும்மலங்களைச்‌ செலுத்தவும்‌. அவற்றை ஆன்மாக்‌ 
ளுக்குத்‌ தொடர்பு படுத்தவும்‌, அதே சமயம்‌ ஆன்மாக்களுக்குச்‌ 
சிறிது சிறிதாசு அறிவு விளக்கம்‌, செயல்‌ திறன்‌, இறைவன்‌ பால்‌ 
ஈடுபாடு இவற்றை ஊட்டவும்‌ செய்கிறாள்‌. மறைந்திருந்தே 
இவை யாவற்றையும்‌ சிவசத்தி செய்கிறாள்‌. ஆதலால்‌, சிவ 
சத்தியை அந்த நிலையில்‌ மறைப்பு ஆற்றல்‌” என்னும்‌ 
பொருள்‌ படுமாறு, திரோதாயி என அழைப்பர்‌. 


மும்‌ மலங்கள்‌ நம்மிலிருந்து நீங்குறெவரை உயிர்களாகிய 
நாம்‌ அவற்றை நுகருமாறு செய்து, நம்மைச்‌ சிவத்தின்‌ பால்‌ 
அணையவொட்டாமல்‌ அவளும்‌ ஒரு தடையாகவே இருப்பதால்‌ 


அவளையும்‌ பாசங்களுள்‌ ஒன்றாகவே, சைவசாத்திரங்கள்‌ பகர்‌ 
கின்றன. 


சைவ சாத்திரங்கள்‌ இவ்வாறு இறைவன்‌ இருப்பினையும்‌, 
அவன்‌ தலைவனாக வெளிப்பட்டு வந்து, நம்‌ உய்தி கருதி 
ஐந்தொழிற்படுகிற முறைமைகளையும்‌, ஆன்மத்‌ தலைவியர்‌ படி 
முறையில்‌ அறிவு விளக்கம்‌ பெற்று, இறுதியில்‌ அவன்‌ திருவடி. 
யில்‌ நிலையான பேரின்பம்‌ துய்ப்பதையும்‌ சாற்றுவது போலவே, 
தொல்காப்பியமும்‌ பல பேருண்மைகளைத்‌ தன்னகத்தே பொதந்‌ 
துள்ளமை காணலாம்‌. குறிஞ்சி நிலத்தலைவனின்‌ மேலாண்மை 
யையும்‌, தலைவிக்கும்‌ அவனுக்கும்‌ உள்ள உறவு, கைக்கிளையில்‌ 
தொடங்கிக்‌ கூதிர்யாமத்துக்‌ கூட்டத்தில்‌ நிறைவுறுகறவரையுள்ள 
இன்பப்படி நிலைகள்‌ பலவற்றையும்‌ உணர்த்துவதோடு, 'முடிந்த 
முடிவான எல்லையிலா அறிவானந்தம்‌, என்பது இப்பிறவியிலேயே 
எய்தத்தக்கது என்பதையும்‌ விரிவாகவும்‌, தெளிவாகவும்‌, முற்றி 
லும்‌ குறிப்பு மொழிகளாலும்‌ கூறுவதன்‌ மூலம்‌ (தொல்காப்பியம்‌) 
ஓர்‌ உயர்ந்த “சைவத்‌ தமிழ்‌ ஆகம நூலாகத்‌ திகழ்கிறது 
எனலாம்‌. 


15 


ஆயினும்‌ ஆண்டவனுக்கும்‌, ஆன்மாக்களுக்கும்‌ பேரின்ப 
மாகிய புணர்ச்சி உண்டா? என்பதே சிலரது ஐயமாக இருப்பதைக்‌ 
காணுகிறோம்‌. எனவே புணர்ச்சி உண்டு என்பதற்கான சில 
சான்றுகளைத்‌ தொகுத்து நோக்குதல்‌ இன்றியமையாததாகும்‌: 


அறிவியல்‌ ச௪ஈண்றூ: பேரின்பப்‌ புணர்ச்சிக்கான உறுப்பு 
கள்‌ நம்‌ உடம்பின்‌ சிரசினுள்‌ சீராக அமைந்திருக்கும்‌ முறைமை, 
இந்நூலின்‌ மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ செவ்விதே விளக்கப்‌ பெற்‌ 
றுள்ளது. எனவே, இங்கு இலக்கியச்‌ சான்றுகளை மட்டும்‌ 
ஓரளவு சிந்திப்போம்‌. 


இலக்கியச்‌ சாண்றூகண்‌: சிவபெருமான்‌ ஆன்மாக்‌ 
களைப்‌ புணர்ந்து, பேரின்பம்‌ ஊட்டுகிறார்‌ என்பதற்குச்‌ சைவ 
இலக்கியங்களிலும்‌, சாத்திரங்களிலும்‌ வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ 
ஏராளமாக உள்ளன. 


திருஞாண சம்பந்தம்‌ மூன்றாண்டுப்‌ பருவத்தில்‌ 
உமையம்மையிடம்‌ ஞானப்பால்‌ உண்டு, முற்றுணர்வு பெற்ற 
குழந்தை. பால்‌ மணம்‌ மாறா அப்பச்சிளங்‌ குழந்தை, தனது 
ஞானக்‌ கண்ணால்‌ சிவபெருமானைக்‌ கண்டு, தன்‌ தந்தைக்கும்‌ 
சுட்டிக்‌ காட்டுறது. உலகியல்‌ இன்ப துகர்வுகள்‌ எதையும்‌ 
நுகர்ந்தறியாத மூவாண்டுக்‌ குழந்தை, களவுப்‌ புணர்ச்சியால்‌ 
தன்‌ உள்ளத்தைக்‌ 'கொள்ளை கொண்ட 'கள்வன்‌” என இறை 
வனைச்‌ சுட்டுகிறது. 


**நீர்‌ பரந்த நிமிர்புன்‌ சடை மேல்ஜா்‌ 
நிலா வெண்மதி சூடி 
ஏர்‌ பரந்த இன வெள்வளை சோர என்‌ 
உள்ளம்‌ கவர்கள்வன்‌?” 


என்பது பேரின்ப நுகர்ச்சியில்‌ இளைத்த ஆளுடைய பிள்ளையின்‌ 
அருள்‌ வாக்கு. 


திருநாவுக்கரசர்‌: தமது வெள்வளையோடு தம்மையும்‌ 
சிவபெருமான்‌ கொள்ளை கொண்டதாக ஆளுடைய அரசு 
யாடக்‌ கேட்கிறோம்‌ 


16 


சந்தித்த சோவணத்தர்‌ வெண்ணூல்‌ மார்பர்‌ 
சங்கரரைக்‌ கண்டிரோ, கண்டோம்‌ இந்நாள்‌ 

பந்தித்த வெள்விடையைப்‌ பாய ஏறி 
படுதலையில்‌ என்கொலோ ஏந்திக்கொண்டு 


வந்திங்கு என்‌ வெள்வளையும்‌ தாமும்‌ எல்லாம்‌ 
அணியாரூர்‌ நின்று௮ந்து கொள்ளக்‌ கொள்ளப்‌ 
பொன்‌ தீ மணிவிளக்குப்‌ பூதம்‌ பற்றப்‌ 
புலியூர்ச்சிற்‌ றம்பலமே புக்கார்‌ தாமே'"! 


இறைமைக்‌ காதலின்‌ படிமுறை வளர்ச்சியை அடிகளது 
மற்றொரு இருப்பாடலில்‌ நன்கு அறிந்து இன்புறலாம்‌, 


“முன்னம்‌ அவனுடைய நாமம்‌ மேட்டாள்‌ 
மூர்த்தி அவன்‌ இருக்கும்‌ வண்ணம்‌ கேட்டாள்‌ 
பின்னை அவனுடைய ஆரூர்‌ கேட்டாள்‌ 
பெயர்த்தும்‌ அவனுக்கே பிச்சி ஆனாள்‌ 
௮ன்னையையும்‌ அத்தனையும்‌ அன்றே நீத்தாள்‌ 
அகன்றாள்‌ அகலிடத்தார்‌ ஆசா ரத்தைத்‌ 
தன்னை மறந்தாள்தன்‌ நாமம்‌ கெட்டாள்‌ 
தலைப்பட்டாள்‌ நங்கை தலைவன்‌ தாளே'?₹ 


கூந்துரம்‌ : சிவபெருமானையே தம்‌ மனைவியர்‌ பால்‌ 
அது அனுப்புகிற அளவுக்கு இணக்கமும்‌ நெருக்கமும்‌ தோழமை 
யும்‌ மிக்கவர்‌ சுந்தரமூர்த்தி. தோழமையால்‌ அவர்‌ சாடுவதைக்‌ 
கேட்போம்‌. 


“வீண்பேசி மடவார்கை வெள்வளைகள்‌ கொண்டால்‌, 
வெற்பரையன்‌ மடப்பாவை பொறுக்குமோ? சொல்லீர்‌'' 


சிவபெருமான்‌ இல்லங்கள்‌ தோறும்‌ சென்று, பிரமகபாலத்‌ 
தில்‌ பிச்சை ஏற்கிறார்‌. அவ்வாறு பிச்சை எடுக்குங்கால்‌ 
பிச்சையை மட்டும்‌ கொண்டொழியாது, வீண்‌ பேச்சுப்‌ பேசிப்‌ 
1, அப்பர்‌ தேவாரம்‌ - 6: 2:9 
2, மேற்படி 6: 25:7 இருவாரூர்‌ 
3. சுந்தரர்‌ தேவாரம்‌ - 7:46: 3 இருநாகைக்‌ காரோணம்‌ 


17 


பிச்சையிட வருகிற இல்லத்துப்‌ பெண்டிர்தம்‌ வெள்ளிய வளை 
யல்களையும்‌ கவர்ந்து செல்லுகிறார்‌. 


இதனைச்‌ சுட்டிக்காட்டும்‌ சுந்தரர்‌, சிவபெருமானை 
நோக்கி, “இத்தகைய உமது அடாத செயலை மலையரசன்‌ 
மகளாகிய நும்‌ தேவி முனியாது பொறுப்பாளோ??' 
எனச்‌ சாடுகிறார்‌ 


மாணிக்கவாசகம்‌ திருப்பெருந்துறையில்‌ தம்மை ஆட்‌ 
கொண்டு, மூவகைத்‌ தவநெறியையும்‌ தமக்கு உணர்த்தித்‌, 
தன்னை நன்னெறியில்‌ செலுத்திச்‌, சிவாநுபவத்தில்‌ தோயுமாறு 
செய்த இறைவனின்‌ வள்ளன்மையைத்‌, திருவாசகம்‌ என்ற 
நூலில்‌ சிற 'யுறப்‌ பாடும்‌ மாணிக்கவாசகர்‌ தம்முடைய 
பேரின்ப எழுச்சியையும்‌, ஏற்றத்தையும்‌ திருக்கோவையார்‌ 
என்ற நூலின்‌ மூலம்‌ அமைத்தருளக்‌ காணுகிறோம்‌. 


தாயுமானவர்‌: இறைவன்‌ பால்‌ கொண்ட காதல்‌ மிகுதி 
யையும்‌ பிரிவின்‌ ஆற்றாமையையும்‌ புலப்படுத்தும்‌ பாடல்கள்‌ 
பலப்பல: 
“பார்‌ஆதி விண்அனைத்தும்‌ நீயாச்‌ சிந்தை 
பரியமடலாய்‌ எழுதிப்‌ பார்த்துப்‌ பார்த்து 
வாராயோ என்பிராண மாதா என்பேன்‌ ?:1 


““நாதன்‌ஒரு தரம்‌உலகம்‌ பார்க்க இச்சை 

நண்ணானோ என்றுஎன்றே நானா ஆகிக்‌ 
காதல்மிகும்‌ அணி இழையார்‌ எனவாடுற்றேன்‌ 

கருத்து அறிந்து புரப்பது உன்மேல்‌ கடன்முக்காலும்‌' 2 


அருணகிமியார்‌ கந்தவேளைப்‌ புகழ்ந்து இருப்புகழ்‌ 
இசைக்கிறார்‌; காளை வாகனனாகிய சிவபெருமான்‌ , காமனைத்‌ 
தன்‌ நெற்றிக்‌ கண்ணால்‌ எரித்தார்‌; என்றாலும்‌ அவர்‌ 
எண்ணற்ற கோடி உயிர்களையும்‌ புணர்ந்து, இன்புறுத்தும்‌ 
தலைவர்‌, அவரது நெற்றிக்‌ கண்ணிலிருந்து தோன்றியவன்‌, 
முருகப்பெருமான்‌ என்பது ஒரு பஈடலின்‌ கருத்து, அப்பாடற்‌ 


பகுதியைக்‌ காண்போம்‌. 
ன்‌ = ம்‌ ணக க்‌ 
1. தாயுமானவர்‌ பாடல்‌ - கார புவனம்‌ - சிதம்பர ரகசியம்‌ 24, 


2, மேற்படி 22, 


18 


“தரமயாணம்‌ அட்டு அடர்ந்து சோடி மாதரைப்புணர்ந்த 
காளை ஏறு கர்த்தன்‌ எந்தை அருள்‌ பாலா”? 


என்பது அருணகிரி வாக்கு. 


பராண வரலாறூகள்‌: இனிப்‌ புராணங்களிலிருந்தும்‌, 
வரலாறுகளிலிருந்தும்‌ ஒரு சில சான்றுகளைக்‌ காண்போம்‌. 


முன்பு ஒரு சமயம்‌ பன்னிரண்டு ஆண்டுகள்‌ பஞ்சத்தால்‌ 
வாடியது பாண்டியநாடு. மெய்ப்பொருள்‌ உணர்வு தம்‌ நாட்டு 
மக்களிடம்‌ வற்றியதால்‌, நாட்டில்‌ வற்கடம்‌ சூழ்ந்தது என 
உணர்ந்து வருந்தினான்‌ பாண்டிய மன்னன்‌. சிவஞான வேட்சை 
யின்‌ பால்பட்ட அவன்‌ உள்ளத்து நெ௫ழ்ச்சியைச்‌ சிவபெருமான்‌ 
கண்ணுற்றார்‌; அருள்பாலிக்கத்‌ திருவுளம்‌ கொண்டார்‌. அறுபது 
நூற்பாக்கள்‌ கொண்ட *களவியல்‌' என்னும்‌ அகப்பொருள்‌ 
நூலைத்‌ தாமே யாத்து அருளினார்‌. இத்தகைய விழுப்பமிகு 
பின்னணியில்‌ எழுந்த (இறையனார்‌ களவியல்‌' என்னும்‌ அகப்‌ 
பொருள்‌ நூலில்‌, நிலையான மெய்ப்‌ பொருளைக்‌ காணும்‌ 
விழுமிய உத்திகாணப்‌ பெறுமா? அன்றி, வெறும்‌ உதிரப்‌ 
பரிமாறல்களாகிய, சிற்றின்ப உணர்வுகளுக்கு மட்டுமே 
இடமிருக்குமா? அதனால்தான்‌ இறையனார்‌ களவியல்‌ என்ன 
“நுதலிற்றோ?” எனின்‌, “தமிழ்‌ கூறிற்று' என்பார்‌ நக்கீரர்‌, தமிழ்‌ 
என்பதே பேரின்பப்‌ பொருள்‌ என்பது கருத்து. 


அக்கருத்துப்‌ பற்றியே, கபிலர்‌ என்னும்‌ சங்கப்புலவர்‌, பிர 
ஹதத்தன்‌ என்னும்‌ ஆரிய அரசனுக்குத்‌ தமிழறிவு ஊட்டச்‌ 
கருதிக்‌, குறிஞ்சிப்பாட்டைப்‌ பாடினார்‌ என்பது வரலாறு. 


அகப்பொருள்‌ இலக்கணம்‌ கூறவந்த ஒரு பழந்தமிழ்‌ நூலுச்‌ 
குத்‌ 'தமிழ்நெறி விளக்கம்‌' என்றே பெயர்‌ அமைந்திருக்கிறது. 


பிச்சாண்டிக்‌ கோலத்தில்‌ தாருகா வனத்து இருடிப்‌ பெண்‌ 
டிரது வளைகவர்ந்த செய்தியினைப்‌ புராணங்கள்‌ நயம்பட 
உரைக்கும்‌ பேரி்பப்புணர்ச்‌ச உண்டு என்பதற்கு நூல்‌ வழிச்‌ 
சான்றுகள்‌ இவ்வாறிருக்க, உடற்கூற்று அறிவியல்‌ சுருத்துக்களும்‌ 
சைவ சித்தாந்த தத்துவ விளக்கங்களும்‌ இக்கருத்தினை 


19 


உறுதி. செய்வனவாகவே உள்ளன, அதன்‌ விளக்கங்களை, முற்‌ 
கூறியவாறு, இந்நூலின்‌ மூன்றாவது அதிகாரத்தில்‌ கண்டு 
தெளியலாம்‌. 

முல்லையில்‌ தொடக்கம்‌ ஏண்‌? 


இன்பம்‌ என்னும்‌ பொருளை. மையமாகச்‌ செண்டு எழுந்த 
நூல்‌ தொல்காப்பியம்‌; **எல்லா யிருக்கும்‌ இலயம்‌! பொது”? 
எனக்கூறிய தொல்காப்பியர்‌ அவ்‌இன்பத்தை வழங்குகிற தலை 
வன்‌ எக்காலத்தும்‌ தடுவுதிலையுள்ள இிண்ணியன்‌ என்றும்‌, 
ஆதலால்‌ உயிர்களின்‌ விழைவு, அறிவு, செயல்‌ என்ற முத்திற 
ஆற்றல்களுக்கு ஏற்பவே, “தான்‌ அமர்த்து வரூஉம்‌. மேவற்‌ 
றாகும்‌'” எனக்‌ கூறி, அவற்றின்‌ இன்பதுன்ப நுகர்ச்சிகள்‌ வேறு 
படுமென்றும்‌ கூறிப்‌ -மோந்தனர்‌. 


அவர்‌ அறிவுறுத்து இன்பம்‌, பொதுவகையால்‌, மெல்‌ 
லாம்‌ உலகியலில்‌ துகர்கிற சிற்றின்பங்சுளைப்யோல்‌. தோன்றுவது 
இயல்பு; ஆயினும்‌ பேரறிவாளராகிய அப்பெருந்தகை அளவால்‌ 
சிறியதாகவும்‌, மிகக்‌ குறுயெ கால “எல்லைக்கே நிகழ்வதாசவும்‌, 
முற்றிலும்‌ - உடம்போடு ஒட்டியதாகளும்‌, துன்பக்கலப்புடைய 
அகவும்‌ “ள்ள 'நிலையற்ற.'உலகியல்‌சிற்றின்பத்தை, ' இத்துணை 
யெருமையட , ஒரு, பாலியல்‌ நூல்போல யாத்தனர்‌ என உரை 
கண்டு! மகிழ்வது. தமிழ்‌ அன்னைச்கு விழுப்பம்‌ சேர்ப்பதாகாது. 


மேலும்‌, அவர்‌, “அந்தமில்‌ சிறப்பின்‌ -ஆகிய இன்பம்‌ தன்‌: 
வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே'*2 என்று கூறுவதிலிருந்து பிறி 
தேர்‌ பேருண்மை. நூலின்‌ உட்ிடையாகப்‌ பொதிந்துள்ளமை 
யினை: உணரலரம்‌, 


1. தொல்காப்பியம்‌. பொருளியல்‌ 219 
2. ட்‌ 239 


20 


ஓரறிவுத்‌ தாவரம்‌ தொடங்கி, ஆறறிவு மனிதர்வரை படிமுறை 
யில்‌ வளர்த்து, மனித நேய ஒருமைப்பாட்டில்‌ திளைக்கச்செய்து, 
சிறிது சிறிதாகப்‌ பல்வேறு தெய்வத்‌ தன்மைகளை ஊட்டி, 
இறுதியில்‌ தலைவி நிலைக்கு உயர்த்தித்‌, தம்‌ சிவஉலகத்திலேயே 
நிலைபெறுமாறு செய்கிறார்‌ சிவபெருமான்‌. 


இவ்வாறு உயிர்த்தலைவனாகிய  சிவபெருமானுக்கும்‌, 
உண்மைத்‌ தலைவியாகிய உயிரினத்துக்கும்‌ நிகழ்கிற பேரின்பப்‌ 
புணர்ச்சியையும்‌, அவ்‌உயரிய நிலையினை, உயிர்களாகிய நாம்‌ 
எய்துவதற்கான நெறிமுறைகளையும்‌, நமக்குத்‌ தெளிவுறுத்தும்‌ 
விழுமிய நோக்குடனேயே, தொல்காப்பியர்‌ இப்பெருநூலைப்‌ 
படைத்தனர்‌ என்பது முற்றிலும்‌ சாலும்‌. 


புணர்ச்சியே இன்பவாழ்வின்‌ உச்சநிலை. அது நிகழும்‌ இடம்‌ 
தனிச்‌ சிறப்புடையது. மிகமிக உயர்ந்த அந்த இடத்தை, உலக 
நிலப்பரப்பின்‌ உயர்ந்த மலைப்பகுதியாகிய “குறிஞ்சி என்ற 
சொல்லால்‌ குறித்தனர்‌, ஆசிரியர்‌. 


புணர்ச்சி எனும்‌ இத்தகு ஒருமையின்‌ ' நீங்குதல்‌, பிரிவு 
ஆகும்‌. பிரிவின்கண்‌, உயிர்‌, ஓரிடத்தில்‌ நிலை கொள்ளாமல்‌, 
புணர்ச்சி பற்றிய சிந்தனை ஏதுவுமின்றி, உள்ளத்தாலும்‌ 
உணர்வாலும்‌ பரந்துபட்டு அலைந்து திரியும்‌. அப்போது 
பணர்ச்சி தொடர்பான இன்பதுன்ப உணர்வுகள்‌ அவ்வுயிர்க்கு 
இல்லையாதலால்‌ அதற்கு ஒரு நிலப்பரப்பும்‌ இல்லை என 
ஆன்றோர்‌ வகுத்துரைத்தனர்‌. 


எனவே, பேரின்பப்‌ புணர்ச்சி என்பது . நூலின்கண்‌ 
தொல்லாரிரியர்‌ நுதலிய உரிப்பொருள்‌ ஆயிற்று, இதுவே 
நூலின்‌ மையக்கருத்தும்‌ ஆகும்‌. ஆதலால்‌, உரிப்பொருள்‌ 
தொடர்பான சூத்திரத்தை ஆசிரியர்‌ புணர்ச்சி என்ற சொல்‌ 
கொண்டே தொடங்குகிறார்‌. 


ஆயினும்‌ புணர்ச்சிக்கு இடமான குறிஞ்சியை முதற்பொருள்‌ 
பற்றிய சூத்திரத்தில்‌ முதலில்‌ அமைத்து அச்சூத்திரத்தைத்‌ 
தொடங்காமல்‌, முல்லை என்ற இடைப்பட்ட நிலத்தில்‌ 


தொடங்குகிறாரே, இஃது ஏன்‌? என்பதே இப்பொழுதைய 
சித்தனை. ்‌ 


21 


அகத்திணையில்‌ இன்ப ஒழுக்கங்களை ஏழு என வகைப்படுத்தி 
நோக்குவது நமது பண்டையத்தமிழ்மரபு, அவற்றுள்‌ கைக்கிளை 
எனபது ஒருதலைக்‌ காமம்‌, பெருந்திணை என்பது பொருந்தாக்‌ 
காமம்‌. இவற்றை முறையே குறைக்காமம்‌, மிகைக்காமம்‌ 
எனலும்‌ பொருந்தும்‌. பாலை என்ற நடுவண்‌ இணைக்குப்‌ பிரிவு 
என்பது உரிப்பொருள்‌ எனவே இம்மூன்றுக்கும்‌ நிலமில்லை; 
எஞ்சியுள்ள குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌ என்ற நால்‌ 
வகை ௮௧ ஒழுக்கமும்‌ நிலப்பகுப்பு உடையன எனத்‌ தொல்‌ 
காப்பியர்‌ கூறுகிறார்‌ 


அசுதிதிணை அடிப்படையில்‌ இவ்வாறு அமைந்த நானிலப்‌ 
பகுப்பை அவர்‌ விரித்துக்கூறும்‌ போது, “மாயோன்‌ மேய காடுறை 
உலகம்‌” எனச்‌ சூத்திரத்தைத்‌ தொடங்க, முல்லை நிலத்துக்கு 
முதலிடம்‌ கொடுத்தமை காணுகிறோம்‌. 


மலையும்‌ மலை சார்ந்த நிலமும்‌, நில உலகத்தின்‌ உயர்ந்த 
பகுதி, இதனைக்‌ குறிஞ்சி: என அமைத்தனர்‌, ஆன்றோர்‌. 
கடலும்‌ கடல்‌ சார்ந்த நிலமும்‌ நில உலகத்தின்‌ தாழ்வான 
பகுதி, இதனை அவர்கள்‌ நெய்தல்‌ என அழைத்தனர்‌, இதே 
போல்‌, இடைப்பட்ட காடும்‌, காடுசார்ந்த நிலமும்‌ முல்லை 
எனவும்‌ வயலும்‌ வயல்‌ சார்ந்த நிலப்பரப்பும்‌ மருதம்‌ எனவும்‌ 
பெயர்‌ பெற்றன. 


முல்லை நிலத்தலைவனாகத்‌ திருமாலையும்‌, (மாயோன்‌) 
குறிஞ்சி நிலத்தலைவனாக முருகனையும்‌ (சேயோன்‌), மருத 
நிலத்தலைவனாக இந்திரனையும்‌ (தேவவேந்தன்‌), நெய்தல்‌ 
நிலத்தலைவனாக வருணனையும்‌ அவர்கள்‌ வழிப்பட்டிருக்‌ 
கின்றனர்‌. இங்ஙனம்‌ நால்வகை நிலங்களையும்‌, இவற்றின்‌ 
இயல்புகளையும்‌ இவற்றை இயக்குகிற தெய்வங்களையும்‌ 
தொல்காப்பியர்‌ ஒரு சூத்திரத்தின்‌ மூலம்‌ இணைத்துக்‌ 
கூறுகிறார்‌. 


மாயோன்‌ மேய காடுறை உலகமும்‌ 
சேயோன்‌ மேய மைவரை உலகமும்‌ 
வேந்தன்‌ மேய தீம்புனல்‌ உலகமும்‌ 
வருணன்‌ மேய பெருமணல்‌ உலகமும்‌ 


22 


முல்லை குறிஞ்சி மருதம்‌ நெய்தல்‌ எனச்‌ 
சொல்லிய முறையால்‌ சொல்லவும்‌ படுமே''1 


என்பது தொல்காப்பிய நூற்பா 


நூற்பா அமமப்பில்‌ ஒரு வியப்பு என்னை எனில்‌, உயர்த்து 
இடமாகிய குறிஞ்சியையோ, தாழ்வான நிலப்பரப்பா யெ தெய்‌ 
கலையோ கொண்டு, அசிரியர்‌ சூத்திரத்தைத்‌ தொடங்காமல்‌, 
இடைப்பட்ட முல்லையில்‌ தொடங்குறாரே, அஃது ஏன்‌? என்‌ 
பதாம்‌. 


1. தொல்காப்பியரே மாயோன்‌ மேய காடுறை உலகம்‌” 
“எனக்கூறி முல்லையை முதற்கண்‌ வைத்தனரா? அன்‌ றி, 


2. மால்‌ மீதுள்ள மாலால்‌ (இருமால்‌ மீது கொண்ட மயக்‌ 
கத்தால்‌) மற்றவர்கள்‌ முதன்மைத்‌ தானத்திற்கு 
மாற்றினரா? அன்றி, 


3. ஏடு எடுத்து எழுதியவர்கள்‌ செய்த எதீர்பாராத 
பிழையா? அன்றியும்‌, 


4. நூற்பாவின்‌ இறுதி. அடியும்‌ அயலடியும்‌, 


“முல்லை, குறிஞ்சி, மருதம்‌, நெய்தல்‌ எனச்‌ சொல்லிய 
முறையால்‌ சொல்லவும்‌ படுமே' என்று இருப்பது 
“குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌: எனக்‌ 

குறித்த முறையால்‌ குறிக்கவும்‌: படுமே” 


எனக்‌, குறிஞ்சி முதற்‌ கண்‌ அமையினும்‌ பொருந்துமே? 8ர்‌, 
தளை, தொடைகளில்‌ குறைவில்லையே? என்பன போன்று பல 
ஐயங்கள்‌ தோல்‌ றின. அதுபற்றிச்‌ சிந்தித்துத்‌ தெளிவு காண்பதே 
இந்நூல்‌ எழுந்ததன்‌ நோக்கம்‌. சிந்தனையின்‌ தொடக்கமாக, 
மாயோன்‌, சேயோன்‌, முல்லை, மைவரை, குறிஞ்சி . முதலிய 
சூத்திரத்‌ தொடர்களைப்‌ பற்றி ஓரளவு அறிந்து கொள்ளுவது, 
ஆய்வுக்குப்பெரிதும்‌ உதவும்‌. 


1. தொல்‌. பொருளதிகாரம்‌, அசுத்ிணை இயல்‌ குத்‌, 5, 


23 


மூல்லை : மரங்கள்‌, செடிகொடிகளோடு நிறைந்தும்‌, 
அடர்நீதும்‌ உள்ள காட்டினையும்‌, அது சார்ந்த பகுதியையும்‌ 
முல்லை என்பர்‌, முல்லை என்றால்‌ இடைப்பட்ட நிலம்‌, என்பது 
பொருள்‌. மலைப்பகுதிக்கும்‌ வயல்வெளிக்கும்‌ இடையிலோ, 
மலைக்கும்‌ கடலுக்கும்‌ இடையிலோ, வயல்பரப்புக்கும்‌, கடற்‌ 
கரைக்கும்‌ இடையிலோ அமைந்திருக்கிற காட்டு நிலம்‌, முல்லை 
எனப்பட்டது. 


காடுகளினால்‌, மனித இனம்‌, அடைறெ உலகியல்‌ பயன்கள்‌ 
அளப்பரியன. மழைமேகம்‌ தோன்றுவதற்குக்‌ காரணமாகப்‌, 
பசிப்பிணி போக்கும்‌ வேளாண்மைக்குப்‌ பல்லாற்றானும்‌ உறு 
துணையாவது. காடு; மாசுடைய கரியமில (60) வாயுவைத்‌ 
தாவரங்கள்‌ தமக்கு உணவாகக்‌ கொண்டு, தூய பிராண (0) 
வாயுவை வெளிவிடுவதன்‌ மூலம்‌, உயிரினத்துக்‌ கழிவுகள்‌ நீக்கப்‌ 
பட்டும்‌, அவற்றிற்கு இன்றியமையாத்‌ தேவையான பிராணவாயு 
பெரும்‌ அளவில்‌ கிடைக்கப்‌ பெற்றும்‌ நல்லதொரு பண்டமாற்று 
நிகழ உதவுின்‌ றன; மூலிகைகள்‌, காய்கனிகள்‌, எரிபொருள்கள்‌ 
இன்னோரன்ன தேவைகளை நிறைவு செய்கின்றன. படிமுறை 
அறிவு வளர்ச்சியில்‌ ஐந்தறிவு வரையுள்ள ஊர்வன, பறப்பன 
வுற்றிற்கும்‌, விலங்குகளுக்கும்‌ காடுகளே புகலிடமாக இருந்து, 
நாட்டில்‌ ஓர்‌ ஒழுங்குமுறையில்‌ வாழும்‌ மக்களை அவ்விலங்கு 
களிலிருந்து பிரித்துச்‌ காட்டுகின்றன. 


இவையெல்லாம்‌ உலக நிலப்பரப்பிலுள்ள காடுகளின்‌ பொது 
இயல்பு. இவை போன்றே நமது இந்த மனித உடம்பிலும்‌ 
காடுகள்‌ நிறைந்துள்ளன. அவை ஏராளமான நரம்புகளின்‌ 
தொகுதிகளாகவும்‌, குருதி நாளங்களின்‌ கூட்டமாகவும்‌, வயிற்றி 
னுள்‌ குடல்களின்‌ தொகுதியாகவும்‌ அமைந்துள்ளன. 


மாபோல்‌ : காக்கும்‌ தெய்வமாதிய திருமாலை 
மாயோன்‌ .என வணங்குதல்‌ பண்டுதொட்ட உலக வழக்கு. 
என்னைஎனில்‌,மாயை என்னும்‌ முதற்பொருளிலிருந்து! தோற்று 


1, மாயை என்பது சிவபெருமானது பரிகரகசத்‌தி (Potential Energy) 
இதுதானாக இயங்குதிற ஆற்றல்‌ இல்லாத நுண்ணிய, அனால்‌ 
நிலைத்த, சடப்பொருள்‌, இதனைச்‌ சிவபெருமானது அருட்சத்‌ 
தியாகிய பராசத்தியே இயக்குகிறாள்‌, 


24 


விக்கப்பட்டது இவ்வுலகம்‌. இதனைக்‌ காப்பதால்‌, இருமால்‌ 
மாயோன்‌ எனப்பட்டான்‌. 


அடுத்து, மாய்‌ என்ற வேர்ச்‌ சொல்லுக்கு *௮ழி' என்பது 
பொருள்‌. மலங்களால்‌ விளையும்‌ இமைகளை மாய்த்து உலகத்‌ 
தைக்‌ காப்பதால்‌ மாயோன்‌ என்பது மற்றொரு பொருள்‌. 


மாயங்கள்‌ பலவும்‌ செய்ய வல்லவன்‌ திருமால்‌, ஆதலால்‌ 
மாயோன்‌ எனப்பட்டான்‌ என்பது பிறிதொரு பொருள்‌, 
மாயையினாலான உடம்பினைத்‌ தானும்‌ உடையவன்‌. ஆதலால்‌) 
மாயோன்‌ என்பது வேறொரு பொருள்‌” 


மாயைகளினால்‌, தானே மயங்குகற இயல்புடையவன்‌ 
ஆதலாலும்‌ மாயோன்‌ எனப்பட்டான்‌ என்பது-சாலும்‌, 


இவையெல்லாம்‌ மும்மலப்‌ பிணிப்புடைய சகலவர்ச்கத்தைச்‌ 
சேர்ந்தவர்களும்‌, நம்போல்‌ ஒரு தாயின்‌ கருவில்‌ பத்து 
மாதங்கள்‌ வளர்ந்து, உலகில்‌ பிறந்து, இன்ப துன்பச்சூழலில்‌ 
உழன்று, மயங்கிப்‌, பின்‌ இறக்கறவர்களுமாகிய இறு தெய்வங்‌ 
களையே குறிக்கும்‌, இத்தகைய பிரம, விட்டுணு, உருத்திரர்கள்‌ 
எல்லோரும்‌ ஒரோ ஒரு நிலப்பரப்பை ஒரு கால எல்லை வரை 
முறையே படைத்துக்‌ காத்து ஒடுக்கும்‌ காரியத்தைக்‌ செய்வதற்‌ 
காகச்‌, சிவபெருமானால்‌ காரியப்‌ படுத்தப்‌ படுவதால்‌, இலர்‌ 
களைக்‌ காரியக்‌ கடவுளர்‌ என்னும்‌ அணுபக்கம்‌ என்றும்‌ சைவ 
சாத்திரங்கள்‌ இனஞ்‌ சுட்டி உறைக்கும்‌. 


பரம்பொருளாகிய சிவபெருமான்‌ இவர்களின்‌ வேறானவர்‌; 
மும்மலங்களால்‌ எட்டுணையும்‌ தொடக்குறாதவர்‌. அவர்‌ 
ஒருவரே பிரபஞ்சம்‌ என்னும்‌ பேரண்டத்‌ தொகுதியைத்‌ தம்‌ 
சிவசத்தியைக்‌ கொண்டு நமக்காகப்‌ படைத்தும்‌, காத்தும்‌ 
ஓடுக்கியும்‌ அருளுகிறார்‌. அப்போது, அவரே சிவபிரமா, 
சிவவிட்டுணு, சிவருத்திரர்‌ என்றவாறு அழைக்கப்படுகறார்‌, 
அவர்களைக்‌ காரணக்கடவுளர்‌ என்றும்‌, சம்புபக்கம்‌ என்றும்‌ 
அழைப்பர்‌, ஆதலால்‌ திவசத்தியும்‌ சிவவிட்டுணுவும்‌ வேறு 
வேறல்லர்‌ என்பதும்‌ சாத்திர உண்மை. 


25 


மைவரை: மை போன்ற கரிய மழைமேகம்‌ சூழ்ந்த 
இண்ணியமலை என்பது பொருள்‌ , இஃது உலகன்‌ உயர்ந்த நிலப்‌ 
பரப்பு, இண்மையாலும்‌ இடத்தாலும்‌ மட்டுமன்றி, ஒழுக்கம்‌, 
பண்பு, இன்பம்‌ முதலிய யாவற்மாலும்‌ உயர்ந்த அதன்‌ 
சிறப்பியல்பினை நாம்‌ குறிப்புணருமாறு ஆசிரியர்‌. இச்சொல்லை 
அமைத்துள்ளார்‌. 

சேயோண்‌:  முருகப்பெறுமானை* சேயோன்‌ என 
வணங்கி வழிபடுதல்‌ 'பண்டு 'தொட்ட சைவ மரபு. சேயோன்‌ 
என்பதற்குச்‌ செய்யோன்‌, சிவந்த நிறமுடையவன்‌ என்பன 
பொருள்‌. 

செவ்வேள்‌ பர்மன்‌ என்றே 'முருசுப்‌ "பெருமானைச்‌ சைவ 
இலக்கியங்கள்‌ பெருமை கூறும்‌, -இது, சேம்‌ என்ற 'வேர்ச்‌ 
சொல்லிலிருந்து தோன்றியது. குழந்தை “என்பது பொருள்‌, 
அம்மை அப்பராகிய ஏிவசத்தியருக்கு 'நடுவில்‌ அமர்ந்திருக்கும்‌ 
*இன்பக்‌ குழந்தை” யாகிய முருகனைக்‌ குறிப்பது. செவ்விய்‌, 
எண்குணங்களை உடைய சிவபெருமானிலிருந்து சிறிதும்‌ வேறு 
படாதீவின்‌, முருகன்‌, அவன்‌ செவ்விய வீட்டு நெறியில்‌ 
உயர்கனிள்‌ச செலுத்துப்வன்‌. 

'புறத்தார்க்குச்‌ சேயோன்‌ என மணிவாசகர்‌ கூறுவதைப்‌ 
போன்று, பிற :சிறு தெய்வங்களோடு "இவனையும்‌ 'ஒப்பாக 
நினைப்போர்க்கு இவன்‌ முற்றிலும்‌ "சேயோன்‌; சேய்னிமச்‌ 'கண்‌ 
நிற்பவன்‌. 

'மரீயை, கன்மம்‌, ஆணவம்‌ என்ற எவ்வகை மலத்தாலும்‌ 
துடக்குறாதவன்‌, பந்திக்கப்படாதவன்‌, மயங்காத செவ்வியன்‌ 
என்ற பொருளிலும்‌ சித்திப்பது பொருந்தும்‌. 


“செவ்விய எண்‌ குணங்களை உடைய சிவபெருமானின்‌ 

த கல்ப்‌ ச்ட்‌ பப ்‌ 2 . ல 

நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய செந்தழல்‌ குழந்தை, முருகன்‌ 
என்பது அறிதற்பாலது. 

இவ்வாறு மாயோனைக்‌ கொண்டு : உமையா அம்மை 

யையும்‌, சேயோனைக்‌ கொண்டு சிவபெருமானாகிய அப்பனை 


யும்‌ 'நீமக்கு ஆசிரியர்‌ அறிவுறுத்துறொர்‌. 


26 


தாய்க்குப்பிண்‌ தந்தை: தொல்காப்பியப்‌ பொருளதி 
சாரம்‌, நிலையான பேரின்ப ஒழுக்கத்தைப்‌ போற்றுதற்கு 
எழுந்த நூல்‌ எனக்கண்டோம்‌. பேரின்பத்தை அருளுபவர்‌, 
யார்‌? சிவபெருமான்‌. பேரின்பத்தை நுகர்ந்து கொண்டு அவர்‌ 
இருவடியிலே இன்புற்றிருப்பவர்‌ யாவர்‌? உயீர்களாகிய நாம்‌. 
என்றாலும்‌ சிவபெருமான்‌ திருவடியில்‌ நம்மைச்‌ சேர்ப்பதற்கும்‌, 
இருவடி இன்பத்தில்‌ நம்மைத்‌ திளைத்திருக்கச்‌ செய்வதற்கும்‌ 
உயரிய துணையாக நிற்பவர்‌ யார்‌? சிவசத்தியே.! 


சிவசத்தியின்‌ துணையால்தான்‌ உயிர்களாகிய நாம்‌ சிவப்‌ 
பேறு அடைதல்கூடும்‌ என்பது சைவ சித்தாந்தம்‌ அறிவுறுத்தும்‌ 
உண்மை. எனவே நாம்‌ முதலில்‌ சிவ சத்தியை வழிபட்டு, 
அவளது துணைகொண்டு சிவபரத்தை அடைய வேண்டுமென்ற 
குறிப்பை நமக்கு உணர்த்துவதற்காகவே தொல்காப்பியரும்‌ 
முல்லையை முதற்கண்‌ வைத்து, அதனை அடுத்துக்‌ குறிஞ்சியைக்‌ 
கூறிப்போந்தனர்‌. 


சிவாகம நெறிமுறைகளை நமக்குத்‌ தெளிவுறுத்தி நம்மைபும்‌ 
சிவானுபவப்‌ பேரின்பத்தில்‌ இளைக்கச்‌ செய்யும்‌ அச்சான்றோர்‌ 
பெருமகனாரது அறிவுத்திறன்‌ போற்றி வணங்குதற்குரியதாகும்‌. 


இனித்‌ தாய்க்குப்பின்‌ தந்தை என்ற கூற்றினை உலகியல்‌ 
வழக்கு, இலக்கியச்சான்று, சாத்திரக்‌ கொள்கைகள்‌, அறிவியல்‌ 
நோக்கு, சைவ சித்தாந்தத்‌ தத்துவக்கோட்பாடுகள்‌. உடலின்‌ 
அமைப்பு என்றவாறு, பல கோணங்களில்‌ சிந்திப்போம்‌. முதலில்‌ 
உலகியல்‌ வழக்கினை உன்னுவோம்‌. 


உலகியலில்‌ அம்மை அப்யர்‌: ஓர்‌ அம்மையும்‌ 
அப்பனும்‌ அமர்ந்திருக்கிறார்கள்‌. அவர்சள்‌ முன்‌ குழந்தை விளை 
யாடிக்கொண்டிருக்கிறது. விளையாடிய சிறுகுழந்தை மலங்கழிக்‌ 
கிறது. உடனே அக்குழந்தையைத்‌ தூக்க, நீர்‌ கொண்டு மலம்‌ 
கழுவித்‌ தந்தையிடம்‌ சேர்ப்பிக்கிறவள்‌ தாயே, 


இது நடைமுறையில்‌ எல்லோரும்‌ காணுகிற உலகக்‌ காட்சி. 
ஈண்டு மு.தற்கண்‌ தொழிற்படுபவள்‌ தாயே என்பது தெளிவு, 


27 


உயிர்க்‌ சூழுந்தை': இதனை ஓர்‌ இறைமைக்காட்9 
யாகச்‌ சைவ சித்தாந்தப்‌ பின்னணியில்‌ சிந்திக்கலாம்‌. இறை 
உயிர்‌, தளை (பதி, பசு, பாசம்‌) என்ற மூன்றும்‌ எக்காலத்தும்‌, 
அழியாத, நிலையான உள்பொருள்கள்‌ என்பது சைவத்தின்‌ 
அடிப்படைக்‌ கொள்கை, 


அவற்றுள்‌ உயிர்களாகிய நாமெல்லாம்‌ குழந்தைகள்‌; உட 
லால்‌ நாம்‌ பிறக்கிறோம்‌, சில காலம்‌ வாழ்கிறோம்‌. பின்‌ இறக்‌ 
கிறோம்‌. ஆனால்‌, உயிரால்‌ நமக்குப்‌ பிறப்பு என்றோ இறப்பு 
என்றோ இல்லை. உயிர்கள்‌ அநாதி; அவை என்றும்‌ நிலை 
யானவை, 


உயிர்‌ அற்ற மலங்கண்‌: நாம்‌ உண்ட உணவின்‌ 
எச்சம்‌ உடலிலிருந்து மலமாக வெளிப்படுவது நாம்‌ அறிந்த அன்‌ 
மாட நிகழ்ச்சி. உயிருக்கும்‌ அத்தகைய மலம்‌ ஒன்று உளது. 
உயிர்களோடு உடன்‌ பிறந்தே கொல்லும்‌ நோய்‌, அதாவது, 
அநாதியான மலக்கொடி ஒன்று உயிரை வலிமையாகப்‌ பின்னிப்‌ 
பிணைத்திருக்கிறது. அதற்கு ஆணவ மலம்‌ என்பது பெயர்‌, 
ஒரு செப்புப்‌ பாத்திரத்தில்‌ இயல்பாகவே களிம்பு ஊறி, அப்‌ 
பாத்திரத்தை மாசுபடுத்துகறது அன்றோ? அதேபோல்‌ உயிர்‌ 
களது இயல்பான ஆற்றல்களை எல்லாம்‌ அந்த ஆணவக்களிம்பு 
மறைத்து விடுகிறது. 


ஆணவத்தின்‌ வலிய பிணிப்பிலிருந்து விடுபடுவதற்காக 
உயிர்கள்‌ தன்முனைப்பொடு செய்யும்‌ முயற்சிகள்‌ கன்மவினை 
என்ற பிறிதொரு மலமாகி, உயிர்களின்‌ இன்ப துன்பத்திற்கு 
வித்தான்றன. ' 


இவ்விரு மலங்களும்‌ உயிர்களாகிய நம்மை மாசுபடுத்து 
கின்றன. இயல்பாக நமக்கு விழைவு, அறிவு, செயல்‌ என்ற 
மூன்று வகை ஆற்றல்கள்‌ உள்ளன. அவற்றுள்‌, ஆணவம்‌, கன்‌ 
மம்‌ என்ற . இருமலங்களும்‌ தமது விழைவாற்றலைத்‌ திசை 
திருப்பிச்‌, செயலாற்றலை முட, அறிவாற்றலை மங்கச்‌ செய்‌ 
கின்றன. 


28 


ஆணவத்தை “இருள்‌ மலம்‌” என்றும்‌, கன்மத்தை “இருள்சேர்‌ 
இருவினை” என்றும்‌ அருளாளர்‌ குறிப்பிடுவர்‌. இது பயக்கும்‌ 
இவ்விரு மலங்களும்‌, பேரொாளியாகிய சிவபெருமான்‌ திருவருஸால்‌ 
மட்டுமே நீங்குவன. 


உயிர்களாகிய நாம்‌, பண்டு தொட்டு, இந்த ஆணவ மலத்‌ 
தையே உடம்பாகக்‌ கொண்டு, அருவமாகத்‌ திரிந்தோம்‌. 
அதனைக்‌ கேவலநிலை (தனிநிலை) எனச்‌ சாத்திரங்கள்‌ கூறும்‌, 


கிவனூம்‌ சத்தியமே அம்மை அப்பம்‌; அறிவற்ற 
சடப்பொருள்‌ ஆணவம்‌; அஃது அறிவுள்ள சித்துப்‌ பொருள்‌ 
களாகிய நம்மை வலிதே கட்டி நின்று, நம்‌ சிற்றறிவையும்‌ ஒளி 
மழுங்கச்‌ செய்கிறது. இதனைச்‌ சிவபெருமான்‌ கள ச்துரர்‌, 


கீழான அத்தளையிலிருந்து நம்மை விடுவிக்கத்‌ திருவுள்ளம்‌, 
கொண்டார்‌. 


எனவே நம்மை நிலம்‌, நீர்‌, த, காற்று, ஆகாயம்‌ என்ற ' 
பஞ்சு பூதங்களுள்‌ சேர்ப்பித்து, உணவு, குடிநீர்‌, மூச்சுக்காற்று 
இவற்றின்‌ மூலம்‌ தந்தையின்‌ விந்துவுள்‌ கூட்டிப்‌ பின்‌ தாயின்‌' 
சுருவில்‌ புகுத்தித்‌, தமது மாயா சட ஆற்றலையே (Potential 
Energy). நமக்கு இந்த உடம்பு, உட்கருவிகள்‌, உலகம்‌, நுகர்‌ 
பொருள்களாகத்‌ தந்தருளினார்‌. 


அவருடைய இப்படைப்புத்‌ தொழிலுக்குத்‌ துணையாக 
முதற்கண்‌ வெளிப்பட்டு நின்றவள்‌ அவரது அருட்சத்தி. 


எனவே சிவபெருமானும்‌ சிவசத்தியும்‌ நமக்குத்‌ தந்தையும்‌ 
தற்றாயும்‌ ஆவர்‌; மாயை என்னும்‌ சடசத்தி நமக்குந்‌ செவிலித்‌ 
தாய்‌ ஆவள்‌. 


மலங்கமுவுதல்‌: : மலங்கள்‌ நம்மிலிருந்து கழுவப்பட்டு, 
நாம்‌ அய்மையுற்றால்தான்‌, நிலையான பேரின்பப்‌ பெருவாழ்வு 
தமக்கு அமையும்‌. 


29 


எனவே, வலிய இம்மஒங்களிலிருந்து நம்மை விடுவிச்சுச்‌ 
'சத்தி நிபரகம்‌' என்ற அருள்‌. மழையைப்‌ பொழிந்தும்‌, நம்மைப்‌ 
பிணித்துள்ள மலங்கள்‌ அனைத்தையும்‌ சுழுவி, நம்மைத்‌ தரய்மை 
செய்தும்‌, சிவபெருமானது திருவடிப்‌ பேரின்பத்தில்‌ சேர்ப்பிப்‌ 
பவள்‌ அன்னையா கிய சிவசத்தியே, 


இல்வரறாக இறைவன்‌ ஆணைப்படி, உடம்பு முதலிய 
வற்றைப்‌, படைத்து, அவற்றை நிலைபெறுமாறு காத்து, “இறுதி 
யில்‌ ஓடுக்குவதிலும்‌, நமக்கு மறைந்திருந்து வினைவழி வாழ்‌ 
வினைக்‌ கொடுத்து, இறுதியில்‌, இருவடிப்‌ 'பேரின்பத்திற்கு அருள்‌ 
பாலிப்பதிலும்‌, அம்மையே முதற்கண்‌ வெளித்‌” தோன்றித்‌ 
தொழிற்படுதிறாள்‌.. எதிவ்தர்து 


பரவெத்திலிருந்து எங்கனம்‌ அருட்சத்தி முதலில்‌. வெளிப்‌ 
படுகிறாள்‌? என்பதை இப்பொழுது சிந்திப்போம்‌. 


மின்‌ ஆற்றல்‌ (1:180118]) என்பது, ஒறேபொருள்‌; அஃது 
எங்கும்‌ நிறைந்த அருவப்பொருள்‌. இயல்பு நிலையில்‌ அது, 
அிதுவரகவே செயலற்று இருக்கும்‌, அஃது அதனுடைய தனி 
நிலை எனப்படும்‌. அப்போது அதனால்‌ நமக்கு யாதொரு 
பயனும்‌ இஜ்லை அன்றோ 3௫ 

அது. நேர்மின்‌ ஆற்றல்‌, எதிர்மின்‌ ஆற்றல்‌ (4:46) -76) என 
இரு கூறாகப்‌ பிரிந்து, செப்புக்கம்பி போன்ற மின்‌ கடத்திகள்‌ 
நலம்‌ ஓடி, மின்விளக்கு, மின்விசிறி போன்றவற்றில்‌ தொழிற்‌ 
படும்போதுதானே நமக்குப்‌ பெரிதும்‌ பயனுடைய தாறு? 


படம்‌. 


தனிப்பெரு நிலையையும்‌, தொழிற்படு நிலையையும்‌ நோக்‌ 
னால்‌, சித்தாந்த கலம்‌ எளிஜில்‌, புலனாகும்‌. 


இவ்‌ உவமையை மனத்தில்‌ கொண்டு, பரம்பொருளின்‌ 


குணிப்பொரு நிலை : பரசிவம்‌ என்பது பரம்பொருள்‌ 
ஒரே  பொருளரூிய அது, எங்கும்‌ நிறைந்த ஒரு வியாப்கப்‌ 
பொருள்‌. அணுவுக்குள்‌ அணுவாகவும்‌, அண்டபேரண்டம்‌ முழு 
எதையும்‌ உள்ளடக்கிய மரப்பேருருவினதரசுவும்‌ அஃது ஆனந்தத்‌ 
திருநடனமிடுநறெது. சிவம்‌ தன்னையே நோக்கிய இயல்பு நிலை 


30 


இது, இதனைச்‌ சிவபெருமானது சிறப்பியல்பு என்றும்‌, தன்னி 
யல்பு என்றும்‌ *சும்மா' இருக்கும்நிலை என்றும்‌, சொருபநிலை 
என்றும்‌, உயிர்‌ உலகங்களிலிருந்து வேறாய்‌ நிற்கும்‌ திலை என்றும்‌, 
“சத்சித்‌ ஆனந்தப்‌ பெருநிலை' என்றும்‌ பலவாறு போற்றிப்‌ 
பரவுவர்‌, 


அப்போது சிவசத்தியின்‌ நிலை என்னா? இதனை 
ஓர்‌ உவமை மூலம்‌ காணலாம்‌. மல்லிகைக்கு இயற்கையாக 
நறுமணம்‌ உள்ளது. ஆயினும்‌ அம்மல்லிகை மொட்டாக இருக்‌ 
கும்போது தேனும்‌ மணமும்‌ வெளிப்பட்டுத்‌ தோன்றாது, 
மொட்டினுள்‌ அடங்கி இருக்கிறதன்றோ? அதேபோல்‌ பரம்‌ 
பொருளின்‌ இத்தனிப்பெரு முதல்‌ நிலையில்‌, சிவசத்தி வெளிப்‌ 
படாமல்‌, சிவத்துள்‌ அடங்கியே இருக்கும்‌. நாம்‌ ஒரு வேலையும்‌ 
செய்யாது சும்மா இருக்கும்போது நமது ஆற்றல்கள்‌ வெளித்‌ 
தோன்றாமல்‌ அடங்கிக்‌ கடக்கின்றன அன்றோ? அதே 
போன்றதுதான்‌ இதுவும்‌. 


ஐந்தொழில்‌ இயற்நூம்‌ நிலை: உயிர்களாகிய நமக்கு 
நல்லருள்‌ புரியச்சிவபிரான்‌ திருவுளம்‌ கொள்ளுகிறார்‌. அப்போது 
அவரது ௮ருளாற்றலாகிய பராசத்தி வெளிப்படுகிறாள்‌. சிவத்தின்‌ 
இடது கூறில்‌ சிவசத்தியாக இருந்து, முதற்கண்‌ அவளே இயங்கத்‌ 
தொடங்குகிறாள்‌. இறை இயக்கத்தின்‌ முதல்‌ வெளிப்பாடு 
ஆதலால்‌ இவளை ஆதிசத்தி என அழைப்பர்‌. இந்த நிலையில்‌ 
சத்இியின்‌ தொழிற்பாட்டிற்கு ஏற்றதொரு சத்தனாய்‌, 
அவளோடு இயைந்து ஆங்காங்கே சிவனும்‌ தொழிற்படுதிறார்‌.! 
உயிர்களின்‌ நன்மைக்காக அவள்‌ கொள்ளும்‌ பல்வேறு வடிவங்‌ 
களுக்கு ஏற்பச்‌ சிவபெருமானும்‌ வெவ்வேறு மாற்று வடிவங்களை 
மேற்கொள்ளுகிறார்‌. இதனால்‌ உலக இயக்கம்‌ நிகமுறெது 
என்பது சைவ சித்தாந்தம்‌. 


*பிடியதன்‌ உரு உமைகொள மிகுகரியது ' வடிகொ(ண்‌)டு... 
கணபதி வர அருளினன்‌” 
என்ற சம்பந்தர்‌ இருவாக்கு இக்கருத்தினை அரண்‌ செய்யும்‌, 
சிவபெருமானது தடத்த நிலை என்றும்‌, பெரது இயல்பு என்றும்‌, 
படபட ல அபபட resin mitrs trois ப திட்டல்‌ ட 
1. சிவஞான சித்தியார்‌ 2. சம்பந்தர்‌ தேவாரம்‌ 


31 


உயிர்‌ உலசுங்களோடு ஒன்றாகவும்‌, உடனாகவும்‌ இறைவன்‌ 
நிற்கிற நிலை என்றும்‌, தொழிற்படு நிலை என்றும்‌ . பலவாறு 
இதனை மொழிவர்‌. 


தாதாண்மின நிலை:!1 இவ்வாறு பரம்பொருள்‌ நமக்‌ 
காகத்‌ தொழிற்படுங்கால்‌ சிவசத்தியின்‌ நிலை என்ன? 


மல்லிகை மலரும்போது, நறுமணமும்‌ வெளிப்பட்டு வந்து, 
நமக்கெல்லாம்‌ இன்பம்‌ தருகின்றது அன்றோ? அந்த நறுமணம்‌, 
மல்லிகையை விட்டுப்‌ பிரிந்தா வந்தது? நறுமணமானது, 
மல்லிகையிலும்‌ நீங்காதிருக்கும்‌. காற்றினில்‌ கலந்து வந்து 
தமக்கும்‌ இன்பம்‌ தரும்‌. ்‌ 


அதேபோல்‌ சிவத்தின்‌ ஆற்றலாகிய சிவசத்தி, சிவத்தினின்று 
எப்பொழுதுமே பிரிவதில்லை. மலரைக்காணுதற்கு முன்னரே 
அதன்‌ நறுமணம்‌ நமக்கு இன்பம்‌ நல்கக்‌ காணுகிறோம்‌, அதே 
போல்‌, பரம்பொருள்‌ படைத்தல்‌ முதலிய ஐம்பெருந்தொழில்‌ 
இயற்றும்‌ போது, சிவத்திற்கு முன்னர்‌ சத்தியே நம்‌ உணர்வுக்கு 
வருகிறாள்‌. இவ்வாறு இரு கூறாக வெளிவந்த சிவனும்‌, சத்தி 
யும்‌ தம்முள்‌ புணர்கின்றனர்‌. அதன்‌ பயனாக, அருள்‌ வடிவின 
ராய்‌ மூத்த பிள்ளையார்‌ தோன்றுகிறார்‌, ஓங்கார வடிவின 
வாகிய பிடி, கரி வடிவத்தில்‌ அம்மை அப்பர்‌ புணர்ந்தமையால்‌,, 
ஒங்கார வடிவத்தில்‌, யானை முகப்பிள்ளையார்‌ தோன்றினார்‌ 
என்பதனை முற்கூறிய சம்பந்தர்‌ வாக்காலும்‌ அறியலாம்‌. 


அருண்‌ தோற்றமும்‌ பயொருண்‌ தோற்றமும்‌: இது 
முற்றுணர்வினராயெ பரசிவத்தின்‌ அருள்‌ வெளிப்பாடு. அவர்‌ 
இவ்வாறு தன்‌ அருட்சத்தியை இயக்கித்‌ தெய்வப்‌ பிள்ளையைத்‌ 
தோற்றுவித்தலைப்‌ போன்றே, அவரே தன்‌ சட ஆற்றலாக 
மாயையினை இயக்க அதிலிருந்து 36 தத்துவங்களாகதிய சடப்‌ 
பொருள்களையும்‌ தோற்றுவிக்கிறார்‌. 

1, தாதான்மிய நிலை: ஒருமையில்‌ இருமை (ஒன்றில்‌ இரண்டு) என்பது 
பொருள்‌. எக்காலத்தும்‌ நீசகமின்றி ஒன்றாகவே  !இருக்கும்‌ பரம்‌ 
பொருளும்‌ சத்தியும்‌ ஐந்தொழில்‌ இயற்றுவதற்காக, ஒன்றியும்‌ 
வெளிப்பட்டும்‌ இருக்கும்‌ நிலை, 


32 


இவ்‌உயரிய அருள்‌ தோற்றமும்‌ பொருள்‌ தோற்றமும்‌! யாருக்‌ 
காக? சிற்றறிவு உயிர்களாயெ நாம்‌ ஞானத்‌ தெளிவு பெற்றுப்‌ 
பேரின்பப்‌ பெருநிலை எய்துவதற்காக அன்றோ? என்னே 
இறைவன்‌ திருவருள்‌! இனிச்‌ சட ஆற்றலை இயக்கும்‌ முறைமை 
காண்போம்‌. 


நாதமும்‌ விந்துவும்‌: சிவபெருமானது விருப்பப்படி 
சிவசத்தி மாயை என்னும்‌ சட சத்தியைத்‌ தொழிற்படுத்துகறொள்‌, 
அப்போது நாதம்‌ என்ற ஒலியே முதன்முதலில்‌ தோன்றுகிறது. 
நாதத்திலிருந்துதான்‌ விந்து என்ற ஒளி தோன்றுகிறது. நாதத்‌ 
தத்துவத்தைச்‌ சிவனும்‌, விந்து தத்துவத்தைச்‌ சத்தியும்‌ இயக்கு 
கின்றனர்‌. 


௨. பண்ணையார்‌. கழி: ஆயினும்‌ அதிவேகமாகச்‌ சுழலும்‌ 
இயல்புடையது விந்து, அஃது தன்‌ மிகுந்த 'விரைவு காரணமாக 
ஒரு சுழியாக விரிந்து வெளிப்படுறெது. பின்னர்‌, நாதம்‌ ஒரு 
நேர்கோடாக, விந்துவைத்‌ தொடர்ந்து தாங்குகிறது. 


அத்தகு விந்து நாத*க்‌ கூட்டத்தை நமக்கு உணர்த்தும்‌ 
குறியீடுதான்‌, சுழியும்‌ நேர்கோடும்‌ இணைந்த உ ட என்னும்‌ 
எழுத்து ஆகும்‌. இதனை நாம்‌ 'பிள்ளையார்‌ சுழி. எனப்‌ 
பணிவன்புடன்‌ ஏற்கிறோம்‌. இந்த நாத விந்துவின்‌ இயக்கத்‌ 
இனாலேயே அண்டமும்‌ பிண்டமும்‌ அனைத்துச்‌ சடப்பொருள்‌ 
கஞ்ம்‌ தோன்றின்‌. எனவே செய்ந்நன்‌ றிக்‌. குறிப்பும்‌, செய்‌ 
தொழில்‌ முட்டின்றி நிறைவேறுவ தற்கான விருப்பும்‌, பிள்ளை 
யார்‌ சுழி இடுதலினால்‌ உணர்த்தப்‌ பெறுகின்றன. -அதனால்‌, 
அனைத்துக்‌ காரியங்களையும்‌ நாம்‌ பிள்ளையாரை நினைந்தும்‌, 
பிள்ளையார்‌ சுழி இட்டும்‌ தொடங்குகிறோம்‌. 


ஆதி சத்தியின்‌ முதல்‌" 'வெளிப்பாடு பற்றிய இவ்‌” உண்மையை 
அறிவியலின்‌ துணை கொண்டும்‌ அறியலாம்‌... 


கடட டு பரனை வடி படி 6 ள்‌. 

3. சிவபெருமான்‌ தன்னுடைய நெற்றிக்கண்‌ நெருப்பாகய ன்‌ 
ஆற்றலிலிருந்து முருகப்‌ பெருரானைத்‌ தோற்றுவித்தார்‌. அதேபோல்‌ 
சிவசதீதியின்‌ காற்சலங்கையிலிருந்‌ து" உதிர்த்த *நவம்ணிகளைத்‌ திரு 
நோக்கம்‌ செய்து, அவற்றிலிருந்து "நீவ “வீரரிகளைத்‌ “தோற்று 
வித்தார்‌ என்பது கந்தபுராணம்‌ 


33 


ஓலியும்‌ ஒணியும்‌: வானத்தில்‌ இரண்டு மேகங்கள்‌ மோது 
கின்றன. அப்போது முதற்கண்‌ தோன்றுவது இடியாயெ ஒலி, 
அவ்வொலியிலிருந்து தோன்றுவதுதான்‌ மின்னலாகய ஒளி. 


ஆயினும்‌, ஒலியின்‌ வேகத்தை (Velocity) விட, ஒளியின்‌ 
வேகம்‌ பன்னூறாயிரம்‌ மடங்கு மிகுதியா தலால்‌, மின்னல்‌ பளிச்‌ 
சிடுவதையே நாம்‌ முதவில்‌ காண்கிறோம்‌. சில நொடிகளுக்குப்‌ 
பிறகுதான்‌ இடியோசை நம்‌ காதுகளுக்கு எட்டுகிறது. 


இஃது அறிவீயலாரும்‌ ஏற்கும்‌ அண்டவெளி நிகழ்ச்சி, 


இடியிலிருந்து தோன்றிய மின்னல்‌, இடியோசை கேட்கப்‌ 
ப்டுவதற்கு முன்னதாக நமக்குப்‌ புலனாவது போலவே, சிவனி 
லிருந்து தோன்றுகிற அருள்‌ சத்தியே சிவனுக்கும்‌ முன்னதாக 
நமக்கு வெளிப்பட்டு அருள்‌ பாலிக்கிறாள்‌. 


மிண்டத்துன்‌ அண்டம்‌: நிலவுலகில்‌ போன்றே, நமது 
மனித உடலிலும்‌ நானிலப்‌ பகுப்பை இறைவன்‌ அமைத்துள்ளார்‌ 
நமது மனித உடற்கூறில்‌, முன்‌ தலைப்பகுதி - குறிஞ்சி; பின்‌ 
தலைப்‌ பிடரிப்பகுதி - முல்லை; நெஞ்சுப்‌ பகுதி - மருதம்‌; 
வயிற்றுப்‌ பகுதியும்‌ - முல்லை; அடிவயிற்றுப்பகுதி - நெய்தல்‌; 
இவற்றுள்‌ எது தன்‌ இயல்பிலிருந்து திரிந்தாலும்‌, அது பாலை. 


இவற்றுள்‌, தொல்காப்பியர்‌ தம்‌ நூற்பாவை முல்லையில்‌ 
தொடங்குகிறார்‌. } 


முல்லை என்பது காடும்‌ காடு சார்த்த நிலமும்‌ எனக்‌ கண்‌ 
டோம்‌ இத்தகைய காடுகள்‌, தம்‌ உடம்பில்‌ பிடரி, வயிறு 
ஆகிய இரண்டு இடங்களில்‌ இருப்பதாகவும்‌ கண்டோம்‌. பிடரி 
யிலுள்ளது, நரம்புகள்‌ நிறைந்த காடு, வயிற்றிலுள்ளது, குடல்‌ 
கீள்‌ நிறைந்த காடு, 


முல்லைக்‌ காட்டூண்‌ பபான்‌: மின்‌ ஆற்றலைக்‌ கடத்து 
வது செப்புக்கம்பி. அதேபோன்று, நமது உடலினுள்‌ தெய்வீக 
ஆற்றலைக்‌ கடத்தும்‌ கருவியாக இருப்பன, நரம்புகள்‌. உடல்‌ 
முழுவதும்‌ கோடானு கோடி நரம்புகள்‌ மிக நுண்மையாகப்‌ 


34 


பரவியுள்ளன. இவை அறிவு நரம்புகள்‌ என்றும்‌ செயல்‌ நரம்புகள்‌ 
என்றும்‌ (Sensory Nerves & Motor Nerves என்றும்‌) இரு 
வகைப்படும்‌. உடல்‌ முழுவதும்‌ பரவியுள்ள இவற்றைப்‌ பிடரி 
யிலுள்ள நரம்புக்‌ கூட்டமே இயக்குகின்றன. 


வயிற்றிலுள்ள குடற்காடுசள்‌, நாம்‌ உண்ட உணவைச்‌ 
சிரணித்து உடலின்‌ ஆற்றலைப்‌ பெருக்கவும்‌, எஞ்சிய மலத்தைப்‌ 
போக்கி, நமது உடல்‌ நலனைப்‌ பேணவும்‌ உறுதுணையாகின்‌ றன. 


அதே போன்று, பிடரியிலுள்ள நரம்புக்‌ காடுகள்‌ நம்‌ 
ஊழ்வினைக்கு ஏற்ப, இருவகையில்‌ உதவுகின்றன, தொடக்க 
வாழ்வில்‌ உணர்வுகளைக்‌ கீழ்‌ நோக்கி உலஇயலில்‌ செலுத்தி, 
நம்மைப்‌ பிணித்துள்ள மலங்களைக்‌ கழுவ உதவுகின்றன, 
இறுதியில்‌ வினைகள்‌ நீங்கியதும்‌, சீரார்ந்த நம்‌ சந்தனைகளைச்‌ 
சிவத்தின்‌ பால்‌ ஈடுபடுத்தி, உணர்வு நரம்புகளை நம்‌ முன்தலை 
நோக்கி உந்திச்‌ செலுத்தி, உயிரின்‌ ஆற்றலையும்‌, இறைமைப்‌ 
பண்பினையும்‌ பெருக்கவும்‌ பெருந்துணையாகின்றன, 


இவ்வாறு, இரண்டு இடங்களிலுமே, மல நீக்கமும்‌, உடல்‌ 
நலன்‌ உயிர்‌ நலன்களைப்‌ பேணுதலுமே முல்லைக்‌ காடுகளின்‌ 
சிறப்பியல்புகளும்‌ பயனுமாம்‌, ' 


யெண்‌ ரத்தி யின்‌ ரத்தி; 


சிவபெருமான்‌. தனது அருட்சத்தியைக்‌ கொண்டே உலகம்‌ 
முதலியவற்றைத்‌ தோற்றுவிக்கிறார்‌ எனக்கண்டோம்‌, அருட்‌ 
சத்தியின்‌ ஆற்றல்‌ அளப்பரிது. அதன்‌ முழு ஆற்றலும்‌ வெளிப்‌ 
படின்‌, உலகம்‌ தாங்காது, 


33000-மின்‌ அழுத்தத்தில்‌ (voltage) உற்பத்தியாகும்‌ மின்‌ 
ஆற்றலைப்‌ பலப்‌ பல படிநிலைகளில்‌ குறைத்து, . இறுதியில்‌, 
230-மின்‌ அழுத்தம்‌ என்ற அளவில்‌, தம்‌ இல்லங்களில்‌ பயன்‌ 
படுத்துறோம்‌ அன்றோ? 


அதே போன்று, வெசத்தியும்‌ தன்‌ ஆற்றலைப்‌ படிப்படியாகக்‌ 
குறைத்துக்‌ கொண்டே வந்து, பத்துமாதங்கள்‌ சுமந்து: பெற்ற 


35 


நம்‌ அன்னை வரை எளியவளாக, இனியவளர்க வருகிறாள்‌ 
எனில்‌, அவளது அளப்பரிய கருணைதான்‌ என்னே! 


பராசத்தியிலிருந்து அவ்வாறு வெளிப்பட்ட முதல்‌ சத்திக்கு, 
அதிசத்தி என்பது பெயர்‌. 

அவள்‌ தொழில்‌ படும்‌ இடமாக அமைவது, நம்‌ பிடரியிலுள்ள 
சிறு மூளைப்‌ பகுதியேயாகும்‌. 

சிவபெருமானது பெண்மை ஆற்றல்‌ இவ்வாறு நமது பின்‌ 
தலையில்‌ நின்று. தொழிற்படுவதையே, நம்மவர்கள்‌ “பெண்‌ புத்தி 
பின்‌ புத்தி' என்ற வழக்கு மொழியாக்க போலும்‌. 


விணை ஊட்டமும்‌ அருண்‌ ஊட்டமும்‌: ஊழ்வினை 
யின்‌ பாற்பட்ட இந்த நில உலக வாழ்வில்‌, நமக்கு வினைப்‌ 
பயனாகிய ஊனப்‌ பாலினைக்‌ காலம்‌ அறிந்து அளவாக ஊட்டு 
பவள்‌, ஆதி சத்தியாகிய இந்த மறைப்பு ஆற்றலேயாம்‌, 
வினையின்‌ நீங்கிய வேளையில்‌, இவளே வெளிப்பட்டு 
அருளாற்றலாக மாறி. நமக்கு இறை அன்பாகிய ஞானப்பாலைச்‌ 
செவ்விதே புகட்டுகிறாள்‌. 
வழியாடு தெய்வம்‌: இதனைத்‌ தொல்காப்பியரும்‌, 
““வழிய௫. தெய்வம்‌ நிற்புறம்‌ காப்பப்‌ 
பழிதீர்‌ செல்வமொடு வழி வழி சிறந்து 
பொலிமின்‌ என்னும்‌ புறநிலை வாழ்த்தே 
கலிநிலை வகையும்‌ வஞ்சியும்‌ பெறா”*1 
என்ற நூற்பா மூலம்‌, தெளிவாக்குகிறார்‌. 
சிவசத்தி எவ்வாறு. நமக்குப்‌ படிமுறையிலே சிவஞானத்‌ 
தெளிவை ஊட்டுகிறாள்‌ என்பதைச்‌ சைவ இித்தாந்த 
சாத்திரங்கள்‌ அறிவுறுத்துகின்‌ றன. ம்‌ 


யாடி முறை ஆன்ம வணர்ச்சியில்‌ சிவசத்தி: 


ஆன்ம வளர்ச்சி படிமுறையில்‌ நிகழ்கிறது என்பது சைவ 
1. தொல்‌, செய்யுளியல்‌ 415 


36 


சித்தாந்தம்‌. இருவினை ஓப்பு!, மலபரிபாகம்‌?, சத்திநிபாதம்‌, 
திருவடிப்பேறு* என்பன உயிர்களாயெ நமக்கான படிமுறை 
வளர்ச்சிகள்‌ என அருள்‌ நூல்கள்‌ கூறுகின்‌ றன. "சத்திநிபாதம்‌! 
என்பது, சிவபெருமான்‌ இருவருள்‌ ஆன்மாவின்‌ பால்‌ மழையென 
பொழிதல்‌; ,இருவடிப்பேறு' என்பது, ஆன்மா சிவபெருமான்‌ 
திருவடியில்‌ கூடிப்‌ பேரின்பம்‌ துய்த்தல்‌ என்பதாம்‌. முதலில்‌ 
சத்திநிபாதம்‌ நிகழ, அதன்‌ பிறகே இருவடிப்‌ பேரின்பம்‌ 
சித்திக்கும்‌ என்பது இதனால்‌ பெறப்படும்‌, 


சைவ சித்தாந்தத்தின்‌ இக்கருத்துக்கு இணையாகத்‌ தொல்‌ 
காப்பியத்திலும்‌ நூற்பாக்கள்‌ அமைந்திருப்பதைச்‌ காணலாம்‌. 


"காரும்‌ மாலையும்‌ முல்லை'* 
குறிஞ்சி கூதிர்யாமம்‌ என்மனார்‌ புலவர்‌''5 


முல்லையை முதற்கண்‌ கூறிக்‌ குறிஞ்ியை அடுத்துச்‌: 
கூறியதற்கு ஏற்பக்‌, கார்காலத்த மாலையின்‌ சிறப்பைத்‌ 
தொடர்ந்து, கூதிர்காலத்து நள்ளிருள்‌ சிறப்புடையதாகறைது. 
அதேபோன்று சத்திநிபாதம்‌ என்ற அறாள்‌ மழையைத்‌ 
தொடர்ந்து சிவ சவக்‌ கூட்டமாகிய பேரின்பப்‌ புணர்ச்சி. 
நிகழ்கிறது என்பது குறிப்பு மொழியாயிற்று. 
EEE 
1, இருவினை ஒப்பு: நம்மால்‌ செய்யப்படுவன அனைத்தும்‌ வினையே. 
நல்லினையாயினும்‌ தீவினயாயினும்‌ இரண்டும்‌ பிறவிக்கு வித்தேயாம்‌. 
“நான்‌ செய்தேன்‌, இது எனது செயல்‌'' என்பன வினையாகின்றன; இத்‌ 
தகைய தற்போதம்‌ நீங்கி, இன்பத்துள்‌ இன்பம்விழையாது, துன்பத்துள்‌ 
அன்பமுறாது, எல்லாம்‌ சிவச்செயல்‌ என்ற துணிவுபெற்று, இருவகை வினை 
களையும்‌ ஒப்ப நோக்கி உவர்த்தலே இருவினை ஓப்பு எனப்படும்‌. 


2. மலபரிபாகம்‌: ஆணவம்‌, கன்மம்‌, மாய என்பன மூன்றும்‌ மலங்கள்‌ 


அவை நீங்குவதற்கான துணைக்‌ காரணங்கள்‌ தொழிற்படுதலை மலபரிபாகம்‌_ 
என்பர்‌. * | 


3. சத்திநிபாதம்‌: சிவசத்தி நம்பால்‌ அருள்மழை "பொழிந்து, இறை 
யகுனைப்‌ பதியச்‌ செய்தல்‌ சத்திநிபாதம்‌ எனப்படும்‌, ம்‌ 

4. திருவடிப்பேறு: சிவபெருமானது இருவடியாகய பேரின்பத்தில்‌ 
ஆன்மா திளைத்திருத்தல்‌, திருவடிப்பேறு ஆகும்‌, 


ச, தொல்‌, அகத்திணையியல்‌ 6, 7, 


37 
அருட்பனுவல்கணில்‌ அம்மை: 


தொல்காப்பியரைப்‌ போன்றே சைவ சமய அருளாளர்களும்‌ 
சிவசத்திக்கு முதலிடம்‌ கொடுத்துச்‌ சிறப்பித்துள்ளனர்‌, இஃது 
இலக்கியங்களிலிருந்து நன்கு அறியப்‌ பெறும்‌. . 


தேவார திருவாசகங்களில்‌ *அம்மை அப்பன்‌* என்ற 
சொல்லாட்சி பயின்று வருவதையும்‌, அங்கு அம்மைக்கே 
முதலிடம்‌ என்பதையும்‌ காணுகிறோம்‌. 


திருஞான சம்பந்தரது பதிகங்கள்‌ பலவற்றுள்‌, பதிகத்தின்‌ 
தொடக்கமே, அம்மையைச்‌ இறப்பித்துப்‌ பரவியுள்ளமை 
காணலாம்‌, 0 


தோடுடைய செவியன்‌” எனத்‌ தொடங்கும்‌ முதற்‌ 
பதிகத்தின்‌ முதற்‌ சொல்லே, தோடு என்ற அம்மையின்‌ 
காதணியைக்‌ குறிப்பதாகும்‌. 


அனல்‌ வாதத்தின்‌ பச்சைப்பதிகம்‌, "போகம்‌ ஆர்த்த 
பூண்முலையாள்‌” என்றும்‌, இருநள்ளாற்றுத்‌ திருப்பதிகம்‌, 
*பாடக மெல்லடிப்‌ பாவை” என்றும்‌, கோளறு பதிகம்‌, வேயுறு 
தோளி பங்கன்‌” என்றும்‌, திருவலிவலத்‌ திருப்பதிகம்‌, ”பிடியதன்‌ 
உரு, உமை கொள” என்றும்‌, தொடங்கப்‌ பெறுகின்‌ றன்‌ 
இவை போன்ற்‌ சான்றுகள்‌ திருமுறைகளில்‌ பலப்பல உள்ளன- 


**இரும்பு மனம்‌ குழைத்‌(து) என்னை எடுத்து ஆண்ட 
அங்கயற்கண்‌ எம்பிராட்டி 
அரும்பு(ம்‌) இளதகை போந்றி------.....?13 
என்பதாக, முதலில்‌; அரவணைத்து ஆட்கொள்ளும்‌ அம்மையின்‌ 
பெருமையைப்‌ பாடுகிறார்‌, பரஞ்சோதியார்‌. 


*முன்னிக்‌ கடலைச்‌ சுருக்கி எழுந்துடையாள்‌ 


என்னத்‌ இகழ்த்‌(து),எம்மை ஆ(ள்‌) உடையாள்‌ 
இட்டிடையின்‌ 
மின்னிப்‌ பொழிந்‌(.து), எம்‌ பிராட்டி தஇருவடிமேல்‌ 
பொன்னஞ்‌ சிலம்பில்‌ சிலம்பித்‌, திருப்புருவம்‌ 
. 3, இருவிளையாடீல்‌ புராணம்‌ கடவுள்‌ வாழ்த்து? 


38 


என்னச்‌ சிலைகுலவி, நம்தம்மை ஆளுடையாள்‌ 
தன்னில்‌ பிரிவிலா எம்கோமான்‌ அன்பர்க்கு 

முன்னி அவள்‌ நமக்கு முன்‌ சுரக்கும்‌ இன்னருளே 
என்னப்‌ பொழியாய்‌ மழையேலோர்‌ எம்பாவாய்‌! '1 


இவ்வாறு சிவபெருமானுக்கு முன்னரே சிவசக்தி அருள்‌. மழை 
யொழிகன்ற சிறப்பினைப்‌ பாடுகிறார்‌ மாணிக்கவாசகர்‌. 


தோத்திர நூல்களைப்‌ போன்றே, சைவ ஞான நூல்களிலும்‌ 
சிவசக்தி முதன்மையாக வெளிப்பட்டு நின்று; அருள்‌ பாலிக்கும்‌ 
கருணைத்‌ திறன்‌ விதந்தோதப்‌ பெறுகிறது. 


சூரிய ஓளிக்கற்றைகளைக்‌ கண்டு, நாம்‌ சூரியனை அறிவது 
போலவும்‌, மணத்திலிருந்து. மலர்‌ இருப்பதை அறிவது போலவும்‌ 
சூட்டினைக்‌ கொண்டு நெருப்பில்‌ இயல்புகளைத்‌ தெரிந்து 
கொள்ளுவது போலவும்‌, உமை அம்மை காட்ட, நாம்‌'சிவனாகிய' 
அப்பனைக்‌ காணுகிறோம்‌. 


முற்றிலும்‌ உலக. முகப்பட்டதும்‌, வெபரத்திற்குச்‌ சேய்மை: 
நிலையில்‌. உள்ளதுமாகிய: புறத்திணை. யாயினும்‌, இறைமை: 
உணர்வுக்கு. மாறான. பரத்தை வாழ்வாயினும்‌,  இறைமைத்‌. 
தொடர்போடு கூடிய அடிமைத்‌ தொண்டாயினும்‌, மகன்மை 
நெறியின்‌ பாற்பட்ட அன்பாயுனும்‌,. தோழமையோடு' கூடிய 
நெருக்கமாயினும்‌, தலைவியாய்‌ நின்று இன்புறுறெ தனி உறவு 
நிலையாயினும்‌, 


நமது வாழ்வின்‌ இத்தகைய எந்த நிலையிலும்‌ உயிர்களாகிய 
தமக்கு முதற்கண்‌ அருள்பாலிப்பவள்‌ சிவசத்தியே என்பதையும்‌, 
அவளே நம்மைச்‌ சிவபெருமானிடம்‌ கொண்டு செலுத்துகறாள்‌ 
என்பதையும்‌ சைவ சாத்திரங்கள்‌ உறுதி செய்கின்றன. 

இங்கனம்‌ அம்மையைச்‌. இழப்பிக்கும்‌ அருள்‌ நூல்களைப்‌ 
போன்று, உலகியல்‌. அறம்‌ பற்றிக்‌. கூறுகிற: நூல்களும்‌, 

“அன்னையும்‌ பிதாவும்‌. முன்னறிதெய்வம்‌,' 

“தாயிற்‌ சிறந்தொரு கோயிலும்‌. இல்லை, 

தந்தை சொல்‌ மிக்கதோர்‌ மத்திரம்‌ இல்லை”, 
1. திருவாசகம்‌, திருவெம்பாவை ஃ 16. 


39 


என்றெல்லாம்‌ அறிவுறுத்தித்‌ தலைமையிடத்தைத்‌ தந்தைக்கும்‌ 
முதன்மைச்‌ சிறப்பைத்‌ தாய்க்கும்‌ உரியதாக்குகின்றன. 


சூத்திரத்தில்‌ சிவபெருமானைப்‌ பற்றியோ, சிவசத்தியைப்‌ 
பற்றியோ யாதும்‌ வெளிப்படையாகக்‌ காணப்பெறவில்லையே. 
அவ்வாறிருக்க, அவர்களைப்‌ பற்றி ஈண்டு விளக்கிச்‌ சொல்லு 
வது என்னை? இது சிலரது வினா. 


சூத்திரத்தின்‌ முதல்‌ இரண்டு அடிகளில்‌, முல்லை நிலத்து 
மாயோன்‌ எனத்‌ திருமாலும்‌, குறிஞ்சித்‌ தலைவனாகிய 
சேயோன்‌ என முருகப்பெருமானும்‌ போற்றப்‌ பெறுகின்றனர்‌ 
அன்றோ? அம்மை அப்பருக்கும்‌ இவர்களுக்கும்‌ என்ன தொடர்பு? 
இது சிலருக்கு எழுகின்ற ஐயம்‌. 


எனவே இவைபற்றிச்‌ சிந்திப்போம்‌: 


சிவசத்தியும்‌ திருமாலும்‌: தாயாகிய சிவசத்தியும்‌ 
திருமாலும்‌ வேறுவேறு அல்லர்‌ என்பதைச்‌ சைவ வைணவக்‌ 
கொள்கைகள்‌ இரண்டுமே ஏற்கன்றன: 


உலகினைத்‌ தொழிற்படுத்தச்‌ சிவசத்தி ஏற்கும்‌ முதல்நிலை 
ஆதிசத்தி என்பதும்‌, மாயோன்‌ சிவசத்தியது மறுவடிவமே என்‌ 
பதும்‌ சாத்திர உண்மைகள்‌. 


**எரியலா (ல்‌) உருவ(ம்‌), இல்லை; ஏறுஅலால்‌ ஏற (ல்‌); இல்லை; 
கரியலா(ல்‌) போர்வைஇல்லை; காண்தகு சோதியார்க்குப்‌ 
பிரி(வு)இலா அமரர்கூடிப்‌' *பெருந்தகைப்‌ பிரா(ன்‌) * என்‌(று) 
ஏத்து(ம்‌) 
அரியலால்‌. தேவிஇல்லை. ஐய(ன்‌);ஐ யாறனார்க்கே” £3 


என்பது அப்பர்‌ பெருமான்‌ வாக்கு. 


இவ்வுண்மையை வைணவ. அருளாளரும்‌ ஏற்பர்‌, “பிறை 
தங்கு சடையானை வலத்தே வைத்து” எனத்‌. திருவாய்‌ மொழி 
கிறார்‌ திருமங்கை ஆழ்வார்‌. 


1 அப்பர்‌ தேவாரம்‌ 4 ; 80 ; 398 


40 


சிவானூம்‌ முருகனும்‌: இதேரோல்‌, சவபெருமானுக்கும்‌ 
முருகனுக்கும்‌ வேறுபாடு இல்லை என்பது கந்தபுராணச்‌ செய்தி. 


“ஆதலின்‌ தமது சத்தி அறுமுகன்‌; அவனும்‌ யாமும்‌ 
பேதகம்‌ அன்றால்‌, நம்போல்‌ பிரிவிலன்‌; யாண்டும்‌ நின்றான்‌ 
ஏதமில்‌ குழவி போல்வான்‌ ; யாவையும்‌ உணர்ந்தான்‌; ரும்‌, 
போதமும்‌, அழிவில்‌ வீடும்‌ போற்றினர்க்கு அருள 

வல்லான்‌ ''1 


எனச்‌ சிவபெருமான்‌ தமது அருட்சத்தியாயெ உமையம்மையிடம்‌ 
முருகனது பெருமைகளைக்‌ கூறுவதாக அமைஜறெது, இச்செய்யுள்‌ 


நிறைவுரை: சத்திநிபாதம்‌ என்ற அருள்மழையைப்‌ 
பொழிந்து மல அழுக்குக்‌ கழுவி, நம்மை உள்ளத்‌ தூய்மை 
செய்து, 'எல்லாம்‌ சிவச்செயல்‌' என்ற உணர்வினை ஊட்டி, 
ஆண்டவன்‌ ஆன்மப்‌ பேரின்பப்‌ புணர்ச்சிக்கு வழிநடத்துபவள்‌ 
சிவசத்தியே. 


சத்தியும்‌ மாயோனும்‌ வேறு வேறல்லர்‌; வனும்‌ 
சேயோனும்‌ ஒருவரே. சைவ சித்தாந்தத்தின்‌ சரிய இவ்வுண்மை 
களை அடியொற்றியே, தொல்காப்பியரும்‌ முல்லையை முதற்‌ 
கண்‌ வைத்து, அடுத்துக்‌ குறிஞ்சியைக்‌ கூறியதன்‌ மூலம்‌, 

தலைமை யிடத்தைத்‌ தந்தைக்கும்‌ 

மூதன்மைச்‌ சிறப்பைத்‌ தாய்க்கும்‌ 
உரியதாக்கி நூற்பா யாத்தனர்‌ எனலாம்‌. 


தலைமக்கணது உறவிணம்‌ யாவர்‌? 


தலைவிக்கு நற்றாய்‌, தந்தை, செவிலி, அண்ணன்மார்‌ எனப்‌ 
பல உறவுகளைத்‌ தொல்காப்பியர்‌ குறிப்பிடுகிறார்‌. ஆனால்‌ 
தலைவனுக்கு மட்டும்‌ தாய்‌ தந்தையர்‌ பற்றிய குறிப்பு எவ்‌ 
விடத்திலும்‌ காணப்‌ பெறவில்லையே. அஃது ஏன்‌? என்பது 
சிந்தனைக்‌ குரியதாறது. அதுபற்றி நோக்குவோம்‌. 

தலைவன்‌ யார்‌? தொல்காப்பியப்‌ பொருளதிகாரத்தில்‌; 
கருப்பொருள்‌ பற்றிப்‌ பேசப்படுகிறது. அங்கு நானிலக்‌ கடவுள , 

1. கந்த புராணம்‌ - உற்பத்திக்‌ காண்டம்‌ 


41 


ராக நால்வரைக்‌ குறிப்பிடுகிறார்‌ ஆசிரியர்‌, அவர்கள்‌ மாயோன்‌, 
சேயோன்‌, இந்திரன்‌, வருணன்‌ என்போராவர்‌. 


புணர்க்சிக்கு உரியவனாகத்‌ தொல்காப்பியரால்‌ அகத்திணை 
யில்‌ விரித்துக்‌ கூறப்பெறும்‌ தலைவனோ இந்நால்வருக்கும்‌ 
வேறானவன்‌. கருப்பொருள்‌ தலைவர்கள்‌ நால்வருள்‌ ஒருவனாகச்‌ 
சுருதப்‌ பெறாதவன்‌. 


"பெருமையும்‌ உரனும்‌ ஆடூஉ மேன” 1 
என்ற நூற்பா மூலம்‌, தலைவனது தனிச்‌ சிறப்புகளைத்‌ 
தொல்காப்பியர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


சிவபெருமான்‌ ஒருவனே தலைவனாகிய ஆண்‌ என்பதும்‌ 
அன்மாக்கள்‌ அத்தணையும்‌ பெண்பாலரே என்பதும்‌ சைவக்‌ 
கோட்பாடு. 


தலைவனாகிய சிவபெருமானது எண்குணச்‌ சிறப்பினைச்‌ 
சிவாகமங்கள்‌ தொகுத்தும்‌. விரித்தும்‌ சிறப்பித்துப்‌ பேசும்‌; தன்‌ 
வயத்தனாதல்‌, தூய உடம்பினனாதல்‌, இயற்கை உணர்வின 
னாதல்‌, முற்றும்‌ உணர்தல்‌, இயல்பாகவே பாசங்களினின்று 
நீங்குதல்‌, பேரருள்‌ உடைமை, முடிவில்‌ ஆற்றலுடைமை, வரம்‌ 
பில்‌ இன்பமுடைமை என்பன சிவபெருமானது தலைமைப்‌ 
பண்புகளாம்‌, அவற்றுள்‌, 


முடிவில்‌ ஆற்றல்‌ உடைமை? 


“உள்ளம்‌ போல உற்றுழி உதவும்‌ 
புள்ளியல்‌ கலிமா உடைமையான” 


எனத்‌ தொல்காப்யியர்‌ தலைவனுடைய உடைமையையும்‌ பெரு 
மையையும்‌ விதந்தோதிச்‌ செல்கிறார்‌. இதிலிருந்து பேரருளாள 
னாகிய சிவபெருமான்‌ ஒருவரே ஆகாயக்குதிரையையும்‌ அயர்‌ 
வின்றிச்‌ செலுத்துகிற பேராற்றல்‌ உடையவர்‌ என்பது பெறப்‌ 
படும்‌. 


1, தொல்‌, பொருளதிகாரம்‌ - 95 
2. தொல்‌ கற்பியல்‌ - 33 


42 


மலப்பிணிப்புக்‌ காலத்தில்‌ மறைந்திருந்து வினைப்பயனை 
ஊட்டுகிற சிவ ஆற்றல்‌, மலம்‌ நீங்க காலத்தில்‌ விரைந்து 
வெளிப்பட்டு அருள்புரியும்‌ என்பது சைவ இத்தாந்தம்‌. 


இயல்பாகவே பாசங்களின்‌ நீங்கிய தூயவர்‌ சிவெயெருமான்‌ 
ஆல்மாச்களைப்‌ பிணித்துள்ள மும்மலங்களால்‌ அவர்‌ அறிதும்‌ 
தொடக்குறுவதில்லை. ஆதலால்‌, அவரை *நின்மலன்‌” என்றும்‌, 
“நிர்விகாரி' என்றும்‌ சிவாகமங்கள்‌ சிறப்பித்துப்‌ பேசும்‌. 


சிவாகமங்கள்‌ இவ்வாறு போற்றுகிற இறைமைப்‌ பண்பு 
களைத்‌ தொல்காப்பியத்திலும்‌, பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியங்‌ 
களிலும்‌ பரவலாகக்‌ காணுகிறோம்‌. 


**வினையின்‌ நீங்கி விளங்கிய அறிவின்‌ 
முனைவன்‌ கண்டது முதல்‌ நூலாகும்‌”! 
““இடைச்சுர மருங்கில்‌ தவிர்தல்‌ இல்லை'*3 


என்ற தொடர்களால்‌, தொல்காப்பியர்‌ போற்றுகிற தலைவன்‌ 
சிவபெருமானே எனச்‌ சிந்தித்தல்‌ சாலும்‌. 


நாதத்தின்‌ தலைவனாகிய சிவபெருமானே, குறிஞ்சித்‌ 
தலைவன்‌ என்பதற்குச்‌ சங்க இலக்கியங்களிலும்‌ இடைக்காலத்‌ 
அத்‌ தோத்திரப்‌ பனுவல்களிலும்‌ பலப்பல சான்றுகள்‌ உள்ளன. 
அவற்றுள்‌ சல நோக்குவோம்‌. 


**நெடுமலை நாடன்‌ ஊர்ந்த மாவே””3 
**தியென்‌ தில்ல மலைகிழவோற்கே”* 4 
“ஒலி வெள்ளருவி ஓங்கு மலை நாடன்‌””5 
“ஓலி பெருகைலை உயர்‌ கழவோனே””6 
பிறப்பு இறப்பு இல்லாத மபோருமஈண்‌: 


சிவபெருமான்‌ ஒருவனே எந்த ஒரு தாயின்‌ வயிற்றிலும்‌ 
எக்காலத்திலும்‌, கருவாகத்‌ தோன்றாத அநாதி முதல்வன்‌. 
க யை ட டய. ccc 


1. தொல்‌. மரபியல்‌ 96 ச, மேற்படி 204 
2, மேற்படி கற்பியல்‌ ஃ 53 5, மேற்படி 205 
3. ஐங்குறுநூறு 202 6. £ர்த்தித்தரு ௮சுவல்‌-746 


(குவாசகம்‌) 


43 


உலகம்‌ முழுவதையும்‌ தனது உடைமையாகத்‌ தோற்றுவித்தும்‌, 
காத்தும்‌, இறுதியில்‌ ஒடுக்கவல்ல பேராற்றல்‌ உடையவன்‌, 
உயிர்கள்‌ அனைத்தையும்‌ தமது அடிமையாகக்‌ கொண்ட ஒரே 
தலைவன்‌. 


இவ்வாறு, தோற்றமூம்‌ இறுதியுமில்லா முழுமுதற்‌ பொரு 
ளுக்குத்‌ தாயும்‌ இல்லை, தந்தையும்‌ இல்லை என்பது அருளா 
ளர்கள்‌ பலரும்‌ அனுபவ வழியாகத்‌ தெளிந்து கூறுகிற உண்மை. 


“ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லா அரும்‌ பெருஞ்‌ சோதி....... 
**தாயுமிலி தந்தையிலி தான்‌ தனியன்‌, ஆயிடினும்‌!*2 


சிவபெருமானது ஒப்புவமை இல்லாப்‌ பெருமைகளைச்‌ சிவஞான 
சித்தியார்‌ என்னும்‌ சைவ சாத்திர நூல்‌ சிறப்பித்துக்‌ கூறும்‌. 


“'உலகெலாமாகி வேறாய்‌ உடனுமாய்‌ ஒளியாய்‌ ஓங்கி 
அலகிலா உயிர்கள்‌ கன்மத்து ஆணையின்‌ அமர்ந்து செல்லத்‌ 
தலைவனாய்‌ இவற்றின்‌ தன்மை தனக்கு எய்தலின்றித்‌ 
தானே 
நிலவுசர்‌ ௮மலனாகி நின்றனன்‌ நீங்காது எங்கும்‌'*3 
சிவபெருமானே அனைவர்க்கும்‌ தலைவன்‌ என்பதைச்‌, 
“செத்துப்‌ பிறக்கின்ற தெய்வங்கள்‌ மணவாள! 
செங்கீரை ஆடி அருளே!*!4 


என்று முருகப்பெருமான்‌ மீது ஏற்றிப்‌ பாடுவார்‌ குமரகுருபரர்‌. 
இங்கனம்‌, “*சிவபெருமான்‌ ஒருவனே உயிர்களாகிய நமக்கு; 
அந்தமிலா அறிவானந்தத்தை வாரி வழங்கவல்ல பரம்பொருள்‌, 
நாம்‌ அவனுடைய தலைமையீனை நாடித்‌, தாளினைப்‌ பற்றி 
வணங்கி, உய்தி பெறுவோம்‌; அவனுடைய உடைமைகள்‌ 
அனைத்தையும்‌ நம்முடைய உடைமைகளாகக்‌ கொண்டு இன்‌ 
புறுவோம்‌; இதுவே தொல்காப்பிய நல்லாசான்‌ நமக்குக்‌ கூற 
விழைந்த சீரிய அறிவுரை என்பது துணிவு. 

1. திருவெம்பாவை - 8:7:1 

2, மேற்படி. 8:12:3 

3. சிவஞான சித்தியார்‌ 90 

4, முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ்‌, 


44 
கருவிலே திரு; 


சிவபெருமானும்‌ முருகனும்‌ ஒருவரே, வேறு வேறல்லர்‌ என 
முன்னர்க்‌ கூறி, ஈண்டுச்‌ சிவபெருமானைப்‌ பிறப்பு இறப்பு இல்‌ 
லாத பெருமான்‌ என்றும்‌, கருவிலே தோன்றாப்‌ பெருமையன்‌ 
என்றும்‌, முருகனைக்‌ கருப்பொருள்‌ தெய்வங்கள்‌ நால்வருள்‌ 
ஒரூவன்‌ என்றும்‌ வேறுபடுத்திச்‌ சிந்திப்பது என்னை? எனில்‌, 
கூறுதும்‌: முருகப்பெருமானது தோற்றம்‌ பற்றி நூல்கள்‌ பலவும்‌ 
பலவாறாகவே கூறுகின்றன. 


"சிவபெருமானும்‌ உமையம்மையும்‌ இன்புற்றிருந்த காலத்‌ 
தில்‌ சிவபெருமானது விந்துவிலிருந்து தோன்றியவர்‌, முருகப்‌ 
பெருமான்‌” எனப்‌ பரிபாடல்‌ என்னும்‌ சங்கத்தமிழ்‌ நூல்‌ பகர்‌ 
கிறது. 


ஊழி முதல்‌ தோற்றத்தில்‌ சிவபெருமானது நெஞ்சுக்‌ தானத்‌ 
இலிருந்து தோன்றியவர்‌ முருகப்பெருமான்‌ என வாதுளாகமம்‌ 
கூறுவதாகக்‌ திருமுருகாற்றுப்படைக்கான நச்சினார்க்கினியா்‌ 
உரையிலிருந்து அறிகிறோம்‌. 


சூரபன்மனை அழித்தற்காகச்‌ சிவபெருமானின்‌ ஆறுநெற்றிக்‌ 
கண்களிலிருந்து அக்கினிப்‌ பிழம்பாகத்‌ தோன்றியவர்‌ முருகப்‌ 
பெருமான்‌ எனக்‌ கந்த புராணம்‌ பண்ணிசைக்கறைது. 


எவ்வாற்றாயினும்‌, சிவபெருமானுடைய விந்து, நெஞ்சு, 
நெற்றிக்கண்‌ என்ற ஏதோ ஒரு கருவில்‌ தோன்‌ றியமையின்‌ 
முருகப்‌ பெருமானைக்‌ கருப்பொருள்‌ தெய்வங்களுள்‌ ஒருவ 
ராகவே, தொல்தாப்பியர்‌ போன்ற பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்‌ 
றோர்கள்‌ சந்தித்தனர்‌. 


இவ்வாறு கொள்ளாது, முருகனையும்‌ இவபிர௱னுக்குச்‌ சம 
மாக, எக்காலத்தும்‌ உள்ள பிறிதொரு பொருள்‌ எனக்‌ கொள்‌ 
னின்‌ குற்றம்‌ என்னை? என்பது பற்றி நோக்குவோம்‌. 


சைவக்கடவுளர்‌ பலர்‌ என்பது புறச்சமயிகளின்‌ தவறான 
கணிப்பு. சிவபெருமானையும்‌, முருகனையும்‌ வேறு வேறு கடவுள 
ராகக்‌ கொள்ளின்‌, வழுவுடைய அவ்‌ எதிர்ப்புலக்கருத் து வலிமை 


45 


பெறுவதோடு, முப்பொருள்‌ உண்மை என்ற சைவ இத்தாந்தக்‌ 
கோட்பாடும்‌ மூரண்பாடாகத்‌ தோன்றும்‌. 


மாயோனு[ம்‌ சேயேோனும்‌ : ஆற்றல்‌ என்பதும்‌ சத்தி 
என்பதும்‌ ஒரு பொருளே, முதன்முதலில்‌ சிவத்தின்‌ ஆற்றல்‌ 
வெளிப்பட்டது; சிவசத்தி தோன்றினாள்‌; சிவசத்தியும்‌, இருமா 
லும்‌ வேறு வேறு அல்லர்‌ என்பது சைவர்‌, வைணவர்‌ இருவருமே 
ஏற்றுக்‌ கொள்ளும்‌ உண்மை. 


மீண்டும்‌ சிவ ஆற்றல்‌ வெளிப்பட்டது, திருமுருகன்‌ 
தோன்றினான்‌ சிவபெருமானும்‌, முருகனும்‌ வேறுவேறல்லர்‌ 
என்பது கந்தபுராணச்‌ செய்தி. எனவே, கருவில்‌ தோன்றாச்‌ 
கண்ணுதற்‌ கடவுளாகிய சிவத்திலிருந்து அவரது ஆற்றலாக 
வெளிப்பட்டுத்‌ தோன்றிய சிவசத்தியும்‌, முருகனும்‌ கருப்‌ 
பொருளாகப்‌ பண்டைச்‌ காலந்‌ தொட்டே நம்‌ முன்னோரால்‌ 
வழிபடப்‌ பெற்றனர்‌. 


உயிர்களாகிய நமக்கு உண்மையான அறிவாளந்தம்‌ நல்கு 
கிற, தனிப்பெருந்தலைவனாகச்‌ சிவபெருமானை நம்‌ தமிழினம்‌ 
போற்றிப்‌ பரவியது. அப்பேரின்பத்திற்கு நம்மை ஆற்றுப்‌ 
படுத்தும்‌ சேயோனாக மூருகப்பெருமானுக்குத்‌ திருமுருகாற்றுப்‌ 
ப்டை பாடிப்பரவி மகிழ்ந்தது. 


தொல்காப்பியர்‌ மாயோனை, முதலில்‌ கூறிச்‌ சேயோனை 
அடுத்துக்‌ கூறியதற்கு, அவர்தம்‌ தோற்ற அடைவும்‌ ஒரு காரணம்‌ 
எனலாம்‌. 


தலைமகண்‌ பவார்‌? 


கோடானு கோடியாக ஆன்மாக்கள்‌ உள்ளன அவை உடம்‌ 
போடு கூடி இந்த உலகத்தில்‌ வாழும்போது அவற்றிற்கு ஆண்‌, 
பெண்‌ என்ற பாகுபாடு உண்டு ஆயினும்‌, அவை உடம்பால்‌ 
கொண்டவேறுபாடே அன்றி, உயிரால்‌ உள்ள வேறுபாடு அன்று 


பிரமன்‌ விட்டுணு தேவர்‌, நரகர்‌ மனிதர்‌, விலங்குகள்‌ நுண்‌ 
கிருமிகள்‌ உள்ளிட்ட அனைத்து உயிர்களும்‌ எவ்வித வேறுபாடு 
மின்றிப்‌ பெண்‌ பாலரே. உலகில்‌ உயிருக்கு ஒரு வடிவமைப்பைக்‌ 


46 


கொடுப்பவர்‌ சவபெருமானே. உயிர்‌ அவ்வாறு வடிவம்‌ மேற்‌ 
கொள்ளும்போது நிலம்‌ முதலிய ஐம்பூதங்களால்‌ ஆன உடம்‌ 
பைப்‌ பெறுகிறது. இதனைத்‌ தொல்காப்பியரும்‌ 


“நிலன்‌ நீர்‌ இவளி விசும்‌ பொடு ஐந்தும்‌ 

கலந்த மயக்கம்‌ உலகம்‌ ஆதலின்‌ 

இருஇணை ஐம்பால்‌ இயல்‌ நெறி வழாஅத்‌ 
இரிவில்‌ சொல்லொடு தழாஅல்‌ வேண்டும்‌” என 


வகுத்துக்கூறி, உலகமுகப்பட்ட உயிருக்குத்‌ இணை, பால்‌ வகுத்‌ 
துரைப்பார்‌. 


இத்தகைய ஆன்மாக்கள்‌ அனைத்தும்‌ தத்தம்‌ ஊழ்வினை 
நுகர்ச்சிக்கு ஏற்பப்‌ பிறப்பு இறப்புச்‌ சுழற்சியில்‌ உழன்று, படி. 
முறையில்‌ அறிவுவளரப்‌ பெற்று இறுதியில்‌, பிறவாயாக்கைப்‌ 
பெரியோனாயெ சிவபெருமான்‌ திருவடியில்‌ சேர்வதற்கான சிவ 
ஞானத்தில்‌ தலைப்படுவ. 


அப்போது அவையே தலைவியர்‌ ஆவர்‌. 


தலைவிக்கு உறவிணம்‌? எனவே உயிர்களாகிய நாமே 
தலைவியர்‌; உயிர்கள்‌ அநாதி. அவற்றிற்குப்‌ பிறப்பு இறப்பு 
இல்லை என்பது சைவ சித்தாந்தம்‌. அவ்வாறாயின்‌ உயிர்களுக்குத்‌ 
தாய்‌ தந்தையராகக்‌ கூறப்‌ பெறுவோர்‌ யாவர்‌? என்ற வீனா 
எழுகறதன்றோ? உயிர்களை யாரும்‌ படைக்கவில்லை. 


உயிருக்கான உடம்பு, அதாவது மெய்‌, படைக்கப்‌ பெறு 
இறது. உயிர்‌ மேன்மேலும்‌ இன்பம்‌ நுகர்வதற்கான மெய்யறிவும்‌ 
விளக்கப்‌ பெறுகிறது. 


கந்தை காய்‌: உயிருக்கு அவ்வாறு மெய்யையும்‌ மெய்ய 
நிவினையும்‌ ஆக்கியும்‌ ஊக்கியும்‌ அருளுபவர்‌ யாவரோ, 
அவர்களே உயிர்களாகிய நமக்குத்‌ தந்தையும்‌ தாயும்‌ ஆவர்‌, 
அவர்களை யாவர்‌ எனக்‌ காண்போம்‌, 


அநாத காலந்தொட்டே, உயிர்களாகிய நம்மை ஆணவம்‌ 
என்ற இகுள்மலம்‌ கவ்விப்‌ பிடித்திருக்கிறது. அந்த ஆணவத்‌ 


47 


தையே உடம்பாகக்‌ கொண்டு நாம்‌ அறிவு முடங்கிக்‌ கடந்தோம்‌. 
அவ்வாறு அவலத்தில்‌ உழன்ற நமக்கு, அறிவு விளக்கம்‌ தந்து 
உய்விக்க விரும்புகிறார்‌, சிவபெருமான்‌. 


இருளில்‌ இடர்ப்படுவோர்க்கு, விடியும்‌ வரை வீளசீகு 
துணைநிற்கிறது, அவ்விளக்கினைப்‌ போன்றது மாயை, சட 
ஆற்றலாகிய அது, சிவபெருமானது பரிகரக சத்தி என்பது 
சைவ இித்தாந்தம்‌. 


சிவபெருமானது விருப்பத்தையே தனக்கு இடப்பட்ட 
ஆணையாக ஏற்றுச்‌ சவசக்தி, மாயை எனும்‌ அந்த ஆற்றலை 
மூதற்பொருளாகக்‌ கொண்டு நமக்கு உடல்‌, உட்கருவி, உலகம்‌, 
நுகர்ச்சி ஆகியவற்றை அருளுகிறாள்‌. 


மலஇருள்‌ நீங்‌ஒத்‌ இருவருள்‌ ஒளி நம்மில்‌ விளங்கத்‌ தோன்று 
கறவரை, இம்மாயையினாலான இந்த உடல்‌ முதலியன சிறு 
விளக்குபோல நம்‌ அறிவு விளக்கத்துக்குத்‌ துணை நிற்கின்றன. 


மூன்னர்‌ ஆணவத்தையே உடம்பாகக்‌ கொண்டு காரிருளில்‌ 
கவன்ற உயிரைச்‌ சிவனும்‌ சத்தியும்‌ உணவு, தண்ணீர்‌, காற்று 
இவற்றுள்‌ ஏதோ ஓன்‌ றின்மூலம்‌ தந்தையின்‌ உடம்பினுள்‌ சேர்ப்‌ 
பிக்கன்றனர்‌. அவ்வுயிர்‌ தந்தையின்‌ விந்துவில்‌ சல காலம்‌ 
வளர்ந்ததும்‌, உறவின்‌ மூலம்‌ தாயின்‌ கருவிற்கு மாற்றப்‌ பெறு 
இறது. அங்கு 275 நாட்கள்‌ வரை வளர்ந்து, முழுவளர்ச்சி 
பெற்று உலகில்‌ பிறக்கிறது 


இவ்வாறு நமக்கு மாயையினரலான உடம்பு, உட்கருவி, 
உலகம்‌, நுகர்ச்சி ஆகியவற்றைத்‌ தந்துதவியவர்கள்‌ சிவசத்தியும்‌ 
வெபெருமானுமே ஆவர்‌. எனவே அவர்களே எல்லா உயிர்‌ 
களுக்கும்‌ நற்றாயும்‌ தந்தையும்‌ ஆவர்‌. 

பிறப்பு இறப்புச்‌ சுழற்ரயில்‌ சிக்கிய உயிர்களாயெ நமக்கு 
இவ்வுலகினில்‌ மரனுடத்‌ தாய்‌ தந்தையர்‌ உள்ளனர்‌. நம்மைப்‌ 
பெற்று வளர்த்துப்‌ பேணிக்‌ காத்த அவர்களை மனித தெய்வங்‌ 
கள்‌ என போற்றி வணங்குவது, சிறந்த நன்றிக்கடனாகும்‌. 
பிறப்புகள்‌ தோறும்‌ நரம்‌ வெவ்வேறு தாய்தந்தையர்‌ மூலம்‌ 


48 


பிறக்கிறோம்‌. ஆனால்‌ எல்லாப்‌ பிறப்புக்கும்‌ துணை நிற்றெ 
சிவனும்‌ அவரது சத்தியு3ம அனைத்துப்‌ பிறப்பிலும்‌ நமக்குத்‌ 
தந்தையும்‌ தாயும்‌ ஆவர்‌. 

ரூலைவிக்கு ஒரு செவிலி 


செவிலி என்பவள்‌ யார்‌? வளர்ப்புத்தாய்‌. நற்றாய்‌ என்‌ 
பவள்‌ ஓர்‌ உயர்குலப்பெண்‌, அவளுக்கு ஒரு குழந்தை அந்த 
நல்லதாயின்‌ ஆணைக்கு ஏற்ப, அச்‌ செல்லக்‌ குழந்தையை 
எடுத்துப்‌ பாலூட்டிச்‌ ராட்டி அன்போடு அரவணைத்து வளர்ப்‌ 
பவள்‌ யாரோ, அவளே செவிலி எனப்படுவாள்‌. 


உயிர்களா கிய நாமெல்லாம்‌ இறைவனது செல்லக்‌ குழந்‌ 
தைகள்‌. நமக்கு நற்றாயாக அருள்புரிபவள்‌ இறைவனது ஞான 
ஆற்றலாகிய சிவசக்தி (Kinetic Energy). 


செவிலி கந்த செல்வம்‌: வெசத்தியின்‌ அருளாணைப்‌ 
படி, உயிர்க்‌ குழந்தைகளாகிய நமக்குக்‌ கவசச்‌ சட்டைகளாக 
ஐந்து உடம்புகளைக்‌ கொடுத்து, உண்ண உணவும்‌, உடுக்க 
உடையும்‌, இருக்க இடமும்‌, குடிக்க நீரும்‌, ஓடி. ஆடி விளையாட 
ஓர்‌ உலகப்‌ பண்ணையும்‌, இன்புடன்‌ வாழ ஏனைய பல பொருள்‌ 
களும்‌ தன்னிலிருந்து தந்தவள்‌, சிவபெருமானது பரிக்ரெக 
சத்தியாகிய மாயை (ஒPoteutial Energy, ஆவள்‌. 


எனவே மாயை என்பவளே உயிர்களாகிய நமக்குச்‌ செவிலி த 
தாய்‌ ஆவாள்‌. 


அறிவியல்‌ சண்றூ: சிவபெருமான்‌ தனது சித்‌ சத்தி 
யைக்‌ கொண்டு மாயையினை இயக்குகிறார்‌ என்பதற்கு 
அறிவியல்‌ சான்றாக மின்சாரத்தைக்‌ கூறலாம்‌. மின்‌ஆற்றல்‌ 
என்பது ஒரேயபொருள்‌. ஆயினும்‌ அது நேர்மின்னாற்றல்‌ 
என்றும்‌ எதிர்மின்னாற்றல்‌ என்றும்‌ இரண்டு கூறுகளாகப்‌ 
பிரிந்து, செப்புக்‌ கம்பிகளின்‌ மூலம்‌ பாயும்போது, மின்விளக்கு, 
மின்விசிறி, போன்ற பல பொருள்கள்‌ இயங்குகின்றன அன்றோ? 


அதே போன்று பரசிவம்‌ என்பது ஒரே தனிப்பெரு முழு 


முதற்பொருள்‌. அது சி (சிவன்‌) என்றும்‌ வ (வனப்பு ஆற்றல்‌) 


49 


என்றும்‌ இரு கூறாக *ம்‌' என்ற (சட ஆற்றிலாகிய)' மர்யையில்‌ 
பொருந்திச்‌ சிவம்‌. ஆூப்‌ பிரபஞ்சம்‌ ,முழுவதையும்‌' நேர்ற்றி 
இயக்குகிறது.: அப்போது சடமாயெ மூலமாயையிலிருந்த 
அண்‌ த்தொகுப்பு£ முழுவதும்‌! சிவ: வடிவமாகவே” தோன்றி, 
மின்‌ஓட்டமுள்ள செப்புக்கம்பி போன்றூ எங்கும்‌, ' எதிலும்‌ ஒம்‌ 
கலந்த இயக்கப்‌ பொருளா ச 'நிலவ்‌றெது 
தலைவியின்‌ அண்்ண்ண்ம்ரர்‌ யாவர்‌? 

த்‌ முதலில்‌ நாதமும்‌ அதனின்று விந்துவும்‌ 
தோன்றுகின்றன, 


விரைவு மிகுந்தது விந்து. அது தரயின்‌, தன்மையில்‌ புள்ளி 
யாகத்‌ தோன்றி வட்டமாக விரிந்து "வெளிப்படுகிறது. தன்னு 
டைய மிகுத்த விரைவு காரண்மாக; நாதத்திற்கு' முன்னதாகவே 
அது நமக்குப்‌ புலனாகிறது. 


“வேகங்‌' கெடுத்தாண்ட வேந்தனைத்‌ தலைவனாகக்‌ கொண்‌ 
டது நாதம்‌. கொடி தழுவிப்‌ 'படர்வதற்குத்‌ துணையான கொழு 
கொம்பினைப்‌ போன்று அஃது அவ்விந்த்‌' வட்டத்தையும்‌ தாங்கி 
நிற்கும்‌ நோரகோடாக,- விந்துவிற்குப்‌ பின்னர்‌ நமக்குப்‌ பலனா. 
கிறது. -- இவ்வரறு-வட்டமும்‌ நேர்கோடும்‌ 'இன்ணந்த “உ” என்‌: 
பதை, அம்மையப்பரின்‌ மூத்த பிள்ளை .வடிவாசு முதற்கண்‌ 
சந்திப்பதும்‌, அண்டபேரண்டம்‌ முமுவதும்‌ நீக்கமற , நிறைந்‌ 
திறாக்கும்‌* சிவப்ப ம்பொருளைச்‌ ' சிவமயமாகச்‌ சிந்திப்பதும்‌ அக்‌ 
காரணம்‌' பற்றியே," எதையும்‌ 'தொடங்கும்போது "உ சிவமயம்‌: 
என்‌” “ மனம்‌, “மொழி, “மெய்களால்‌ சவெபரத்தின்‌ , துணையினை 
நாடுவதும்‌ ;' தமிழினப்‌ 'பெருமக்களின்‌' உயர்ந்த பண்பாயின. 


சைவ 'ஞான நூல்களிலும்‌, “சா£தீதிர தோத்திர நூல்களிலும்‌ ' 
அவ்வுண்மைகள்‌ பெரிதும்‌ பரவலாகப்‌ போற்றப்‌ 'பெறுகின்றன்‌.' 


முருகப்‌ பெருமானின்‌ தீரு - அவதார த்தை: முன்னர்ச்‌ கண்‌ 
டோம்‌ சிவசத்தியும்‌ 'சவபெருமானும்‌ உயிர்களுக்கு நத்றரயும்‌, 
தந்தையும்‌ எனவும்‌ கண்டோம்‌. எனவே அம்மையப்பர்‌ அருளிய 
ஞானக்‌ குழந்தைகாளயெ விநாயகரும்‌ முருகனும்‌ நமக்கு 
அண்ணன்மார்‌ "என்பதைக்‌-கூறஏம்‌ வேண்டுமோ?" 


50 


உயிர்களின்‌ அறிவு விளக்கத்துக்காகவே சிவபெருமானால்‌ 
கதோற்றுவிக்கப்பெற்ற ஞான வடிவினரே அவர்கள்‌, எனவே 
அவர்களுக்கு ஆன்மாக்களின்‌ அறிவு நிலையையோ, படிமூறை 
வளர்ச்சியையோ, (தலைமைத்‌ தன்மைக்கு உயர்ந்த) பேரின்பக்‌ 
களவுப்‌ புணர்ச்ியையோ வேறு யாரும்‌ கூறித்தான்‌ தெரிய 
வேண்டுமென்‌ பதில்லை. அவர்களே. நன்கு அறிவர்‌ என்பது 
குறிப்பு. அவ்வுண்மையை உணர்த்துதற்காகவே தொல்காப்பி. 
யரும்‌ 


“தந்தையும்‌ தன்னையும்‌ முன்னத்தின்‌ உணர்ப'! 
என்ற சூத்திரத்தின்‌ மூலம்‌ நமச்கு அறிவுறுத்துகறொர்‌. 
தலைவிக்கு ஒரு தோழி: 


தோழி தானே செவிலி மகளே” என்பது தொல்காப்பியம்‌, 
மாயை எனும்‌ செவிலித்தாய்க்கு 36-தத்துவக்‌ குழந்தைகள்‌, . 
அவர்களுள்‌ மனம்‌ என்ற தத்துவமே உயிருக்கு அமைந்த ஆருயிர்த்‌ 
தோழி. இவ்வுண்பையை சற்றே சந்திப்போம்‌. 


*உயிர்களாகிய நாம்‌ ஊழ்வினைப்‌ . பயனை நுகர்ந்து 
தொலைக்க வேண்டும்‌! அதே சமயம்‌, கால அடைவிலே அறிவு 
வளரப்பெற்று, மெய்ப்பொருளை நாடவேண்டும்‌'- இதுவே ' 
இறைவனது விருப்பம்‌. 

சூரனை வதைக்கப்‌ புறப்பட்ட சுப்பிரமணியருக்கு வீரவாகு 
முதலிய நவவீரரையும்‌ நல்லபல சிவகணங்களையும்‌ தோழராகள்‌ 
சிவபெருமான்‌ அருளினார்‌. அதேபோல்‌, நமது வினைவழி 
விளையாட்டில்‌ - மூம்மலங்களுக்கு எதிரான போராட்டத்தில்‌ 
தாம்‌ வெற்றிபெற்று உயர்வதற்காக, மாயையிலிருந்து 3௦-தத்து. 
வங்களையும்‌, 60-தத்துவார்‌.த்தங்களையும்‌, நமக்குத்‌ தோழிய 
ராகத்‌ தந்தாள்‌ வெசத்தி 


நாதம்‌ முதலிய ஐந்து மேநிலைத்‌ தத்துவங்களும்‌ சுத்த 
மாயையினாலானவை. அவை, சிவபெருமான்‌ நமக்காக ஐந்‌ 
தொழில்‌ இயற்றும்‌ இடம்‌, அதலால்‌ *சிவதத்துவங்கள்‌* எனப்‌ 
பட்டன. அவை ஆன்ம உய்திக்குத்‌ தெய்வீகத்‌ துணையாக 
டட கு அனத வை வனா னையை ட்ட ட ர ர்‌ 


7, தொல்‌ களவு 135 


31 


இருக்கக்‌ காலம்‌ முதல்‌ திலம்‌ வரையிலான 31-அசுத்தமாயா 
தத்துவங்களும்‌, உயிருக்கு * உடனுறை தோழியர்‌' ஆமினர்‌, 


அவர்களிலும்‌ மனம்‌, புத்தி, அகங்காரம்‌, சித்தம்‌ என்ற 
நான்கும்‌, முருகனது நவவீரரைப்போன்று, உயிருக்கு அந்தரங்கத்‌ 
தோழியராவர்‌. அந்த நால்வரிலும்‌ மனம்‌ என்ற உட்கருவியே, 
முருகனுக்கு வீரபாகு போல, உயிர்களாகிய நமக்கு ஆருயிர்த்‌ 
தோழியாயிற்று. 


தோழியின்‌ ஆற்றல்‌: முருகன்‌ பரம்பொருள்‌. ஆதலால்‌ 
முருகனுக்கு உட்பட்டவர்‌ வீரபாகு. இங்கு மனம்‌ என்பது, 
பேரறிவுப்‌ பரம்பொருளாகிய சிவபெருமானால்‌, சிற்றறிவு உயிர்‌ 
களாகிய நமக்கு அறிவு விளக்கம்‌ பெருகுதற்பொருட்டு அமைத்‌ 
தருளப்‌ பெற்றது. எனவே, மனம்‌ என்னும்‌ தோழி நம்மையே 
வழிநடத்துறெ ஓர்‌ உயர்நிலையில்‌ இருக்கிறது. 


மனத்தை நமக்கு அமைந்த ஆறாவது அறிவுக்‌ கருவி எனப்‌ 
புகழ்ந்து கூறுவர்‌. அஃது இறைவனது ஆணைவழி மட்டுமே 
தொழிற்படுவது. அதனை நம்‌ விருப்பப்படி தொழிற்‌ படுக்துகிற 
ஆற்றல்‌ நமக்கு எள்ளளவும்‌ இல்லை. 


மனம்‌, அறிவுள்ள பொருளா? எனில்‌, அன்று. மனம்‌ ஒரு 
சடப்பொருள்‌. ஆயினும்‌, அறிவுப்‌ பொருளாகிய நாம்‌ அறிவு 
இல்லாத மனம்‌ நடத்திச்‌ செல்லுகிற வழியிலேயே செல்‌ லுகிறோம்‌. 
இவ்வுண்மை சைவ அருளாளர்‌ பலராலும்‌ பெரிதும்‌ விதந்தோதப்‌ 
படுறெது. 


“இந்திரியம்‌ எனைப்பற்றி நின்றே என்‌ வசத்தே 
இசையாதே தன்வசத்தே எனைசர்ப்பது, இவற்றைத்‌ 
தந்தவன்‌ ஆணைவழி நின்றிடலால்‌.””! 
எனச்‌ சிவஞான சித்தியார்‌ எனும்‌ சைவ ஞானநூல்‌, மனம்‌ 
உள்ளிட்ட புலன்களின்‌ ஆளுமை பற்றிக்‌ கூறி, அவற்றை நாம்‌ 
வெற்றி கொள்ள வேண்டுமானால்‌, அவற்றை இயக்குறெ 
1, சிவஞான சித்தியார்‌ ஃ 306 


52 


பரசிவத்தின்‌ இருவடியினையே பற்றி நிற்கவேண்டும்‌ என அறிவு 
றுத்துகிறது. 


உயிர்‌ என்னும்‌ தலைவியை, ஊழ்‌ என்னும்‌ இருள்வினை 
வழியும்‌, பேரின்பம்‌ என்னும்‌ அருள்‌ நிலை வழியும்‌ ஆற்றுப்‌ 
படுத்துவது மனம்‌. தலைவிக்கு விளைகிற இடுக்கண்களைப்‌ 
போக்கி, அவளைக்‌ காக்க வேண்டியது தோழியின்‌ கடமை 
யன்றோ? ஆதலால்‌ தலைமகளை வழிநடத்துறெ தோழியின்‌ 
உரிமை பற்றிப்‌ பேசக்‌ காணுகிறோம்‌: 

“உறுகண்‌ ஒப்பம்‌ தன்னியல்பு ஆசுலின்‌ 

உரியது ஆகும்‌ தோழிசண்‌ உரனே”! 
அமை ச்க்ஷ்‌ அரசும்‌: 

மனம்‌, உயிர்‌ இவற்றின்‌ உறவைத்‌ தோழி- தலைவியரிடையே 
நிலவும்‌ அந்தரங்க நட்புறவை ஒத்ததாக இலக்கியங்கள்‌ சிறப்‌ 
பித்துக்‌ கூறிச்‌ செல்லச்‌, சைவசாத்தி ரங்களோ, அமைச்சனுக்கும்‌ 
அரசனுக்கும்‌ உள்ள உறவைப்‌ போன்றது என உவமித்துக்‌ கூறும்‌ 


“அமைச்சு அரசு ஏய்ப்ப, நின்று அஞ்சு அவத்தைத்தே** 
என்பது மெய்கண்டார்‌ வாக்கு 


தோழியிற்‌ கூட்டம்‌: உயிர்களாகிய நாம்‌, படிமுறையில்‌ 
பருவ வளர்ச்சி உறுகிறோம்‌; சிறிதுசிறிதாக அறிவு வளரப்பெற்று 
ஞானத்‌ தெளிவுற்று, காமம்‌ சான்ற தலைவி நிலைக்கு முன்னேறு 
கிறோம்‌. அப்போது, சிவபெருமான்‌ தலைவியாதிய நம்மை நம்‌ 
தலையிடத்துப்புணர்ந்து (தலை 4 இடம்‌ 4 படுதல்‌ - இடந்‌ 
தலைப்பாடு) இன்புறுத்தத்‌ திருவுளம்‌ கொள்ளுதிறார்‌. அப்‌ 
போது உயிரின்‌ ஆருயிர்த்‌ தோழியாக, மனத்தையே, நெறிப்‌ 
படுத்தித்‌, தலைவியைக்‌ கூடுதலையே, (தோழியிற்‌ கூட்டம்‌'.எனத்‌ 
தொல்காப்பியம்‌ கூறும்‌. 


தலைவிக்கு இவ்வாறு. நற்றாய்‌, தந்தை, : செவிலி, போன்ற 
பல உறவுகளைக்‌. குறிப்பிட்ட சொரற்கால்பியம்‌, தலைவனுக்கு 


அ. அதரல்காப்பிய்ம்‌, பெ பாருள்‌ - - 235. 
2 இவஞான போதம்‌ சூத்‌ - ச 


53 


அவற்றைக்குறிப்பிடவில்லை. அதன்‌ மூலம்‌ அவன்‌ பிறவா 
யாக்கைப்‌ பெரியோன்‌ என்ற உண்மையை நிலை நிறுத்தினார்‌ 
எனலாம்‌. மேலும்‌ இத்தகைய உறவுமுறை அமைப்பானது, 
“தொல்காப்பியம்‌ ஒரு சிறந்த சைவ இலக்கிய நூல்‌” என்று 
உறுதிப்படுத்துகதற சான்றுகள்‌ பலவற்றுள்ளும்‌ தலையாயது 
அனலாம்‌. 


தொல்காப்பியத்‌ தோழி, தலைவி ஆவதே 
இல்லையா? 


நடைமுறை உலக வாழ்விலும்‌, நர்டகம்‌ இரைய்படங்களிலும்‌ 
தலைவிக்குத்‌ திருமணம்‌ ஆகுங்கால்‌, தோழிக்கும்‌ இருமணம்‌ 
ஆவதைக்‌ .காணுகி?றாம்‌.. ஆனால்‌ தொல்காப்பியர்‌ கூறும்‌ 
தோழிக்கோ திருமணம்‌ ஆவதாக யாண்டும்‌ குறிப்பு... இல்லை. 
இஃது என்ன விந்தை! இயல்புக்கு மாறாக உள்ளதே? ,எனில்‌ 
கூறுதும்‌. 


தோழி. என்பவள்‌ யார்‌? என்பதை மீண்டும்‌ னவ. கூர்‌ 
வோம்‌. மனம்‌ என்ற உட்கருவியே, உயிர்களுக்கு ஆரூயிர்த்‌ 
தோழி. 31-அசுத்த மாயா தத்துவங்களுள்‌ மனமும்‌ ஒன்‌.று என்‌ 
முன்னர்க்‌ கண்டோ மன்றோ? 


மாயை என்பது ஒரு சடப்பொருள்‌. அதனின்று தோன்று 
கிற உடல்‌, உட்கருவி, உலகம்‌, நுகர்ச்சி அனைத்தும்‌ சடமே: 
ஆதலின்‌ உட்கருவிகளுள்‌ ஒன்றான மன்மும்‌' சட்ம்‌ என்பதும்‌, 
நிலையற்றது என்பதும்‌, தோன்றிய இடத்துக்கே சென்று' ஒடுங்கு 
வது என்பதும்‌ சித்தாந்தம்‌. மனம்‌ மாயையுள்‌ தடுங்கும்‌ என்பது 
கருத்து. 


முற்றறிவினனாகிய சிவபெருமானுக்கும்‌ நிறை அறிவு: பெற்ற 
சீவன்‌ முத்தான்‌ மாவுக்குமே தலைமைப்புணர்ச்சி உண்டு, ஏனைய 
சிற்றறிவு உயிர்களுக்கும்‌, மனம்‌ முதலிய அறிவற்ற சடப்பொருள்‌ 
களுக்கும்‌ தலைமைப்‌ பண்பு இல்லை என்ய்தே வெளிப்படையா ன 
சைவ சித்தாந்தக்‌ கறுத்து, இவ்ஜுண்மையே தொல்காப்பியரால்‌ 
பெரிதும்‌ குஜிப்பால்‌ உணர்த்தப்ப்டுறைது. 


24 


மணத்தின்‌ கடமை: உயிர்களாகிய நமக்கு ஊழ்வினைப்‌ 
பயனை நுகர்வதிலும்‌ மெய்ப்பொருளை நாடுவதிலும்‌ உறுதுணை 
யாதற்‌ பொருட்டே, மனம்‌ என்ற உட்கருவி மாயையிலிருந்து 
தோற்றுவிக்கப்‌ பெற்றது. 


மணத்தின்‌ நிலை: உயிர்‌ உலக முகப்பட்டுத்‌ திரியும்‌ 
போது களைக்குக்‌ களை வரம்பின்‌ றித்‌ தாவித்திரிகிற ஒரு குரங்‌ 
இனைப்‌ போன்று மனமும்‌ நிலையற்று அலையும்‌. 


உயிர்‌ அருள்வழியில்‌ தலைப்படும்‌ பாது, மனத்தின்‌ அலைவு 
கள்‌ குறைந்து, ஒரு: கெடிகாரத்தின்‌ பெண்டுலத்தைப்‌ போல 
ஒரே சீராக அமையும்‌. 


உயிர்‌ சிவஞானம்‌ தலைப்பட்டுச்‌ வன்‌ முத்த நிலையில்‌ 
இளைக்கும்போது, மனம்‌ குவிந்து, அசைவற்று, ஒரே நிலையில்‌ 
திற்கும்‌. 


உயிர்‌ பரமுத்தியாகிய திருவடி. இன்பத்திலே நிலைபெறும்‌ 
போது, உடலும்‌, உலகமும்‌, மனமும்‌ பிறகருவிகளும்‌ பொரு 
ளற்றன வாகின்றன. அவை தம்‌ தாயாகிய மாயையினுள்‌ 
ஒடுங்கி விடுகின்றன. 


இவ்வாறு உயிராகிய தலைவி, இறைவனாகிய தலைவனைக்‌ 
கூடுகிற வரை மனத்திற்கு ஒர்‌ உயர்ந்த கடமை உண்டு. குறித்த 
அக்கடமை முடிந்ததும்‌, மனத்திற்கு வேறு வேலை இல்லை. 
ஆதலால்‌, தானும்‌ பிறதத்துவங்களைப்போல்‌, மாயை என்னும்‌ 
தோற்‌ றுவாய்க்குள்ளேயே ஓடுங்கிவிடும்‌. 


எனவே தொல்காப்யியத்‌ தோழி தலைவி ஆவதே இல்லை 
என்பதாகறது. Fe 
தலைமக்கணது யொர்‌: 


புணர்ச்சி இன்பமும்‌ அது தொடர்பான பிரிவு; இருத்தல்‌, 
இரங்கல்‌, ஊடல்‌ ஆகியனவும்‌ ஐந்திணை ௮௧ ஓழுக்கங்‌ 
களாம்‌. இவ்வாறு அக ஒழுக்க நெறிகளில்‌ தலைப்படுகிற 


55 


தலைவனுக்கும்‌ தலைவிக்கும்‌ சுட்டுப்பெயர்‌ கூறுவதில்லை; அது 
மரபு அன்று எனச்‌ சூத்திரம்‌ வகுத்துள்ளார்‌, தொல்காப்பியர்‌. 


“மக்கள்‌ நுதலிய அகன்‌ ஐந்திணையும்‌ 
சுட்டி ஒருவர்‌ பெயர்‌ கொளப்பெறார்‌'* 


என்பது அந்த நூற்பா, அதற்கான காரணங்களை ஈண்டுச்‌ 
சிந்திப்போம்‌: 


அந்தமில்‌ சிறப்பினாகிய இன்பத்தைப்‌ பற்றிப்‌ பேசும்‌, 
பேரின்பநூல்‌ தொல்காப்பியம்‌, 


இங்கு அகத்துறைத்‌ தலைவனாகக்‌ கருதப்‌ பெறுபவர்‌, 
சிவபெருமான்‌ என்றும்‌ அவரே பேரின்பத்தின்‌ நிலைக்களன்‌ . 
என்றும்‌, பேரின்பத்தை .அவர்பால்‌ நுகர்றெ தலைவிய்ராகக்‌ 
கருதப்‌ பெறுவோர்‌ நம்முள்‌ சிவஞானத்‌ தெளிவு பெற்ற சீவன்‌ 
மத்தான்மாக்கள்‌ என்வும்‌ கண்டோம்‌. 


இந்த அடிப்படையில்‌ தொல்காப்பியம்‌ கூறுகிற நூற்பாவின்‌ 
உட்கடையை மேலே நோக்குவோம்‌: 


தலைவனோ எங்கும்‌ நிறைந்த பரம்பொருள்‌. “ஏது அவன்‌ , 
ஊர்‌? ஏது அவன்‌ பெயர்‌? ஆர்‌ உற்றார்‌? ஆர்‌ அயலார்‌?! என . 
இறைவனது சுட்டி அறிய முடியாத்‌ தனிச்‌ சிறப்பினை. 
விதந்தோதுவார்‌, திருவாதவூர்‌ அடிகள்‌. அவரே, 


“ஒரு நாமம்‌ ஓர்‌ உருவம்‌ ஒன்றும்‌ இல்லார்க்கு ஆயிரம்‌ 

திருநாமம்‌ பாடி, நாம்‌ தெள்ளேனம்‌ கொட்டாமோ" 3 
எனப்பாடிப்‌ பரவுகிறார்‌. 

“பேர்‌ ஆயிரம்‌ பரவி வானோர்‌ ஏத்தும்‌ பெம்மான்‌“ என 
அப்பர்‌ பெருமானும்‌ சிவபெருமானது எண்ணற்ற திருநாமங்கள்‌ . 
பற்றிப்‌ பண்ணிசைக்கறார்‌. 

1, தொல்‌. அகத்‌ ஃ 57 


2. திருவாசகம்‌ 8:11:! மணிவாசகம்‌ 
3, திருத்றாண்டகம்‌ஃபுண்ணிருக்கு வேளூர்‌ 


56 


“குறியும்‌, குணமும்‌ ஒரு, , கோலமும்‌ அற்று 
எங்கும்‌, செறியும்‌ பரசிவ்மாய்‌..." 


என்று இறைவனது கடந்த நிலையிலுள்ள பொதுப்‌ பெயரைக்‌ 
குறிப்பிடுவார்‌, குமர, குருபரர்‌. 


கடந்த,ிகொருப நிலையில்‌,தனக்சென. ஒரு-நாமமும்‌ இல்லாத. 
இறைவன்‌, ஆன்மாக்களாகிய நம்‌ உய்தி கருதித்‌ தொழில்படுகிறு: 
தடத்த நிலையில்‌, பல திருநாமங்களுடன்‌ பல இருத்தலங்களிலும்‌ 
கோயில்‌ கெரண்டுள்ளார்‌; 


ஒன்றேயாகிய பரம்பொருளுக்குக்‌ காசியில்‌ விசுவநாதர்‌ 
காஞ்சியில்‌! ஏகரம்பரேசுவமர்‌ ஏ , ஆலவாயில்‌ இதால ம்‌ 
அண்ணாமலையில்‌, அருணாசலேசுவர்‌.. என்றவாறு, திருத்தலங்கள்‌ 
தோறும்‌.வேறு.வேறு இரு. நாமங்கள்‌. உள்ளன. 


உலயெல்‌ உவமை கொண்டு சிந்தித்தால்‌ இக்கருத்து 
மேலும்‌ தெளிவாகும்‌ 


பருவம்‌ எய்திய ஒரு பெண்‌. இருக்கிறாள்‌; உலகிலே. கோடிக்‌ 
கணக்கான ஆண்கள்‌ இருக்கிறார்கள்‌. ஆண்கள்‌ அவ்வாறு 
பலராக இருந்தாலும்‌,. ஓருஃ பெண்ணுக்கு: ஒறே ஒருவன்‌ 
தானே கணவனாக அனமைகறான்‌? மற்ற. ஆண்களெல்லாம்‌ 
தந்தை அண்ணன்‌: முதலிய. வேறு, வேறு. முறையில்தானே: உறவு: 
ஆகின்றனர்‌?. 


அதேபோல ௮௪ , ஐந்‌இணைக்கு-: நினல " உயர்ந்த ஆன்மா 
ஒன்று, இன்ப. வாழ்வுக்காசுக்‌ - காத்திறாக்கறது.' தலைவனாகிய 
பரசிவமோ எங்கும்‌ நிறைந்தவன்‌; என்றாலும்‌, ஏதே :ஒரு. 
திருத்தலத்திலுள்ள இருமூர்த்தத்தின்‌ மூலமாகத்தான்‌ அவ்வுயிரை 
ஆட்கொள்ளு£றான்‌.. பரடவத்தின்‌:. அந்த: மூர்த்தமே.. அந்த 
உயிருக்கு ஆன்ம நாயகன்‌. ஆறது... ்‌ 


இவ்வாறு, ஆன்மாக்கள்‌.கோடானு. “கோடியாக உள்ளனர- 
இருத்தலங்களும்‌, இருக்கோயில்‌ இரு உருவங்களும்‌ ஏராளமாக 
1. கந்தர்‌ கலிவெண்பா 


57 


உள்ளன. ஒவ்வோர்‌. அன்மாவும்‌ வெவ்வேறு மூர்த்தத்தால்‌ 
ஆட்கொள்ளப்‌ பெறுறெது ஆயினும்‌, இலக்கணம்‌ என்பது 
எல்லோருக்கும்‌ பெர்து. தனக்கெனத்‌ தனிப்‌ பெயரில்லாத 
வரும்‌, சுட்டி அறியப்படா தவருமாயெ பரசிவம்‌ ஒருவரே, 
எல்லா அஆன்மாக்களுக்கும்‌ ஒரே தலைவர்‌. 


எனவே தலங்கள்‌ தோறும்‌ வேறு வேறாகச்‌ சுட்டி அறியப்‌ 
படுகிற அவரது இறப்புப்‌ பெயரை அகத்திணையில்‌ சுட்டிக்‌ 
கூறுவது, இலக்கணத்திற்கு எல்லை வரம்பிட்டதாகி வழுவிலே 
முடியும்‌, எனவே, தலைவனது பொதுப்‌ பெயரே குறித்தல்‌ 
என்பது பண்டுதொட்ட சைவத்தமிழ்‌ மரபு. 


கணவன்‌ பொமயாரும்‌ காமிகை மரயும்‌: மேலும்‌ 
பண்டைத்‌ தமிழகத்தில்‌ (அண்மைக்காலம்‌ வரையில்‌) கற்புடைய 
பெண்கள்‌ தத்தம்‌ கணவன்‌ பெயரைக்‌ கூறுவதில்லை என்ற 
உயர்ந்த மரபு நிலவியது என்பது இதனால்‌ பெறப்படும்‌, 


ஊரைச்‌ சொன்னாலும்‌ பேரைச்‌ சொல்லாதே' என்பது 
உலக வழக்கு, இது தொடர்பாகச்‌ சிற்றிலக்கியம்‌ ஒன்றில்‌ 
காணப்பெறும்‌ சுவைமிகு நிகழ்ச்சி ஒன்றைச்‌ சான்றாக இவண்‌ 
நோக்குவோம்‌; 


திருக்குற்றாலக்‌ குறவஞ்9 என்பது ஒரு சிற்றிலக்கிய நூல்‌. 
அதில்‌ சிங்கி என்ற ஒரு குறத்தி, வசந்தவல்லி என்ற ஓரு தலை 
மகளுக்குக்‌ குறி சொல்லுவதாக ஒரு பாடல்‌, தன்னுடைய 
சிந்தையைக்‌ கொள்ளை கொண்ட தலைவன்‌ யார்‌? என 
வசந்தவல்லி வினவுகிறாள்‌. 

“தாரும்‌ சொல்லிப்‌ பேரும்‌ சொல்லி ஊரும்‌ சொல்லடி” 
என்பது வசந்தவல்லியின்‌ வேட்கை மிகு வேண்டுதல்‌, 

“ஊரும்‌ பேரும்‌ சொல்லுவதும்‌ குறிமுகமோ?” என எதிர்‌ 
வினா எழுப்பிக்‌ குறத்தி விடையிறுக்கும்‌ பாங்கு, தமிழ்ப்‌ 
பண்பாட்டைச்‌ சிறப்பிப்பதாக உள்ளது, 

“'பெண்ணரசே பெண்‌ என்றால்‌ திருவும்‌ ஓக்கும்‌ 

ஒரு பெண்ணுடனே சேரல்‌ என்றால்‌ கூடவும்‌ ஒக்கும்‌ 


38 


இிண்ணமாக வல்லவனும்‌ நாதனும்‌ ஓக்கும்‌ 
பேரைத்‌ திரிகூடநாதன்‌ என்று செப்பலாம்‌ அம்மே'' 


இவ்வாறே மூர்த்தி பெயருக்குப்‌ பதிலாகத்‌ திருத்தலப்‌ 
பெயரை அடையாக்கிப்‌ பாடியுள்ளனர்‌, அருளாளர்கள்‌, தாயு 
மான ஈசரைத்‌ திருச்சிராப்பள்ளிக்‌ குன்றுடையான்‌ என்றும்‌, 
வைத்திய நாதரைப்‌ புள்ளிருக்கு வேளுரான்‌ என்றும்‌, சொக்க 
லிங்கத்தை ஆலவாய்‌ அண்ணல்‌ என்றும்‌, திருக்குற்றால 
நாதரைத்‌ திரிகூடநாதர்‌ என்றும்‌ தேவார ஆசிரியர்களும்‌ 
போற்றியுள்ளனர்‌, 


தலைமக்களது ஊரை இவ்வாறு சொல்லுதலுங்‌ கூடப்‌ 
புறத்தில்‌ பாடாண்‌ இணையில்‌ கொள்ளத்தக்க கடவுல்‌ வாழ்த்தின்‌ 
ஒரு பகுதியாகும்‌ என இலக்கணம்‌ கூறுகிறார்‌, தொல்காப்பியர்‌. 


“புறத்திணை மருங்கின்‌ பொருந்தின்‌ அல்லது 
அகத்திணை மருங்கின்‌ அளவு... ......””1 


என்பது அந்த நூற்பா. எனவே தலைமகனுக்கு ௮௧ ஓழுக்கத்தில்‌ 
பெயர்‌ சுட்டிக்‌ கூறுவது இல்லை என்ற மரபு, பண்டு தொட்டே 
தமிழகத்தில்‌ நிலவியமை காணுகிறோம்‌. 


இனி, *மச்கள்‌ நுதலிய” என்ற சூத்திரத்‌ தொடருக்குப்‌ 
பொருளைச்‌ சிந்திந்து, அதன்‌ பின்னர்‌, தலைமகளை ஏன்‌ பெயர்‌ 
சுட்டிக்‌ கூறுவதில்லை? என்பது பற்றிச்‌ சிந்திப்போம்‌, 
மக்கண்‌ நுதலிய அகன்‌ ஐந்திணை: 

உயிர்கள்‌ என்பன ஓரறிவு உயிர்களாகய 
ஆறறிவால்‌ உயர்ந்த மனிதன்‌ உள்ளிட்‌ 
உள்ள அனைத்து உயீர்களை 
தும்‌ பெண்‌ பாலரே, 
சைவசித்தாந்தம்‌, 

சிற்றறிவு உயிர்கள்‌: 
லான உயிர்களுக்கு இறைவ 
எனவே, அவற்றிற்குச்‌ ஓ 
நிலைபெற்றிருக்கக்‌ கூடிய 


1. தொல்‌. அகத்திணை 


புல்‌-பூண்டிலிருந்து, 
ட தேவர்‌ நரகர்‌ வரை 
யும்‌ குறிக்கும்‌. உயிர்கள்‌ அனைத்‌ 
சிவபெருமான்‌ ஒருவரே ஆண்‌ என்பது 


ஐந்தறிவுள்ள மிருகங்கள்‌ வரையி 
னை உணர்கிற மன ஆற்றல்‌ இல்லை: 
வபெருமானது திருவடி இன்பத்தில்‌ 
தலைமைப்‌ பேறு கிடையாது. 


59 


சில திருத்தலங்களில்‌ யானை, எறும்பு, குரங்கு, சிலந்தி, எலி 
முதலிய சிற்றறிவுயிர்களும்‌ சிவபெருமானை வழிபட்டுப்‌ பேறு 
பெற்றிருக்கின்றன என்று புராணங்கள்‌ கூறுகின்றனவே எனில்‌, 
அவ்வாறு அவை பெற்ற பேறு, அடிமை, மகன்மை, தோழமை 
என்பாற்பட்ட பத முத்தியேயன்‌ றித்‌, தலைமைப்‌ பண்புக்கு உரிய 
பரமுத்தி அன்று எனக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌, 


யெண்பால்‌ உயிர்கள்‌: நாம்‌ வாழுகிற இப்போக பூமி 
மட்டுமே சவ வழிபாடு செய்வதற்கும்‌ பேரின்பம்‌ அய்ப்பதற்கும்‌ 
சிறந்த இடம்‌. எனவே, தேவர்‌, நரகர்‌ முதலியோருக்கும்‌ இத்‌ 
தகு பேரின்பத்தை துகருகிற தலைமைப்‌ பேறு கிடைத்திலது. 
இதனைத்‌ திருப்பள்ளி எழுச்சியின்‌ பத்தாவது பாடலிலிருந்தும்‌ 
அறியலாம்‌: 


“புவனியில்‌ போய்ப்பிற வாமையில்‌ நாள்‌ நாம்‌ 
போக்குகின்றோம்‌ அவமே இந்த பூமி 
சிவன்‌ உய்யக்‌ கொள்கின்ற வாறென்று நோக்கித்‌ 
திருப்பெருந்‌ துறையுறை வாய்திரு மாலாம்‌ 
அவன்விருப்‌ பெய்தவும்‌ மலரவன்‌ ஆசைப்‌ 
படவும்‌ நின்‌ அலர்ந்த மெய்க்‌ கருணையும்‌ நீயும்‌ 
அவனியில்‌ புகுந்தெமை ஆட்கொள வல்லாய்‌ 
ஆரமுதே பள்ளி எழுந்தரு ளாயே!''1 


இவற்றிலிருந்து நாம்‌ அறியத்தக்கவாகய உண்மைகள்‌ அவன: 
பலதர உயிர்களுள்ளும்‌ மனிதர்களுக்கு மட்டுமே தலைமைப்‌ 
பண்பு உண்டு, ' மிருகங்கள்‌, பறவைகள்‌ முதலிய சிற்றறிவு உயிர்‌ 
களுக்கும்‌ பிரமவிட்டுணு முதலிய தேவர்களுக்கும்‌ தலைவி யாகும்‌ 
ககுதி இல்லை. 


இந்த நிலஉலகம்‌ மட்டுமே போகபூமி, வைகுண்டம்‌ சத்திய 
லோகம்‌ முதலிய மற்ற மற்ற உலகங்களில்‌, சவபோகம்‌ கூடுவது 
ல்லை; எனவே, தொல்காப்பியரும்‌ இந்நில உலகிலேயே சீவன்‌ 
முத்தநிலைக்கு உயருகிற பேறுடைம மக்கை 


ளச்‌ சிறப்யிக்கும்‌ 
வகையில்‌, 


“மக்கள்‌ நுதலிய அகன்‌ ஐந்திணை” எனத்‌ தமது 


பட்டு 
1. திருலாசகம்‌ 8 : 20 : 10, மணிவாசகர்‌ 


60 


நாற்பாவை அமைத்துத்‌ தலைமைப்பேறு பெறுவதிலே மக்க 
ளுக்குச்‌ சிறப்பிடம்‌ தந்தார்‌. 


அடுத்துத்‌, தலைமகளுக்கும்‌ ஏன்‌ பெயர்‌ சுட்டுதல்‌ மரபு 
இல்லை என்பது பற்றிக்‌ காண்போம்‌. 


தலைமகன்‌ மெய்‌: மக்களுக்கு உலகியல்‌ வாழ்விலே 
பெபர்‌ உண்டு. அப்பெயர்‌ உடம்புக்கா? உயிருக்கா? எனச்‌ 
சந்திப்போம்‌, பெயர்‌ உடம்புக்குத்தான்‌ எனில்‌, a ல 
பிறகும்‌ நீண்டு கிடக்கும்‌ உடம்பு அதே பெயர்‌ செண்டு 
அழைக்கப்‌ பெறுதல்‌ வேண்டுமன்றோ? பெயர்‌ உயிருக்குத்தான்‌ 
என்னில்‌, உயிரோ நிலையானது, சிற்றறிவால்‌ மயங்குகிறது. 
அறிவின்‌ வளர்ச்சிக்கு ஏற்ப ஓரறிவுப்‌ புல்‌ பூண்டு முதல்‌ ஆறறிவு 
மனிதர்‌, தேவர்‌ வரை எண்ணற்ற பிறவிகளில்‌ பிறந்து எய்த்தது. 
அத்தகு உயிர்களும்‌ எண்ணிறந்தனவாகக்‌ கோடானு கோடியாக 
உள்ளன. அவை தத்தம்‌ அறிவுக்கு ஏற்பப்‌ பல நூறாயிரம்‌ 
பிறவிகளில்‌ பிறந்து, இம்மனிதப்‌ பிறவியினை எய்துகன்றன. 


இம்‌ மனிதப்‌ பிறவியிலும்‌, மனித உடம்புடன்‌ ஊழ்வினைக்கு 
ஏற்பப்‌ பல நூறு பிறப்புகள்‌ பிறக்கின்றன. 


“புல்லாகிப்‌ பூடாய்ப்‌ புழுவாய்‌ மரமாகிப்‌ 

பல்விருக மாகிப்‌ பறவையாய்ப்‌ பாம்பாகிக்‌ 

கல்லாய்‌ மனிதராய்ப்‌ பேயாய்க்‌ கணங்களாய்‌ 

வல்லசுரராகி, முனிவராய்த்‌ தேவராய்ச்‌ 

செல்லா அழின்றஇத்‌ தாவர சங்கமத்துள்‌ 

எல்லாப்‌ பிறப்பும்‌ பிறந்திளைத்தேன்‌ எம்பெருமான்‌ 

மெய்யே! உன்‌ பொன்னடிகள்‌ கண்டின்று வீடுற்றேன்‌”? 
என்பது மணிவாசகர்‌ வாக்‌ 


கு. இவ்வாறு ஏராளமான பிறப்பு 
களி 


த லம்‌ பிறக்கின்ற உயிருக்கு, எல்லாப்‌ பிறப்புகளிலும்‌ ஒரே 
பெயர்‌ நிலவி வந்திருக்க வேண்டுமன்றோ? அவ்வாறு இன்மையின்‌ 
உடம்போடு கூடிய உயிருக்கே _ உயிர்மெய்க்கூட்டத்துக்கே ஓர்‌ 
இடைக்கால உலகியல்‌ பெயர்‌ சூட்‌ டப்பெற்று நிலவுறெது. 

1, சிவபுராணம்‌ 26௨32 


61 


அஃது ஒவ்வொரு மானுடப்‌ பிறப்பிலும்‌ மாற்றம்‌ பெறுறெது. 
நிலையற்ற வெவ்வேறு சார்பு. பெயர்களால்‌ உயிர்‌ அவ்வப்‌ 
போது அழைக்கப்படுகிறது. வாழ்வின்‌ பல நிலைகளையும்‌ 
கடந்து, இறுதியில்‌ உயிர்‌ பேரின்பம்‌ துய்ப்பதற்கான சிவ்ஞானத்‌ 
தெளிவு பெறுகிறது. 


அப்போது அவ்வுயிர்‌ பரமனால்‌ ஈர்த்துக்‌ கொள்ளப்படுகிறது 
தனக்கு அது காறும்‌ வழங்கிய தன்‌ நாமம்‌ கெடுகிறது. ஆத 
லால்‌ சீவன்‌ முத்தான்மாவுக்ருப்‌ பெயர்‌ என்பது இல்லை. 
இதனை அப்பர்‌ அடிகள்‌ திருவாக்காலும்‌ அறியலாம்‌. 


“முன்னர்‌ அவனுடைய நாமம்‌ கேட்டாள்‌ 
மூர்த்தி அவனிருக்கும்‌ வண்ணம்‌ கேட்டாள்‌ 
பின்னை அவனுடைய ஆரூர்‌ கேட்டாள்‌ 
பேர்த்தும்‌ அவனுக்கே பிச்ச ஆனாள்‌ 
அன்னையையும்‌ அத்தனையும்‌ அன்றே நீத்தாள்‌ 
அகன்றாள்‌ அகலிடத்தார்‌ ஆச்சாரத்தைத்‌ 
தன்னை மறந்தாள்‌ தன்‌ நாமம்‌ கெட்டாள்‌ 
தலைப்பட்டாள்‌ நங்கை தலைவன்‌ தாளே”?! 


ஆகவே, ஒரு நாமமும்‌ இல்லாத பேராயிரத்தானாகிய 
தலைவனுக்கும்‌, ஒவ்வொரு பிறப்பிலும்‌ வெவ்வேறு பெயர்‌ 
கொண்டு பேராயிரத்தோடு உலவி, இறுதியில்‌ ஒரு நாமமும்‌ 
இல்லாத சீவன்‌ முத்தான்மாவாகிய தலைவிக்கும்‌ நிகழ்கின்ற 
பேரின்ப அக உறவில்‌ .தலைமச்களது பெயர்‌ சுட்டிக்‌ கூறப்பெறு 
வது மரபு அன்று எனத்‌ தொல்காப்பியர்‌ இலக்கணம்‌ வகுத்தனர்‌ 
என்பது சாலும்‌. 
அடிமைக்கு ஏண்‌ இன்பம்‌ இல்லை? 

“உயிர்கள்‌ எண்ணற்றன. அவை அனைத்துக்குமே, இன்பம்‌ 
என்பது ஒரு பொதுவான உரிமை ஆகும்‌'* ப 

இக்கருத்துச்‌ சங்க காலத்திற்கும்‌ முன்பிருந்தே நம்‌ தமிழ்ச்‌ 
சான்றோர்களால்‌ பெரிதும்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்பட்டிருக்கிறது . 
இதனைத்‌ தொல்காப்பியர்‌, 


1, திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌ 6:25:7 


62 


“எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ என்பது 
தான்‌அமர்ந்து வரூஉம்‌ மேவற்று ஆகும்‌!" 


என்ற ஒரு நூற்பா மூலம்‌ நமக்கு அறிவுறுத்துகறோர்‌, 


பொதுவகையால்‌ இவ்வாறு எல்லாருக்கும்‌ இன்ப உரிமை 
பற்றிப்‌ பேய தொல்காப்பியர்‌, அவ்‌ இன்பத்துக்கு உரிமை 
யற்றோர்‌, யார்யார்‌, என்பதையும்‌ செவ்வி3த வகைப்படுத்திச்‌ 
சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. 


அகஜஒழுக்கத்துக்கு முதற்பொருளாக அமைவது, நிறைவான 
காமம்‌. தலைவன்‌-தலைவி இருபாலர்க்கும்‌ உள்ள ஒத்த காமமே 
நிறைவான காமம்‌ எனப்படும்‌, 


ஒருவர்க்குக்‌ காமம்‌ இருந்து, மற்றொருவர்க்கு இல்லை 
எனில்‌, அஃது ஒருபுடைக்‌ காமம்‌ என்றும்‌ கைக்கிளை என்றும்‌, 
குறைக்காமம்‌ என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. 


தலைமக்களுள்‌ ஒருவர்க்கோ, இருவர்க்குமோ காமம்‌ 


மிகுதியாக இருந்தால்‌, அது பெருந்திணை என்றும்‌ மிகைக்‌ 
காமம்‌ என்றும்‌ பெயர்‌ பெறும்‌. 


இவ்வாறு குறைக்காமமும்‌ மிகைக்காமமும்‌ உடை யோர்‌, 
நிறைவான காமமாகிய ஐந்திணை அகஓமுக்கத்துக்கு ஏற்றவர்‌ 
அல்லர்‌ என்பது சான்றோர்‌ அனுபவ வழி உணர்ந்து கூறிய 
உண்மை. “அவர்களைப்‌ புறத்திணையில்‌ சேர்ப்பதே பொருந்தும்‌? 
என்பது தொல்காப்பியரது கருத்துமாகும்‌. “அவர்கள்‌ அகஒழுக்சு 


இன்பத்துக்கு உரிமை உடையோர்‌ அல்லர்‌” என்ற இக்கருத்திலே 
தமக்கும்‌ ஐயம்‌ இல்லை. 


ஆனால்‌, ஏவலர்‌, வினைவலர்‌, 
சிலரும்‌, அகத்தினையின்‌ 
படுகின்‌ றனரே அஃது ஏன்‌? 


அடிமைகள்‌ முதலிய வேறு 
இன்ப எல்லைக்கு அப்பால்‌ தள்ளப்‌ 
என்பதே இப்பொழுதைய சிந்தனை. 
அதுபற்றிய நூற்பாக்களையும்‌, ௦ 
தையும்‌, இனி, நோக்குவோம்‌. 
1. தொல்‌, பொருள்‌ ஃ 219 


தால்காப்‌ பியரது உட்கருக்‌ 


63 


“அடியோர்‌ பாங்கினும்‌ வினைவலர்‌ பாங்கினும்‌ 
கடிவரை இல,புறத்‌। து) என்மனார்‌, புலவர்‌”?! 
“ஏவல்‌ மரபின்‌ ஏஎனோரும்‌ உரியர்‌ 

ஆகிய நிலைமை அவரும்‌ அன்னர்‌? '2 


என்பன, தொல்காப்பியரது நூர்பாக்கள்‌, 


இவற்றின்‌ மூலம்‌ அடியோர்‌, வினைவலர்‌, ஏவல்‌ மரபினர்‌ 
ஆகியோர்க்கு ஐந்திணை இன்பம்‌ (புணர்ச்சி இன்பம்‌ முதலியன) 
மறுக்கப்‌ பட்டிருத்தல்‌ காணுகிறோம்‌, 


இது சமூக நீதியாகுமா? 


இன்ப ஒழுக்கம்‌ இல்லை எனில்‌, இனப்பெருக்கமும்‌ இல்லை 
என்பது தெளிவு. எனவே இன்ப உரிமை மறுக்கப்படின்‌, அஃது 
இயற்கையின்‌ சீரான அமைப்பு நெறிகளுக்கே மாறானதாகி, 
முரண்படும்‌ சமூகத்தில்‌ ஒரு சிலருக்கு மட்டும்‌ இன்பம்‌ மறுக்கப்‌ 
படுகிறது என்றால்‌, அது சமூக நீதியும்‌ ஆகாது. 


எனவே தொல்காப்பிய அகத்திணைக்‌ சருத்துக்கள்‌, மானுடத்‌ 
தலைவன்‌ - தலைவியரது மெய்யுறு புணர்ச்சி பற்றியன அல்ல 
என்பது தெளிவாகி, 


அவை, பலகாலும்‌ இந்நூலில்‌ கூறியுள்ளவாறு, சிவபெருமான்‌ 
என்ற தலைவன்‌, உயிர்களாகிய நம்மை ஆட்கொண்டு, தலைவி 
யாகஃகிப்‌ பேரின்பத்தில்‌ செலுத்துகிற இறைமை இன்பம்‌ பற்றி 
யனவே என்பதும்‌ உறுதியாகிறது. 


ஆகவே, அடிமை என்பார்‌ யார்‌? யாருக்கு அடிமை? அடிமைத்‌ 
தன்மையின்‌ ஆழம்‌ எவ்வளவு? என்பன இப்பொழுது சிந்தனைக்கு 
உரியவாகின்றன. 


இங்கு அடிமை என்றது உயிர்களாகிய நம்மையே, "யாருக்கு 
அடிமை?” எனில்‌, முதற்கண்‌, நாம்‌ நமது உடன்‌ பிறப்பான 

1. தொல்‌, அகத்திணை - 95 

2. தொல்‌ ௮கத்திணை ௯ 26. 


64 


கொடிய ஆணவ மலத்திற்கு அநாநிக்‌ காலந்தொட்டே அடிமை 
யாக உள்ளோம்‌, 


அடுத்து, அவ்‌ஆணவத்தோடு கூடிய தன்முனைப்பு முயற்சி 
காரணமாக, வினை என்னும்‌ கன்ம மலத்துக்கு, நாம்‌ அடிமை 
யானோம்‌,. 


மாயா காரியமாகிய நிலையற்ற இந்த உலகப்‌ பொருள்‌ 
களுக்கும்‌ இதன்‌ தொடர்பான காம, குரோத, உலோப, மத, 
மாற்சரியங்கள்‌ எனும்‌ தீயஉணர்ச்சிகளுக்கும்‌ நாம்‌ அடிமை 
யானோம்‌, 


ஆணவமும்‌ கன்மமும்‌ அநாதி காலந்தொட்டே நம்மைப்‌ 
பிணித்துள்ள இருநோய்கள்‌. அவையே பிறவிநோய்க்கு வித்தா 
கின்றன. 


மயக்கும்‌” மாயை! 


பெரிதும்‌ அன்புறுத்துறெ உடல்‌ நோய்க்கு, “முதல்‌ உதவி 


போன்ற ஆறுதல்‌ மருந்தாக ஒரு வைத்தியன்‌ கொடுப்பது 
மயக்க மருந்து. 


அதேபோன்று, ஆணவம்‌, கன்மம்‌ என்ற இரண்டு பெரு 
நோய்களிலிருந்தும்‌ விடுதலை பெறுவதற்கான ஆறுதல்‌ மருந்தாக, 
இடைக்கால நிவாரணமாக, இருளில்‌ விளக்காகவே, இந்த 
உடம்பு, உலகம்‌, கருவிகள்‌, நுகர்‌ பொருள்கள்‌ ஆயெவற்றை 
வைத்தியநாதராகிய இறைவன்‌ நமக்கு அருளினார்‌. 


நாதம்‌ முதல்‌ நிலம்‌ ஈறாக 36-மாயா தத்துவங்களால்‌ இவை 
அமைக்கப்பட்டன. 


இன்றைய மனித சமூதாயத்தில்‌ நம்மைப்‌ பெரிதும்‌ கவர்ந்‌ 
இழுக்கின்ற நிலையற்ற செல்வமும்‌, பொருளற்ற நில எல்லை 
களும்‌, வேகமாகச்‌ சுழலும்‌ காலச்‌ சக்கரமும்‌, சிறுமையில 
அழுத்தும்‌ இன்பப்‌ பொருள்களும்‌ மாயையின்‌ கூறுகளே. 


இடைப்பட்ட காலத்தில்‌ வந்து, நொடிப்பொழுதே தம்மை 
மயக்கத்தில்‌ ஆழ்த்‌த, இடைப்பட்ட காலத்திலேயே நம்மைப்‌ 


65 


பிரிந்து செல்லுகிற இத்தகு இடைக்கால மாயப்பொருள்களுக்கும்‌ 
நாம்‌ ௮உமையானது வேதனைக்‌ குரியதே. 

“மாயை மயக்கமும்‌ செய்யும்‌' என்பது சிவஞான சித்தியார்‌! 

“நிலம்நீர்‌, தவளி, விசும்போ(டு) ஐந்தும்‌ 

கலந்த மயக்கம்‌ உலசம்‌'' என்பது தொல்காப்பியம்‌! 
மயக்கமும்‌ தெளிவும்‌ கலந்து விரவி ஊட்டுதல்‌ மாயையின்‌ 
இயல்பு என்பதையே இரு நூல்களும்‌ உறு திப்படுத்துகின்‌ றன. 

புல்லாகிப்‌ பூடாய்‌ ஓரறிவுப்‌ பொருளில்‌ தொடங்கி நாம்‌ 
சிறிது சிறிதாக அறிவு வளரப்‌ பெற்றோம்‌. ஐந்தறிவு மிருக 
நிலையில்‌ முதுகு எலும்புகளும்‌ பெருநாளமும்‌ படுக்கையாகக்‌ 
இடந்தன, எனவே, உயிரின்‌ இயக்கமும்‌ படுக்கையாகவே 
இருந்தது. 

அதிலிருந்தும்‌ வளர்ந்து, இப்பொழுது மனம்‌ . என்ற 
ஆறாவது அறிவினால்‌, ஐம்புலன்‌ ஒடுக்கும்‌ மனித நிலைக்கு நாம்‌ 
உயர்ந்துள்ளோம்‌ நமது மூதுகெலும்புத்‌ தொடரும்‌ சுழுமுனையும்‌, 
மேரு நடு நாடியாக நிமிர்ந்து நிற்கக்‌ காணுகிறோம்‌. 

அதனைத்‌ துணையாக்க்‌ கொண்டு, இறையருளால்‌, படி 
முறையில்‌, மேன்மேலும்‌ அறிவு வளம்‌ பெற்று, இறுதியில்‌ 
முழுமையான சிவஞானத்‌ தெளிவுற்றுத்‌ தலைவி நிலைக்கு நாம்‌ 
உயரவேண்டும்‌ என்பதுதான்‌ சிவபெருமானது விருப்பம்‌. தொல்‌ 
காப்பியரது அறிவுரையும்‌ அதுவே, 
“உள்ளுவதெல்லாம்‌ உயர்வுள்ளல்‌” என்பார்‌ திருவள்ளுவரும்‌, 

ஆயினும்‌ நாம்‌, சிற்றறிவு மர்னுடராய்‌, முதுகுத்‌ தண்டின்‌ 
அடிப்பகுதியீிலேயே—பண்டுதொட்ட |சிறுமையிலேயே-— உழன்று 
கொண்டிருக்கிறோம்‌. 


1. சிவஞான சித்தியார்‌ சூத்திரம்‌ - 143 

2. தொல்‌, மரபியல்‌ 635 

3. ஐந்தும்‌ கலந்த மயக்கம்‌; என்பதற்கு, நிலம்‌ முதலிய ஐந்தும்‌ 
பஞ்சகரணமாகக்‌ கலந்தது என்றும்‌, மயக்கமும்‌ தெளிவும்‌ விரவிக்‌ 
கலந்தது என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌, பண்டு தொட்ட பயிற்சி 
வயத்தால்‌, உயிர்களாகிய நாம்‌, மதில்மேல்‌ பூனை போல 
மயங்கியும்‌ தெளித்தும்‌ மருண்டு நிற்கிறோம்‌, இதனை *இருதிறன்‌ 
அறிவுளது இரண்டலா.ஆன்மா' எனச்‌ சிவஞானபோதம்‌ கூறுகிறது 


66 


நம்முடைய அறிவு, சிற்றறிவு; வேறு யாரேனும்‌ ofa 
உணர்த்தினால்‌ நாம்‌ உணரக்‌ கூடியவர்கள்‌. சிவகுரு ஒருவ . 
நமக்குத்‌ தீக்கை மூலம்‌ உணர்த்துகிறார்‌. அப்போது நாம்‌ பரம்‌ 
பொருளாகிய சிவத்தை, மனம்‌ மொழி மெய்‌ ஆகிய திரிகரண 
சுத்தியாலும்‌, உணரத்‌ தொடங்குகிறோம்‌. கால அடைவிலே 
தலைவனாகிய பரசிவத்தை, அவனருளாலே நாம்‌ தலைவியாக 
இருந்து துய்த்து இன்புறுறெ சிறந்த வாய்ப்பினையும்‌ பெறு 
றோம்‌, 


பரசிவத்துக்கு நாம்‌ அவ்வாறு ஆட்பட்டாலும்‌, தொடக்‌ 
கத்திலேயே நாம்‌ தலைவியாவது இல்லை. அடிமை மகன்மை 
தோழமை எனப்‌ படிமுறையில்‌ வளர்ந்து இறுதியில்தான்‌, 
பரசிவத்தோடு தலைவியாகக்‌ கூடி, அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆதிய 
இன்பத்தினை அடைகிறோம்‌. 


யாவற்றினும்‌ சிறந்த இவ்‌ இறைமைக்‌ காமத்தின்‌ படிமுறை 
வளர்ச்சியை “முன்னம்‌ அவனுடைய நாமம்‌ சேட்டாள்‌'” என்ற 
அப்பர்‌ பெருமானது தீந்தமிழ்ப்‌ பனுவலில்‌ நன்கு உணர்ந்து 
இன்புறலாம்‌, 


தலைவி நிலைக்கு நாம்‌ உயர்வதே அகத்திணை, அதற்கு 
முந்திய நிலைகள்‌ அனைத்தும்‌ ஆணவ கன்மமாயா மலங்களுக்கு 
அடிமைப்பட்டமையின்‌, புறத்திணை. 


தொல்காப்பிய அடியோர்‌ யாவர்‌? அணவம்‌, கன்மம்‌, மாயை 
என்ற மும்மலங்களுக்கும்‌, மண்‌ பொன்‌, காலம்‌ முதலிய சட 
தத்துவங்களுக்கும்‌ அடிமைப்‌ பட்டோர்‌ யாவரோ, அவரே 
அடியோராவர்‌. பாசங்களால்‌ கட்டுண்டமையின்‌, நம்மைப்‌ 
பசுக்கள்‌ என்றே வகைப்படுத்தின்‌, சைவசாத்திரங்களும்‌. 


எத ப்பட பப்பு வல்வினையாளர்‌ யாவர்‌? “*யாவும்‌ இறைவன்‌ 

என்று துணிவு கொள்ளுவது மெய்யறிவு. அத்தகைய 
அட] நம்மைச்‌ சிவபெருமான்‌ திருவடிக்கு வழிநடத்தும்‌, 
அவ்வாறின்றித்‌ தன்முனைப்போடு, எல்லாம்‌ தனது ஆற்ற 
டல எனைய எனத்‌ தருக்குற்று வலிதே வினை பல செய்து, 
அவவல்வினையால்‌ புண்ணிய -பாவ, இன்ப -துன்பங்களுள்‌ 


67 


பிணிக்கப்பட்டோர்‌ யாவரோ, அவரே . வல்வினையாளர்‌ ஆவர்‌, 
பிறப்பு இறப்புச்‌ சுழற்‌யில்‌ அவர்கள்‌ அல்லலுறுவர்‌. மெய்யறிவு 
இல்லாத அத்தகைய அடியோரும்‌ வல்வினையாளரும்‌ ௮௧ 
ஓழுக்கமாகிய தலைவி நிலைக்கு உயர்ந்து வாராததால்‌, புறத்‌ 
இணையுள்‌ சேர்க்கப்படுகின்றனர்‌. 


“புறத்தார்க்குச்‌ சேயோன்‌ தன்‌ பூங்கழல்கள்‌ வெல்க? 
என்பது திருவாசகம்‌ ! 

தொல்கராப்பியா' ஏவல்‌ மரணம்‌ யாவர்‌: “யாவர்க்‌ 
கும்‌ தலைவன்‌ சிவபெருமான்‌ என்பதை உணர்வது மெய்யறிவு, 
அவ்வா றின்றித்‌ தாமே தலைவன்‌ எனத்‌ தருக்குற்றுப்‌ பிறரை 
ஏவல்‌ கொள்ளுதலையே தமது இயல்பாகக்‌ கொண்டவர்கள்‌ 
யாவரோ, அவரே ஏவல்‌ மரபினர்‌ ஆவர்‌, 


அவர்கள்‌ அடுத்தடுத்து மற்றவர்களுக்கு ஆணை பிறப்பித்துக்‌ 
கசொண்டிருப்பதிலேயே முழுக்கருத்தாய்‌ இருப்பர்‌; தாம்‌ இட்ட 
வேலைகளை அவர்கள்‌ செய்யாத போழ்து, ஆணவத்தோடு 
அவர்களைத்‌ தண்டித்து ஒறுப்பர்‌; செய்து முடித்த காலத்திலோ, 
தமது இறமையின்‌ விளைவு" எனக்கருதி இறுமாந்து, வீண்‌ 
பெருமையில்‌ மயங்கி நிற்பர்‌. 

“மிதல்மேவல்‌ மெய்ப்பொருள்‌ காணார்‌; இகல்மேவல்‌ 

இன்னா அறிவி னவர்‌'?2 i 

என்ற திருவள்ளுவரின்‌ தெய்வீக மொழியையும்‌ ஈண்டு இணைத்து 
நோக்குதல்‌ பொருந்தும்‌. இதன்‌ கருத்து; தன்வலி காரணமாக 
முரண்பர்‌ ட்டினையே (மாறுகோளையே) பெரிதும்‌ விரும்புவோர்‌ 
தீய அறிவினர்‌; (அவர்கள்‌ இராசத குணம்‌ மிக்க முரடர்கள்‌); 
எனவே தாமும்‌ மேலான நிலையிலே பொருந்தி நில்லார்‌, ௮ம்‌ 
மேலான நிலைக்கு அனைத்தையும்‌ ஈர்த்துக்‌ கொள்ளுகிற முற்று 
ணர்வுப்‌ பொகுளாகிய மெய்ப்பொருளையும்‌ அறியார்‌. 


ஏவல்‌ மரபினர்‌ ஆணவச்‌ செருக்குடன்‌ ஆளுமை செய்த 
லானும்‌, மெய்யறிவும்‌, ஒன்‌ றிய சிந்தையும்‌ அவர்களுக்கு இல்லா 
மையானும்‌, முன்னர்க்‌ கூறிய அடியோர்‌, வினைவலர்‌ ஆகிய 
இருவரையுமே அவர்கள்‌ ஒப்பர்‌. 


1. சிவபுராணம்‌ஃ8, 2. திருக்குறல்‌-857 


68 


இதுகாறும்‌ கண்ட செய்திகளைத்‌ தொகுத்து நோக்கும்‌ 
போது, பொய்ப்பொருள்கள்‌ மீதகொண்ட ஆசை காரணமாக ' 
மாயை முதலிய மும்மலங்களுக்கும்‌ அடிமைப்பட்ட உயிர்கள்‌, 


தன்‌ முனைப்போடு வலிதே வினைகள்‌ பல செய்து, பாவ 
புண்ணியங்களைப்‌ பெருக்கிக்‌ கொள்ளுகிற உயிர்கள்‌, 


(நான்‌, 'எனது' என்ற ஆணவ உணர்வோடு, பிறரை 
ஏவல்‌ கொள்ளுவதையே இயல்பாகக்‌ கொண்ட உயிர்கள்‌, 
ஆலய மூவகை உயிர்களுக்கும்‌, 


மும்மலக்கட்டின்‌ காரணமாக, இறையருள்‌ பதிதலோ, 
பேரின்ப அசஒழுக்கம்‌ நிகழ்தலோ இல்லை என்லோ சைவ்‌ 
சித்தாந்தக்‌ கோட்பாடு தெளிவாகும்‌. 1 


இதனை வலியுறுத்தவே தொல்காப்பியரூம்‌, அடிமைகள்‌ 


வினைவலர்‌, ஏவலர்‌ ஆகிய முத்திறத்தாரையும்‌ புறத்திணைப்‌ 
படுத்தி, நூல்‌ யாத்தனர்‌ எனலாம்‌, 


எனவே இவ்விரு நூற்பாக்களும்‌ கூறவந்த -செய்தியாவது: 
தொல்காப்பியம்‌, மானுடச்‌ சமுதாய அமைப்பினை ஓட்டிய ஆண்‌ 
பெண்‌ உறவு பற்றியது ௮ன்று எனவும்‌, ஆண்டவனுக்கும்‌ 
ஆன்மாக்களுக்கும்‌ உள்ள, தலையாய பேரின்ப உறவு பற்றியது 
எனவும்‌ அறியலாம்‌. ்‌ 
மடல்‌ ஏறுதல்‌ 

“*எத்திணை மருங்கினும்‌ மகடூ௨ மடல்மேல்‌ 


பொற்புடை நெறிமை இன்மையான'"1 


என்பது தொல்காப்பிய நூற்பா. இதன்கருத்து: கைக்கிளை 
முதலாப்‌ பெருந்திணை இறுதியாகவுள்ள ஏழு வகையான்‌ 
ஓழுக்கங்களுள்‌, எவ்வகைத்தாயினும்‌, பெண்கள்‌ மடலேறுதல்‌ 
என்பது,பெருமைக்குரிய மூறைமையின்மையின்‌, ஏற்புடையதன்று 
இந்த நூற்பா மூலம்‌ தொல்காப்பியர்‌ பெண்மையின்‌ உரிமைக்கு 
ஒரு வரம்பிடுவதுபோல்‌ தோன்றுகிறதே! 
பற்றி இப்பொழுது சிந்‌ இட்போம்‌. 


ட 


அது சரியா? என்பது 


1. தொல்‌, அகத்‌ஃ38 


69 


உலக அமைய்பு 2 


நாதம்‌” முதல்‌ “நிலம்‌” ஈறாக உள்ள முப்பத்தாறும்‌ மாயா 
தத்துவங்கள்‌. அணு என்பது மிகமிகச்‌ சிறிய பொருள்‌; அண்ட 
பேரண்டம்‌ என்பது மீகமிகப்‌ பெரிய பொருள்‌. இவை இரண்‌ 
டிற்கும்‌ இடைப்பட்ட அனைத்துமே, இந்த 36 மாயா தத்துவங்‌ 
களாலேயே உருப்பெற்றுள்ளன. 


கூடஷன்‌ மேநிலை : 


சச்சிதானந்தமே! வடிவானவர்‌, பரசிவம்‌. அவர்‌, தமது 
இயல்பான நிலையில்‌, இந்த 36-தத்துவங்களையும்‌ கடந்த 
மீதானப்‌ பெருவெளியில்‌, எவ்விதச்‌ செயலுமின்றீச்‌ “சிவமே? 
எனச்‌ சும்மா இருக்கிறார்‌. 


உயிர்கனது அவல நிலை : 


நம்போன்ற உயிர்களும்‌, ஆணவ்த்தையே பற்றுக்கோடாகக்‌ 
கொண்ட அவலநிலையில்‌, தமக்கென உடலோ, உலகமோ. 
கருவி கரணங்களோ எதுவுமே இல்லாமல்‌, பேயாய்‌ அலைகின்றன்‌ 
இயற்கையாக நமக்கு உள்ள சிற்றறிவும்‌ அப்பொழுது முடங்கிக்‌ 
இடக்கிறது. 


கடவுண்‌ விருப்பம்‌ ? 


உயிர்களாகிய நாம்‌ 'ஆணவ்‌' அவலத்திலிருந்து விடுபட 
வேண்டும்‌; இருப்பில்‌ உள்ள வினைகளைக்‌ கழிப்பதற்கு ஏற்ற 
வாழ்வு வாழவேண்டும்‌? இறுதியில்‌, பேரின்பத்தில்‌ திளைக்க 
வேண்டும்‌;* இது கருணையே வடிவான கடவுளது விருப்பம்‌. 


தொழில்‌ தொடக்கம்‌ : 


கடவுளின்‌ இந்த விருப்பம்‌ நிறைவுபெற்‌ வேண்டுமானர்ல்‌ 
அவர்‌ தொழில்பட வேண்டும்‌? உயிர்களாகிய நாமும்‌ தெர்ழில்‌ 
படுத்தப்‌ பெறவேண்டும்‌. அத்தகைய தொழில்‌ நிகழ்வதற்கு 
ஓர்‌ இடம்‌ வேண்டும்‌. 

1. சத்சித்‌ ஆனந்தம்‌ * அந்த்மில்‌ சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ (தொல்‌ 
பொருள்‌ஈ299) 


70 


எனவே சிவபெருமான்‌, மாமாயை என்ற தமது பரிக்கிரக 
சத்தியிலிருந்து ஒரு தொழிற்படு களத்தைத்‌ தோற்றுவிக்றொர்‌ , 


முற்றறிவுடைய தூயவர்‌, சிவபெருமான்‌; அவர்‌ ஒருவரே 
ஆண்‌. சிற்றறிவும்‌ யலக்கட்டும்‌ உடையன, உயிர்கள்‌; பிரமா 
விட்டுணு உள்ளிட்ட அனைத்து உயிர்‌ களும்‌ பெண்களே. 


சிவன்‌ சீவன்‌ இரண்டுக்கும்‌ இடையில்‌ உள்ள ஏற்றத்தாழ்வோ 
எண்ணவும்‌ ஒண்ணாதது. எனவே இவ்விரண்டும்‌ தொழில்படு 
வதற்கு இரண்டு தனித்தனி இடங்கள்‌ தேவையாகின்‌ றன, 


அந்த மாமாயையின்‌ தலைப்பகுதியாகிய தூமாயையில்‌ சிவ 
சத்தியால்‌ கலக்குண்ட பாகம்‌ ஐந்து தத்துவங்களாகவும்‌, அடிப்‌ 
பகுதியாகிய ௮சுத்தமாயையில்‌ அனந்த தேவரால்‌ கலக்குண்ட 
பாகம்‌ 31-தத்துவங்களாகவும்‌ விரிக்கப்படுகின்றன. 


தனித்தனித்‌ தெொழிலகங்கண்‌: 


தூய பரம்பொருள்‌ தொழிற்படுவதற்குத்‌ தூமாயையின்‌ 
ஐந்து தத்துவங்கள்‌! இடமாகின்றன. 


மாசுடைய உயிர்கள்‌ தொழிற்படுவதற்கு, மாசுடைய மாயை 
(அசுத்தமாயை) யின்‌ 31-தத்துவங்களும்‌ இடமாகின்றன.! 
காலம்‌ முதல்‌ நிலம்‌ ஈறாக உள்ளவை, இவை, எனவே, நிலம்‌; 
பொழுகு இரண்டும்‌ (இரண்டிற்கு இடைப்பட்டனவும்‌) முதற்‌ 
பொருள்‌ என மொழிவார்‌ தொல்காப்பியரும்‌, 2 


சுத்த மாயை, அசுத்த மாயை என்ற இரண்டும்‌ தொடர்‌ 
பற்று வெவ்வேறாக நின்றால்‌, உயிருக்கு எவ்விதப்‌ பயனும்‌ 
இல்லை. 


1. இடம்‌: பண்ணைத்‌ தோன்றிய எண்ணான்கு பொருளும்‌ - தொல்‌- 


மெய்ப்‌ - 245) சிவபெருமானது விருப்பத்தனையே ஆணையாகக்‌ 
கொண்ட சிவசத்தி அவரிடமிருந்து இருநாழிநெல்‌ (இரண்டு 
மாயைகள்‌) பெற்று 32. அறங்களும்‌ தழைக்குமாறு காஞ்சிப்பதியில்‌ 
திருக்காமக்கோட்ட மாய அறசீசாலையை அமைத்தனர்‌ என்பது 
புராணம்‌, 


2. தொல்‌ ஃ அகத்திணை ஃ 3 


1 


எனவே, சுத்தமாயையில்‌ உள்ள ஒவபரம்‌ உயிர்களாகிய நம்‌ 
மூடன்‌ தொடர்பு கொள்ளும்‌ வகையீலே, 31-தத்துவங்களாலான 
அசுத்த மாயையின்‌ முதல்‌ ஏழு தத்துவங்களில்‌, தனது ஒவ்வோர்‌ 
ஆற்றலைத்‌ தொழிற்படச்‌ செய்கிறார்‌. அணு முதல்‌ அண்ட 
பேரண்டம்‌ வரையுள்ள அனைத்துப்‌ பொருள்களிலும்‌ இந்த 
அமைப்புப்‌ பொருந்தும்‌ 


அத்தகைய பொருள்களில்‌ நமது மனித உடம்பும்‌ ஒன்று. 
இதுவும்‌ சுத்தமாயை, அசுத்தமாயை என்ற இரண்டிலாலும்‌ 
அமைந்தது: 

நமது உடம்பில்‌, புருவநடு தொடங்கி, முன்‌ தலைப்பகுதியில்‌ 
'சுத்த மாயையினாலான பெருமூளை இருக்கிறது. இதுவே சிவ 
பெருமானது தொழிலகம்‌. நமது உடம்பின்‌ மற்ற பகுதி அசுத்த 
மாயையினால்‌ ஆனது; இப்பகுதியே உயீர்களாகய நமச்குத்‌ 
தொழிற்படும்‌ இடமாவது. 
ஆண்மைப்‌ பொலிவு : 

நமது தலையில்‌, இந்த இரண்டு மாயைகளுக்கும்‌ இடையில்‌ 
அழகியதோர்‌ எல்லையாக அமைந்திருக்றெது, ஓர்‌ அமுத நாளம்‌: 
வானத்து மூன்‌ றாம்பிறை வடிலினதாகிய இதனை, மூன்றாம்‌ 
நாளம்‌ (11ம்‌ Ventricle) என்றே இன்றைய அநீவியலாரும்‌ 
அழைப்பர்‌. பிச்சாண்டியாயெ சிவபெருமானது அம்மண 
ஆண்மைக்‌ கோலத்தின்‌ தோற்றம்‌ உடையது இது. 


கொண்மைத்‌ தானம்‌ : 
நமது தலையில்‌ புருவநடுவிற்கும்‌ பிடரிக்கும்‌ நடுவில்‌, பெரு 


மூளைக்குக்‌ ழே; “பிட்யூட்டரி” (ஒitயtaாy) என்னும்‌ ஓர்‌ உறுப்பு 
இருக்றெது. மிகுந்த ஆற்றலுள்ள பிட்யூட்டரி என்னும்‌ அமுத 
நீரை இது சுரக்கிறது. 

தத்துவ அடிப்படையில்‌ நோக்கும்போது, இது சுத்தமாயை 
யினாலான இவகுத்துவங்கள்‌ ஐந்தனுள்‌, ஐந்தாவதாய 'சுத்த 
வித்தை” என்னும்‌ தத்துவமாகும்‌. 

வர்கம்‌ நெறிமுறைகளின்படி ஆன்மார்த்த இவபூசை, சிவ 
தியானம்‌ முதலியன செய்கிற மெய்யடியாரது அன்மா, இந்த 


72 


இடத்தில்‌ அணைந்திருந்தே சிவமூலத்தைச்‌ சிந்திக்கும்‌, இதனை 
(ஆக்ஞை) ஆணைத்தானம்‌ என்ற ஆறாவது ஆதாரநிலையாகச்‌ 
சைவ ஞான்‌ நூல்கள்‌ இடம்‌ சுட்டும்‌. 

உயிராகிய (மகடூஉ) தலைலிக்குப்‌ பெண்மைத்‌ தானமாகச்‌ 
செயல்படும்‌ பெருமை உடையது இதுவே. ' இங்குத்தான்‌ ஆண்ட 
வன்‌ - ஆன்மப்‌ பேரின்பப்‌ புணர்ச்சி நிகழ்றெது. 

இற்றைநாள்‌ அறிவியலாரும்‌ இதனைத்‌ தலைமைச்‌ சுரப்பி 
(Master Gland) என்றே பெயரிட்டு அழைப்பர்‌. 


மேரு நடு நாடி: விண்ணையும்‌, மண்ணையும்‌ இணைத்து 
உயர்ந்தோங்கி நிற்பது மேருமலை, அதேபோல்‌, நமது உடலில்‌ 
சுத்தமாயையாகிய முன்தலைப்பகுதியை அசுத்த மாயையாகிய 
பிற உடலுறுப்புகளுடன்‌ இணைத்து, நிமிர்ந்து நிற்பது, மைய 
நரம்பு மண்டலமாகும்‌. இது மூளையும்‌ முதுகுத்தண்டும்‌ அடங்‌ 
இய?ரார்ந்த பகுதியாகும்‌ இதனைச்‌ 'சிவபூமி' என்றும்‌ மூன்றாம்‌ 
நாளத்தை 'மேருநடுநாடி'! என்றும்‌ திருமூலர்‌ குறிப்பிடுகிறார்‌ 


மடல்‌ என்பது ஒரு குறிப்பு மொழி: மடலேறுதல்‌ 
என்பது ஒரு குறிப்புமொழி. இதற்குக்‌ குதிரை வடிவினதாயெ 
*பனக்கருக்கனை ஊர்தல்‌” எனப்பொருள்‌ கொள்வர்‌. 


நமது தலையினுள்‌ சுத்தமாயையாஇய மூளைக்கும்‌ அசுத்த 
மாயையாகிய உடம்புக்கும்‌ எல்லையாக அமைந்திருப்பதும்‌, நடு 
மூளையிலிருந்து தொடங்கிப்‌ புருவநடு நோக்கி வளைந்து திடப்‌ 
பதும்‌, மூன்றாம்‌ பிறை வடிவினை ஒத்ததும்‌, அமுதநீர்‌ நிறைந்‌ 
ததுமாகிய மூன்றாம்‌ நாளமே (Thr Venftricle) பாய்ந்து செல்‌ 
வும்‌ ஒரு குதிரையின்‌ தோற்றத்துடன்‌ காணப்பெறுகிறது; 
ஆதலால்‌ அதுவே சங்கத்தமிழ்ச்‌ சான்றோரால்‌, மடல்‌ என்று 
குறிக்கப்பெறுகறது. *புள்ளியல்‌ கலிமா” எனத்‌ தொல்காப்பியர்‌ 
இதனைப்‌ பிறிதோரிடத்தில்‌ சுட்டிக்‌ கூறுவார்‌ , 


ஆன்ம வணர்ள்சி: உயிர்கள்‌ அனைத்தும்‌ பெண்களே 
எனக்‌ கண்டோம்‌. வினைப்பயன்‌ நுகர்வுக்காக உயிர்களாகிய 
நாம்‌, இந்த உடலில்‌ தொழிற்படுறோம்‌. மலங்கள்‌ நீங்க நீங்க 
TTT A 


1, 'சிவபூமி' என்ற தலைப்பில்‌, இதற்கான விளக்கம்‌ உளது. 
2. தொல்‌, கற்பியல்‌ ஃ 55 


73 


நாம்‌ நமது நரம்புமண்டலத்தில்‌ ஆறு ஆதாரங்களின்‌ வழியாக 
மேனோக்‌? உயர்ந்து முன்னேறுகிறோம்‌ அடிமை, மகன்மை 
தோழமை என ஆண்டவன்‌ - ஆன்மத்‌ தொடர்பு சிறிது சிறிதாக 
வலுப்பெற்று, இறுதியில்‌ நாம்‌ தலைவி நிலைக்கு உயர்கிறோம்‌: 

இன்பக்‌ கூட்டம்‌: அசுத்த மாயையில்‌, மூலாதாரம்‌ முதல்‌ 
முகுளம்‌ வரை ஐந்து ஆதாரங்கள்‌ உள்ளன. ஆறாவது ஆதார்‌ 
மாவது சுத்தவித்தை, அது சுத்த மாயையின்‌ ஐந்தாவது தத்துவ 
மாக, ஆணைத்தானமாக, பிட்யூட்டரி என்ற பெயரோடு நம்‌ 
சிரசினுள்‌ அமைந்திருக்கிறது எனக்‌ கண்டோம்‌. 

சுத்தமாயை எனப்படும்‌ மேற்பகுதிக்கும்‌, அசுத்தமாயை 
எனப்படும்‌ 8ழ்ப்பகுதிக்கும்‌ இடையில்‌ நம்‌ சிரரினுள்‌, பாய்ந்து 
செல்லும்‌ ஒரு குதிரையின்‌ தோற்றமுடைய (மூன்றாம்‌ நாளம்‌ 
உள்ளது எனவும்‌ முன்னர்க்‌ கண்டோம்‌. 

அசுத்த மாயையின்‌ ஐந்து ஆதாரங்களைக்‌ கடந்து ஆறாவ 
தாகிய சுத்தமாயைக்குள்‌ ஆன்மா நுழைதல்‌ வேண்டும்‌. அவ்‌ 
வாறு நுழையும்போது, இரண்டு மாயாகாரியங்களுக்கும்‌ இடை 
யில்‌ உள்ள 'பாயுங்குதிரை'யின்‌ மேல்‌ ஆன்மா ஏறிச்செல்லுமா? 
அன்றி, அதன்‌ அடியிலேயே ஊர்ந்து செல்லுமா? என்பதே 
இப்பொழுதைய வினா. 

“அதற்குத்‌ தொல்காப்பியர்‌ கூறும்‌ விடை: அசுத்த மாயை 
யிலிருந்து சுத்த மாயைக்குள்‌ நுழையும்‌ ஆன்மா, இடைப்பட்டு 
நிற்கும்‌ மூன்றாம்‌ நாளமாகிய *பரி'மீது ஊர்தல்‌ இல்லை, அந்த 
நாளத்திற்குக்‌ கீழேயே வஞ்சிக்கொடி போலப்‌ படுக்கையாக 
ஊர்ந்து சென்று, ஆறாவது ஆதாரமாகிய பிட்யூட்டரி 
என்ற பெண்மைத்‌ தானத்தை அடைறெது. . இதன்கண்‌ 
நிலை பெற்ற உயிர்‌, மூன்றாம்‌ நாளமாகிய இறைவனது 
ஆண்மை: பொலிவால்‌ பேரின்பக்‌ கூட்டத்தில்‌ வளம்‌ 
பெறுகிறது. 

உரீமை யாருக்கு? இவ்வாறு உயிர்‌, பரியின்‌ வடிவமுள்ள 
மூன்றாம்‌ நாளத்தின்‌ மேல்‌ ஏறாமல்‌ அதன்‌ கீழேயே ஊர்ந்து 
செல்லுவதையே, *மகடூஉ மடல்‌ ஏறுதல்‌ பொற்புடை. நெறிமை 
இல்லை' எனத்‌ தொல்லாசிரியர்‌ அறிவுறுத்துகிறார்‌ எனவாம்‌. 

இதற்கான காரணங்களைத்‌ தத்துவ அடிப்படையிலும்‌, 
அறிவியல்‌ அடிப்படையிலும்‌, இலக்கியச்‌ சான்றுகளுடன்‌ இந்திப்‌ 
போம்‌. 


74 


தத்துவ சிந்தனை: மூன்றாம்‌ தாளத்திற்கு. மேலே 
உள்ள பெருமூளைப்ப்குதி, தூமாயையினால்‌ ஆனது. மும்மலக்‌ 
கட்டு நீங்காத உயிர்‌ அப்பகுதிக்குள்‌ நுழைதல்‌ இயலாது. இப்பெரு 
மூளையே சிவபெருமானது தொழிலகம்‌. அதன்‌ வலக்‌ கூறு நாதம்‌; 
இடக்கூறு விந்து, இவற்றின்‌ கூட்டத்தால்‌ தோன்றுவது இலிங்க 
வடிவம்‌. இதனைச்‌ சாதாக்யெ தத்துவம்‌ எனச்‌ சைவ ஞன நூல்‌ 
கள்‌ கூறும்‌, 

நாதத்தின்‌ தலைவன்‌ சிவபெருமான்‌; விந்துவை இயக்குபவள்‌ 
ிவசத்தி. வெனும்‌ சத்தியும்‌ கூடுவதால்‌ தோன்றுகிற சதாசிவ 
மூர்த்தமே, சாதாக்கிய தத்துவத்தை இயக்கும்‌ தலைவர்‌, 

இங்குப்‌,பரம்பொருளின்‌ மாற்றுவடி.வங்களுக்கும்‌, சடமாகிய 
மாயா தத்துவங்களுக்கும்‌ உள்ள வேறுபாட்டினை ஐயந்திரிபின்‌ றித்‌ 
தெளிதல்‌ வேண்டும்‌. 

பரசிவம்‌ என்பது ஒரே முற்றுணர்வுப்‌ பொருள்‌. அது சிவன்‌ 
என்றும்‌ சத்தி என்றும்‌ இரண்டு. கூறாய்‌ ' இணைபிரியாது 
நிற்கிறது சிவனும்‌ சத்தியும்‌ கூடுவதால்‌ தோன்றுகிறது சதாசிவம்‌, 

மாயை என்பது பரசிவத்தின்‌ பரிக்ரெக சத்தி. அஃது 
அறிவற்ற சடம்‌, சவபெருமான்‌ ஆணைப்படி சிவசத்தி அதனை 
இயக்குறொள்‌ , அப்பொழுது அதிலிருந்து முதற்கண்‌ நாததத்துவ 
மும்‌ அதிலிருந்து விந்துதத்துவமும்‌ தோன்றுகின்றன. நாத விந்து 
வின்‌ கூட்டத்தால்‌ தோன்றுவது சாதாக்கிய தத்‌ துவம்‌. 

ம்‌ உடம்பினுள்‌ ல்‌ ர ர றல 

சரடிலுள்ள மூன்‌ டி go கன்றும்‌ சிட்டன்‌ 
திபா க ஏறும்‌ ஆற்றலும்‌ பண்பும்‌ பரிமேலழகனா கிய 

5 ஒருவனுக்கு மட்டுமே உண்டு. பெண்பாலரர்கிய 
உயிர்களுக்கு அத்‌ தகுதி. இயல்பாகவே இல்லை 


பெறப்படும்‌. கஸ்‌: 
அறிவிவல்‌ நோக்கு: 
மிக நுண்ணிய இயல்புடைய பெரு i ற்றுப்‌ 
இ ம மூளையினுள்‌ வேற்றுப்‌ 
பொருள்கள்‌ செல்ல முடியாது. அவ்வாறு ன்றால்‌ க்க 


சகடம்‌ என்பதாகத்‌ தற்கால அறிவியலாரும்‌ கூறுகின்‌ 
ஆதலால்‌, மடலேற்றம்‌ என்பது பெண்களுக்‌ று? 
ஆணுக்கே. பொருந்தும்‌ என அலுவ தபர்‌: 1 அவுக்க 


மாறாக, உயிரானது தன்‌ முனைப்போடு ம ்‌ 
. 2 அ. ௯. டலே 
எரித்தல்‌ ரத ன்‌ அவின்‌ ல பகுதிகளிலும்‌ வெப்பம்‌ மிகுந்து! 
1 ்‌ படுத்தும்‌; 9 ்‌ 
அறியத்‌ தக்க உண்மை! பத்தும்‌? இந்து அனுபவழி மட்டுமே 


75 
எனவே, மடலே ற்றம்‌ உயிர்களாயெ மகட௫ூஉவுச்கு ஏற்ற 
தன்று; உரிமைபற்றிய ஐயத்துக்கும்‌ ஈண்டு இடம்‌ இல்லை. 
ெருந்திணையேோ!'' ஏன்‌? 
தலைமகனுக்கே மடலேறும்‌ ௨. ரிமையை, அளித்த போதிலும்‌, 
அதனை ஐந்‌ இணை ஒழுக்கமாகக்‌ கருதாது; பெருந்திணையின்பால்‌ 
அமைத்தனரே! அஃது.. என்னை? எனில்‌ கூறுதும்‌, வேகம்‌ கெடுத்‌ 
தாண்ட வேந்தனாகிய! சிவபெருமானுக்கு எல்லாக்காலங்க 
ளிலும்‌ ஊர்தியாக அமைவது அறவிடையே ஆகும்‌. எனவே 
உயிர்களுக்கு அவர்‌ நடைமுறை வாழ்வில்‌, விடையேறியாக வந்தே 
அருள்பாலிக்கிறார்‌. 
உயிர்‌ முற்றிலும்‌ வினை மலம்‌ நீங்கி கிய நிலையில்‌ க படாது 
சரியை ஞானத்தில்‌ 8 கிரியை, ஞானத்தில்‌ யோகம்‌ என்றவாறு ப, 
முத்திக்குத்‌தகுதிபெறும்‌ போது, -திவபெருமான்‌ விரைந்து ப 
அருள்பாலிப்பதற்காகக்‌ குதிரையை ஊர்தியாகக்‌ கொள்ளுகிறார்‌ 
என்பது பெறப்படும்‌. 
இதற்குத்‌ தொல்காப்பிய த்திலிருந்தே ஒரு சான்று காணலாம்‌ 
, “வினைவயிற்‌ பிறிந்தோன்‌ மீண்டுவரு காலை 
இடைச்சுர மருங்கில்‌ தவிர்தல்‌ இல்லை 
உள்ளம்‌ போல உற்றுழி உதவும்‌ 
புள்ளியற்‌ கலிமா உடைமை யான''2 
எனவே, புணர்ச்சிக்‌ குறிப்பொடு விரைந்து குதிரைமீது ஊர்ந்து 
வரும்‌: தலைவனது ஒழ்கலா.ற்றினைப்‌ பெருந்திணை என்றனர்‌, 
ஆன்றோர்‌-இதே கருத்துடைய திருவாசகப்பாடல்‌ ஒன்றை ஈண்டு 
இணைத்துச்‌ சித்தித்‌,தல்‌ உயரிய பயனை நல்கும்‌. 


பெற்றி பிறர்ச்‌(கு) அரிய பெம்மான்‌ பெருந்துறையான்‌ 
கொற்றக்‌. குதிரையின்மேல்‌ வந்தருளித்‌ தன்னடியார்‌ 
குற்றங்கள்‌ நீக்கக்‌ குணம்‌ கொண்டு கோதாட்டிச்‌ 
சுற்றிய சுற்றத்‌ தெடர்வறுத்தான்‌ தொல்புகழே 
பற்றியிப்‌ பாசத்தைப்‌ பற்‌(று)அறநாம்‌ பற்றுவான்‌ 
பற்றியபே ரானந்தம்‌: பாடுத்துங்காண்‌ அம்மானாய்‌ !-3 
1 சிவபுராணம்‌ 

2 தொல்‌, கற்பியல்‌ஃ53 

3 இருவம்மானை-(மாணிக்கவாசகர்‌)8: 8:20 


76 


முந்நீர்‌ வழக்கம்‌: 
முந்நீர்‌ வழந்கம்‌ மசடூ௨ வொ(டு)இல்லை''.! என்பது! 
தொல்காப்பியம்‌. இந்‌ நூற்பாவுக்கு, 


ஆற்றுநீர்‌, ஊற்றுநீர்‌, மழைநீர்‌ என்ற மூன்றும்‌ சடலுடன்‌ 
கலத்தலால்‌, முந்நீர்‌ என்பது கடலைக்‌ குறிக்கும்‌ என்பதும்‌, 
கடற்பயணத்தில்‌ பெண்டிரை உடன்‌ அழைத்துச்‌ செல்லுவது 
மரபில்லை என்பதும்‌ உலகியல்‌ தொடர்பான முந்திய 
உரையாகும்‌. சைவ சித்தாந்த நோக்கில்‌ இந்தூற்பாவுக்கான 
பொருளைச்‌ சிந்திப்போம்‌: 


மூந்நீர்‌ என்றால்‌ கடல்‌ என்பது பொருள்‌. இங்கு, இது குருதி 
நிறைந்த கடலாகிய நம்‌ இருதயத்தைக்‌ குறிப்பதாயிற்று, நமது 
நெஞ்சுக்‌ கூட்டிலுள்ளது, இருதயம்‌. இஃது இடப்பகுதி, வலப்‌ 
பகுதி என்ற இரு கூறுகளை உடையது. இவ்விரு கூறுகளிலும்‌ 
குருதிநிறைந்து இடையறாது அலை மோதிக்‌ கொண்டிருக்கிறது 
இங்கு மூன்று நீர்களும்‌ வந்து கலக்கின்றன. அஃது எவ்வாறு 
எனக்‌ காண்போம்‌. 


ஆற்று நீர்‌: ஆறுகள்‌ கடலில்‌ கலப்பது இயல்பு. நாம்‌ 
உண்ணுகிற உணவு ரணமாக, வேதியல்‌ மாற்றத்தால்‌ குருதி 
ஆது. தூய செங்குருதி இருதயத்தின்‌ இடப்‌ பகுதிக்கும்‌, 
அழுக்கான நீலநிறக்‌ குருதி வலப்‌ பகுதிக்கும்‌, குருதி நாளங்கள்‌ 
மூலம்‌ இடையீடின்றி வந்து சேர்‌ன்றன, இக்குருதி ஆறுகள்‌ 
வற்றாத ஜீவநதிகள்‌. இவை நம்‌ இதயக்‌ கடலுள்‌ கலக்கின்றன. 


ஊற்றூ நீம்‌: உயிர்களாகிய நமது தலையில்‌ பிட்யூட்டரி 
(pituitary) என்ற அமுத ஊற்றும்‌, கழுத்துப்‌ பகுதியில்‌ 
தைராய்டு (11370104) என்ற ஊ ற்றும்‌, வயிற்றுப்‌ பகுதியில்‌ சிறு 
நீரகங்களின்‌ ஏரசிலே அட்ரினலின்‌ (கக்கி) என்ற ஊற்றும்‌, 
இவைபோன்ற மற்றும்‌ பல சிறுசிறு ஊற்றுக்களும்‌, நம்‌உடலி 
வளர்ச்சிக்கும்‌, உள்ளத்து எழுச்சிக்கும்‌ தேவையான ஊட்டச்‌ 
சத்துள்ள நீரை ஊறச்செய்கின்றன. 


1. தொல்‌-பொருள்‌, அகத்இணையியல்‌237 


77 


இவ்வாறு ஊறிய அமுத ஊற்றுச்கள்‌ ஆங்சாக்கே குருதி 
யோடு வந்து இதயக்‌ கடலுள்‌ கலக்கின்றன. 


மழையீர்‌;உயிர்களாகிய நமது அறிவு படிமுறையில்‌ வளர்கிறது. 
முதலில்‌ உலகமாகிய புறப்பொருள்களையும்‌ ஆணவம்‌ போன்ற 
ததுறு கட்டுக்களையும்‌ இனங்கண்டு, விலச்சுத்‌ தெரிந்து கொள்ளூ 
கிறது. ப்‌ 
அடுத்து ஆன்ம இயல்பு பற்றிய அறிவு விளக்கத்தைப்‌ 
பெறுகிற.து. 
அதனால்‌, இறைவனது முழுமுதல்‌ தன்பையை உணரத்‌ 
தலைப்படுகிறது. இவ்வர்று ஆணவ, கன்ம, மாயக்சட்டுகள்‌ 
தளர்ந்து, இறைமைப்பண்பில்‌ நமக்கு நாட்டம்‌ மிகும்போது 
சிவத்தின்‌ அருட்பார்வை நம்பால்‌ பதிக்கிறது. அப்போது 
நமது உடலின்‌ தலைப்பகுதியில்‌, சிவபெருமானது அருட்சக்தி 
திருவருள்‌ மழையாகப்‌ பொழிகிறது. இதனைச்‌ சத்திநிபாதம்‌ 
என்பர்‌. 
உயர்ந்த பெய்த்தவத்‌இன்‌ ஒர்மையாலேயே இவ்‌ அருள்‌ 
மழைப்‌ பொழிவு நிகழ்கிறது, இதனைக்‌” 
“குண்டனாய்த்‌ தலைபறித்துக்‌ குவிமுலையார்‌ 
நகைநாணா(து) உழிதர்வேனைப்‌, 
பண்டமாப்‌ படுத்‌(து) என்னைப்‌ பால்‌ தலயில்‌ . 
தெளித்துத்தன்‌ பாதம்காட்டி--—-"'! 
என அப்பர்‌ பெருமானும்‌, 
ஈசிறைபெறா நீர்போல்‌ சிந்தைவாய்ப்‌ புகுந்த 
இருப்பெருந்‌ துறையுறை தவனே ”?3 
என மாணிக்க வாசகரும்‌ போற்றிப்‌ பரவுவர்‌. 
இவ்வாறு இரையராளாகய பளழநீர்‌, அகாய சற்சையாக 
ஒடிவந்து இதயக்‌ கட.லுள்‌ கலக்கிறது. 
பரேதன்‌ கடுந்தவம்‌ செய்து, ஆகாய கங்கையை இந்நில 
உலகுக்குக்‌ கொண்டு வந்த புராணவரலாறு இதற்கு ஒரு சான்று 
ஷ்கும்‌, 


78 
இங்ஙனம்‌, ஆற்றுநீர்‌, ஊற்றுநீர்‌, மழைநீர்‌ ஆதிய மூன்றும்‌ 
கலந்த இதய நீர்‌ முந்நீர்‌ எனப்பட்டது. 


வழக்கம்‌: இது ஒரு பொதுச்‌ சொல்‌. எந்தச்‌ செய்தியை 
ஒரு நூல்‌ கருப்‌ பொருளாகக்‌ கொண்டு விளக்கமுற்படுகிறதோ, 
அந்தச்‌ செய்தியோடு நெருங்கிய தொடர்புடையது, வழக்கம்‌ 
என்ற சொல்‌, 


இங்குத்‌ தொல்காப்யியப்‌ பொருளகாரம்‌ தல்லைமக்களது 
புணர்ச்சி இன்பம்‌ பற்றிக்‌ . கூற, எழுந்தது, எனவே வழக்கம்‌ 
என்பதற்குப்‌ புணர்ச்சி என்பது பொருளாயிற்று. 

மகடூஉ: உயிர்கள்‌ அனைத்தும்‌ பெண்பாலரே. . சிவபெரு 
மான்‌ ஒருவரே ஆண்‌ என்பதை முன்னரும்‌ கண்டோம்‌. எனவே 
மகடூஉ என்பது உயிர்களாகிய நம்மைக்‌ . குறிப்பதாயிற்று, 
(வழக்கம்‌) இல்லை: தலைனாகிய சிவபெருமான்‌, தலைவி 
யாகிய உயிரை இதயத்‌ தானம்‌ என்ற முந்நீர்க்‌ கடலின்கண்‌ 
புணர்ந்து இன்புறுத்துதல்‌ வழக்கம்‌ இல்லை என்பது நம்‌ 
பண்டைக்‌ தமிழ்ச்‌ சான்றோர்களது கருத்தாகும்‌. 


இதற்கான காரணங்களை இறையியல்‌, உலகியல்‌, உடலியல்‌ 
தத்துவம்‌, சாத்திரம்‌, இலக்கணம்‌ முதலிய பல துறைச்‌ 
சான்றுகள்‌ மூலம்‌ சிந்திக்கலாம்‌. 


சாத்திர நேக்கு: வெகுரு ஒருவரிடம்‌ முறையாகத்‌ தீக்கை 
பெற்று விதிப்படி சவ௫ந்‌ தனையில்‌ இருப்போரை இருபிறப்பாளர்‌ 
எனச்‌ சைவஞானநால்கள்‌ றப்பித்துக்‌ கூறும்‌, 


நமது இப்பூத உடல்‌ ஒருதாயின்‌ அடிவயிற்றிள்‌ கருவில்‌ 
தோன்றுகிறது. இது, முதல்‌, பிறப்பு. அவ்வாறு உயிர்‌ அடிவயிற்‌ 
றில்லிருந்து உடம்பினைப்‌ பெற்றாலும்‌, நமது நெஞ்சுத்தானத்தி 
தான்‌ ஆன்மிக அறிவு விளக்கத்வைப்பெற்றுப்‌ புதிய பிறப்பு 
எடுச்கிறது, சிவகுருவினால்‌ சிவமூலமந்திரம்‌ உபதேசிக்கப்‌ பெற்ற 
அம்‌, ஒரு சவஞானஉடம்பினைப்‌ பெறுதல்‌, இரண்டாவது பிறப்பு" 


1, அப்பர்‌ தேவாரம்‌ 2:54: 
2 திருவாசகம்‌ 8:32:5, 


79 


அடிமை, மகன்மை, தோழமை எனப்‌ படிமுறையில்‌ தவம்‌ 
செய்து வளர்ந்து, உயிர்‌ சிவஞானத்‌ தெளிவுற்றுத்‌, தலைவி 
நிலைக்றா உயர்ந்து' ரெசுத்தானத்தில்‌ ஆண்டவனாதிய தலை 
வனுடன்‌ . பேரின்பக்‌ கூட்டத்தில்‌ திளைக்கிறது, ஆன்மா 
அவ்வாறு தவம்‌ செய்வதற்கு உரிய இடம்‌ நெஞ்சு. தவத்தின்‌ 
நிறைந்த பய்னாகெ பேரின்பத்தை நுகர்தற்குத்தகுந்த இடம்‌ 
சிரசு, எனவே இதயக்கடலில்‌ பேரின்பப்‌ புணர்ச்சி இல்லை 
என்பது குறிப்பு. 


இறையியல்‌ சிந்தனை: கலைப்‌ படைப்புக்கு அததேவதை 
கலைமகள்‌ பிரமன்‌ என்ற படைப்புக்கடவுளுக்குச்‌சத்தியாதலால்‌! 
இவளைப்பிராமி என்பர்‌ வடநூலார்‌. இவளைக்‌ காலை, 
அனுட்டாவ தின்‌ போது, சகல காரிய சாட்சியாய்‌ நெஞ்சுத்‌ 
தானத்தில்‌ வழிபடவேண்டும்‌. ' 2 


கலைகளை நிலைபெறுமாறு காத்தற்கு அதிதேவதை 
திருமகள்‌. விஷ்ணு என்ற காத்தற்‌ கடவுளுச்குச்‌ சத்தியாதலால்‌ 
இவளை வைணவி என்பர்‌. நன்பகல்‌ அனுட்டாானத்தில்‌ குறி 
காரிய சாட்சியாக இவளைப்‌ புருவ ்‌ நடுவில்‌ சிந்திக்க வேண்டும்‌,” 


உரியகாலத்தில்‌ கலைகளை எல்லாம்‌ ஒடுக்குதற்கு அத தேவதை 
யாக இருப்பவள்‌” மலைமகள்‌. அழித்தற்‌ கடவுளாகிய உருத்தி 
ரர்க்குச்‌ சத்தியாதலால்‌ இவளை ரெளத்ரி என அழைப்பர்‌ 
மாலை அனுட்டானத்தன்‌ போது, இஉளைப்‌ பலசாரிய சாட்சி 
யாக தலைஉச்சியில்‌ துதிக்க வேண்டும்‌. இஃது அன்றாடம்‌ 
கடைப்பிடிக்க சைவ அனுட்டா வீதி! 


நமது சரசினுள்‌ ஆண்‌, பெண்‌ பால்‌ உறுப்புக்கள்‌ . உள்ளன 
என முன்னரும்‌ கூறினோம்‌. வைண்வியைக்‌ “குறிகரும சாட்சிணி 
என ஈண்டுக்‌ குறிப்பாக உணர்த்தப்‌ பெறுகிறது. இதன்மூலம்‌, 
நம்‌ சிறசிலுள்ள ஆ$௨, மகநஉக்‌ குறிகளின்‌ தொழிற்பாட்டை 
ஊக்கு விப்பவள்‌, சிவசத்தியின்‌ மறு வடிவாகிய வைணவி எனக்‌ 
கருதுதல்‌ பொருந்தும்‌; 


ம்‌ 


ககக 
1 சைவ அநுட்டான விதியும்‌ விளக்கங்களும்‌ பக்கம்‌ 29,29 சிவஸ்ரீதத்புருஷ 
தேசிகர்‌ வெளியீடு 28. 7-67 


80 


மேலும்‌ நம்‌ சிரசுப்‌ பகுதியே ஆண்டவன்‌-ஆன்மப்‌ பேரின்பப்‌ 
புணர்ச்சிக்கு இடமாயிற்று என்பதும்‌ இதனால்‌ அறியப்பெறும்‌. 
இலக்கிய நேக்கு: அன்பின்‌ நிலைக்‌ களன்‌ இதயம்‌, அதனை 
உயிர்‌ என்ற தலைவிக்குப்‌ பிறப்பிடம்‌ எனக்‌ கண்டோம்‌. 
இதயத்தை மருதிதிலம்‌ என்றும்‌, உயிரை மருதிநிலத்து மங்கை 
என்றும்‌, முன்னரே சிந்தித்தோம்‌. 


அப்பொழுது உடம்பில்‌ உ௱ர்ந்த இடமாகிய தலையே 
குறிஞ்சி என்றும்‌, வளங்கொழிக்கும்‌ இதய வயூல மருதம்‌. 
என்றும்‌, நரம்புக்‌ காடுகளும்‌ குடற்காடுகளுமே முல்லை என்றும்‌ 
அடிவயிற்றுச்‌ சிறுநீர்‌ உவர்க்கடலே நெய்தல்‌ என்றும்‌ கண்டோம்‌ 


குறிஞ்சிக்கு உரிப்பொருள்‌ புணர்ச்சி, மருதத்துக்கு உரிப்‌ 
பொருள்‌ ஊடல்‌ என்பதையும்‌ அறிந்தோம்‌. அத்தோடு 
அமையாது” 

“உரிப்பொருள்‌ அல்லன மயங்கவும்பெறுமே”'1 
என்ற நாற்பா மூலம்‌, புணர்ச்சி என்ற உரிப்பொருள்‌ குறிஞ்சிக்கு 
மாத்திரமே உரியது அது சிரசினில்‌ மட்டுமே நிகழ்வது என்பதை 
முன்னரும்‌ சுட்டி உணர்த்துதிறார்‌ ஈண்டு இதனை முந்நீர்‌ 
வழக்கம்‌ மகடுவொடில்லை', என மீண்டும்‌ கூறதல்‌, கூறியது 
கூறிய குற்றம்‌ ஆமோ? எனில்‌, அன்று. 


குறிஞ்ரிக்கு உரிப்பொருள்‌ புணர்ச்‌ி' என முன்னர்க்‌ கூறியது, 
உரிப்பொருள்‌ அடிப்படையில்‌ அமைந்தது! “முந்நீர்‌ வழக்கம்‌, 
என ஈண்டுக்‌ கூறியது முதற்பொருளாகிய ஐந்திணை நில அடிப்‌ 
படையில்‌ செய்தியைக்‌ கூறி! முந்தியக்‌ கூற்றினை வலியுறுத்திய 
வாறாம்‌, 


எனவே முந்நீர்‌ வழக்கம்‌ மகடூஉ வொடு இல்லை, என்ற 
நூற்பாவுக்கு , 


மருதநிலமாகிய குருதிக்‌ கடலில்‌ இறைவனிடத்து ஆன்மா 
வுக்கு ஊடல்‌ மாத்திரையே உண்டு, கூடவ்‌ இல்லை என்பது 
கருத்து. 


1 தொல்‌ அகத்தினையியல்‌-]9,16 


81 


உலகியல்‌ நோக்கு: தலைவியாகிய உயிருக்கு மெய்யறிவு 
விளக்கம்‌ தோன்றுகிற *பிறப்பிடம்‌'! மனித இதயம்‌. எனவே, 
அது தலைவிக்குத்தாய்‌ வீடு. தலைவனாகிய சிவபெருமானுக்கு 
ஒரு மாமன்‌ வீடு, மாமன்‌ வீட்டிலே மாப்பிள்ளைக்கான 
விருந்துணவு உண்டு; தலைவியின்‌ ஊடல்‌ உண்டு, ஆனால்‌ 
தலைமக்களிடையே புணர்க இல்லை என்பது குறிப்பு, 
இதிலிருந்து, இதயத்தானத்தில்‌ சிவ 8வக்கூட்டம்‌ இல்லை 
என்பது பெறப்படும்‌, 
அறிவியல்‌ நோக்கு: நமது தலையிலுள்ள மூன்றாம்‌ நாளம்‌ 
(Third Ventricle) அமுதம்‌ (cerebro — Spinal Fluid — CSF) 
நிறைந்தது என அறிவியலார்‌ கூறுவர்‌, 
மூன்றாம்‌ நாளம்‌ ஆண்டவனின்‌ பிச்சாண்டிக்‌ கோல 
ஆண்மைப்‌ பொலிவுத்‌ தோற்றத்தினை உடையது. பிட்யூட்டரி 
என்பது ஆன்மாவுக்கான பெண்மைத்தானம்‌, இவை இரண்டும்‌ 
தம்‌ சரசினுள்‌ மிகவும்‌ சிறப்பாக அமைந்துள்ளன. 
இவ்வாறு நம்‌ சிரசுப்‌ பகுதியில்‌ உள்ளன போன்று, இதயத்‌ 
தானத்தில்‌ தலைமக்கள்‌ புணர்ச்சிக்கான ஆண்‌ பெண்‌ பால்‌ 
உறுப்புகள்‌ இல்லை. 
எனவே இதயப்‌ பகுதியில்‌ தலைமக்கள்‌ புணர்ச்சி இல்லை. 
என்பது தெளிவாகிறது. 
தத்துவ நோக்கு: நமது உடம்பினை மூன்று மண்டலங்‌ 
களாகச்‌ சைவூத்தாந்தத்‌ தத்துவ நூல்கள்‌ பகுத்து நோக்கு 
கின்றன. சிரசுப்பகுதியைச்‌ சந்திரமண்டலம்‌ என்றும்‌, நெஞ்சுப்‌ 
பகுதியைச்‌ சூரிய மண்டலம்‌ என்றும்‌, அடிவயிற்றுப்‌ பகுதியை 
அக்னி மண்டலம்‌ என்றும்‌ அவை சுட்டி உணர்த்துகின்றன. 
இதனைச்‌ சற்றே விரித்து நோக்குவோம்‌. 
சிரசு -- சந்திரமண்டலம்‌: ஆழ்ந்த தியானத்தால்‌, சிரசுப்‌ 
பகுதியில்‌ சித்தத்தைக்குவித்துச்‌, சிவபெருமானைக்‌ கூடி இன்புறு 
இறாள்‌ உயிர்த்‌ தலைவி. 
இல்லாதது, ஆறாவது அறிவாகிய மனத்தின்‌ துணைக்கொண்டு 
உயிர்‌ வெஞான விளக்கம்‌ பெற முற்படுதலை ஈண்டுப்‌ “பிறப்பு” 
எனக்‌ குறித்தது, 


82 


நம்‌ தலையினுள்‌ நடுமூளையில்‌ தொடங்‌, முன்தலைப்‌ 
புருவ றடுவினை நோக்கி நீண்டு வளைந்து கிடக்கிறது ஒரு 
நாளம்‌” பிறைவடிவினதான இந்த நாளத்தை மூன்றாம்‌ நாளம்‌ 
(Third Ventricle) என்றனர்‌ அறிவியலார்‌. சிவமூல மந்திரத்தின்‌ 
பேராற்றலால்‌ இந்த மூன்றாம்‌ நாளம்‌ ஓரூ சிவலிங்கத்தின்‌ இரு 
அருவைப்பெறுகிறது. இதனுள்‌ (CSF என்ற) அமுதம்‌ நிறைந்‌ 
திருக்கிறது. 
நம்‌ தலையினைச்‌ சந்திர மண்டலம்‌ என்றனர்‌, சைவ 
அருளாளர்‌, எனவே அமுதம்‌ பொழியும்‌ சந்திரமண்டலமே 
தலைமக்களின்‌ புணர்ச்சிக்கு ஏற்ற தேனிலவு" (Honey 14000) த்‌ 
தானம்‌ ஆகும்‌, 
இதனைத்‌ திருவாதவூரர்‌ திருவாசகத்தில்‌ பல இடங்களிலும்‌ 
காணலாம்‌. 
'“தே(ன்‌)நி லாவிய திருவருள்‌ புரிந்த என்‌ 
சிவ(ன்‌ )நகர்‌ புகப்போகேன்‌ 
ஊனில்‌ ஆவியை ஒம்புதற்‌ பொருட்டினும்‌ 
உண்‌(டு) உடுத்‌(து) இருந்தேனே”! 
நெஞ்ச -- சூமியமண்டலம்‌: 
நம்‌ நெஞ்சில்‌ உள்ள பன்னிரண்டு நரம்புகள்‌ (Thorax 
Nerves) முதுகுத்‌ தண்டீலிருந்து விரிந்து வெளிப்பட்டன 
என்பது அறிவியல்‌ கருத்து, 
இவற்றைப்‌ பன்னிரு சூரியர்களாகவும்‌, முருகப்‌ பெருமானின்‌ 
பன்னிரு திருக்கரங்களாகவும்‌ சிந்தித்தனர்‌ சைவ அருளாளர்‌, 
தம்‌ நெஞ்சுக்‌ கூட்டினுள்‌ இயங்கிக்‌ கொண்டிருக்கும்‌ மனித 
இதயம்‌ என்பது ஒரே உறுப்பு, ஆயினும்‌ நான்கு பகுதிகளைக்‌ 
கொண்டது. மேலறைகளின்‌ வலது இடது பகுதிகளில்‌ சிவனும்‌ 
சத்தியும்‌, 8ழறைகளின்‌ வலது இடது பகுதிகளில்‌ பிள்ளை 
யாரும்‌, மூருகனும்‌ என, 
இதயத்தின்‌ நான்கு பகுதிகளிலும்‌ ஒன்றேயான பரம்பொருள்‌ 
நான்கு அதிதேவதைகளாக நின்று, உயிர்களாயெ, நமது 
ஓவ்வோர்‌ இயக்கத்துக்கும்‌ அருள்‌ புரிகின்றனர்‌. 
உயிர்‌ என்பது தலைவி; மனம்‌ என்பது அருயிர்த்தோழி. 
1. திருவாசகம்‌ ஃ இச்சத்து பபப ல லலா வ னதா 


83 


"பகலில்‌ புணர்தல்‌ இல்லை” என்பதை நம்‌ மூன்னோர்‌ 
அனுபவ வழித்‌ தெளிந்து, நமச்கும்‌ அறிவுறுத்தியுள்ளனர்‌. 


நெஞ்சுத்தானத்தில்‌ மனம்‌ என்ற அருயிர்த்‌ தோழி ஒன்றி 
நின்று சிவமூலமந்திரத்தையே சந்இத்திருக்க, உயிர்‌ என்ற 
திலைவி, நெஞ்சில்‌ இருதயத்தைச்‌ வெலிங்கமாகச்‌ சிந்தித்துத்‌ 
திருவடியில்‌ தங்‌ வழிபாடு இயற்றுகிறாள்‌. 

இருளாய உள்ளத்தின்‌ இருளை நீக்கும்‌ சிவபெருமானைச்‌ 
சிவசூரியனாகச்‌ இந்தித்து நெஞ்சுத்‌ தானத்தில்‌ வழிபாடு 
இயற்றுவது, சிவபூசை மரபு. . எனவே இதயம்‌ பூசைத்தான 
மாயிற்று. 3 
அடிவமயிறூ -- அக்கிணி மண்டலம்‌: 

ஜாடராக்கினி என்பது நம்‌ அடிவயிற்றில்‌ உள்ள பெரு 
நெருப்பு என அறிவியலார்‌ உணர்த்துவர்‌, “மூலாதாரத்து 
மூண்டெழுகனல்‌' என ஓளவையார்‌ இதனைக்‌ குறிப்பிடுவார்‌, 
இவ்வாறு எழுகின்ற அடிவயிற்றுக்‌ காமாக்கினியைச்‌ வொச்சினி 
யாக்கி, நாளும்‌ எரி ஒம்பி வழிபடுறாள்‌ தலைவி; எனவே, 
அடிவயிறு அவளுக்கு ஒமத்தரனம்‌ ஆயிற்று (இவைபற்றிய 
விரிவான விளக்கங்களை மேல்வரும்‌ பிற இயல்களில்‌ காணலாம்‌) 
கிரக -- சந்திரமண்டலம்‌: 

இவற்றுள்‌ புணர்ச்சிக்கு உரிய தேனிலவுத்‌ தானம்‌ நமது 
சிரசு எனக்‌ கண்டோம்‌. அக்கினியின்‌ வெய்ய பரப்பு நிறைந்தது 
அடிவயிறு, அஃது ஆன்மீகத்‌ தலைமக்கள்‌ கூடி இன்புற ஏற்ற 
இடமன்று, அதேபோல்‌ சூரியனின்‌ வெங்கதிர்‌ சூழ்ந்த நெஞ்சுத்‌ 
தானமும்‌, முந்நீர்‌ நிறைந்த இதயக்‌ கடலும்‌ ஆண்டவன்‌ -- 
ஆன்மப்‌ பேரின்பப்‌ புணர்ச்சிக்கு ஒவ்வாதனவரம்‌. 

எனவே குறிஞ்சியை மட்டும்‌ கூடல்‌ ஒழுக்கமாகக்‌ கொண்டு, 
மஹருதத்தை ஊடலுக்கும்‌ முல்லையைய்‌ பிரிவின்‌ கண்‌ தலைமக்கள்‌ 
பொறுத்து இருத்தலுக்குக்‌ நெய்தலைப்‌ பிரிவு ஆற்றாத 
இரங்கலுக்கும்‌ ஒழுக்க முறையாக்கினர்‌ பண்டைய நம்‌ தமிழ்ச்‌ 
சான்றோர்‌; அக்கருத்தினை மேலும்‌ வலியுறுத்த, "உரிப்பொருள்‌ 
மயங்குதல்‌ இல்லை” என அறுதியிட்டும்‌ கூறிப்‌ போந்தனர்‌ 
என்பது பொருந்தும்‌. 


84 


இவ்வாறாகக்‌ குறாதி ஆறும்‌, உயிர்ப்பு நீர்‌ ஊற்றும்‌? 
இருவருள்‌ மழையும்‌? ஆகிய முந்நீரும்‌ மூவகைத்‌ தத்துவங்களும்‌ 
கலந்த நம்‌ இதயத்தில்‌, ஆண்டவன்‌ -- ஆன்மப்‌ பேரின்பப்‌ 
புணர்ச்சி நிகழ்தல்‌ இல்லை, என்பது தொல்காப்பியரது 
அனுபவக்‌ கூற்றாகும்‌. 

மந்திரம்‌, கிரியை, பாவனை என்ற முத்திறச்‌ சாதனங்‌ 
களைக்‌ கொண்டு, சிவ வழிபாடு செய்தல்‌ சைவ மரபு. அத்தகு 
நெறி நிற்பாருக்குச்‌, சிவயோகத்தை முறையாகப்‌ பயிற்றுவிக்கு 
முகத்தான்‌, தொல்காப்பியர்‌, அமைத்த நூற்பாக்களுள்‌, 

முந்நீர்‌ வழக்கம்‌ மகடூஉ வொ(டு) இல்லை” 

என்ற இதுவும்‌ ஒன்றாகும்‌. 

நிறைவுரை: இயல்பாகவே சிற்றறிவினதாகிய ஆல்மா, 
மும்மலப்பிணிப்பால்‌ மேலும்‌ முடக்குண்டு, அறிவு மழுங்இயும்‌; 
மயங்கியும்‌, உண்மைகளைத்‌ திரிவுபட உணர்ந்தும்‌ இறைவனது 
இருவடிப்‌ பேரின்பத்தை நுகராது புறத்தே அலைந்து பின்னர்‌, 
எவ்வாறு தனது இச்சை அறிவு செயல்‌ என்ற முத்திறத்தாலும்‌ 
இறைவன்‌ இருவடியைப்‌ பற்றிப்‌ படரத்‌ தலைப்பட்டு, உய்தி 
அ௮டை்றெது என்பதை மேல்வரும்‌” புறத்‌இிணையியலில்‌ 
காண்போம்‌. 


2 புறத்திணை இயல்‌ 
வண்ணலும்‌ வண்ணியம்‌: 
உயிர்களாகிய நாமெல்லாம்‌ சிற்றறிவினர்‌; ஆணவம்‌ என்ற 
ஒகு பேரிருள்‌, நமது அச்சிற்றறிவையும்‌ மறைத்து மழுங்கச்‌ 
செய்துள்ளது. அதன்‌ வலிய கட்டிலிருந்து நம்மை விடுவித்து, 
அறிவு விளக்கம்‌ தந்து உய்விக்க விரும்புகிறார்‌, சிவபெருமான்‌, 
நொடிப்பொழுதில்‌ அவரால்‌ எதையும்‌ செய்ய முடியும்‌; 
என்றாலும்‌ பையவே சென்று பற்றறுக்கும்‌ பண்பீனர்‌, அவர்‌. 


அவ்வாறு செய்வதற்கு நியாயமான காரணங்களும்‌ பலப்பல 
உள்ளன. 


3... குருதிஆறு. பூதஉணலிருந்து உற்பத்தி ஆவது-ஆன்ம தத்துவம்‌ 
2. உயிர்ப்பு நீர்ணற்று: வித்தியா தத்துவம்‌ 
9, திருவருள்மழை: வ தத்துவம்‌ 


83 


நம்மைப்‌ பிணித்துள்ள நோய்‌ எவ்வளவு கொடுபையானது 
என்பதையும்‌, நோயாளிகளாகிய நாம்‌ எல்வளவு சிறியோர்‌ 
என்பதையும்‌ நாம்‌ புரிந்துகொள்ள வேண்டும்‌. வைத்தியநாத 
ராகிய இறைவனது பெருமை அளப்பரிது என்பதையும்‌, 
அவரது அருளினால்‌ மட்டுமே பலநோயை நீக்சுமுடியும்‌ 
என்பதையும்‌ நாம்‌ உணர்ந்து கொள்ள வேண்டும்‌. பிணிதர்க்கும்‌ 
வைத்திய நெறிமுறைகளை நாம்‌ இடையறாது ராகக்‌ கடைப்‌ 
பிடிக்க வேண்டும்‌ என்பதையும்‌ இன்ன பிறவற்றையும்‌ நாம்‌ 
தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்‌. 

அவற்றை நமக்கு உணர்த்தி நம்மை ஈடேற்றுவதே சிவ 
பெருமானது திருக்குறிப்பு-எனவே எல்லாம்‌ வல்ல இறைவனாகிய 
அவர்‌, நமது அறிவுக்‌ கண்ணைச்‌ சிறிது சிறிதாகவே திறந்து 
விடுகிறார்‌. அதன்‌ விளைவாக உயிர்களாயெ நாம்‌ ஓரறிவு, 
ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு எனப்படி.முறையில்‌ வளர்ந்து, 
மனம்‌ என்ற ஆறாவது அறிவினையும்‌ பெற்று இன்று மனிதர்‌ 
என்ற பெயரோடு உலவுகிறோம்‌, 


யாண்டைத்‌ தமிழமிண்‌ வாழ்வுநெறி: 

“அரிது, அரிது, மானுடராய்ப்‌ பிறத்தல்‌ அரிது, என்பது 
ஆன்றோர்‌ வாக்கு, ஆயினும்‌ இந்த *மனித வடிவமைப்பு” 
மட்டுமே வாழ்வின்‌ முடிந்த முடிவு ஆகுமா? என்பது பற்றிச்‌ 
சங்கத்தமிழ்ச்‌ சான்றோர்களிடம்‌ உயர்ந்த சிந்தனைகள்‌ திலவி 
யிருக்கின்றன. உயிர்களாகிய நாம்‌, 

1. இவ்வுலகில்‌ வாழ்வுக்காலத்தில்‌ வளம்‌ பல பெருக்கிப்‌ 

பின்‌, 

2. சிறுகுழந்தையை “இருள்‌ அடி.க்காமல்‌' காக்கும்‌ அகல்‌ 
விளக்குப்‌ போன்றதான இடைக்கால இவ்வுலகத்து 
வாழ்வும்‌ வளனும்‌ சிறு அளவின, நிலையற்றன என்ற 
உண்மையை உணர்ந்து, 

3. பற்றற்ற பரம்பொருளையே கொழுகொம்பாகப்‌ பற்றி 
நின்று, 

4. கால அடைவில்‌ சுந்து (பிறவி) அழிக்கப்பட்டு, 

5, முடிவுக்‌ காலத்தில்‌ முத்தி இன்பத்தைப்‌ பெற்றுக்‌, 


86 


6. கால எல்லைக்கு அப்பாலும்‌, அருளாளராச நிலை 
பெற்றிருக்கும்‌ பெற்றியினையே பண்டைத்‌ தமிழ்‌ 
மேலோர்‌ விரும்பிப்‌ யோற்றியிருக்கின்‌ றனர்‌. 

இதனைத்‌ தொல்காப்பியர்‌ ஒருநூற்பா மூலம்‌ இனிதே 

விளக்குகிறார்‌. ஆழ்நீத உட்குறிப்புகள்‌ நிறைந்த அவ்‌அரிய 
நூற்பாவினை, இனி ஆய்ந்து நோக்குவோம்‌; 

“கொடி நிலை கந்தழி வள்ளி என்ற 

வடுநீங்கு சிறப்பின்‌ முதலன மூன்றும்‌ 

கடவுள்‌ வாழ்‌்த்தொடு கண்ணிய வருமே''1 
என்பது தொல்காப்பியப்‌ பெருமகன்‌ அருளிய நூற்பா, இஃது 
இறை இயல்பினையும்‌ ஆன்ம இலக்கணத்தையும்‌ மும்மலக்‌ 
கேட்டினையும்‌ முத்திப்‌ பேற்றினையும்‌ முறையாக உணர்த்துகிறது. 

பதவுரை: கொடிநிலை. முருகப்பெருமான்‌ என்ற கொழு 
கொம்பினையே பற்றுக்‌ கோடாகக்‌ கொண்டு கொடிபோன்று 
தழுவிப்‌ பின்னிப்‌ பிணைந்து நிற்கும்‌ உயிரினம்‌ (கொடி. 
நிலையில்‌ வாழும்‌ உயிரினம்‌) 
கந்தழி: உயிருக்கு உடலை அருளவும்‌ அழிக்கவும்‌ வல்ல 
முருகப்பெருமான்‌ திருவடியினைப்‌ பற்றி நிற்றலின்‌ மூலம்‌, 
பிறப்பு இறப்புச்‌ சுழற்கக்கு வித்தாய்‌ வினைகளை அவனது 
இருவருளால்‌ களைந்து, உடற்கட்டும்‌ உலகத்‌ தொடர்பும்‌ 
அழிக்கப்பட்ட “ஆன்மாக்கள்‌ (கந்து அழிக்கப்பட்ட உயிரினம்‌) 

வள்ளி; அடைக்கலப்‌ பொருளைத்‌ தனக்கு ஓர்‌ அணி 
கலனாக ஏற்றருளும்‌ முருகப்பெருமானை முழுமையாகச்‌ 
சார்ந்து, அவனுக்குரிய அணிகலனாகச்‌ சிறந்தோங்கிய ஆன்‌ 
மாக்கள்‌ 

என்ற முதலை முன்றும்‌: என்றவாறு, படி முறையில்‌ 

வளர்ந்து சிவஞானத்‌ தெளிவு பெற்ற மூவகை உயர்ந்த ஆன்‌ 
மாக்களும்‌ 
வடுநீங்கு சிறப்பின்‌: (மலப்பிணிப்பா கிய) குற்றம்‌ நீங்கியும்‌, 
இறைத்‌ தன்மை பெற்றும்‌) உயர்‌ சிறப்பு எய்தியமையால்‌ 

கடவுள்‌ வாழ்த்தொடு கண்ணியவருமே: இத்தகு ஆன்மாக்‌ 
களின்‌ புகழும்‌ சீர்மையும்‌, கடவுள்‌ வாழ்த்தொடு வைத்துக்‌ 
கருதுதற்கு ஏற்றனவாம்‌. 


1, தொல்காப்பியம்‌, பொருஎூகாரம்‌, புறத்திணை இயல்‌, 'சூத்‌, 85. 


87 


பொழிப்புரை: பதவுரையின்‌ வலப்பகுதியைத்‌ தொகுத்துக்‌ 

காணப்‌, பொழிப்புரை அமையும்‌. 
விணக்கவுரை: 

நமது உடலில்‌ உயிர்‌ இருப்பதனால்‌, நாம்‌ இயங்குகிறோம்‌. 
உடம்பு என்பது ஒருநாள்‌ அழியக்‌ கூடியது. அனால்‌ உயிர்‌ 
என்ற பொருளோ எக்காலத்தும்‌ ' அழியாதது, நிலையானது, 
எனவே உயிரை அநாதி (அதாவது, கால எல்லைக்கு அப்பாற்‌ 
பட்டது) என்று சைவ சாத்திரங்கள்‌ உறுதியாகக்‌ கூறுகின்றன. 

உயிர்‌ அறிவு, ஒவ்வொரு நொடியும்‌ வளர்ந்து கொண்டே 
இருக்கிறது. புல்பூண்டு என ஓரறிவில்‌ தொடங்கி, மிருகங்கள்‌ 
என ஐந்தறிவுவரை சிறிது சிறிதாக வளர்ந்து, பின்னா்‌ 
ஆறாவது அறிவாகிய மனத்தையும்‌ பெற்று, உயிர்‌, மனிதனாக 
உலவுறெது. 

ஆயினும்‌, வடிவத்தால்‌ அமைந்த மனிதத்‌ தோற்றம்‌ 
மட்டுமே, மனிதனுக்கு உரிய நிறைவான வளர்ச்சி எனக்‌ 
கொள்ளுதல்‌ தகுமா? மக்களுள்‌ பலர்‌, மாக்களாய்‌ இருப்பதையும்‌ 
நடைமுறையில்‌ காணுகிறோமே? 

ஒரு மனிதன்‌ வளர்கிறான்‌ என்பதற்குச்‌ சான்று என்ன. 
அவனது வளர்ச்சியைக்‌ கணக்கிடும்‌ அளவை யாது? அவனிட 
முள்ள பொன்னும்‌ பொருளும்‌ புகழும்‌ இன்ன பிற நிலையற்ற 
பொருள்களும்‌ அளவையாமா? அன்று அன்று. அவனது அறிவின்‌ 
வளர்ச்சியே உண்மையான அளவையாகும்‌, அஃதாயின்‌, அந்த 
அறிவு வளர்ச்சியை எவ்வாறு அளந்தறிவது? 

ஆற்றலும்‌ எதிர்‌ ஆற்றலும்‌: இர.ண்டு சிறுவர்கள்‌ விளையாடு 
கிறார்கள்‌; ஒரு தரணைத்‌ தம்‌ கையால்‌ பற்றிக்‌ கொண்டு மிக 
வேகமாகச்‌ சுழன்று சுழன்று விளையாடுகிறார்கள்‌. இப்போது 
அவர்கள்‌ மேல்‌ இரண்டு வித ஆற்றல்கள்‌ தொழிற்படுகின்றன. 
ஒன்று, தூணை நோக்கி அவர்களை உள்ளிழுத்துக்‌ கொள்ளு 
கிறது, மற்றது, தூணிலிருந்து வெளிப்புறமாக அவர்களை 
இழுத்துக்‌ கொண்டிருக்றெது! 

சிறிது நேரம்‌ இவ்வாறு சுற்றிக்‌ கொண்டிருந்ததும்‌ சிறுவர்‌ 
களுக்குக்‌ கைகள்‌ வலிக்கத்‌ தொடங்குகின்றன; தலையும்‌ சுற்றிக்‌ 
கிறுகிறுத்து வருகிறது. இப்போது அவர்கள்‌ என்ன செய்‌ 
வார்கள்‌? 


88 


இரண்டு ஆற்றல்களுள்‌ ஏதேனும்‌ ஒன்றை முழுமையாகச்‌ 
சாரவேண்டிய கட்டாயம்‌ அவர்களுக்கு ஏற்படுகிறது. 


முவற்றை மைய ஈர்ப்பு ஆற்றல்‌ (Centripetal Force) 
என்றும்‌ மைய எதிர்ப்பு ஆற்றல்‌ (Centrifugal! Force) என்றும்‌ 
பூதத்துவ நூலார்‌ கூறுவர்‌. 


வெளிப்புறத்தே இழுக்கும்‌ ஆற்றலை நம்பி, ஒருவன்‌ 
காணில்‌ பிடித்திருந்த கன்‌ கையை நழுவவிடுகிறான்‌. அத்தோ 
பாவம்‌! சுழற்சி வேகத்தில்‌, மைய எதிர்ப்பு ஆற்றலால்‌ அவன்‌ 
வெளியே எங்கோ தொலைவில்‌ தூக்கி எறியப்பட்டுப்‌ பல 
தொல்லைகளுக்கும்‌ ஆளாகிறான்‌, 


மற்றொருவன்‌, தூணைநோக்கி உள்ளிழுக்கும்‌ ஈர்ப்பு 
ஆற்றலை விரும்புகிறான்‌. தூணில்‌ அவன்‌ தனது உடம்பு 
முழுவதையும்‌ அணைத்துக்‌ கொள்ளுகிறான்‌; அதனால்‌, இன்ப 
முடன்‌ ௮மைதியுறுகிறான்‌. 


இவ்விரு சிறுவர்களுள்‌, யார்‌ அறிவால்‌ மேம்பட்டவன்‌? 
தூணின்‌ வெளிப்புறத்தே எறியப்பட்டு அவதிக்குள்ளான சிறுவன்‌, 
அதிவுடையவனா? அன்றித்‌ தரணோடு அணைந்து அமைதியும்‌ 
இன்பமும்‌ பெற்ற சிறுவன்‌ அறிவு மிக்கவனா? 


இதே போன்றுதான்‌, இறைவன்‌ என்னும்‌ பரம்பொருளை 
நடுநாயகமாகக்‌ கொண்டு, நாம்‌, உலகம்‌ என்னும்‌ பரந்த இப்‌ 
பண்ணையில்‌ விளையாடுகிறோம்‌. ஒருபக்கம்‌ இறைவன்‌ நம்மை 
ஈர்த்து நிற்கிறான்‌; மறுபுறம்‌ ஆணவம்‌, கன்மம்‌ மாயை என்ற 
மலப்பிணிப்புகள்‌ நம்மைப்‌ பரம்பொருளோடு சேர வொட்டாது 
அலைக்கழிக்கின்றன. இந்த நம்‌ விளையாட்டு நம்முடைய 
பிறப்புகள்‌ தோறும்‌ தொடர்கின்றது. இதில்‌ ஒரு நாள்‌ நாம்‌ 
களைப்புறுகறோம்‌. அப்போது நாம்‌ மூழுமையாகப்‌ பற்றிக்‌ 
கொள்ள வேண்டிய ஆற்றல்‌ எது? இறைவன்‌ திருவடியாகிய 
நிலையான உண்மைப்‌ பேரின்பமா? அன்றி, மேன்மேலும்‌ 
அல்லலில்‌ நம்மை அழுத்தும்‌ பாசத்‌ தொடர்பா? 


நிலையான பேரின்பத்தை நோக்கி முன்னேறத்‌ துடிக்கும்‌ 
மனிதனே அறிவு மிக்கவன்‌ என்பதைக்‌ கூறவும்‌ வேண்டுமோ? 


89 


இப்பேருண்மையை நமக்கு உணர்த்துவதற்காச ஒருசமயம்‌ 
இறைவனே நான்கு திருமேனியோடு நின்று, உலகினை வலம்‌ 
வருகிற போட்டி ஒன்று நடத்தினார்‌ என்பது புராணம்‌. 

“அம்மையப்பரே உலகம்‌' என உணர்வது சிவஞானம்‌, 
அவ்வாறு தெளிந்து அம்மையப்பரை வலம்வந்த. மூத்தபிள்ளை- 
யார்‌ ஞானப்‌ பழமாயெ மாங்கனி பெற்றார்‌. 


“உலகமுழுவதுமே அம்மையப்பர்‌ ஒன்றாய்‌ உடனாய்க்‌ 
கலந்திருக்கிறார்‌ என அறிவது சிவதத்துவ உண்மை. அதன்படி, 
அண்டபேரண்டம்‌ முழுவதையும்‌ வலம்வந்த. தம்பியான ஆறு 
முகன்‌, தண்டாயுதபாணி ஆனார்‌. 


இரண்டில்‌ முன்னையதே சிறப்பு என்பது பரம்பொருள்‌ 
நமக்கு உணர்த்த விழைந்த பரஞானம்‌. 

தொல்காப்பியரது அளவைச்சிறப்பு: உயர்ந்த இக்கொள்‌ 
கையைப்‌ பண்டைக்‌ காலந்தொட்டே நம்‌ தமிழினம்‌ மிகச்‌ 
சிறப்பாகப்‌ பேணி வந்திருக்கிறது. 


மனிதனது இத்தகைய மேம்பட்ட. அறிவு வளர்ச்சியைத்‌ 
தொல்காப்பியர்‌ மூன்று நிலைகளில்‌ அளந்து கூறுறொர்‌. 
கொடிநிலை, கந்தழி, வள்ளி என்ற மூன்றும்‌ அவ்வாறு கூறப்‌ 
பெற்ற அறிவு மேம்பாட்டு நிலைகளாம்‌. 


முருகப்பெருமானையும்‌ அவரைப்‌ பற்றிநின்று, மூன்று 
நிலைகளில்‌ உயர்வு அடைகிற முதிர்ந்த ஆன்மாக்களையும்‌, 
தொல்காப்பியர்‌ உருவ௫க்கும்‌ தெய்வீக முறை ஆழ்ந்து சிந்தித்து 
வணங்கத்‌ தக்கதாகும்‌. 

1. தொடக்கநிலை: முருகப்பெருமானே கொழுகொம்பு 
எனவும்‌, உயிர்கள்‌ அக்‌(கொழு) கொம்பினைத்‌ தழுவிப்‌ படரும்‌ 
கொடி எனவும்‌ உருவகிக்கப்பெறுகின றனர்‌. கொடிதிலையாகிய 
இது, மனித அறிவு மேம்பாட்டின்‌ முதல்‌ நிலையாகிய சிவயோக 
நெறி, 


2, இடைநிலை: மூகுகப்பெருமானை மையமாகக்‌ கொண்டு 
உலக அரங்கில்‌ சுழன்று விளையாடித்‌ திரிந்த ஆன்மா, கால 
அடைவில்‌, உலக பந்தங்களையும்‌, உடலின்‌ பொறி புல நுகர்ச்சி 


90 


களையும்‌ வெறுக்கிறது. இறைவன்‌ திருவருளையே முழுமை 
யாகச்‌ சார்ந்து நிற்கிறது. 


சிறிது சிறிதாக. அதன்‌ அறிவு. வளரும்போது, நிலையான 
பொருளாகிய. தனக்கு, நிலையற்ற. பொருள்களான. பொறி 
புலன்களும்‌ உடம்பு முதலியனவும்‌ புறப்யொருள்சள்‌: என்ற 
உணர்வு வலிமை பெற்று, உயிர்‌ அவற்றை, வெறுக்கிறது, உடம்பு 
அழிதல்‌ (கந்து! 4-அழி) என்ற இது, மனித.அறிவு மேம்பாட்டின்‌ 
இரண்டாம்‌ நிலையாகிய வன்‌ மூத்தநிலையை ஒருபுடை 
ஒத்ததாகும்‌. | nd 

நடி Vv lon! 

(1 முதிர்ந்த நிலை: 

முருகனே பரம்பொருள்‌ என்ற உறுதியோடு; அவனது, 
இருவடி இன்பத்தை நாடுகிற உயிர்‌, அவனது திருவடிகளில்‌ 
சரணடைகிறது,. வள்ளி?- என்பது முருகனது இச்சா சத்தி 
எனவும்‌ சிறந்த அபரணம்‌ எனவும்‌, இரண்டு பொருள்‌ உடையது 
வள்ளியாதிய இஃது, ஆன்ம, அறிவு, வஸர்ச்சியின்‌ முதிர்ந்த 
தெய்வீக, நிலை; இது ௫௫௯ : காரூப : நிலையை. ஒருபுடை 
ஒத்ததாகும்‌, க்கல்‌ ம ஸ்ட பு க 

முன்றும்‌: சைவ அருளாளர்‌ உயிரினத்தை. மூவகைப்படுத்து 
வர்‌ சகலர்‌, பிரளயாகலர்‌, விஞ்ஞானகலர்‌. எனப்‌, ப்டி.முறையில்‌ , 
அறிவு வளரப்பெற்ற ௮ம்‌ மூவகை உயிர்களை, “மூன்றும்‌! 
என்ற சொல்லால்‌ குறித்தனர்‌, ஆசிரியர்‌. ¥ நதி - 

முதலன: மேற்கூறிய மூ 
பொருள்‌, எவ்வாறெவில்‌, 


7 


ன்றும்‌ முதன்மையானவை, என்பது 


1: கத்து, (என்பது) 'யண்டியுள்‌ இரும்பும்‌, கும்பமும்‌, மாக மூட்டும்‌ 
(உடற்‌ கட்டும்‌) என்று கூறுகிறது சூடாமணி நிகண்டு:புக்‌: 286 நாவலர்‌ 
பதிப்பு. 


கொள்ளலாம்‌... 


ஏ. மூவகை உயிர்கள்‌ பற்றி, மேலே விரிவுரையில்‌ காண்க, . 


% ்‌ fi 01° 


பவ, கிறுசெய்லங்களை வழிபடுதகின்‌, பஸ்ல Hi en 
கிடைக்கிற முத்தி. உள்ளிட்ட. அனைத்து (இன்பங்களும்‌ 'இறு. 
அளவின;, நிலையற்றனு;. இடைநறிலைப்ப்ட்டன்‌, 

. அவற்றை : நோக்க, ' 'முருசுப்‌ பெருமானை வழிபட்டுப்‌ 
பேரின்பத்தில்‌ இளைக்கும்‌ ஆன்மாக்கள்‌ தன்லமைப்‌ ப்ண்புடை 
யவை, தரத்தால்‌ உயர்ந்தவை. 


“செத்துப்‌ பிறக்கின்ற தெய்வங்கள்‌ 'மணவாள 
செங்கை அடி அருளே!" 


என்பது குமரகுருபரர்‌ வாக்கு, 


ஆ... பரசிவத்தின்‌ திருவடி இளமி ல்‌ 'சசசிதானந்தப்‌ 
பேரின்பமே பரமுத்தி. இதுவே முழ்ந்த முடிவான உண்மை 
அறிவாளந்தம்‌. 


கொடிநிலை, கந்தழி, - வள்ளி, என்ற. மூவகை நம்‌ 


சாயுச்சியம்‌ என்ற, .இப்பரமுத்தியைப்‌ - பெறுவதற்குத்‌ தோற்று 
வாயாக, முதல்நிலைப்‌ பொருளாக உள்ளன. 


நரம்‌ பும்‌ நாடிகளும்‌ 

நமது 'இந்திய மண்ணில்‌ . சமயமும்‌ தத்துவமும்‌ வேறு 
வேறாகப்‌ பிரித்து எண்ணப்படுவதில்லை. அதேபோல்‌ நம்ம 
வர்கள்‌ நாடி நரம்புகளுக்குள்‌ மிகுதியாக வேற்றுமை. சுட்டு 
வதில்லை. ர்‌. 


பொதுவாக நமது உடல்‌ முழுவதும்‌ வட்ல; 
இருக்கிறது. இந்த ஒட்டம்‌ கெழினும்‌ இரத்த நாளங்களர்கிய , 
நாடிகளின்‌ மூலமே நிகழ்கிறது. அதனால்தான்‌ ' மருத்துவர்கள்‌ 
உயிர்‌ ஆற்றலைக்‌ கணிப்பதற்கு இருதயத்தின்‌ துடிப்பையும்‌, 
இரத்த நாளங்களின்‌ தடிப்பை..(நரடித்துடிப்யை)யும்‌ ச்ட்‌ 
கின்றனர்‌. - ர 

எங்கும்‌ நிறைந்தவன்‌ பரம்பெர்கேள்‌. அவன்‌ “மாதொரு 
பாகனாகவே இருந்து :உலக இயக்கத்தை நடத்துகிறான்‌. அந்த 
இயக்கம்‌ :.நம்‌ உடம்பினுள்‌ நரம்புகளின்‌ மூலமாகவே நிகழ்‌ 
கிறது. 
4. புள்ளிருக்கு வேஞூர்‌, “முத்துக்குமார சாமி பிள்ளைத்தமிழ்‌. 


92 


சுருக்கமாகச்‌ சொன்னால்‌, நரம்பு மண்டலத்தின்‌ மூலம்‌ 
சிவபரத்தின்‌ இயக்கமும்‌, இரத்த நாளங்கள்‌ மூலம்‌ உயிரின்‌ 
தொழிற்பாடும்‌ அமைவதாகக்‌ கொள்ளலாம்‌. இயற்கையாகவே 
நாடிகள்‌ புறக்காழ்ப்பும்‌, பெண்மை இயல்பும்‌ உடையன” 
நரம்புகளோ அகக்காழ்ப்பும்‌, இண்மையும்‌ உடையன, உடல்‌ 
முழுவதும்‌ கொடிபோன்று பரந்து கிடக்கும்‌ நாடிகள்‌, கொழு 
கொம்பு போல்‌ ற நரம்புகளைச்‌ சார்ந்தும்‌, பின்னிப்பிணைந்துமே 
விளங்குகின்றன. 

சிவபெருமான்‌ ஒருவனே ஆண்‌ என்றும்‌, உயிர்கள்‌ 
அனைத்துமே பெண்‌ என்றும்‌ சைவஞான நூல்கள்‌ உறுதிபடக்‌ 
கூறும்‌. இவ்வாறு, தலைவி நிலையில்‌ உள்ள உயிர்கள்‌, தலை 
வனாகிய கடவுளைக்‌ கொடிபோலப்‌ பின்னிப்‌ பிணைந்து 
முன்னேறுவதையே கொடிநிலை என்ற சொல்லாட்சியால்‌ 
பண்டைய நம்‌ தமிழ்ச்சான்றோர்கள்‌ குறிப்புரைத்தனர்‌ என்பது 
துணிவு. 
விரிவுரை: 

கொழுகொம்பும்‌ கொடியும்‌: உலகியல்‌ தொடர்பாக நா 
அனுபவிக்கும்‌ எல்லா இன்பங்களும்‌, சிற்றின்பமே. கடவுள்‌ 
தொடர்பால்‌ நாம்‌ பெறுகின்ற இன்பங்கள்‌, பேரின்பப்‌ பகுதி 
எனப்படும்‌. 

உலகியல்‌ சிற்றின்பத்தில்‌ தலைவன்‌, தலைவி என இருப்பது 
போல, இறைமைப்‌ பேரின்பத்திற்கும்‌ தலைவன்‌ தலைவியர்‌ 
உள்ளனர்‌, 

சிவபெருமான்‌ ஒருவனே ஆண்மகன்‌ என்பதும்‌, பிரமா 
விட்டுணு, தேவர்கள்‌, மனிதர்கள்‌ உள்ளிட்ட அனைத்து 
உயிர்களும்‌ பெண்மக்கள்‌ என்பதும்‌ சிவஞான நூல்கள்‌ அறிவுறுத்‌ 
தும்‌ உண்மை. சிவபெருமானுக்கும்‌ முருகனுக்கும்‌ வேறுபாடு 
இல்லை! என்யது கந்தபுராணச்‌ செய்தி. 

உயிர்‌ என்பது, ஒரு வளரும்‌ அறிவுக்‌ கொடி, அது படர்‌ 
வதற்குக்‌ கொழுகொம்பு ஒன்று இன்றியமையாதது. 

நமல்‌ தழல்‌ போல்வான்‌ வாகன காண்டும்‌ நின்றான்‌ 
போதமும்‌ அழிவில்‌ வீடும்‌ போற்றினர்க(கு) அருளவல்லான்‌** 


* கந்தபுராணம்‌. 


சிவபெருமான்‌ உமையம்மையிடம்‌ ௬ ௮வதாக அமைகிறது, இப்பாடல்‌. 


93 


உலகியல்‌ உடலின்பத்தில்‌, பெண்ணாகிய ஒரு. கொடி, 
குன்‌ கணவன்‌ என்னும்‌ கொழுகொம்பைச்‌ சுற்றித்‌ தழுவி 
வளர்கிறாள்‌ அன்றோ? அதே போன்று இறைமை என்னும்‌ 
பேரின்பத்தில்‌ உயிர்‌ என்ற வளருங்‌ கொடியே தலைவி. 
அப்பூங்கொடி தன்னைச்‌ சுற்றிப்‌ படர்வதற்கு, ஏற்றதொரு 
கொழுகொம்பாக நிற்பவர்‌, முருகப்பெருமான்‌, இந்து, அருள்‌ 
நூல்கள்‌ சாற்றும்‌ உண்மை. 


சேவடி படரும்‌ செம்மல்‌ உள்ளமொடு 

நலம்புரி கொள்கைப்‌ புலம்புரிந்(து) உறையும்‌ 

செலவுநீ நயந்தனை யாயின்‌, பலஉடல்‌ 

நன்னர்‌ நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப 

இன்னே பெறுதிநீ, முன்னிய வினையே...... 
என முருகப்பெருமானிடம்‌ நம்மை ஆற்றுப்படுத்தி வாழ்த்து 
கிறார்‌ நக்கீரர்‌2 


**முருகப்பெருமானின்‌ சிவந்த திருவடிகளைப்‌. பற்றிக்‌ 
கொண்டு, 'கொடி போலப்படர்ந்து எழுந்து, முத்தி இன்பத்தில்‌ 
திளைக்க விரும்புகிற உயர்ந்த குறிக்கோளோடு. நன்மையே 
செய்யும்‌ சிவநெறியில்‌ தலைப்படுவாயாயின்‌, முத்திக்கு வாயி 
லாகிய சிவஞானத்தினை இப்பொழுதே வாய்க்கப்‌ பெறுவாய்‌!* 
என்பது இச்செய்யுட்‌ பகுதியின்‌ கருத்து 


இவ்வுண்மையை நமக்கு அறிவுறுத்துவதற்காக, நமது உடம்‌ 
பிலேயே சின்னங்களை அமைந்திருக்கிறார்‌, இறைவன்‌: கல்‌ 
வெட்டில்‌ சான்றுகளை அமைக்கிறான்‌, மனிதன்‌; உடல்‌ வெட்டில்‌ 
சான்றுகளை உருவாக்கியிருக்கிறார்‌, இறைவன்‌. எனவே, 
உயிர்காக்கும்‌ இறைவனது சிறப்புகளை உணர்வதற்கு, 
உடலின்‌ கட்டமைப்பைச்‌ சற்றே நோக்குவோம்‌, ்‌ 


நம்‌ உடம்பில்‌ கொழுகொம்பாகச்‌ சுழுமுனை (Sஓpinal Cord) 
என்ற முதுகுத்‌ தண்டும்‌, படரும்‌ கொடியாகக்‌ குருதி 
நாளங்களும்‌ (Arta & Vena கோக) எவ்வாறு தொழிற்படு 
கின்றன என்பது பற்றிச்‌ சிந்திப்போம்‌. 


2, இருமுருகாற்றுப்படை [62-66] 


94 


முதுகுத்‌ தண்டு, முருகப்பெருமான்‌, தண்டாயுதபாணி: நமது 
முதுகெலும்யுத்‌ தொடரினை 'சனடுருவித்‌ தேர்வடம்‌ போன்ற 
பெரிய தொரு நாடி குமைந்நிருக்கிறது. 72,000 நாடிறரம்பு 
களின்‌ 'தொகுப்பாயெ இதற்குச்‌ சுழுமுனை (Spinal. Cord) 
என்பது பெயர்‌. தண்டுவடம்‌, முதுகுத்தண்டு, எனவும்‌ இதனை 
அழைப்பர்‌, ்‌ 

முதுகுத்தண்டின்‌ உச்சிப்பகுதிக்கு முகுளம்‌ என்பது பெயர்‌ 
நம்‌ அடிவயிற்றில்‌ நாபி அளவில்‌'* மணியூரசும்‌' என்ற விட்டுணுத்‌ 
தானம்‌ (பயக Region) வள்ளது. : முதுகுத்தண்டு என்ற 
சுமுமுனா நாடி, தலையினுள்ளிருக்கும்‌ . முகுளம்‌ முதல்‌ அடி 
வயிற்றிலுள்ள மணியூரசும்‌ வரை நீண்டு. டதெங்குறெது. நம்‌ 
முதுகில்‌ உள்ள இச்சுழுமுனா்‌ தாடியின்‌. அமைப்பை. 'உற்றுநோச்‌ ' 
கினால்‌, அஃது. ஒரு... தண்டினைப்போவ த்‌ தோற்றமளிக்கும்‌. 
*வாமைத்தண்டு' போன்ற, களைகள்‌ இல்லாத மெல்லிய ஒரு 
நெடுங்கோல்‌ தண்டு எனப்படும்‌. அத்தகைய தண்டினை ஆயுத 
மாகக்‌, கையில்‌ (பாணியில்‌) ஏந்திய கடவுள்‌ ஒருவர்‌ இருக்கிறார்‌. 
அவருக்குத்‌ தண்டாயுதபாணி என்பது பெயர்‌; தண்டத்தைக்‌ 
கையில்‌ ஆயுதமாக உடையவர்‌ என்பது பொர்ருள்‌. ்‌ 
வோகதண்மடம்‌: ; மல்‌ 

சிறந்த தவப்பயன்‌ காரண்மாக, மலபந்தம்‌ .நீங்கிப்பேரின்ப 
வேட்கையுற்ற, உயர்ந்த ஆன்மாவின்‌ முதுகுத்தண்டு, மற்ற 
எல்லா மனிதர்களுக்கும்‌ உள்ளது. போன்ற சடமாகிய வெறும்‌ 
நரம்புத்‌ தொகுதியன்று, , அஃது. ஓர்‌. யோகதண்டம்‌ அவரது 
சுழுமுனையில்‌ யோக தண்டாயுதபாணியாக நின்று, அவ்வான்மா 
வைச்‌ சிவநெறியுள்‌ செலுத்தும்‌ செம்மல்‌, முருகப்பெருமானே: 
ஆவார்‌. 
ஆமழூமுகம்‌: EU 

வினைதீங்கி இறைமைப்‌ ': பேரின்பத்தில்‌ விருப்பமுடைய/ 
உயிருக்குத்‌ தாம்‌ யோக தண்டாயுதபாணியாக நின்று முத்திப்‌ 
பேற்றினை அருள்பாலிக்கும்‌ அதே முருகப்பெருமான்‌ , மற்ற 
உயிர்களை வினைப்பயன்‌ அகர்ச்சிக்காக உல௰யல்‌ வாழ்வில்‌ 
தொழிற்படுத்தியும்‌ அருளுகிறார்‌. அப்போது அதே முதுகுத்‌ . 
தண்டில்‌ ஆறு ஆதாரங்களுக்கும்‌ தலைவனாய்‌, ஆறுமுகனாய்‌ 
நின்று அவர்‌ அருள்பாலிக்கறார்‌. 


95 


ஆறு ஆதாரங்களும்‌ முருகப்‌ பெருமானது. ஆறுமுகங்களாயின. 
முதுகுத்தண்டின்‌ கிளைகளாக நெஞ்சுத்‌ தானத்தில்‌, விரிந்துள்ள 
(Thorax Nerves: என்ற்‌) பன்னிரண்டு பக்க நரம்புகளும்‌, 
காக்கும்‌ கந்தனுக்குப்‌ பவது கரங்களாயின, 


சிற்றுமிர்களை உலக முகப்படுத்தும்போது . அறிவுத்‌ 
பன்னிருகை, பச்சை, மயில்‌, பக்கத்இல்‌ இரு: பெண்கள்‌ என்ற, 


உலகியல்‌ ' தோற்றத்தோடு அருள்புஈலிச்கிறார்‌. .... முருசுப்‌. 
பெருமான்‌. மதில்‌ ட்‌ 


பேருயிர்களை மும்மலம்‌, கைந்து 'முத்திப்பேற்றிற்கு 
ஆற்றுப்படுத்தும்‌, போது,, உலகக்‌ கட்டுகளே, இல்லாத; யேசு. 
தண்டாயுதபாணியாகத்‌. தாமே. ஆண்பிக்‌. கோலத்தில்‌; நிஷ்றுடு 
பண்ட்‌ தக்‌ த்திக்‌ 

ஒரே கடவுள்‌; உல்கத்‌: ப்தி ங்கி வல்ரப்ம்ல்‌ 
உயிர்களது ஒடுக்க: நிலையில்‌ யோக தண்டாயுதபாணி; இவ்‌ 
உயரிய கருத்தை. ஓர்‌: உலகியல்‌ ' உவமை: சொண்டு: த்க்‌ 
பொருள்‌: மேலும்‌ எளிதாகும்‌. 


ஆலமரம்‌: ஆலமரத்தில்‌. இரண்டு வகையுண்டு; ஒன்று வட 
அல்மரம்‌, வட்‌ ன்‌ பா க்ப்‌ 

நீண்டு க்கக்‌ னத்‌ உடைய ஆலமரத்தைச்‌ 
சர்தாரணமாக எங்கும்‌, காணலாம்‌., இதற்கு, வடஆல்மரம்‌ 
என்பது; பெயுர்‌. இதன்‌ சிறப்புகள்‌. புல... அவற்றுள்‌ ஒன்று, . 
கரல. அடைவில்‌, அதன்‌: விழுதுகள்‌; நிலத்தில்‌. . வேருன்றித்‌;, 
தளர்ந்த தாய்‌. மரத்தைத்‌, தரங்கத்‌ . தொடங்கும்‌); இவ்வாறு, 
இனவளர்ச்சி என்பது. இவ்வகை: கள்வ 
தொடர்த்து திகழ்கிறது. in 

(எனவே வாழையடி வாழையான இனவளர்ச்சி கருதி 
நாம்‌ தென்புலத்தாரா யெ நம்‌: முன்னோர்களுக்கு, வட. அல்‌... 
மரத்தினடியில்‌, திதிக்‌ காலத்தில்‌. எள்ளும்‌. தண்ணீரும்‌. இறைத்து. 
நினைவு. அஞ்சலி செய்வதை, அர்‌ அவதிகள்‌... நம்‌: “சைவச்‌! 
சான்றோர்‌.) ்‌ கறட 


96 


கல்‌ ஆலமரத்திற்கு விழுதுகள்‌ இரா. இது பெரிதும்‌ 


குறிஞ்சி நிலத்துக்கு உரியது, வீடு பேற்றினை விரும்புவோர்க்குப்‌ 
புகலிடமாவது. 1 


கல்‌ ஆல்‌ மரம்‌ என்யது, சீகண்ட பரமேஸ்வரனே ஆலமர்‌ 
கடவுளாய்‌, யோகத்தில்‌ அமர்ந்து, மறைவல்ல நால்வர்க்கும்‌ 
சின்முத்திரை! காட்டி, அருளுபதேசம்‌ செய்த இடமாகும்‌. 
சைவ வரலாறுகளில்‌ இதற்கான சான்றுகள்‌ பல உள்ளன. 


இவ்வாறு விழுதுகள்‌ நிறைந்த வடவால்மரம்‌, பன்னிருசை 
வேலவனை நினைவுக்குக்‌ கொணர்ந்து, பண்டு தொட்டு ' இன்று 
வரையுள்ள, சங்கிலித்‌ தொடர்‌ போன்ற, விரிந்து பரந்த உலக 
வாழ்வின்‌ தொடர்ச்சிக்கு உவமையாக நிற்கும்‌. 


விழுதுகள்‌ இல்லாத "கல்லால மரம்‌, யோக தண்டாயுத 
பாணியை நினைவுக்குக்‌ கொணர்ந்து இன்று தொட்டு எதிர்கால 
முத்தி இன்பப்‌ பேறுவரையுள்ள, குவிந்த, நிலைத்த பேரின்ப 
மாகிய உண்மைப்‌ பெருவாழ்வுக்கு உவமை கூறும்‌ 


தெய்வீகக்‌ கொடிகள்‌: கொழுகொம்பைச்‌ சுற்றி ஏறுகின்ற 
கொடிகளாய்‌, நமது உடம்பில்‌, சுழுமுனையைச்‌ சுற்றி இரண்டு 
இரத்த நாளங்கள்‌ பின்னிப்‌ பிணைந்து செல்லுகின்றன. ஒன்று 
தூய இரத்த தாளம்‌ (&௦:&) மற்றது அழுக்கு இரத்த நாளம்‌ 
(Vena Cava). 


இவையே போன்று முருகனா கொழுகொம்பைச்‌ சுற்றி, 
வள்ளி தெய்வயானை என்ற இரு கொடிகள்‌ படர்ந்திருக்கன்றன 
முருகன்‌, பரசிவத்தின்‌ பிள்ளை வள்ளி தெய்வயானை என்பார்‌, 
இருவரும்‌ இறைவனாக்ய முருகனை இருமருங்கும்‌ தழுவி 
நிற்பவர்கள்‌;  ஆன்மவர்க்கத்இின்‌ பிரதிநிதிகள்‌ தவநெறி 
திற்கும்‌ உயிர்கள்‌ அனைத்தும்‌ இறைவன்‌ திருவடியை இவ்வாறு! 
PEE அர பர்‌ 
1. சின்முத்திரை: கையிலுள்ள ஜந்து விரல்களில்‌, பெருவிரல்‌ இறை 
வனையும்‌, சுட்டுவிரல்‌ ஆன்மாவையும்‌, ஏனைய மூன்று விரல்களும்‌ மும்மலங்‌ 
களையும்‌ உணர்த்தும்‌, இயல்பாக மும்மவப்‌ பிணிப்புள்ள உயிர்‌ அவற்றின்‌ 
நீங்கி இறைவன்‌ திருவடியை நாடினால்‌ இறைவன்‌ மனமுவந்து 
அவ்வான்மாவுக்கு அருள்புரிவான்‌ என்பது பெருவிரலும்‌ சுட்டு விரலும்‌ 
இணைந்து நிற்கும்‌ சின்முத்திரையின்‌ குறிப்பாகும்‌. 


97 


கான்‌ பற்றி முன்னேறுின்‌ றன என்பதை நமக்கு உணர்த்தி 
நிற்கும்‌ தெய்வச்‌ சின்னங்கள்‌ இவர்கள்‌. 


தெய்வயானை: மருதநிலத்துக்குத்‌ தலைவன்‌ இந்திரன்‌! எனத்‌ 
தொல்காப்பியர்‌ கூறுவார்‌. நமது மனித உடம்பில்‌, இருதயம்‌ 
என்ற நெஞ்சுத்தானமே மருதநிலம்‌ என முன்னரும்‌ கண்டோம்‌. 
இந்திரனது மகள்‌, தெய்வயானை, 


தெய்வயானை சிவந்த நிறத்தினள்‌. முருகனது முதல்‌ 
மனைவி யாதலால்‌ அவரது . இடப்பாகம்‌ தழுவியவள்‌. 
இருதயமாகிய தேவலோகத்திலிருந்து செங்குருதியாகிய 
அளப்பரிய வளங்களைநமது உடம்பின்‌ மூலைமுடுக்குகளுக்‌ 
கெல்லாம்‌ கொண்டு செல்லுபவள்‌. 


வள்ளியம்மை: நாம்‌ கைகால்‌ முதலிய செயற்கருவிகளாலும்‌, 
கண்காது முதலிய அறிவுக்‌ கருவிகளாலும்‌, இடையறாது வேலை 
செய்து கொண்டே இருக்கிறோம்‌. நாம்‌ இவ்வாறு வினை 
செய்கின்றமையால்‌, உடல்முழுவதும்‌ பரவிய செங்குருதி, 
ஆங்காங்கே அழுக்கேறி, நீலதிறமாக .மாறுநிறது. 


உடலில்‌ எங்கேனும்‌ அழுக்கு இரத்தம்‌ தங்கினால்‌, (ODEMA 
போன்ற) பல நோய்கள்‌ துன்புறுத்தும்‌. அழுக்கு இரத்தம்‌ 
அவ்வப்போது தரய்மை பெறுதல்‌ வேண்டும்‌. அவ்வாறு துரய்மை 
செய்வதற்காக நீலநிற அழுக்கு இரத்தத்தை உடம்பின்‌ பல 
பகுதிகளிலிருந்தும்‌ மீண்டும்‌ இருதயத்திற்குச்‌ சிரைகள்‌ (Vena 
Cava) மூலம்‌ கொண்டு வந்து சேர்ப்பவள்‌, வள்ளியம்மை, 


உயிர்களாகிய நாம்‌, இடையறாது செய்கிற வினைகளின்‌ 
விளைவான (ஆகாமிய விசைகளை) வருவினைகளைக்‌ களை 
வதற்கு, முருகப்பெருமானிடம்‌ பரிந்துரை செய்பவள்‌, வள்ளி 
யம்மை, எனவே தெய்வயானையை விட வள்ளியம்மையிடம்‌ 
நாம்‌ ஒருபடி அதிக ஈடுபாடு கொள்ளுகிறோம்‌. 


1. வேந்தன்‌ மேய தம்புனல்‌ உலகம்‌ - தொல்‌, அகத்திணை, சூத்‌ - 4 


98 


வள்ளியம்மையும்‌ தெய்வயானையும்‌ நம்போன்ற உயிர்களே, 
அவர்கள்‌ முருகன்‌ இிருவடிசேரக்‌ கடுந்தவம்‌ செய்தனர்‌. அதன்‌ 
பயனாகக்‌ கொடிபோலப்‌ பின்னி முரகப்பெருமானாகிய கொழு 
கொம்யைச்‌ சார்ந்து, தெய்வநிலை எய்தினர்‌, அவர்களைப்‌ 
போன்றே நாமும்‌, ஒவ்வொருவரும்‌, முருகப்பெருமானைச்‌ 
சார்ந்தால்‌, முத்திப்‌ பேறு பெறலாம்‌! என்பது ஆன்றோரது 
ஆழ்ந்த அனுபவ வழி அறிவுரை, 


ஒளி ஈர்ப்பான்‌, கொடி மரம்‌, முதுகுத்தண்டு: எங்கோ 
தொலைவில்‌, நிகழ்ச்சிகள்‌ ஒளிபரப்பப்‌ படுகின்றன. அவை 
நுண்ணிய மின்‌ அலைகளாக (Miro mignhet waves) வரன்‌ 
வெளியில்‌ பரவுகின்றன. நாம்‌, நம்‌ வீட்டில்‌ உள்ள்‌ தொலைக்‌ 
காட்சி (ா௪evi$ர0n) சுருலிக்கு ஓர்‌ ஒளி ஈர்ப்பான்‌ (கர்வ) 
அமைக்கிறோம்‌. அது விண்வெளியில்‌ பரவியிருக்கும்‌ நுண்ணிய 
மின்‌ அலைகளை வாங்சி, நமது தொலைக்‌ காட்சிப்‌ பெட்டியில்‌ 
பருமையான்‌ நிகழ்ச்சகளாகக்‌ காட்டுகிறது. . அவ்வாறு காட்சி 
களை ஈர்த்து வெளிப்படுத்தும்‌ வகையிலே பெட்டியின்‌ உள்‌ 
அமைப்பும்‌ செவ்விதே காக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 

அதே போன்றுதான்‌, . திருக்கேர்யில்களில்‌ சுவாமி அம்மன்‌ 
திருவுருவங்களிலிருந்து இறைமையின்‌ நுண்ணிய அருட்கதிர்கள்‌ 
வெளிப்பட்டு எப்போதும்‌ இருவருள்‌ வடிவில்‌ திருக்கோயில்‌ முழு 
வதும்‌ பரவி நிற்கின்றன. சுவாமி அம்மன்‌ திருமுன்‌ (சந்நிதி) 
தத்திதேவருக்குப்‌ பின்னால்‌ அமைந்துள்ளது, கொடிமரம்‌; அஃது 
அவ்‌ அருள்கதிர்களை ஈர்த்துத்‌ தன்‌ அருகில்‌ வீழ்ந்து வணங்கு 
வோரது சிரசினுள்‌ செலுத்துகிறது. 

அவ்வாறு நமது உடலினுள்‌ செலுத்தப்பட்ட ஒரூ அருட்‌ 
கதிர்களை ஈர்த்து நல்லபயனைத்‌ தருவதற்கு, நம்‌ உடலிலும்‌ 
ஓர்‌ உள்‌ ஈர்ப்பிரன்‌ (நரக! றாக) இருக்கறது. அதற்கு 
மைய நரம்பு மண்டலம்‌ {Central Nervous 895120) என்பது 
பெயர்‌. இது பெருமூளை, சிறுமூளை, நடுமூல்ள்‌ என்ற முன்று 
மூளைப்‌ பகுதிகளைச்‌ ரசினுள்ளும்‌, சுழுழுனைநாடியை முதுகு 
எலும்புத்‌ தொடரிலுள்ளும்‌ கொண்ட ஓர்‌ ஓங்கார அமைப்பு. 

1 முத்திக்‌[க] ஒரு வித்துக்‌ குருபரன்‌” எ அருண௫ூரியார்‌ இருப்பரங்குன்றம்‌ 
திகுப்புகழ்ஃ 


99 


புருவ நடு தொடங்கி அடிவயிறு வரை விரிந்துள்ள இம்மைய 
நரம்பு மண்டலம்‌, பெண்களது முன்தலை தெடங்கி, இடுப்பு 
வரை வாரித்‌ தொங்கவிடப்பட்ட தலைமுடிப்‌ பின்னலை 
ஒத்திருக்கும்‌ இதனுடைய அளப்பரிய ஆற்றலை மேல்வரும்‌ பிற 
பகுதிகளிலும்‌ வரைபடத்திலும்‌ விளங்கக்‌ காண்க. ர்‌ 


எனவே, நாம்‌ ஒவ்வொருவரும்‌, சிவாலயங்சுளில்‌, கொடிக்‌ 
கம்பத்திற்கு இப்பால்‌, முறைப்படி, தரையில்‌ வீழ்ந்து: வணங்க 
வேண்டுமென்பதை ஆன்றோர்‌ வலியுறுத்தியுள்ளனர்‌. 


நந்தனும்‌ கந்தழியும்‌: கந்து என்றால்‌ *யாக்கை மூட்டு” 
எனப்‌ பொருள்‌ கூறுகிறது, சூடாமணி நிகண்டு. யாச்கை என்பது 
தசை, எலும்பு, நாடி, நரம்புகளால்‌. ஆக்கப்பட்ட உடல்‌. மூட்டு 
என்றால்‌ என்ன? . 

துணியை மூட்டித்‌ தரும்படி தையற்காரரிடம்‌ கூறுகிறோம்‌. 
அவரும்‌ அதனை அழகாகத்‌ தைத்துத்தருகிறார்‌. எனவே 
மூட்டுதல்‌ என்றால்‌ தைத்தல்‌, உருவாக்குதல்‌ என்பன பொருள்‌. 

நாம்‌ எல்லோரும்‌ உயிர்கள்‌; நமக்குக்‌ கந்து என்ற 
இவ்வுடலை உருவாக்‌ அருளும்‌ தையல்காரன்‌! கந்தன்‌, 
அவனே முருகப்பெருமான்‌ என்பது எல்லோரும்‌ அறிந்த 
உண்மை. 


விக்கனங்களை (இடர்களை)ப்‌ பெருக்கியும்‌ களைந்தும்‌ 
அருள்‌ புரிபவன்‌ விக்கினேஸ்வரன்‌ அதே போன்று, கந்து என்ற 
நமது இந்த உடம்பினை நமக்குத்‌ தந்தும்‌, இதனைக்‌ காத்தும்‌, 
பின்னர்க்‌ கரந்தும்‌ இறுதியில்‌ அழித்தும்‌ விளையாடுபவன்‌ 
கந்தன்‌. ஆக்கலும்‌ அழித்தலும்‌ ஆகிய இரண்டுமே தலைவனது 
பண்புகளன்றோ? 

கந்தனையே பற்றுக்‌ கோடாகக்‌ கொண்டு, : உயிர்களாகிய 
நாம்‌ அவனது இருவடியைக்‌ கொடி. .போன்று பின்னிப்‌ 


4. தையல்காரன்‌? ௮) தசை, எலும்பு, நாடி நரம்புகளைக்கொண்டு, 
நமது உடம்பினைத்‌ தைத்து உருவமக்கியவன்‌ 
ஆ) வள்ளி தெய்வயானை யாகிய தையலரைத்‌ தன்‌ 
பக்கத்தில்‌ ௮ணைத்தவன்‌. 
இ) திருச்செந்தூர்த்‌ திருப்புகழ்‌ - அருண உரியார்‌. 


100 


பிணைந்து நிற்குங்கால்‌, அத்தகைய ரிய உயிரைச்‌ செம்மைப்‌ 
படுத்தி, அதன்‌ இருவினைசளையும்‌ அவற்றின்‌ பயனாகிய 
இன்ப துன்பங்களையும்‌ களைந்து, பிறப்பு இறப்புச்‌ சுழற்சியை 
அறுத்துக்‌ சுந்இனை அழிப்பவனும்‌ கந்தனே. 


இவ்வாறு, [வினைப்பயன்களை அனுபவிக்கும்‌ கருவியாக 
நமக்கு உடம்பினை ஆக்கித்‌ தருபவனும்‌ சுந்தன்‌; உரியகாலத்தில்‌ 
நியதிப்படி நாம்‌ இன்பதுன்பங்களை நுகர்ந்து கழிப்பதற்காக 
நம்‌ உடம்பினைக்‌ காத்தருளுபவனும்‌ கந்தன்‌; வினை நீங்கிய 
காலத்து தம்‌ உடம்பினை அழிப்பவனும்‌ சுந்தன்‌, 


இவற்றுள்‌ உயிரது வினைநீங்கிய நிலையில்‌ கந்து அழிக்கப்‌ 
பெறுகிற சிறப்பினைக்‌ கந்தழி என்ற சொல்லாட்சியால்‌, தொல்‌ 
காப்பியர்‌ உறுதிப்படுத்துறார்‌. 


வள்ளி: என்றால்‌ ௮ணிகலன்‌ எனப்‌ பொருள்‌ உரைக்கிறது. 
கூடா மணி நிகண்டு. 


ஆழ்கட்லில்‌ வாழும்‌ சிப்பியில்‌ முத்து விளைகிறது. அது 
சிப்பியின்‌ உள்ளேயே இருந்துவிட்டால்‌ யாது பயன்‌? சிப்பியின்‌ 
உடம்பாகிய கூட்டிலிருந்து விடுபட்டுக்‌, கலை நிறைந்த ஒரு: 
சிற்பியின்‌ கையில்‌ சேர்ந்த பிறகுதான்‌, முத்து, ஓர்‌ உயர்ந்த 
அணிகலனாக மிளிர்கிறது. 


அதே போன்று உயிர்‌ என்பது ஒரு நல்முத்து; அது மாயை 
என்னும்‌ இந்த உடல்‌ கூட்டிற்குள்‌ சிறைப்பட்டுச்‌ கிடக்கிறது. 
முருகனைச்‌ சார்ந்து நின்று, தனது கந்து (உடம்பு) அழிக்கப்‌ 
பெற்றால்தான்‌, நல்முத்தாகிய உயிர்‌, முருகனுக்கு ஏற்ற வஷ்ளி 
(அணிகலன்‌) ஆச்‌ சிறப்புறும்‌. இவ்வாறு முருகன்‌ திருவடியை 
அடைந்த உயிர்‌, பேரின்பத்தில்‌ திளைக்கிறது. 
முத்திப்பேறு: 


கூடாக சிப்பியிலிருந்து விடுபட்டு உயர்நிலை அடைகிற 
முத்தினைப்போன்று, அறிவு மேம்பட்ட உயிர்‌ தனது உடற்‌ 
கூட்டிலிருந்து விடுபட்டு இறையடி சேருகிறது இங்கனம்‌ முத்‌ 
தினைப்‌ போன்று, உயிர்‌ பெறுகிற நிலைத்த பேரின்பத்தை 
முத்திப்‌ பேறு என மொழிந்தனர்‌, ஆன்றோர்‌. 


10] 


இவ்வாறு உயிரது முத்திக்கு வித்தாகும்‌ முருகனை 
முத்தையா, முத்துக்குமரன்‌ என்ற பெயர்களாலும்‌ பரவித்‌ 
துதிப்பது தமிழர்‌ மரபு. அவன்‌ தானாகவே விரும்பி மணந்த 
இச்சா சத்திக்கு, வள்ளி என்பது பெயர்‌. 


அப்பனுக்குப்‌ பிளை: சரண்‌ எனத்‌ தம்‌ திருவடியில்‌ வீழ்ந்த 
பிறைச்‌ சந்திரனைத்‌ தம்‌ திருமுடியில்‌ அணியாசச்‌ சூடினார்‌, 
கருணையே வடிவான சிவபெருமான்‌. இது சைவ வரலாறு. 
அறிவு மேம்பட்டு மெய்யடிமை பூண்ட உயிர்‌ இறைவனது 
அணிகலனாகிறது என்பதற்கு இஃது ஒரு சான்றாகும்‌. காலில்‌ 
விழுந்தவனைத்‌ தலையில்‌ தூக்கி வைத்துக்‌ கொண்டு ஆடுகிற 
அத்தகு அட்பனது நெற்றிக்‌ கண்ணிலிருந்து தோன்றியவர்‌ 
முருகப்பெருமான்‌. ட்‌ 


ஒரு சமயம்‌ சூரபதுமன்‌ மயிலாகவும்‌, சேவலாசுவும்‌ இரு 
கூறாகி முருகப்பெருமானைத்‌ தாக்க முனைந்தான்‌. வள்ளன்மை 
மிக்க அவரோ, மயிலை ஊர்தியாகவும்‌ சேவலைக்‌ கொடியாகவும்‌ 
ஏற்றருளினார்‌. அவரே வள்ளல்‌; அவரைச்‌ சார்ந்த உயிர்கள்‌ 
அனைத்தும்‌ வள்ளி. 


கந்தழிக்கப்பட்ட ஆன்மா, இவ்வாறு இறைவனுடைய இரு 
ஆபரணமாகும்‌ விழுப்பத்தினை வள்ளி என்ற சொல்லாட்சி 
யால்‌ தொல்காப்பியர்‌ சிறப்பிக்கிறார்‌. 


வடுதீங்கு சிறப்பு: - வடு என்றால்‌ குற்றம்‌ அல்லது மலம்‌ 
என்பது பொருள்‌. ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என்ற மூன்றையும்‌ 
மலங்கள்‌ என்பர்‌ அருளாளர்‌. இவற்றுள்‌, உயிரை அநாதிகாலந்‌ 
தொட்டே பிணித்து நிற்பது ஆணவ மலம்‌ என்றும்‌, ஆணவத்‌ 
தின்‌ தொடர்பால்‌ தன்‌ அறிவு முடங்கிய உயிர்‌, தன்‌ முனைப்‌ 
போடு செய்கிற வினைகள்‌ கன்மமலம்‌ என்றும்‌, இவற்றினின்று 
விடுபடுதற்கான, அனுபவ விளக்கத்தைப்‌ பெறுதற்காக இறைவன்‌ 
உயிருக்கு அருளிய உடல்‌, உலகம்‌ முதலியன, மாயாகாரியம்‌ 
என்றும்‌ சைவ சாத்திரங்கள்‌ சுட்டிக்‌ காட்டுகின்‌ றன. 

உயிர்களாகிய நம்மைச்‌ சூழ்ந்துள்ள இக்குற்றங்கள்‌ நீங்கி 
னால்தான்‌ நாம்‌ நிலையான பேரின்பத்தை அடைய முடியும்‌, 
நாமாகவே அக்குற்றங்களை நீக்கிக்‌ கொள்ளும்‌ ஆற்றல்‌ நமக்கு 


102 


இல்லை. இபல்பாகவே குற்றங்களின்‌ நீங்கிப கடவுளாகிய 
பரசிவம்‌ ஒருவரால்தான்‌, நம்மைப்‌ பிணித்துள்ள குற்றங்களை 
நீக்கமுடியும்‌, 

பரசிவம்‌ என்பது எவ்விதத்‌ தொழிற்பாடுமில்லாது சும்மா 
இருக்கும்‌ தனிப்‌ பெருநிலை; முருகன்‌ என்பது நமக்காகத்‌ 
தொழிற்படுநிலை. இரண்டிலும்‌ கடவுள்‌ தன்மையால்‌ வேறுபாடு 
இல்லை என்பதை முன்னறாம்‌ கண்டோம்‌. எனவே நமது 
உலூயல்‌ தொடர்பான வாழ்வில்‌ முருகப்‌ பெருமானே நமது 
மலக்குற்றங்களைக்‌ களைகிறார்‌ என்பது பெறப்படும்‌. 


மலப்பிணிப்பின்‌ அடிப்படையில்‌, உயிரினத்தைச்‌ சைவ 
ஞானநூல்கள்‌! மூன்றாக வகைப்படுத்தும்‌. அவை, சசுலர்‌, 
பிரளயாகலர்‌, விஞ்ஞானகலர்‌, என்பன, 


ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என்ற. மூன்று மலங்களாலும்‌ 
முடக்கப்பட்டு, இவ்‌ உலகில்‌, உடம்பு, கருவி கரணங்களோடு, 
இன்பதுன்பங்களை நுகர்ந்து திரியும்‌ நம்போன்ற ஆன்மாக்கள்‌ 
சகலர்‌” எனப்படுவர்‌. 


மும்மலங்களுள்‌, மாயையின்‌ கட்டு நீங்கவிட ஏனைய 
இரண்டு மலங்களின்‌ பிணிப்பு உடையோர்‌, “பிரளயாகலர்‌! எனப்‌ 
படுவர்‌, 


ஏனைய இரண்டும்‌ ஒடுங்கி விட, ஆணவமலம்‌ ஒன்று 
மட்டுமே, ஆற்றல்‌ இல்லாது ஒடுங்கிப்‌ பெயரளவில்‌ தொடர்ந்து 
நிற்க, இறையருள்‌ வயப்பட்ட ஆன்மாக்கள்‌" விஞ்ஞானகலர்‌? 
எனப்படுவர்‌. 3 


இவர்களுள்‌ ஊழ்வினைப்‌ பயனை நுகர்ந்து தொலைத்தற்‌ 
பொருட்டு, உலக வாழ்வினில்‌ உழன்ற போதிலும்‌, முருசுப்‌ 
பெருமானையே கொழுகெம்பாஃப்பற்றிக்‌ கொடிநிலையில்‌ 
பரவத்‌ தொடங்கும்‌ ஆன்மாக்களாயெ சகலரும்‌, 


அப்பெருமானது அருளால்‌ தமது அகத்தே பொறிபுலன்கள்‌ 
ஓடுங்கப்‌ பெற்ற நிலையில்‌, கடவுள்‌ பற்று மிகுதிகாரணமாகக்‌ 
கந்துஅழிக்கப்பட்ட உயர்ந்த ஆன்மாக்களாதிய பிரனயா 
“கலரும்‌, 


103 


மெய்த்தவத்தால்‌ சிவஞானத்‌ தெளிவற்று முதிர்ந்து முருகப்‌ 
பெருமானுக்கு வள்ளி என்றவாறு மேனிலைக்கு . உயர்ந்த 
ஆன்மாக்களாகிய விஞ்ஞானகலரும்‌ வடுநீங்கு சிறப்புடையவர்கள்‌ 
எனத்‌ தொல்காப்பியர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


கடவுள்‌ வாழ்த்தொடு கண்ணிய வருமே: 


தெய்வ நிலையை இரண்டாக வகைப்‌ படுத்துவது சைவ 
மரபு. ஒன்று சம்பு பக்கம்‌; மற்றது அணுபக்கம்‌. 


சம்பு பக்கம்‌: சிவபெருமானைப்‌ பரம்பொருனாகக்‌ 
கொண்டிருப்பது சைவ சமயம்‌. பரம்பொருள்‌ ஒன்றே என்பது 
சைவ சமயக்‌ கோட்பாடு, ஒன்றே யாயினும்‌, : &மிர்கள்£ சிய 
நமது அறிவு வேறுபாட்டிற்கு ஏற்பப்‌ பல வடிவங்களைக்‌ 
கொள்ளுறொர்‌ இறைவன்‌. சிவன்‌, சத்தி, கூத்தரசன்‌, ஆலமர்‌ 
கடவுள்‌, பிள்ளையார்‌, முருகன்‌ முதலிய பலவும்‌, நம்‌ பொருட்டு 
இங்ஙனம்‌ எளிவந்த சவவா த தில, 


ஈ்ரற்றமாம்‌. வையக்திதின்‌ -வெவ்வேறே வந்தறிவாம்‌!* 
தேற்றனே!! என்ற ம்ரணிக்ச்வாச்கர்து வாழ்த்துரை, 'இறை 
வன்து எளிவந்த இத்தன்மையைச்‌ சற்‌.யிக்கும்‌. 

சிவபெருமான்‌ கொள்ளுகிற உருவத்‌ இருமேனிகள்‌ பல 
வற்றையும்‌, நாம்‌ கடவுள்‌ என்‌ வாழ்த்தி வண்ங்குகிறோம்‌ 
அங்ஙனம்‌ (இறைவனை வாழ்த்துதற்கு உரிய பல்லாயிரம்‌ இரு 
ஹரம்ங்களுள்‌ “சம்பு” என்பதும்‌ ஒன்று, எனவே இறைவன்‌ து 
எளிவந்த வடிவங்களைச்‌ சம்பு பக்கம்‌ என்று அழைத்தனர்‌, 
ஆன்றோர்‌. 

அணுமக்கம்‌: ஒவ்வொரு நொடியும்‌; உயிர்‌, அறிவால்‌ 
(முன்னேறுகிறது. படிமூறையில்‌ சிறிது சிறிதாக வளர்ந்த உயிர்‌ 
ஒருகால்ததல்‌ சவ்ஞானத்‌ தெளிவு பெற்று முத்திப்‌ பேறு 
எய்துகிறது. திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, சுந்தர 
மூர்த்தி, மாணிக்க வாசகர்‌ முதலிய பலகோடி மெய்யடியார்கள்‌ 
இவ்வாறு சிவசாயுச்சிய முத்தி நிலையினைப்‌ பெற்றிருச்‌ 
கிறார்கள்‌. 


1, திருவாசகம்‌ - னன 


104 


உயிருக்கு உள்ளது சிற்றறிவு, அதனையும்‌ முடக்கி உயிரின்‌ 
வியாபகத்தை அணு அளவினதாக ஆக்கிவிடுகிறது, ஆணவம்‌ 
என்ற இருள்மலம்‌. எனவே ஆணவச்‌ சார்புடைய உயிரை, 
“அணு' என்றே அழைத்தனர்‌ அருளாசிரியர்கள்‌, ஆணவ மலப்‌ 
பிணிப்புகள்‌ நீங்கித்‌ தெய்வத்‌ தன்மையுறுநெ ஆன்மாக்களை 
அணுபக்கம்‌ என்று அவர்கள்‌ சுட்டி உரைத்தனர்‌, 


கொடிநிலை, கந்தழி, வள்ளி என்ற மூவகை உயிர்களும்‌ 
முருகன்‌ திருவருளால்‌ மலக்குற்றங்கள்‌ நீங்கப்பெற்றுத்‌ தூய 
ஆன்மாக்களாய்த்‌ தெய்வ நிலை எய்தியவை, உலகியலில்‌ 
உழலும்‌ நம்முடைய 8ழ்மையை நோக்க இவ்வான்மாக்கள்‌ மிக 
மிக உயர்ந்தவர்கள்‌; எனவே கடவுளோடு வைத்துப்‌ போற்றத்‌ 
தக்கவராவர்‌. 


இதனால்‌, இறைமையைப்‌ பற்றுக்‌ கோடாகக்‌ கொண்டு, 
படிமுறையில்‌ வளர்ந்து வரும்‌ ஆன்மாக்களும்‌, பற்றறுத்துப்‌ 
பிறவி நீக்கம்‌ பெறுகற சீவன்முத்தான்மாக்களும்‌ பரமுத்தி 
இன்பத்தில்‌ இளைக்கிற உயர்சிறப்புடைய ஆன்மாக்களும்‌ குரு 
மார்களாகச்‌, சம்பு பக்கக்‌ கடவுளரோடு சேர்த்து, வாழ்த்தி 
வணங்கத்‌ தக்க அணுபக்கக்‌ கடவுளராவர்‌ என்பது தொல்‌ 
காப்பியரது அறிவுரையாகும்‌. 


சைவ இலக்கிய நூல்களில்‌, கடவுள்‌ வாழ்த்தினைத்‌ 
தொடர்ந்து, சமய சந்தான குரவர்களுக்கான வாழ்த்துகள்‌ 
அமைந்திருப்பது, தொல்காப்பியரது இவ்விலக்கணத்துக்குச்‌ 
சான்று பகரும்‌ இலக்கியமாகும்‌. 


தொகுப்யுரை: 

தொல்காப்பியர்‌ இந்த நரற்பாவினைக்‌ கொண்டு, சைவ 
சித்தாந்தத்தின்‌ ஒரிய பல கோட்பாடுகளைத்‌ தளிவாக 
உணர்த்துகிறார்‌. அவற்றைத்‌ தொகுத்து நோக்குவோம்‌. 


ஆன்மா என்பது, அறிவுப்பொருள்‌ ஆயினும்‌, அது சிற்றறிவு 
ஆன்ம அறிவின்‌ வளர்ச்சி, ஒரறிவுப்‌ பொருளாகிய செடிகொடி 
கனவில்‌ தொடங்குவறைது. ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு, ஐயறிவு 
என அது படிமுறையில்‌ வளரும்போது, அறிவுக்கு ஏற்ற உடம்‌ 
மினை (கந்தனை) உயிர்‌ அவ்வப்போது பெறுகிறது. 


105 


ஒவ்வொரு கந்தாக அழிந்து புதிய சுந்தினைப்‌ பெற்று 
ஆறாவது அறிவாகிய மனத்தினைப்‌ பெற்றதனால்‌ மனிதனா 
கிறது. 


மனித உடலிலுள்ள உயிரும்‌, தத்துவ அறிவு, ஆன்ம அறிவு, 
இறைமை உணர்வு! எனப்‌ படிமுறையில்‌ வளர்ந்து வருகிறது, 


அப்போது அது கொழுகொம்பினைச்‌ சுற்றிச்சூழ்ந்‌ த கொடி 
நிலைக்கு உயர்கிறது; கந்து முழுமையாக அழிக்கப்‌ பெறுகிறது 
ஆதலால்‌, கடவுளுக்கு அணிகலனாகிறது. 


ஒவ்வொரு நிலையிலும்‌ கடவுளரோடு சேர்த்துச்‌ சிந்தித்து 
வாழ்த்தத்‌ தக்க சிறப்புடைய தாகிறது, 

தொல்காப்பியர்‌ அறிவுறுத்தும்‌. சீரிய இக்கருத்துக்களைச்‌ 
சைவசித்தாந்த சாத்திரங்கள்‌ எவ்வாறு கூறுகின்றன - என 
நோக்குவோம்‌: 


1 முப்பொருள்‌ உண்மை: 


இறை; பரசிவம்‌ என்பது தனிப்பெரு நிலை; முருகன்‌ 
என்பது பொது (அல்லது, தொழிற்‌ படு) நிலை, 


உயிர்‌: ஒரறிவு மூதல்‌ ஆறறிவு வரை கருவிகளை உடை 
யனவும்‌, அதற்கும்‌ மேலாகச்‌ சிவஞானத்‌ தெளிவு பெற்றவை 
யுமான கோடானுகோடி ஆன்மாக்கள்‌. 


தளை: வடு, குற்றம்‌, பாசம்‌, கட்டு, மலம்‌, இருள்‌ எனப்‌ 
பலவாறு அழைக்கப்படுவனவும்‌, உயிரினத்தை இறைஇன்பத்‌ 
திற்குச்‌ செல்ல விடாது மறைத்தும்‌, தடுத்தும்‌, மயக்கியும்‌ 
நிற்பனவு மான பந்தங்கள்‌. 

இவை மூன்று பொருள்களும்‌, எக்காலத்திலும்‌ உள்ள 
நிலையான பொருள்கள்‌ என்பது சைவத்தின்‌ அடிப்படையான 
கொள்கை. இவற்றை முறையே, கடவுள்‌ என்ற சொல்லாலும்‌ 
கொடிநிலை, கந்தழி, வள்ளி என்ற சொற்களாலும்‌ வடு என்ற 
சொல்லாலும்‌ தொல்காப்பியர்‌ அறிவுறுத்துகிறார்‌. 


1 இதனைப்‌ பாசஞானம்‌, பசுஞானம்‌, பதிஞானம்‌ எனப்‌ பகர்வர்‌, சைவ 
ஞான நூலார்‌. 


106 


இவ்வாறு, சைவசித்தாந்தத்தின்‌ பதி.பசு. பாசம்‌ என்ற 
முப்பொருள்‌ உண்மைக்‌ கோட்பாடு, தொல்காப்பியரால்‌ 
மற்றொரு வடிவில்‌ உரைக்கப்படுகிறது” 


2. சார்ந்ததன்‌ வண்ணமாவது உயிர்‌: உயிர்‌ எந்தப்‌ பொருளைச்‌ 
சார்ந்து நிற்கிறதோ அந்தப்‌ பொருளையே தனக்குப்‌ புகலிட 
மாகச்‌ சார்ந்து அதிலேயே மேன்மேலும்‌ அழுந்திங்‌ பாசத்தோடு 
சேர்ந்து பாசமாகவும்‌, இறையோடு சேர்ந்து இறையாகவும்‌ 
நிற்கும்‌ இயல்புடையது. 


பண்டைக்‌ காலந்‌ தொட்டுப்‌ பாசங்களால்‌ பந்திக்கப்‌ 
பட்டிருந்த உயிர்‌, குற்றமுடையது. தளைகள்‌ நீங்கி இறை 
மையை அடைய விரும்பும்‌ உயிர்‌, வடுநீங்கு சிறப்புடையது. அது 
கொடிபோல்‌ படர்ந்து இறைவனது திருவடியைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு மேலே உயர்கிறது எனச்‌ சைவ நெறியில்‌ குறிப்பிடு 
கிறார்‌ தொல்காப்பியர்‌, 


8. வினை என்னும்‌ வித்து: நல்வினை தீவினைகளாகிய 
இரண்டும்‌ இருள்‌ சோர்‌ இருவினைகளாம்‌. இவை தளைகள்‌ 
என்றும்‌ வடுக்கள்‌ என்றும்‌ சுட்டப்‌ படுவன. வினைகளே 
உயிர்களது பிறப்பு இறப்புச்‌ சுழற்சிக்கு வித்தாவன. இவை 
ங்கிய உயிர்‌, மீண்டும்‌ பிறப்பதில்லை. எனவே வினையின்‌ 
நீங்கெ உயிர்களுக்கு உடல்‌ என்ற மாயா இயந்திர தனு மாயப்‌ 
பொறி (Mechanical Device) தேவையில்லை. சிவாகமங்கள்‌ 
கூறும்‌ இவ்‌ உண்மையைக்‌ கந்தழி என்ற சொல்லாட்ரி மூலம்‌. 
தொல்காப்பியர்‌ அறிவுறுத்துகிறொர்‌ 


4 வடுடீங்கு சிறப்பு: தம்‌ இருவடியில்‌ வீழ்ந்து சரண்‌ 
அடைந்த பிறைச்‌ சந்திரனைத்‌ தமது இருமுடியில்‌ அணியாகச்‌ 
சூடினார்‌, சிவபெருமான்‌. இயல்பாக, வடு உடையது சந்திரன்‌. 
கலைகள்‌ தேயத்‌ தேய வடுவும்‌ தேய்ந்தது. இவ்வாறு வடுத்‌ 
தேய்ந்து தூய்மையுற்ற பிறை, சிவபெருமானுக்கு அணி 
கலனாக, [தது யாகி அண்டுதிதது. 


1 மாதர்ப்பிறை: த்க்‌ யத்‌ க்க, 


107 


பாசங்கள்‌ நீங்கிய உயிர்‌ ஒவ்வொன்றும்‌, இதே போன்று, 
இறைவனைச்‌ சரணடைந்து. அவனுக்குரிய உயரிய அணி 
கலனாகிறது. சைவ ஆன்மாவின்‌ இச்சிறப்பினை : வள்ளி என்ற 
அழயெ சொல்லால்‌ அறிவுறுத்துநறொர்‌. தொல்காப்பியர்‌. 


5 மலபரிபாகம்‌: ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என்ற! மூன்றும்‌ 
தளைகள்‌. அவை களையப்பட வேண்டிய பெபருள்கள்‌. 
அவ்வாறு தனை நீங்கித்‌ தூய்மையுற்ற உயிர்தான்‌ சிறப்புநிலை 
அடைகிறது. இதனை வடு. நீங்கு: சிறப்பு? என்ற: தொடரால்‌ 
தொல்லாசிரியரீ. உணர்த்துகிறார்‌. 


6. மூவகை வழிபாடு; தெய்வ வழிபாட்டைக்‌. குருவழிபாடு 
என்றும்‌, இலிங்க. வழிபாடு என்றும்‌, சங்கம வழிபாடு: என்றும்‌ 
மூன்று வகையாகச்‌ சைவ சித்தாந்தம்‌ உணர்த்தும்‌. 


கொடிநிலை என்ற தொடர்மூலம்‌ சங்கமம்‌. எனப்படும்‌ 
மெய்யடியார்‌. நிலையையும்‌, கந்தழி, வள்ளி என்‌ ற. சொற்களின்‌ 
மூலம்‌, உடலோடு கூடியிருந்த போதிலும்‌ உலகப்பற்று நீங்கிப்‌, 
புலன்கள்‌ அடங்கி, இறைமைச்‌ சிந்தனையில்‌ ஊற்றமுடன்‌ 
நிற்கும்‌ சீவன்முத்தராயெ (குரு) ஆசிரிய நிலையையும்‌, கடவுள்‌ 
என்ற சொல்லாட்சி மூலம்‌ இலிங்க நிலையையும்‌ கூறிச்‌ சைவ 
சமய முத்திற வழிபாட்டின்‌ இன்றியமையாத தன்மையை 
அறிவுறுத்துகிறார்‌, தொல்காப்பியர்‌. 


7: மூவகை. ஆன்மாக்கள்‌: தளைகளின்‌ பிணிப்பு நிலைக்கு 
ஏற்ப, ஆன்மாக்களை மூன்று வகைப்‌ படுத்துவர்‌, சைவ 
அருளாளர்‌. 

ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என்ற. மூன்று மலங்க 
ளாலும்‌. ஒருங்கே பிணிக்கப்பட்டவர்‌, சாதாரண. உயிர்களாகிய 
நம்போன்றோர்‌. இவர்களைச்‌ சகலர்‌ என்ற. சொல்லால்‌ 
சித்தாந்திகள்‌ குறிப்பிடுவர்‌. 


இவர்களுள்‌ கடவுளை நம்புவோரும்‌ - உண்டு. நம்பாதவரும்‌ 
உண்டு. இவர்கள்‌ முறையே அகத்திணை புறத்திணையின்பால்‌ 
அமைவர்‌. 


108' 


நம்பாதவரைக்‌ கைக்கிளை என்னும்‌ சிறுமைப்‌ பண்பாளருள்‌ 
சேர்த்துப்‌ புறத்திணையிலும்‌, நம்பினவர்களை அறவழிப்பட்ட 
ஐவகை ஒழுகலாறுகளுள்‌ (ஐந்‌இணையுள்‌ ) சேர்த்து ௮சுத்திணை 
யிலும்‌ அமைத்துக்‌ காட்டுவார்‌, தொல்காப்பியர்‌, நம்புவோர்‌, 
கடவுளையே கொழுகொமபாகக்‌ கொண்டு கொடி. எனப்‌ படர்ந்து 
முன்னேறுவர்‌. சகலர்‌ எனப்பெறும்‌ இவர்கள்‌, மூன்றாம்‌ தர 
உயிர்கள்‌ ஆவர்‌. 


கந்தழிக்கப்பட்ட நிலையில்‌ மாயா உடற்கட்டு நீங்க, 
அல்லது உடம்பு இருந்தபோதிலும்‌, மாயா உலகத்தின்‌ பிடிப்புத்‌ 
தளர்ந்த நிலையில்‌, ஆணவமும்‌ கன்மமும்‌ மட்டும்‌ பந்தித்து 
நிற்கும்‌ இரண்டாம்‌ தர உயிர்கள்‌ பிரளயா கலர்‌ ஆவர்‌, பிரளய 
காலங்களில்‌ மலமாகிய 'வடுநீங்கப்‌ பெறுகின்றமையின்‌, இப்‌ 
பெயர்‌ பெற்றனர்‌. 


மாயையும்‌, வினையும்‌ நீங்களிட, ஆணவம்‌ என்ற மூல 
மலமும்‌ இறுதியில்‌ தன்வலி இழந்து பெயரளவில்‌ நிற்கும்‌. இந்த 
நிலையில்‌, “எல்லாம்‌ பரசிவத்தனது விருப்பம்‌, அவரது 
அறிவு, அவரது செயல்‌" எனத்‌ தெளிந்து, மூத்தி்‌ பேரின்பத்தில்‌ 
திலைபெறுகிற முதிர்ந்த ஆன்மா, முதல்தர ஆன்மாவாகும்‌. 


சிவஞானத்‌ தெளிவுடைய இவ்வகை ஆன்மாக்கள்‌ விஞ்ஞான 
கலர்‌ ஆவர்‌. சிவஞானம்‌ என்ற நெப்பு அறிவு (விஞ்ஞானம்‌) 
பெற்றமையால்‌ வடுக்கள்‌ நீங்கப்‌ பெறுகின்‌றமையின்‌ , இப்பெயர்‌ 
பெற்றனர்‌. 


இவ்வாறு சகலர்‌, பிரளயாகலர்‌, விஞ்ஞானகவர்‌ எனச்‌ 
சைவசித்தாந்த ஞானநூல்கள்‌ வகைப்படுத்திய மூவகை உயிர்‌ 
திலையை முறையே கொடிநிலை என்றும்‌ கந்தழி என்றும்‌ 
வன்னி என்றும்‌ தொல்காப்பியர்‌ றெப்பித்துள்ளார்‌. 


கொடிநிலை என்பது உயிரின்‌ தொடக்க வளர்ச்‌ நிலைகளை 
யும்‌ கந்தழி என்பது பிறவித்தளை அறுபட்ட இறைமை நிலையை 
யும்‌, வன்னி என்பது முதிர்ந்த உயிரது முத்தி இன்ப நிலையையும்‌ 
குதிப்பனவாய்த்‌ தொல்கா ப்பியத்தில்‌ இடம்‌ பெறக்காணுகிறோம்‌: 


109 


8. கடவுள்‌ வாழ்த்தும்‌ அடியார்‌ வாழ்த்தும்‌: மெய்யடியார்‌ 
களாகிய சகலரும்‌, பொறிபுலக்‌ கட்டு நீங்கி இறைவழியில்‌ நிற்கும்‌ 
பிரளயாகலரும்‌, மூலமலமும்‌ தன்வலி இழந்த நிலையில்‌ சிவ 
ஞான விளக்கம்‌ பெற்று. அயராத அன்போடு அரனது இருவடி 
சேர்கின்ற விஞ்ஞானகலரும்‌ ஆகிய மூவகைப்‌ பேரருளாளரும்‌ 
கடவுளோடு சேர்த்துச்‌ சிந்திக்கவும்‌ வாழ்த்தவும்‌ வணங்கவும்‌ 
தக்கோராவர்‌. ப 


“மால்‌ அற, நேயம்‌ மலிந்தவர்‌ வேடமும்‌ ஆலயம்‌ தானும்‌ 
அரன்‌எனத்‌ தொழுமே'“1 என்ற மெய்கண்டார்‌ திருவாச்கும்‌, 
தொல்காப்பியர்‌ கூறும்‌ பண்டைத்‌ தமிழ்ப்‌ பண்பாடும்‌ இவ்வாறு 
ஒரேகருத்தையே விளக்குகின்றன. 


சைவ நூல்களிலும்‌ விநாயகர்‌, பரசிவம்‌, பராசத்தி, நடராதர்‌ 
தக்ஷிணாமூர்த்தி, முருகன்‌, கலைமகள்‌, திருமகள்‌ முதலிய 
கடவுளர்க்கான வாழ்த்துக்களைத்‌ தொடர்ந்து, திருஞான 
சம்பந்தர்‌, இருநாவுக்கரசர்‌, இருநாவலூரர்‌, திருவா தவூரர்‌ 
முதலிய சமய சந்தான குரவர்களாகிய உயர்பக்குவ ஆன்மாக்‌ 
களுக்கான வாழ்த்துக்களைக்‌ கூறுவதும்‌ சைவமரபாக உள்ளது. 


9 பரசிவத்தையும்‌ அவரது எளிவந்த தோற்றங்களையும்‌ 
சம்புபக்கம்‌ என்றும்‌, ஆன்ம நிலையிலிருந்து சிவஞானத்தால்‌' 
உயர்வு பெற்ற ஆன்மாக்களை அணுபக்கம்‌ என்றும்‌ சித்தாந்த 
சைவநூல்கள்‌ கூறும்‌, 


பரசிவத்தைக்‌ “கடவுள்‌ என்ற சொல்லாலும்‌ அன்மவர்க்‌ 
கத்தை 'முதலன மூன்றும்‌” என்ற தொடராலும்‌ தொல்காப்பியர்‌ 
குறிப்பிடுகிறார்‌. 

10) கடவுள்‌ ஒருவரே என்பதும்‌ உயிர்கள்‌ கோடானு 
கோடி என்பதும்‌ சைவ சித்தாந்தம்‌. தொல்காப்பியத்தில்‌ இவ்‌ 
உண்மை இங்குத்‌ தெளிவாக வலியுறுத்தப்‌ பெறுகிறது. 

11 முத்தியில்‌ ஆன்ம நிலை; முத்திப்பேற்றில்‌ ஆன்மாவின்‌ 
நிலை என்ன என்பது பற்றிச்‌ சைவசித்தாந்தம்‌ தெளிவாகக்‌ 
கூறுகிறது. 

17 சிவஞான போதம்‌ 12-ஆம்‌ சூத்‌ 


110, 


உயிர்‌ என்பது, சீவான்‌மா, பரசிவம்‌ என்பது பரமான்மா , 
முத்இிநிலையில்‌ உயிர்‌ பரரிவத்தை அத்துவிதமாகக்‌ கூடுகிறது, 
ஆயினும்‌ ஏக ஆன்மாவாக ஐக்கியமாவதில்லை; சிவத்துக்குச்‌ 
சமமாக ஐந்தொழில்‌ செய்வது மில்லை. 


சிவனும்‌ சீவனும்‌ கலப்பால்‌ ஒன்றாகவும்‌, யொருள்‌ தன்மை 
யால்‌ இரண்‌ டாகவுமே உள்ளனர்‌. இறைவன்‌ தலைவன்‌; உயீர்‌ 
அவனது உடைமை. முத்தி இன்பத்தைப்‌ பரசிவம்‌ ஊட்டுகிறார்‌ 
உயிர்‌ அதனை நுகர்ந்து இன்புறுகறது. இவை சைவசித்தாந்தம்‌ 
அறிவுறுத்துகிற சுத்தாத்துவித சைவக்‌ கோட்பாடுகள்‌. 


இதே போன்று, கடவுள்‌ என்ற பரம்பொருள்‌ வேறு, 
வள்ளி என்ற முத்தான்மா வேறு என்பதைக்‌ குறிப்பால்‌ பிரித்து 
உணர்த்திய தொல்காப்பியர்‌, கடவுள்‌ வாழ்த்தைத்‌ தொடர்ந்து, 
உயர்நிலை ஆன்மாக்களின்‌ வாழ்த்தும்‌ சேர்ந்து அமையத்தக்க 
விழுப்பமுடையது என்றும்‌ கூறுவதன்மூலம்‌ சுத்தாத்துவித 
சைவரித்தாந்தத்தைத்‌ தெளிவாக உணர்த்துகிறார்‌. 


தலைச்சங்க, இடைச்‌ சங்க காலங்களில்‌ உயரிய இச்சைவக்‌ 
கோட்பாடுகள்‌ மேலோங்கி இகுந்தன என்பதற்குத்‌ தொல்‌ 
காப்பியரது இந்த நூற்பா சான்று பகர்கிறது. 


கருத்துரை: கொடிநிலையிலுள்ள உயீர்களும்‌. கந்தழிக்கப்‌ 
பட்ட உயிர்களும்‌, வள்ளி எனும்‌ இறை ஆபரணமாகிய உயிர்‌ 
களும்‌, மலக்குற்றம்‌. நீங்கியவை. எனவே முதல்நிலை . அறிவு 
பெற்ற அவை கடவுள்‌ . வாழ்த்தொடு சேர்த்துக்‌ கருதத்‌ தக்க 
சிறப்புடையவை. 


நிறைவுரை: இங்ஙனமாக, இநள்வினை செய்த ஆன்மா 
எவ்வாறு இறைவன்‌ திருவடி. இன்பத்தை உணராமல்‌, பிரிந்து, 
சேய்மையிலும்‌, அருள்வினை ஈட்டிய ஆன்மா தலைவிநிலைக்கு 
உயர்ந்து, இறைவனது இன்பத்‌ திருவடியைக்‌ கூடி, அணிமையிலு 
மாக நிற்கின்றன என்பவற்றை மேல்வரும்‌ *களவிமலில்‌ 
காண்போம்‌. 


11] 


3 களவியல்‌ 

அ கணவுப்‌ புணர்ச்சி 
தலைமகன்‌ ஒருவனும்‌ தலைமகள்‌ ஒருத்தியும்‌ தனி இடத்தே 
சந்திக்கின்றனர்‌. இனம்‌ தெரியாத ஓர்‌ உள்ளுணர்வால்‌ உந்தப்‌ 


பட்டு, ஒருவர்பால்‌ ஒருவர்‌ ஈர்க்கப்படுகின்‌ றனர்‌. அதன்‌ விளைவு 
குறிஞ்சி ஒழுக்கமாயெ புணர்ச்சி. 


இக்களவுப்‌ புணர்ச்சியை, “அன்பொடு புணர்ந்த ஐந்திணை 
மருங்கின்‌ காமக்‌ கூட்டம்‌' என மொழிவார்‌, தொல்காப்பியர்‌, 


விளையாடுதற்‌ பொருட்டுத்‌ தன்‌ தோழியரோடு வெளியிடத்‌ 
துக்கு வந்தவள்‌, தலைமகள்‌. விஇவயத்தால்‌ அவர்களைப்‌ பிரிந்து 
தனியளான நிலையில்‌, தலைவன்‌ எதிர்ப்படுகிறான்‌. 


வேட்டையாடுதற்குத்‌ தன்‌ கூட்டத்தோடு வந்தவன்‌, 
தலைவன்‌. அவனும்‌ தலைவியைப்‌ போன்றே 'விதிவயத்தால்‌ 
தன்‌ தோழரைப்‌ பிரிந்து தனியனாக, மானைத்‌ தேடி வந்த 
நிலையில்‌, இப்பெண்மானைக்‌ காணுஜறொன்‌. 


அன்பின்‌ பெருக்கு, ஐந்திணை ஒழுக்கத்திற்கு அடிகோலு 
கிறது. இதனைத்‌ தொல்காப்பியர்‌, இரண்டு தூற்பாக்களின்‌ 
மூலம்‌ சிறப்பாகப்‌ பேசுறொர்‌. 


நூற்பாக்களின்‌ உல்ளீடான கருத்துக்கள்‌ சைவ சித்தாந்தத்‌ 
தோடு மிகவும்‌ பொருந்தி' வருகின்றன. ஆனரல்‌ பல ஆயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முற்பட்ட இவ்‌ உயரிய சங்க நூலுக்குச்‌, லெ 
நூற்றாண்டுகளுக்கு முன்‌ உரை எழுதிய நல்லாசிரியர்கள்‌, எச்‌ 
காரணம்‌ பற்றியோ சித்தாந்த சைவக்‌ கருத்துக்களை 
இணைத்துச்‌ ந்திக்காது விட்டிருக்கின்றனர்‌. 


வேதங்களும்‌ சிவாகமங்களும்‌ சவபெருமானாலேயே அருளப்‌ 
பெற்றன என்பது சைவச்‌ சான்றோர்களது தெளிவான கருத்து. 
வேதங்கள்‌ என்பன உலகில்‌ வாழுகிற உயிர்ப்பொருள்கள்‌, 
உயிரில்‌ பொருள்கள்‌ அனைவர்க்கும்‌ பொதுவான அறிவுரைகளை 
யும்‌ அற நெறிகளையும்‌ கூறுவன; எனவே பொதுநூல்‌, 


112 


சிவாகமங்களோ எனில்‌, மனம்‌ என்ற ஆறாவது அறிவினைத்‌ 
துணையாகக்‌ கொண்டு, மேன்மேலும்‌ அறிவு விளக்கம்‌ பெற்றுச்‌ 
சிவஞானத்‌ தெளிவு பெறுகிற மேநிலை ஆன்மாச்களுக்கான 
சிறந்த அருள்‌ நெறிகளை உணர்த்தி நிற்பன; எனவே சிறப்பு 
நூல்களாகப்‌ போற்றப்‌ பெறுகின்றன. 


ஊழியின்‌ தோற்றக்‌ காலம்‌ தொட்டே, வேதங்களும்‌ 
சிவாகமங்களும்‌ நிலலி வருகின்‌ மன, 


புறக்சமயா ஊடுருவல்‌; 


வேதக்‌ கொள்கைகளில்‌ முரண்பட்டு, வேற்றுச்‌ சமயங்களைப்‌ 
பரப்பிய புத்தரும்‌, சமணமும்‌ பிறரும்‌, பண்டு தொட்டே, வேத 
சிவாகமங்களை ஒழித்துக்கட்ட முற்பட்டனர்‌. அம்முயற்கியின்‌ 
ஒருகூறு, வெபெருமானைப்‌ பற்றிப்‌ பேசுகிற நூல்கள்‌ 
அனைத்தையும்‌ அழித்தல்‌. 


எனவே கடல்கொண்ட சைவத்தமிழ்ச்‌ சங்கநூல்களோடு, 
கடல்‌ கொள்ளுவிக்கப்பட்ட சைவ நூல்களும்‌ எண்ணிலடங்கா த 
வையாய்‌ இருத்தல்‌ வேண்டும்‌. பொதுவான உலக அறநெறி 
கூறும்‌ நூல்களிலும்‌, சைவக்‌ கடவுளரது பெயர்கள்‌ மட்டும்‌ புறச்‌ 
சமயக்‌ கடவுளரது பெயர்களாக மாற்றப்பட்டுத்‌, தோற்றக்‌ 
காலத்தில்‌ சைவ நூல்களாக இருந்தவை, இடைக்‌ காலத்தில்‌ 
பிறசமய நூல்களாக மதமாற்றம்‌ செய்யப்பட்ட அவலமும்‌ உண்டு 
(எ.டு) ஆலமர்‌ கடவுள்‌, அசோக மரத்து அருகன்‌ ஆயினமை. 


சைவசமய மறுமலர்ச்சி: 


ஏழாம்‌ நூற்றாண்டுத்‌ தொடக்கம்‌, திருஞானசம்பந்தர்‌, 
இருநாவுக்‌- சர்‌, சுந்தரமூர்த்தி, மணிவாசகர்‌ போன்ற சைவ 
அருளாளர்கள்‌ தமிழகம்‌ முழுவதும்‌ சைவ நெறியைப்‌ பரப்பினர்‌ . 
"வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க” அவர்கள்‌ 
இயற்றியநுளிய சித்தாந்த சைவ சாரமாகிய தேவார, 
திருவாசகத்‌ இந்தமிழ்ப்‌ பனுவல்கள்‌, கேட்போர்‌ உள்ளத்தை 
உருகிச்‌ சிந்தனையைச்‌ வென்பால்‌ செலுத்தவல்லன. 


113 

என்றாலும்‌ தத்தம அறிவின்‌ முதிர்ச்சிக்கு ஏற்பவே, 
நூல்களைக்‌ கற்றல்‌ உலகப்‌ பொதுவழக்கு. எனவே உலகப்‌ 
பொது நூலாகிய வேதங்களைக்‌ கற்றோர்‌ .மிகுதி, இறப்பு 
நூலாகிய சிவாகமங்களைப்‌ பயிலுகிற உயர்நெறியாளர்‌ குறைவு. 
உயர்நிலைப்‌ பள்ளி மாணவர்களின்‌ எண்ணிக்கைக்கும்‌, கல்லூரி 
முதுகலை மாணவர்களின்‌ எண்ணிக்கைக்கும்‌ உள்ள: வேறு 
பாட்டினைப்‌ போன்றதே இது. 


எனவே தொன்மைக்‌ காலத்துத்‌ தொல்காப்பியம்‌ 
இறையனார்‌ களவியல்‌ போன்ற விழுமிய சைவ நூல்களுக்கு 
உரை எழுதிய பிற்கால நல்லாசரியர்கள்‌, வேதக்‌ கருத்துக்களின்‌ 
தாக்கத்திற்கு ஆட்பட்டதிவ்‌ வியப்பில்லை, 


சங்கத்‌ தமிழின்‌ விழுமிய சைவக்கோட்பாடுகளை உணராது 
வேதநு£ல்களின்‌ துணைகொண்டு, அவர்கள்‌, உலக மூகப்படுத்தி 
உரைகள்‌ எழுதினர்‌, படித்தற்கு எளிதாய்ப்‌ பழக்கத்‌ தோடு 
ஓத்ததாய்‌, உள்ளத்திற்கு உவகை ஊட்டுவதாய்‌ அவ்வுரைகள்‌ 
அமைந்தன. 


உரையில்லாத பழம்பெரும்‌ நூல்‌ ஒன்றிற்குச்‌ ல உரைகள்‌ 
கிடைக்கின்றன; அதுவும்‌ வேதக்‌ கருத்துக்களை ஆங்காங்கே 
மேற்கோள்‌ காட்டி, என்றால்‌, அவற்றை உலகியல்‌ இன்பமே 
குறிக்கோளாகக்‌ கொண்ட மக்கள்‌, ஏற்றுக்‌ கொள்ளுவதில்‌ 


தடை என்ன? 


வாழையடி. வாழையாகப்‌ பலகாலும்‌ பயின்று வரும்‌ அவ்‌ 
உரைகளை, உண்மைச்‌ சைவ நெறிக்கு ஆற்றுப்படுத்துவ 
தென்பது அவ்வளவு எளிதாமே? 


எனினும்‌ தொல்காப்பியரது தெய்வ மணம்‌ கமழும்‌ நூற்‌ 
யாவையும்‌, அதன்‌ அடி ஆழத்தில்‌ பொதிந்து கிடக்கும்‌ நுண்‌ 
பொருளையும்‌ அகழ்ந்து காண முற்படுதல்‌ விழுமிய சைவத்‌ 
திற்கும்‌, தெய்வத்‌ தமிழுக்கும்‌ செய்கிற அரியதொரு தொண்‌ 
டாகும்‌. 


114 
இனி, நூலினை நோக்குவோம்‌: 


காமக்கூட்டம்‌: காமக்கூட்டம்‌ என்யது என்ன? அதற்கு ஏது 
வாயிருப்பது யாது? கூட்டம்‌ எங்கு நிகழ்கிறது? கூட்டத்திற்குத்‌ 
துணை நிற்போர்‌ யாவர்‌? அவரீதம்‌ இயல்புகள்‌ யாவை? துணை 
யாகும்‌ கருவிகள்‌ யாவை? என்பன போன்ற பல சிந்தனைகளை 
உள்ளடக்கியதாய்த்‌ தொல்காப்பியக்‌ களவியல்‌ முதல்‌ நூற்பா 
அமைகின்றது. 1 


வழ மாறுவோம்‌ தேயமும்‌ மன்றல்‌ எட்டும்‌: 


இன்பமும்‌ பொருளும்‌ அறனு(ம்‌) என்‌ (று) ஆங்‌(கு) 
அன்பொடு புணர்ந்த ஐந்திணை மருங்கின்‌ 
காமக்‌ கூட்டம்‌ காணும்‌ காலை, 
மறையோர்‌ தேஎத்து மன்ற(ல்‌) எட்டனுள்‌ 
துறையமை நல்யாழ்த்‌ துணைமையோர்‌ இயல்பே'”1 
என்பது தொல்காப்பிய நூற்பா.! இதன்‌ பதவுரை, கருத்துரை 
மற்றும்‌ விளச்க உரையைக்‌ காண்போம்‌. 


பதவுரை: 

இன்பமும்‌: உண்மையானதும்‌, நிலையானதும்‌ முற்றறிவின்‌ பாற்‌ 
பட்டது மாகிய பேரின்பமும்‌, 

பொருளும்‌: அப்பேரின்பத்துக்கு நிலைக்களனாகிய சவம்‌ என்னும்‌ 
செம்பொருளும்‌, 

அறனும்‌: அப்பேரின்பத்தை அடைதற்கான சிவாணுட்டான 
வழிமுறைகளாகிய சிவாகம அறதெறியும்‌, 

என்றாங்கு: என்ற இவை எல்லாம்‌ 

அன்பொடு புணர்ந்த: உண்மையான உள்ளன்புடன்‌ கூடிய 

ஐந்திணை மருங்கின்‌: குறிஞ்சி, முல்லை, மருதம்‌, நெய்தல்‌, 

பாலை என்ற ஐவகை ஒழுகலாறுகளின்‌ வழிநிகழ்கின்ற புணர்தல்‌ 


இருத்தல்‌, ஊடல்‌, இரங்கல்‌, பிரிவு ஆகிய ஐந்து உரிப்பொருள்‌ 
களுள்‌: 


1, தொல்‌. களவியல்‌ஃ1 


115 


காமக்கூட்டம்‌: ஆன்டவன்‌--அன்மாவுக்குள்‌ நிகழும்‌, களவுப்‌ 
புணர்ச்சியாவது என்ன என்பதை, 


காணுங்காலை: மூன்றாவதாகிய சிவஞானக்‌ கண்கொண்டு 
நோக்கும்‌ போது, 
மறையோர்‌: வேதசிவாகம முறைப்படி முக்காலமும்‌ சிவ வழி 


பாடு செய்து, சிவயோகத்தில்‌ முதிர்ச்சியுற்ற 
மேநிலையிலுள்ள அறவோர்‌, 


தேயத்து: (அத்தகு அறவோராகிய ஆன்மாக்கள்‌) தங்குறெ 
இடமாகிய மனித உடம்பின்கண்‌, 


மன்றல்‌ எட்டனுள்‌: மூலாதாரம்‌ முதல்‌ துவாதசாந்தம்‌ வரை 
யுள்ள எட்டுத்‌ தானங்களுள்‌, 


துறையமை: முறையாக அமைந்த 
நல்யாழ்‌: நரம்புமண்டலத்தின்‌ , பேரியாழ்‌ போன்ற, முதுகுத்‌ 


தண்டினை இயக்கி உயிருக்கு ஆற்றல்‌ . விளக்கம்‌ 
அருளுகின்‌ ற. 


துணைமையோர்‌ இயல்பே: இவசத்தியினது எளிவந்த தோற்றங்‌ 
களாகிய கலைமகள்‌ முதலானோரது 
கருணை வெளிப்பாடே ஆம்‌. 


கருத்துரை 


சவபெகுமானாகிய தலைவன்‌ வனாஜிய நம்‌ போன்ற 
உயிர்களைக்‌ கூடிப்‌ பேரின்பம்‌ அருளுவதற்குச்‌ சிவசத்தியே 
துணைக்‌ காரணம்‌ ஆகிறாள்‌. அஃது இந்த மனித உடலில்‌ 
நிகழ்கிறது. 
விஸக்கவுரை 
மறையோர்‌: “மாற்றமாம்‌ வையகத்தின்‌ வெவ்வேறே 
வந்தறிவாம்‌' என்பது தருவாசகம்‌.! 


116 


அறிவு வேறுபாட்டால்‌, உயிர்கள்‌ பல திறத்தனவாய்‌ 
உள்ளன. அவற்றை ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரை பகுத்தும்‌ 
விரித்தும்‌ கூறுகிறார்‌ தொல்காப்பியர்‌. 


மனம்‌ என்ற ஆறாவது அறிவு பெற்றவர்கள்‌, மனிதர்‌ 
களாளகிய நாம்‌. நம்மிலும்‌ வேறுபாடுகள்‌ ஏராளம்‌. காமம்‌ 
சாலா இளமையோள்‌ (53), அடியோர்‌, வினைவலர்‌ (25), 
ஏவலர்‌ (26) மிகுகாமத்தோர்‌ (54) அறிவர்‌ (153) மேலோர்‌ (31) 
மையறு சிறப்பின்‌ உயர்ந்தோர்‌ (115) நிறைமொழி மாந்தர்‌ 
(480) முதலிய பல்வேறு பக்குவ நிலையில்‌ உள்ள மக்களைத்‌ 
தொல்காப்பியர்‌ சுட்டிக்‌ காட்டுகிறார்‌. 


வேத சிவாகமங்களாகிய திருமறைகள்‌, சிவபெருமானால்‌ 
அருளப்‌ பெற்றன என்பது சைவநுல்‌ துணிபு அவற்றில்‌ 
வல்லவர்கள்‌, முதிர்ந்த சிவயோகிகளாய்ச்‌ சவஞானத்தில்‌ தலைப்‌ 
பட்டிருந்தனர்‌; வேதசிவாகம நெறி நின்று, சிவத்தையே இடை, 
யறாது தியானித்திருந்தனர்‌. இத்தகைய அருளாளர்களே 
மறையோராவர்‌, 


தேஎம்‌ என்றால்‌ இடம்‌; நிலைக்களன்‌ என்பது இதன்‌ 
பொருள்‌. உயிர்‌ குடியேறியுள்ள நம்‌ உடம்பே, இந்த உயிருக்குத்‌ 
தேயம்‌ ஆகும்‌, 


மன்றல்‌ எட்டு: “மனுவும்‌ கெளடில்யரும்‌, மரபின்படி எண்‌ 
வகை மணங்களை விவரிக்கின்‌ றனர்‌. அவற்றுள்‌ சில, மணம்‌ 
என்ற பெயருக்கே தகுதியற்றவை' 1 என மொழிவர்‌, ஆய்வாளர்‌, 
அகவே, தமிழ்ச்‌ சான்றோராகிய தொல்காப்பியர்‌ தகுதிச்‌ 
குறைவான அவ்‌ எண்வகை வட புல மணங்களைச்‌ குறித்‌ 
இருப்பார்‌ என்பது பொருந்து மாறில்லை. 


ஆகவே மன்றல்‌ எட்டு யாவை என்பதைச்‌ சைவசித்தார்‌ 
தோக்கில்‌ சந்திப்போம்‌. பதக்‌ 

பொதுவாக நம்‌ உடல்‌ முழுவதும்‌ உயிர்‌ பரவியிருப்பினும்‌ 
கிறப்பாக உயிர்‌ உடலில்‌ கொழில்பட்டு அறிவு விளக்கம்‌ பெறும்‌ 
இடங்கள்‌ ஆறு என்ப. 


1 சீழை மேலை நாடுகளின்‌ மெய்ப்‌ பொருளியல்‌ வரலாறு தொகுதி £ 
பக்கம்‌ 168 அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 


117 


மூலாதாரம்‌, சுவாதிட்டானம்‌, மணிபூரகம்‌, அனாகதம்‌, 
விசுத்தி, ஆக்ஞை என்ற ஆறும்‌ உயிர்‌ தொழிற்படுகிற ஆறு 
ஆதாரங்களாம்‌, இவை அறும்‌ மாயையின்‌ விரிவாகிய மைய 
நரம்பு மண்டலத்தில்‌ உள்ளவை. 


ஆறு ஆதாரங்களோடு சஹஸ்ராரம்‌ என்ற உச்சித்தலையும்‌, 
துவாத சாந்தம்‌ என்ற மீதானப்‌ பெருவெளியும்‌ சேர்த்து, 
மொத்தம்‌ எட்டுத்‌ தானங்கள்‌ ஆயின. 
சஹுஸ்ராரம்‌: 


அறிவுத்‌ தாளமாகிய நம்‌ பெருமீளையை ஆயிரம்‌ இதழ்‌ 
கொண்ட ஒரு தாமரை மலராகக்‌ கொள்ளுவர்‌ ஆன்றோர்‌ 
இதுவே ஏழாவதாகிய சஹஸ்ராரம்‌ (௮) பிரமரந்திரம்‌ என 
அழைக்கப்படுகிறது, 


மீசானணம்‌: 


இதனைத்‌ துவாத சாந்தம்‌ என அழைப்பர்‌ வடநூலார்‌. 
நமது உடம்புக்கு வெளியே தலைஉச்சிக்குப்‌ பன்னிரண்டு அங்குல 
உயரத்தில்‌ மீதானத்தில்‌ சிவபெருமான்‌ : எப்பொழுதும்‌ திரு 
நடனமிடுகிறார்‌. அங்கு அவர்‌ சச்சிதானந்தப்‌ பேரொளியாய்த்‌ . 
திகழ்கிறார்‌. 


எத்தொழிலும்‌ செய்யாது மீதானப்‌ பெருவெளியில்‌ 
சும்மா இருக்கும்‌ பரம்பொருளாகிய சிவபெருமான்‌, உயிர்களாகிய 
நமது மேம்பாட்டிற்காக மிகமிக எளிவந்த தோற்றங்களுடன்‌ 
ஆதாரத்‌ தானங்களில்‌ தங்குகிறார்‌, 


மூலாதாரத்தில்‌ சிந்திப்போரது இடர்களைக்களையும்‌ விநாயக 
ராகவும்‌,சுவாதிட்டானத்தில்‌ சிவயோக ஞானத்தைத்‌ தோற்றுவிக்‌ 
கும்‌ படைப்புக்‌ கடவுளாகிய சிவபிரமாவாகவும்‌, மணிபூரகத்தில்‌ 
காத்தற்‌ கடவுளாகிய சிவவிட்டுணுவாசவும்‌, அனாகதத்தில்‌ மல 
மாசுகளை ஒடுக்கும்‌ கடவுளாகிய சிவருத்திரராகவும்‌, 


விசத்தியில்‌ மறைந்து நின்று அனைத்தையும்‌ இயக்கும்‌ 
மஹேஸ்வரராகவும்‌, 


118 


ஆக்ஞையில்‌ ஆன்‌ மாவுக்குப்‌ பேரின்பம்‌ ஊட்டும்‌ சதாசிவ 
ராகவும்‌ தொழிற்படுகிறார்‌, 


ஆக்ஞை என்ற ஆறாவது ஆதாரத்தில்‌, ஞானமும்‌ கிரியை 
யும்‌ சம அளவில்‌ உள்ள சதாசிவமாக இறைவன்‌ தொழில்‌ 
படுகிறார்‌. 


நாத தத்துவத்தில்‌ ஞானமே வடிவாகச்‌ சிவன்‌ என்ற 
பெயரோடு, சத்தியைத்‌ தொழிற்படுமாறு விந்து தத்துவத்தில்‌ 
செலுத்தி நிற்கிறார்‌. 


சிவனும்‌ சக்தியும்‌ அர்த்த நாரீஸ்வர வடிவத்தில்‌ நாத விந்து 
தத்துவங்களாகப்‌ பெருமூளையின்‌ வலது இடது கூறுகளில்‌ 
இவ்வாறு ஐந்தொழில்‌ இயற்றும்‌ இடம்‌ சஹஸ்ராரம்‌ எனப்படும்‌ 


ஆறு ஆதாரங்களில்‌ நின்று அறிவு விளக்கம்‌ பெற்ற 
உயிர்‌, உலகப்பொருள்களின்‌ நிலையாமையையும்‌, உயிராகிய 
தன்னுடைய ஆற்றலின்‌ சிறுமையையும்‌ தெளிவாக உணர்கிறது 
இதனைத்‌ தத்துவசுத்தி என்றும்‌ ஆன்மசுத்தி . என்றும்‌ ஞான 
நூல்கள்‌ கூறுகின்றன. 


இடம்‌ தலைப்பாடு: இத்தகைய பக்குவம்‌ பெற்ற . உயிர்‌ 
ஏழாவது தானமாகிய சஹஸ்ராரத்திலுள்ள சிவபெருமானது 
இருவடியையே மனம்‌ .ஒன்றித்‌ தியானிக்றெது. அதன்‌: மூலம்‌ 
இவ்வுடலுடனேயே இவ்வுலகில்‌ வாழும்‌ போதே சிவபெருமான்‌ 
என்ற தலைவரது திருவடியை ஆக்ஞை என்ற ஆறாவது 
ஆதாரத்தில்‌ கூடிப்‌ பேரின்பத்தில்‌ தளைக்கறது. களவுப்‌ 
புணர்ச்சிக்கு இடம்‌ தலை எனவே இடம்‌ தலைப்பாடு என்றனர்‌. 


இதனைச்‌ சீவன்‌ முத்த நிலையின்‌ தொடக்கம்‌ எனல்‌ 
பொருந்தும்‌. 


இல்வலியுறுத்தல்‌: மனித உடலில்‌ முதுகுத்‌ தண்டிலுள்ள 
முதல்‌ ஐந்து ஆதாரங்களில்‌, உயிர்‌ என்னும்‌ தலைவி இற்சிறைப்‌ 
பட்டு இரந்து நிற்‌€றாள்‌; பெருமூளையின்‌ 8ழுள்ள ஆறாவது 
ஆதாரமாகிய ஆக்ஞையில்‌, சிவபெருமான்‌ திருவடியைக்‌ கூடி 
இன்பம்‌ துய்க்கிறாள்‌. ஆயினும்‌ அது களவுப்‌ புணர்ச்சியே. 


119 


எனவே, தலைமகன்‌ தலைமகளைக்‌ கற்பு நெறியில்‌ 
இருமணம்‌ செய்துகொண்டு, அவளை அவனது இல்லத்திற்கு 
அழைத்துச்‌ செல்லுமாறு, தோழீயும்‌ பிறரும்‌ வற்புறுத்துவர்‌ 
இதனை” “இவ்வலியுறுத்தல்‌'! என்ற தொடரால்‌ தொல்‌ 
காப்பியர்‌ குறிப்பிடுகிறார்‌. 

கற்புடைய நங்கைக்குக்‌ கணவன்‌ திருவடியே புகலிடம்‌ 
அன்றோ? அதனால்தான்‌, 

“சிறந்தது பயிற்றல்‌ இறந்ததன்‌ பயனே?” என்பார்‌ தொல்‌ 
காப்பியரும்‌. 

தலைமகனது தனி இடம்‌ மீதானப்‌ பெருவெளி. அங்குச்‌ 
சிவபெருமான்‌ திருவடியில்‌ ஆன்மா நிலையான சிறந்த பேரின்‌ 
பத்தைத்‌ துய்த்துக்‌ கொண்டிருப்பதைத்‌ பரமுத்தி என்றும்‌ 
சிவசாயுச்சியம்‌ என்றும்‌ அருளாளர்‌ கூறுவர்‌. 

இதிலிருந்து இல்வலியுறுத்தல்‌? என்ற தொல்காப்பியர்‌ 
கூற்றுக்குச்‌, சிவசாயுச்சியம்‌ என்ற சித்தாந்த சைவ முத்தி 
நிலையை இறைவனிடம்‌ வேண்டி நிற்றல்‌ எனப்‌ பொருள்‌ 
கொள்ளுதல்‌ தகும்‌. 


இவ்வாறு சிவாகம நெறி நின்று சிவப்பேற்றினில்‌ இனைக்கும்‌ 
மறையோர்க்கு, அவ்வாறு சிவசிந்தனனயைத்‌ தூண்‌ டி வளர்க்கிற 
இடங்கள்‌, மூலாதாரம்‌ முதல்‌ மீதானம்‌ வரையுள்ள எட்டு, 
என்பதாயின. 


இவ்‌ எட்டுத்தானங்களும்‌ உள்ளிட்ட தேசுடைக்‌ கோளமே 
“மறையோர்‌ தேஎத்து மன்றல்‌ எட்டு -எனத்தொல்கரப்பிய 
ரால்‌ சிறப்பிக்கப்‌ பெறுகிற ௬. 
சாத்திரச்‌ சான்று: திருவுந்தியார்‌ என்ற சைவசாத்திர 
நுரலில்‌” ஒருபாடல்‌, இக்கருத்துக்கு அரணாக அமைகிறது. 
ஆதாரக்‌ தாலே, நிராதாரத்‌ தேசென்று 
மீதானத்‌ தேசெல்க” உந்தீபற 
விமலற்‌(கு) இட(ம்‌) ௮(து) என்‌(று) உந்தபற.3 
1 தொல்காப்பியம்‌, மெய்ப்பாட்டியல்‌-259 
2. தொல்கற்பியல்‌, 51 
3. தஇகுவுந்தியார்‌-8 


120 


ஆதர் ரம்‌: சுட்டி அறியப்படும்‌ ஆறு ஆதாரங்கள்‌; சிவபெருமான்‌ 
உயிர்களைத்‌ தொழிற்படுத்தும்‌ இடங்கள்‌. 


நிராதாரம்‌; உச்சித்‌ தலையிலுள்ள ஆயிரம்‌ இதழ்த்தாமரை, 
சிவபெருமான்‌ உயிர்களின்‌ பொருட்டுத்‌ தாமே 


தொழிற்படும்‌ இடம்‌. 


மீதானம்‌: தலை உச்சிக்கு மேலே பன்னிரண்டு அங்குல உயர 
மாகிய துவாதசாந்தப்‌ பெருவெளி-இதுவே தனிப்‌ 
பெருத்தலைவனாகியசிவபெருமானதுசச்சிதாளந்தப்‌ 
பெருங்களமாகும்‌; 'சும்மா இருக்குமிடம்‌” என்பர்‌. 


விமலன்‌: இயல்பாகவே, மலமாசுகளிலிகுந்து நீங்கிய தூயவன்‌ : 
சிவபரம்பொருள்‌, 


இவ்வாறு சைவசாத்திரஙகளும்‌, தொல்காப்பியத்தைப்‌ 
போன்று, மறையோர்‌ தேஎத்து மன்றல்‌ எட்டினை மற்றொரு 
வகையால்‌ குறிப்பிடக்‌ காணுகிறோம்‌. 


அடுத்து இசையின்‌ மாட்‌சியைச்‌ சிந்தித்துத்‌, துறையமை 
நல்யாழ்த்‌ துணைமையோர்‌ பற்றி நோக்குவோம்‌. 


ஆணைத்தானம்‌: புணர்ச்சிக்கு இடம்‌ தலை என்பதாலேயே 
“இடம்‌ தலைப்பாடு' என்பது சங்கநுஈல்களில்‌ சீர்மிகு சொல்‌ 
லாட்சியாகப்‌ பயின்று வருகிறது. 


தவநெறி: தலைமகனது தனி இடம்‌ மீதானம்‌, சிவசாயுச்‌ 
சியம்‌ என்ற பரமுத்தி பெறுகிற ஆன்மா, சவ பெருமான்‌ 
திருவடியில்‌ நிலையாக இன்புற்றிருக்கும்‌. 


இ. இசையின்‌ மாட்சி: 


இன்பம்‌ பயப்பது இசை. இசைக்கு அடிப்படையானது 
ஓலி. ஒலியை எழுப்பிச்‌ ராக இசைத்தால்‌ இன்பம்‌ உண்டாகும்‌. 


இவ்வாறு ஓலி எழுப்பும்‌ கருவிகள்‌: தோல்‌ கருவி, துளைக்‌ 
கருவி, நரம்புக்‌ கருவி, மிடற்றுக்‌ கருவி என்பன. 


121 


இவற்றுள்‌ வீணை, யாழ்‌ முதலியன நரம்புக்‌. கருவி 
வகையைச்‌ சேர்ந்தன. பறை, மத்தளம்‌, பேரிகை முதலியன 
தோல்‌ கருவிகளையும்‌, புல்லாங்குழல்‌ நாதசுரம்‌ முதலியன 
துளைக்‌ கருவிகளையும்‌, வாய்ப்பாட்டு என்பது மிடற்றுச்‌ 
கருவியையும்‌ குறிப்பன்‌. 


ஒரு கலைஞன்‌, தனது உள்ள எழுச்சிகளை இவ்‌ இசைக்‌ 
கருவிகள்‌ மூலம்‌ செவ்விதே வெளிப்படுத்தலாம்‌. 


திருஞான சம்பந்தரது தந்தமிழ்த்‌ தேவாரப்‌ பனுவல்கள்‌, 
அவரது அருள்‌ உள்ளத்தின்‌ வெளிப்பாடு. அவற்றை அவ்வோசை 
நயந்தோடு அப்படியே யாழில்‌ மீட்டிய பெருமை, திருநீலகண்ட 
யாழ்ப்பாணரைச்‌ சேரும்‌. 


பேரியாழினை மீட்டி, உயிர்களாயெ நமது அறிவினை 
விளக்கித்‌ தூண்டுபவர்‌, சிவபெருமான்‌. அவரை வீணை 
விகிர்தர்‌, யாழ்மூரிநாதர்‌, வேயுறுதோளி பங்கன்‌ விடமுண்ட 
கண்டன்‌ மிக நல்ல வீணை தடவி', முதலிய விழுமிய தொடர்‌ 
களால்‌, சைவ குரவர்கள்‌ போற்றிப்‌ பரவுவர்‌. 


விண்ணகத்‌ தேவருள்‌ ஒருவராகிய கந்தருவ இனத்தவர்‌, 
யாழ்‌ என்னும்‌ நரம்புக்‌ கருவியில்‌ இன்னிசை எழுப்பி, இன்பம்‌ 
துய்க்கும்‌ இனியர்கள்‌. ஆண்‌ பெண்‌ இருபாலாரும்‌ யாழ்‌ இசைப்‌ 
பதில்‌ வல்லவர்கள்‌. அவர்களுடைய யாழின்‌ நரம்புகளிலிருந்து 
எழுகின்ற மயக்கும்‌ இன்னிசையில்‌, அவர்கள்‌ தம்வயம்‌ இழந்து, 
கூடிப்‌ புணர்ந்து இன்புற்றுக்‌ களித்துத்‌ திரியும்‌ கூட்டத்தினர்‌. 

இறையனார்‌ அகப்பொருள்‌ என்ற களவியல்‌ நூல்‌ இவர்‌ 
களுடைய இவ்‌ இயல்பினை உவமையாக்கிப்‌ பேசுகிறது. 

“அன்பின்‌ ஐந்திணைக்‌ கள(வு)எனப்‌ படுவது 


அந்தணர்‌ அருமறை மன்றல்‌ எட்டினுள்‌ 
கந்தருவ வழக்கம்‌ என்மனார்‌ புலவர்‌”:1 


1. இறையனார்‌ [அகப்பொருள்‌) களவியல்‌ ஃ 1 


122 


இறையனார்‌ கணவியல்‌: 

ஒரு சமயம்‌ பாண்டிய நாட்டைப்‌ பன்னீராண்டு வற்கடம்‌ 
(பஞ்சம்‌) சூழ்ந்தது. அங்குச்‌ செம்பொருள்‌ உணர்த்தும்‌ அறிவும்‌, 
நிலையான முத்திப்‌ யேரின்பத்‌இற்கு ஆற்றுப்படுத்தும்‌ அறநெறி 
யும்‌ வல்ல சான்றோரைக்‌ காணாது பாண்டிய மன்னன்‌ மிகவும்‌ 
துயருற்றான்‌. 


அவனது கவலையைப்‌ போக்கத்‌ திருவுளம்‌ கொண்டார்‌ ஆல 
வாய்‌ அண்ணலாயெ சிவபெருமான்‌. அகப்பொருளில்‌ அறுபது 
நூற்பாக்களை அவரே யாத்தருளினார்‌ என்பது வரலாறு, அந்‌ 
நூல்‌ இறையனார்‌ அகப்பொருள்‌” என்னும்‌ பெயர்‌ பெறு 
வதாயிற்று, 


“அன்பின்‌ பெருக்கால்‌ தனியிடத்துக்‌ கூடிய தலைமக்கள து 
களவுப்‌ புணர்ச்சி, கந்தர்வர்களுடைய தன்னிச்சையான இன்பப்‌ 
புணர்ச்சியைப்‌ போன்றது” எனக்‌ கூறுகிறது இறையனார்‌ 
களவியல்‌ , 


இது, மிக அழகானதோர்‌ உவமை, ஆனால்‌ உவமிக்கப்‌ 
படும்‌ பொருள்‌ பற்றியே உரை வேறுபாடு எழுகிறது, 


இரு ஆலவாய்‌ இறைவனால்‌ அருளப்பெற்ற இவ்‌ உயர்ந்த 
காலுக்குக்‌ கடைச்சங்கப்‌ புலவரான நக்‌8ரரால்‌ சரிய தோர்‌ உரை 
செய்யப்பட்டு முருகப்பெருமான்‌ (உருத்திர சன்மன்‌) திருமுன்‌ 
அரங்கேற்றப்பட்டதாக வரலாறு உள்ளது. அவ்வுரை, காலம்‌ 
காலமாகச்‌ சிடர்களுக்குச்‌ செவிவழி உரைக்கப்பட்டு, இடைக்‌ 
காலத்தில்‌ எண்ணற்ற மாறுதல்களையும்‌ இடைச்‌ செருகல்களை 
யும்‌ தாங்கி, இப்பொழுது உருமாறிக்‌ இடக்கக்‌ காணுகிறோம்‌. 


வடசொற்களின்‌ மிகையும்‌, வேற்றுப்‌ புலத்து மரபுகளைத்‌ 
தமிழ்ப்‌ பண்பாடு என வேறுபடக்‌ கூறியுள்ள “முறையும்‌ 
அந்தணர்‌ அருமறை மன்றல்‌ முதலிய சொற்களுக்கு (முதல்‌ 
சூத்திரம்‌)க்‌ குன்றக்‌ கூறிய உரையும்‌, பிறவும்‌, நக்ரேர்‌ தம்‌, 
தல்‌ லுரையினை, மாற்றார்‌ மாசுபடுத்தி உள்ளனர்‌ என்ற 
மெய்ம்மையைப்‌ புலப்படுத்தும்‌, 


123 


களவியல்‌ உரைகாரர்‌, தொல்காப்பிய நூற்பாக்களை மேற்‌ 
கோள்‌ காட்டி உரை விளக்கம்‌ செய்தது போலவே தொல்‌ 
காப்பிய உரையாசிரியர்களும்‌ இறையனார்‌ சுளவியல்‌ நூற்பாக்‌ 
களையும்‌ அதன்‌ பிற்கால உரைகளையும்‌ சான்று காட்டித்‌ 
தொல்காப்பியச்‌ சூத்திரங்களுக்கு.: உலகமுகப்பட்ட சிற்றின்பப்‌ 
பொருள்‌ உரைத்துப்‌ போந்தனர்‌, 


சிற்றிண்யமும்‌ பேரின்பமும்‌: 


நமது மனித உடம்பு ஒரு சடம்‌. இஃது அறிவற்றது; நிலை 
யற்ற தாய்‌ ஒரு கால எல்லையில்‌ அழிவது; இதன்மூலம்‌ நாம்‌ 
பெறுகிற சிற்றின்பமும்‌ அத்தன்மையதே. 


இந்த உடம்பின்‌ உள்ளிருந்து, இதனை இயக்குவது, உயிர்‌, 
அஃது ஓர்‌ அறிவுப்பொருள்‌. நிலையானது. அழிவு இல்லாதது. 
படி முறையில்‌ வளர்ந்து, உயர்நெறி நின்று, இறைவனைக்‌ கூடி 
அஃது அடைகின்ற இன்பமோ, உண்மையான, நிலையான, 
பேரின்பமாகும்‌. 


எனவே பண்டைய பொற்காலத்‌ தமிழகத்து அகப்‌ பாருள்‌ 
நூல்களுக்கு, அழிவற்ற பேரின்பச்‌ செம்பொருளையே உரை 
யாகக்‌ கொள்வதுதான்‌ சாலச்‌ சிறந்தது. அதுவே விமுமிய 
பண்டைத்‌ தமிழ்ப்‌ பண்பாட்டிற்கும்‌, தெய்வத்‌ தமிழ்மொழியின்‌ 
சீர்மைக்கும்‌ பெருமை சேர்ப்பதாக அமையும்‌, 

இனி, நூற்பாவின்‌ உட்கிடையை நோக்குவோம்‌. 

'ஈ. துறையமை ஈல்யாழ்‌:. செப்புக்‌ கம்பி, சிறந்ததொரு 
மின்கடத்தியாகும்‌. எனவே மின்‌ ஆற்றலை ஓர்‌ இடத்திலிருந்து 
பிறிதோர்‌ இடத்தக்குக்‌ கொண்டு செல்லச்‌ செப்புக்‌ கம்பியையே 
நாம்‌ பெரிதும்‌ பயன்படுத்துகிறோம்‌. 


- அதேபோல்‌, நமது உடலிலுள்ள நரம்புகள்‌, தெய்வீக 
ஆற்றலை உடல்முழுவதும்‌ பரப்பவும்‌, ஒருங்கிணைக்கவும்‌ வல்ல 
தனித்தன்மை உடையவை. 

கோடானுகோடி நரம்புகள்‌, நமது உடம்பின்‌ மூலைமுடுக்கு 
களில்‌ எல்லாம்‌ பரவியுள்ளன. அவற்றின்‌ கட்டுப்பாட்டுக்‌ 
கேந்திரமாக உள்ளது, மைய நரம்பு மண்டலமாகும்‌. 


124 


தாமரை மலர்‌ போன்றதும்‌, மிகமிக நுண்ணியதுமான்‌ 
மூளை என்ற ஒரு தெய்வீக நரம்புத்‌ தொகுதியின்‌ தலைமையில்‌ 
இஃது இயங்குறது இதன்‌ அடிப்பகுதியாகிய முதுகுத்தண்டு, 
72,000 நாடி. நரம்புகளைக்‌ கொண்டது. 


இத்த மைய நரம்பு மண்டலத்தின்‌ மொத்த அமைப்பும்‌, 
ஓரு பேரியாழின்‌ வடிவினை ஒத்தது. இதனைத்‌ துறையமை 
நல்யாழ்‌ எனத்‌ தொல்காப்பியர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


துணைமையோர்‌: சிவபெருமான்‌, உயிர்களாகிய நம்‌ 
பொருட்டுச்‌ செய்யும்‌ அருட்செயல்களைத்‌ தமது சித்சத்தியின்‌ 
மூலமாகவே செய்கிறார்‌, 


சித்சத்தியும்‌, எளிய உயிர்களாகிய நாம்‌ எளிதில்‌ பயனுறு 
மாறு, தனது பேராற்றலைச்‌ சிறிது சிறுதாகச்‌ குறைத்து, எளி 
வந்த தோற்றங்களில்‌ நமக்கு அருளுகிறாள்‌. 


அவை பராசக்தி, ஆதிசத்தி, இச்சாசத்தி, ஞானசத்தி, 
கிரியாசத்தி, இரெளத்தி, வைணவி, பிராமி முதலியன... 


கலைமகள்‌: இவ்வாறு நமது அறிவினை விளக்கித்‌ தூண்டு 
வதற்காகச்‌ சித்சத்தி எடுத்துவந்த எளியதொரு தோற்றமே 
கலைமகள்‌ என்பது. உயிரின்‌ அறிவுக்கு ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ 
அருளுவதால்‌, இவளைப்‌ பிராமி என்பர்‌. ஆக்கும்‌ கடவுள்‌ 
பிரமா; அவரது சத்தி, பிராமி, 
காரண காரியக்‌ கடவுணர்‌: 


ஈண்டு இவர்கள்‌, உயிரின்‌ அறிவுக்கு அக்கமும்‌ ஊக்கமும்‌ 
கருகி, காரண பிரமாவாதிய சிவபெருமானையும்‌ அவரது சித்‌ 
சத்தியையுமே குறிப்பர்‌. 

உயிருக்கு உடம்பு எனும்‌ சடப்பொருளை ஆக்கத்‌ தருபவர்‌, 
காரியபிரமா என்பதையும்‌, உயிருக்கு அறிவு என்னும்‌ சர்மையை 
ஆக்கி அருளுபவர்‌ சிவபெருமானாயெ காரண பிரமா என்பதை 
யும்‌, தெளிவாக நாம்‌ வேறுபடுத்தி உணர்தல்‌ வேண்டும்‌. 

3. “*எல்லாச்‌ செயல்களுக்கும்‌ சாட்சியாய்‌ விளங்குகிற சிவசத்தி, பிராமி 
வைணமி, வரளத்ரி என மூவலகப்பட்டுக்‌ காலை, மத்யானம்‌, சாயுங்‌ 
சாலம்‌ ஆகிய வேளைகளுக்கு ஏற்ப வீளங்‌இி நிற்கும்‌** சைவாநுட்டான 
விதிபும்‌ விளக்கங்களும்‌ சிலஸ்ரீதத்புருஷ தேரிகர்‌ [27-8-67 பதிப்பு] 


125 


நமது நெஞ்சுத்தானத்தின்‌ இருதயத்திற்கும்‌, வயிற்றின்‌ 
இரைப்பைக்கும்‌ நடுவில்‌ உதரவிதானம்‌ (Diaphragm) என்ற ஓர்‌ 
அமைப்பு உண்டு இதுவே நமது இதயத்தில்‌ பிராமி வீற்றிருக்கும்‌ 
இடமாகும்‌ 
“வெண்தா மரைக்‌(கு) அன்றி நீன்பதம்‌ 
தாங்கஎன்‌ வெள்ளைஉள்ளத்‌ 
தண்தாமரைக்குத்‌ தகாது கொலோசக(ம்‌) 
ஏழு(ம்‌)அளித்‌'து) உண்டா(ன்‌) 
உறங்க,ஒழித்தான்‌ பித்தாகஉண்டாக்கும்‌ 
வண்ணம்‌. கண்டான்‌ சுவைகொள் 
கரும்பே சகல, கலாவல்லியே! * 


_ ஸ்ரீ குமரகுருபரர்‌ அருளிய 
சகல கலா வல்லிமாலை, 


நமது அன்பின்‌ பெருக்கிற்கு ஏற்பப்‌, பிராமி நம்‌ நெஞ்சுத்‌ 
தானத்தில்‌ இந்த வெண்தாமரையில்‌ வீற்றிருந்து 72,000 நாடி 
நரம்புகளாலானதும்‌ பேரியாழ்‌ போன்றதுமான நமது சுழுமூனா 
நாடியை இயக்குகிறாள்‌. 


படைப்பு சத்தியாயெ அலள்‌ எழுப்புகிற யாழ்‌ஒலி, மந்திர 
அகவலாக! மேலே எழுகிறது. முதலில்‌ வெறும்‌ கற்பனை போல்‌ 
தோன்றுகிற இச்செய்தி, ஆழ்ந்து ஒன்றிய மனப்‌ பயிற்சியால்‌ 
அனுபவ உண்மையாகி, அரிய நற்பயனை நல்குவதைக்‌ கால 
அடைவினில்‌ தெளிவாக உணரலாம்‌. 


திருமகள்‌: படைக்கப்பட்ட உலகினைக்‌ காப்பவர்‌ விட்டுணு. 
அவருடைய சத்தி, வைணவி. சிவபெருமான்‌ ஆணை ஏற்று 
உலகினைக்‌ காக்கும்‌ அவர்‌. காரிய விட்டுணு எனப்படுவார்‌, 
அவர்‌, நம்போன்ற ஆன்ம வர்க்கத்தைத்‌ சேர்ந்தவர்‌. 


உயிருக்கு அறிவு விளக்கம்‌ அருளியவர்‌ காரண பிரமா என 
முன்னர்க்‌ கண்டோம்‌. அவ்‌ அறிவினை மேலும்‌ வளர்த்துக்‌ 
நிற்பவர்‌, காரண விட்டுணுவாகிய சிவபெருமானே ஆவார்‌ 


அவருடைய சத்சத்தி வைணவி. டராசத்தியின்‌ எளிவந்த 


1. அகவல்‌ - ௮கப்படுத்துதல்‌: 


126 


வடிவமே இவர்‌ என்பதை நாம்‌ தெளிவாக உணர்தல்‌ வேண்டும்‌. 

ஊன்‌ உடம்பாகிய ஆலயத்தில்‌, வைணவிக்குப்‌ புருவ நடுவே 
இருப்பிடம்‌ என்று சிவாகமங்கள்‌ அறிவுறுத்துகன்றன. இக்‌ 
காரணம்‌ பற்றியே திருக்கோயில்களில்‌ கருவறை நிலைகளிலும்‌, 
வீடுகளின்‌ முகப்புகளிலும்‌ நெற்றிப்பொட்டில்‌, இரு யானைகள்‌ 
அமுது சொரியும்‌ திருமகளத, (கஜலெட்சுமி) திரு உருவத்தைச்‌ 
சிற்ப சித்திர வடிவமாக அமைத்துள்ளனர்‌, நம்‌ ஆன்றோர்‌, 
எனலாம்‌. 


தம்‌ நெஞ்சுத்தானத்தில்‌ அமர்ந்து, சுழுமுனை நாடியாகிய 
பேரியாழைப்‌ பிராமி மீட்டியதால்‌ எழுந்த மந்தர அகளல்‌ ஓலி, 
புருவ நடுவை அடைகிறது. நெஞ்சில்‌ பல்லவியாக எழுந்த ஓலி 
சரசினுள்‌ திருமகளின்‌ துணைகொண்டு அனுபல்லவியாக 
வளர்கிறது, 


மலைமகள்‌: ஒடுக்குந்‌ தொழில்‌ உருத்திரரைச்‌ சேர்ந்தது. 
அவரது சத்தி ரெளத்திரி. நமது உடம்பில்‌ அவளது இருப்பிடம்‌, 
உச்சித்தலை, உயிர்களது தன்‌ முனைப்பான சிந்தனைகளை 
ஒடுக்கி, அனுபல்லவியாகத்‌ தம்பால்‌ வந்த மந்திர அகவலை, 
மீகானத்தே உள்ள பரராக்தியின்‌ பாதங்களில்‌ சரணமாக்குதல்‌,' 
மலைமகளின்‌ கருணை. 


பராசக்தி: மீதானத்தில்‌ பரசிவத்துடன்‌. தாதான்மியமாய்‌ 
ஒன்றி நிற்கும்‌. பராசத்தி, ஆன்‌।மாவின்‌ இவ்‌ அகவலைப்‌ பரவத்‌ 
திடம்‌ சேர்ப்பிக்கறொள்‌. இவ்வாறு ஆன்மாக்களாகிய நமது 
(ச்‌) சையானது கலைமகள்‌, திருமகள்‌, மலைமகள்‌ ஆகியோரால்‌ 
பல்லவி, அனு பல்லவி, சரணம்‌ என்ற முறையில்‌ வளர்ச்சியுற்று 
இறைவன்‌ திருவடியைச்‌ சென்று அடைகிறது, 


“இன்னிசை வீணையில்‌ இசைந்தோன்‌ காண்க! 
என்பது திருவாசகம்‌. 


படிமுறை அருஹிப்பாடு: 


இதன்மூலம்‌, சிவபெருமான்‌ உயிர்களாதிய நமது அறிவின்‌ 
வளர்ச்சியையும்‌ வெூந்தனையையும்‌ திருவடிப்‌ பேற்றிற்கான 


1, திருவண்டப்பகு9 - மாணிக்கவாசகர்‌ 


127 


நம்து வேட்கையையும்‌, அறிந்து, ஆண்டானாகவும்‌, தந்தை 
யாசவும்‌, தோழனாகவும்‌, தலைவனாகவும்‌ வெவ்வேறு நிலை 
களில்‌ நமக்கு அருள்பாலிக்க வருகிறார்‌. இதனைத்‌ திருவா தவூரர்‌ 


“ஈசன்‌ அடி போற்றி எந்தை அடி போற்றித்‌ 
தேசன்‌௮டி போற்றி வென்‌ சேவடி. போற்றி”?! 


என முறைமைப்‌ படுத்தி இசைக்கக்‌ காணலாம்‌, 


உயிர்‌களாிய நமது உய்தி கருதி, மாயை என்ற முதற்‌ 
காரணத்திலிருந்து உலகம்‌ முதலியவற்றைப்‌ படைக்க விரும்பும்‌ 
நிமித்த காரணனாகிய சிவபெருமான்‌. தான்‌ படைத்தல்‌ 
முதலிய ஐந்தொழில்‌ புரிவதற்குத்‌, துணைக்காரணமாகத்‌ தமது 
சித்சத்தியையே கொள்ளுகிறர்‌ என்பது சைவசித்தாந்தம்‌. 


நல்யாழ்த்‌ துணைமையோராகப்‌ பராசத்தியின்‌ எளிவந்த 
தோற்றங்களே அமைகின்றன எள்ற கருத்து சைவ சித்தாந்தக்‌ 
கோட்பாடுகளுடன்‌ பெரிதும்‌ பொருந்தி வரக்‌ காணுகிறோம்‌. 


சிவ அனுட்டானம்‌ செய்யும்‌ மெய்யடியார்கள்‌, நாளும்‌ 
வைகறைப்‌ போழ்தில்‌ தம்‌ நெஞ்சுத்தானத்தில்‌ பிராமியையும்‌, 
நண்பகல்‌ பொழுதில்‌ தம்‌ புருவநடுவில்‌ வைணவியையும்‌ 
அந்திமாலையில்‌ தம்‌ உச்சித்தலையில்‌ ரெளத்ரியையும்‌, இரவில்‌ 
மீ தானத்தில்‌ பராசத்தியையும்‌ சிந்தித்தும்‌ வழிபட்ட பின்னர்‌ 
சிவமூல மந்திரத்தைத்‌ தியானிப்பது வழக்கம்‌. 


இவ்வாறு நமது மனம்‌ இறையன்பில்‌ ஒன்றி நிற்க மைய 
நரம்பு வழி இசைக்கப்‌ பெறுகிற மந்திர ஒலி, சிவபெருமானை 
ஆன்மாவின்பால்‌ ௮கவி அழைப்பதாக அமைகிறது. 


அகவல்‌ என்பது அகப்படுத்துதல்‌ என்னும்‌ பொருளுடையது 
சிவபெருமான்‌ ஆன்மாக்களை அசவி அழைப்பதும்‌, ஆன்மாக்கள்‌ 
சிவபெருமானை அகவி அழைப்பதும்‌ ஆகிய இருவழியிலும்‌ இது 
நிகழ்ந்தமைக்குச்‌ சைவ வரலாறில்‌ சான்றுகள்‌ உள்ளன. 


திருப்பெருந்துறையில்‌ திருவாதவூரரைச்‌ சிவபெருமான்‌ 
அசவி அழைத்த பெற்றியைத்‌ தலபுராணம்‌ சிறப்பரகப்‌ பேசும்‌ 


1- திருவாசகம்‌ - சிவபுராணம்‌ 


128 


திருவாதவூரர்‌ இயற்றியருளிய இருவாசகத்தின்‌ முதல்‌ 
நான்கு செய்யுளும்‌ அகவற்யாவால்‌ அமைந்தவையே. 


எனவே ஆன்மா அகவி அழைக்க ஆண்டவன்‌ அருள்‌ 
புரிகிறான்‌ என்பது பெறப்படும்‌, என்னை எனில்‌, 


சிவபெருமானே நாதத்தின்‌ தலைவன்‌, மந்திர வடிவினன்‌; 
அவனே வேதரிவாகமங்களை உருவாக்கியவன்‌? அவனே 
பேரியாழை மீட்டும்‌ பேரருளாளன்‌. 


இறைவன்‌ யாழ்நரம்பினை மீட்டுகிற நோக்கமும்‌, அவனது 
ஐந்தொழில்‌ நோக்கமும்‌ ஒன்றே, அஃது, ஆன்மா ஆண்டவனைக்‌ 
கூடிப்‌ பேரின்பத்தில்‌ இளைத்திருக்க வேண்டும்‌ என்பதே. 


ஒரு பெண்ணின்‌ புற உடம்பில்‌ முன்தலை தொடங்கி 
இடுப்பு வரை. தொங்குகிறது, அவளது அழகிய கூந்தல்‌, அதே 
போல, அவளுடைய உடம்பின்‌ உள்ளே புருவநடு தொடங்கி 
இடுப்புவரை அமைத்துள்ளது, மூளை - முதுகுத்தண்டினாலான 
மைய நரம்பு மண்டலம்‌. 


ஈண்டுப்‌ பெண்ணின்‌ உடம்பில்‌ புறத்தே காணப்படுறெ 
கூந்தலின்‌ தோற்றம்‌ அவள்‌ உடம்பிலே வெளிப்படத்‌ தோன்றா 
௮௧ உடம்பில்‌ உள்ள மைய நரம்பு மண்டல அமைப்புக்கு ஓர்‌ 
உவமை ஆயிற்று. 


மிருச்சகடிகம்‌ போன்ற வடமொழி நூல்களில்‌ ஒரு பெண்‌ 
ணின்‌ கூந்தல்‌ தொகுதியும்‌, யாழும்‌ ஓப்புவமை யாக்கப்பட்டு 
உள்ளமை காணுகிறோம்‌, - 


எனவே துறையமை நல்‌ யாழ்‌ என்பது சிவாகம நெறியில்‌ 
பயிற்றுவிக்கப்‌ பெற்ற மைய நரம்பு மண்டலத்தைக்‌ குறிப்ப 
தாயிற்று, 

துணைமையோர்‌ இயல்பு: என்பது பராசத்தி உயிர்களாயெ 
தமக்கு அருள்பாலிக்கும்‌ பெற்றியைக்‌ கூறுவதாகும்‌. 

பராசத்தி, பரவெத்தை எக்காலத்தும்‌ நீங்காத தன்மை 
யினன்‌. மலரும்‌ மணமும்‌ போல, இயம்‌ சூடும்‌ போல குணிகுண 


129 


பாவத்தால்‌ தாதான்மியமாய்ப்‌ பரசிவத்டுன்‌ இடப்பாகத்தில்‌ 
எப்பொழுதும்‌ இருப்பவள்‌, 


கயிர்களாகிய நம்மீது அவளுக்கு அளப்பரிய கருணை 
எனவே நாம்‌ படிமுறையில்‌ அறிவு வளரப்பெற்று அடிமை, 
மகன்மை, தோழமை நெறிகளையெல்லாம்‌ கடந்து, பரவெத்‌ 
தோடு தலைவி நிலையில்‌ அத்துவிதமாகக்‌ கூடி, அவளைப்‌ 
போலவே நாமும்‌ இன்புற்றிருக்க வேண்டும்‌ என்பது பராசத்தி 
யின்‌ விருப்பம்‌, 

இக்கருத்தினைச்‌ சைவசாத்திரங்கள்‌ பநினான்கனுள்‌ எட்டினை 

இயற்றியருளியவரும்‌ சந்தான குரவர்‌ நால்வருள்‌ ஒருவரா 
மான உமாபதி சிவம்‌ என்னும்‌ பேரருளாளர்‌, தமது திருவருட்‌ 
பயன்‌ என்ற நூலில்‌ தெளிவாகக்‌ குறிப்பிடுவதைக்‌ காணலாம்‌, 

“தன்னிலைமை மன்௨உயிர்கள்‌ சாரத்‌ தரும்சத்தி; 

பின்னமிலாள்‌, எங்கள்‌ பிரான்‌? - 1 

பராசத்தியின்‌ இத்தகைய பேரருள்‌ திறத்தினையே துணை 
மையோர்‌ இயல்பு என்ற தொடரால்‌ தொல்காப்பியரும்‌ குறிப்‌ 
பிடுகிறார்‌. 
சிவத்தூக்கும்‌ உயிர்களுக்கும்‌ உண்ண உறவு: 

சிவபெருமானுக்கும்‌ உயிர்களுக்கும்‌ உள்ள அநா தியான 
அத்துவிதத்‌ தொடர்பைச்‌ சைவசித்தாந்தம்‌ செவ்விதே 
விளக்குகிறது. 

சிவபெருமான்‌ ஒருவரே மூழுமுதலாகிய தனிப்பெருங்‌ கடவுள்‌ 
எனச்‌ சாற்றுறெ சைவ சாத்திரங்கள்‌, உயிர்களின்‌ உய்தியைத்‌ 
இருவுளம்‌ கொண்டு, அவர்‌ பல்வேறு திருமூர்த்தங்களிலும்‌ 
தோற்றமளிக்கிற பாங்கனை வெகுவாகப்‌ பரவித்‌ துதிக்கக்‌ 
காணுகிறோம்‌ . 

“பேதை ஒருபால்‌ இருமேனி ஒன்‌ (று) அல்லன்‌”! என இசைக்‌ 


இறது திருவாசகம்‌. 

Me EE i அகவை களா னால்‌ 
1, திருவருட்பயன்‌, உமாபதிசிவம்‌. 
]. திகுவெம்பாவை: 10. 


130 


சூலுற்ற திரிரரபுரத்துச்‌ செட்டிப்‌ பெண்ணுக்கு, அவளது 
தாயின்‌ வடிவில்‌ வந்து மருத்துவம்‌ பார்த்த தாயுமான ஈசனின்‌ 
பெருங்கருணையைத்‌ தலவரலாற்றினாலும்‌ திருவிழாக்களினா 
லும்‌ அறிகிறோம்‌. 


நம்போன்ற மனித இனத்துக்கு மட்டுமே இரு உருக்கொண்டு 
அவர்‌ அருளுகிறார்‌ என்றில்லை. பாலின்றி வாடிய பன்‌ றிக்குட்டி 
போன்ற சிற்றின உயிர்களுக்கும்‌ பால்‌ நினைந்தூட்டும்‌ தாயாகத்‌ 
தாய்ப்‌ பன்றி வடிவில்‌ தோன்றிய வரலாறு திருவிளையாடற்‌ 
புராணத்தில்‌ போற்றப்‌ பெறுகிறது. 


உயிர்கள்‌: சிவபெருமானைப்‌ போன்று, உயிர்களும்‌ அறிவுள்ள 
சத்துப்‌ பொருள்களே; ஆயினும்‌ சிவபெருமானோ முற்றுணர்‌ 
வினர்‌, கருவி கரணங்களின்றி அனைத்தையும்‌ ஒருசேர அறியும்‌ 
பேராற்றல்‌ உடையவர்‌; உயிர்கள்‌ கருவிகரணங்களின்‌ துணை 
கொண்டு ஒரோ ஒன்றை மட்டுமே அறிகின்ற சிற்றறிவுப்‌ 
பொருள்களே . 


அநாதியே உயிர்களாகிய நம்மைப்‌ பற்றி நிற்பது, ஆணவம்‌ 
என்ற மூலமலம்‌ அதன்‌ பிணிப்பால்‌ உயிர்கள்‌ தம்‌ இயல்பான சிற்றறி 
வும்‌ முடங்கிக்‌ குற்றறிவாய்க்‌ டைக்கன்றன. ஆணவ மலத்தையே 
உடம்பாகக்‌ கொண்ட அந்த அவல நிலை, கேவல (தனி) நிலை 
எனப்படும்‌. 

கன்ம மலம்‌ என்ற வினைகளுக்கா ன பயனை, நாம்‌ நுகர்ந்தே 
கழித்தல்‌ வேண்டும்‌. அதற்கு ஏற்றவாறு, தாவரம்‌ மூதல்‌ மால்‌ 
அயன்வரையிலான வெவ்வேறு மாயா உடலங்களை இறைவன்‌ 


தமக்கு அருளியுள்ளார்‌. இன்றைய இவ்‌ இடைக்கால நிலை, 
சகலநிலை எனப்படும்‌, 


வினைகளும்‌ மலங்களும்‌ நீங்கி மெய்யறிவு விளங்கப்‌ பெறும்‌ 
போது, வெசத்தியையே அருள்‌ உடம்பாகக்‌ கொள்ளுதிறது 
உயிர்‌, முடித்த முடிவான இவ்‌ வுயர்ந்த நிலை சுத்த நிலை 
எனப்படும்‌. 

இவ்வாறு உயிர்கள்‌ அனாதியே ஆணவத்தையும்‌, இடைக்‌ 
காலத்தில்‌ மாயையையும்‌, இறு யிலே சிவபெருமான்‌ இரு 
வருளையுமே உடம்பாகக்‌ கொள்ளுகின்றன, 


131 


அத்துவிதம்‌: இத்த மூன்று நிலைகளிலுமே, சிவபெருமான்‌ 
உயிர்களுடன்‌ ஒன்றாயும்‌, வேறாயும்‌ உடனாயும்‌ நிற்கிறார்‌ 
உயிர்களுடன்‌ அவையேயாய்‌, தானேயாய்‌, அவையே தானேயாய்‌ 
நிற்கும்‌ சிவபெருமானது இந்நிலைகள்‌, உயிர்களின்‌ வினை வேறு 
பாட்டிற்கேற்பவும்‌ ஆணவமல பந்தத்துக்கு ஏற்பவுமே அமை 
கின்றன. 


ஒன்றாய்‌ நிற்றல்‌: உயிருடன்‌ ஒன்றாய்க்‌ கலந்து நிற்கும்‌ 
நிலையில்‌; சிவபெருமான்‌ சிவசத்தி வடிவில்‌ நம்‌ பின்தலைப்‌ 
பிடரியில்‌ மறைப்பு ஆற்றலாக நின்று, ஊழ்வினைப்‌ பயனாகிய 
பாலை ஊட்டுவார்‌. 


இதனைத்‌ தொல்காப்பியர்‌, “வழிபடு தெய்வம்‌ நிற்புரம்‌ 
காப்ப...” என்ற தொடரால்‌ குறிப்பிடுகிறார்‌. 

வேறாய்‌ நிற்றல்‌: உயிரின்‌ வேறரய்க்‌ கடந்து நிற்கும்‌ நிலையில்‌ 
இவடுபருமான்‌, நமது உச்சித்‌ தலைக்கு மேலே பன்னிரண்டு 
அங்குல உயரத்தில்‌ மீதானப்‌ பெருவெளியில்‌ சச்சிதானந்த 
சொரூபியாய்‌ எவ்விதத்‌: தொழிலும்‌ செய்யாது வாளா 
இருப்பர்‌. 

இதனை “ஓங்கு மலைநாடன்‌...'' என்ற ்‌ தொடரால்‌ சங்க 
இலக்கியங்களும்‌ 'மிக்கோன்‌' என்ற சொல்லால்‌ தொல்‌ 
காப்பியரும்‌ குறிப்பிடக்‌ காணலாம்‌. குறிஞ்சித்‌ தலைவனாக 
முருகனைக்‌ கொண்டு மீதானத்‌ தலைவனாகிய சிவபெருமானை 
மிக்கோன்‌ என்றனர்‌. i 


உடனாய்‌ நிற்றல்‌: உயிரின்‌ உடனாய்க்‌ கூடிநிற்கும்‌ நிலையில்‌ 
சிவபெருமான்‌ நமது உச்சித்தலையில்‌ சிவனாக நிற்பர்‌, இதனைச்‌ 
ிறைப்புறத்தான்‌' எனச்‌ சுங்க இலக்கியங்களும்‌, தொல்‌ 
காப்பியமும்‌ குறிப்பிடுகின்றன. 
2. ஒன்றி உணர்ந்த பாலது ஆணை: 
“அவரவர்‌ வினைவழி அவரவர்‌ அனுபவம்‌”? 


என்பது ஆன்றோர்‌ வாக்கு. இருள்சேர்‌ இருவினைகள்‌ நீங்கி 
மெய்த்தவத்தால்‌ உயர்ந்து, சிவஞானத்‌ தெளிவு பெற்ற ஆன்மா 
சிவபெருமானுக்கு ஏற்ற தலைவி ஆூறது. 


132 


இதனைத்‌ தொல்காப்பியர்‌, களவியல்‌ இரண்டாம்‌ சூத்திரத்தில்‌ 


“ஒன்றே வேறே என்றிரு பால்வயி(ன்‌) 
ஒன்றி உயர்ந்த பால(து) ஆணையீ(ன்‌ ) 
ஓத்த, ழெவனும்‌ நழெத்தியும்‌ காண்ப 
மிக்கோ(ன்‌) ஆயினும்‌ கடிவரை இன்றே”! 


எனக்கூறி, இவமாகய தலைவனுக்கும்‌ உயிராகிய தலைவிக்கும்‌ 
உள்ள உறவினைக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


“அவையே தானேயாய்‌ இருவினையின்‌ 
போக்கு வரவு புரிய ஆணையின்‌ 
நீக்க மின்றி நிற்கும்‌ ௮ன்றே””3 


என்ற வெஞானபோகம்‌ இரண்டாம்‌ சூத்திரமும்‌ இதே கருத்தை 
வலியுறுத்தக்‌ காணுகிறோம்‌. 


ஒன்றி உயர்ந்த பாலது ஆணை: “ஒன்றிய பால்‌” என்றும்‌ 
"உயர்ந்த பால்‌” என்றும்‌ கூட்டிப்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 


பால்‌: பண்டைத்தமிழ்ச்‌ சான்றோர்‌, ஊழ்வினைப்‌ பயனைப்‌ 
பால்‌ என்ற சொல்லால்‌ குறித்தனர்‌. அவ்வாறு அவர்கள்‌ 
குறித்ததற்கான சூழலைக்‌ காண்போம்‌: 


ஒரு சமயம்‌, அறக்கடவுள்‌ தவம்‌ செய்து, சிவபெருமானுக்கு 
ஊர்தியாகும்‌ வரம்‌ பெற்றார்‌; ௮தனால்‌ அறவிடை தோன்றியது. 
அதன்‌ தோற்றத்தை நமக்கு உணர்த்துவதற்காகச்‌, சிவபெரு 
மானால்‌ பசு இனம்‌ இவ்வுலகில்‌ படைக்கப்‌ பெற்றது. 


அதுகாறும்‌ தூய ஒரு பொருளாகவே இருந்தது அறவிடை. 
உலகில்‌ வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டபோது, புல்லையும்‌ 
தண்ணீரையும்‌ உட்கொண்டது. உண்பதும்‌ குடிப்பதும்‌ வினை 
கள்‌. எனவே அப்பொழுது பசுவுக்கு ஊழ்வினை தொடங்கியது. 
2 
1. தொல்‌ களலியல்‌ - 2. ஆம்‌ குத்‌8ரம்‌ 


2. சிவஞானபோதம்‌ - 3: ஆம்‌ சூத்ரம்‌ 


133 


செய்த வினைகள்‌ புண்ணிய பாவமாக அவரவர்‌ கணக்கில்‌ 
ஏமி, இன்பதுன்பங்களாக வாழ்வில்‌ பரிணமித்தது போல, பசு 
உட்கொண்ட புல்லும்‌ தண்ணீரும்‌ கு. நஇயாக வேதியல்‌ மாற்றம்‌ 
பெற்றும்‌ பின்னர்ப்‌, பாலாகவும்‌ பரிணமிக்கிறது. எனவே 
பாலை, வினையின்‌ பயன்‌ என்றவாறு சங்கத்தமிழ்ச்‌ சான்றோர்‌ 
பொருள்‌ கொண்டனர்‌. 


வினைப்பயன்‌ ஊட்டம்‌ நியதிவி நிகழும்‌ எனக்‌ கூறவந்த 
மாதவச்‌ சிவஞான முனிவரும்‌, பாலை நியதிக்கு மாற்று 
மொழியாகக்‌ கூறக்‌ (சிவஞான மாபாடியம்‌) காணலாம்‌. 


ஆணை: உயிர்களுக்கு வினைப்பயன்‌ கள்‌ ஊட்டப்‌ பெறுகிற 
முறைமை என்பது பொருள்‌. 


உயிர்களாகிய நமக்கு அருள்பாலிக்கத்‌ திருவுளம்‌ கொள்ளு 
கிறார்‌ வெபெருமான்‌. அவருடைய உட்கருத்தைச்‌ “சங்கற்பம்‌ 
என்பர்‌ வடநூலார்‌. அதனையே, அவர்‌ தனக்கு இட்ட ஓர்‌ 
ஆணையாக ஏற்று ஐந்தொழில்‌ இயற்றுகிறாள்‌ சிவசத்தி 
மேலும்‌, அவள்‌ அவ்வாறு ஐந்தொழில்‌ இயற்றும்போது, உயிர்ப்‌ 
பொருள்கள்‌ அனைத்தையும்‌ தனக்கு அடிமையாகவும்‌, உயிரற்ற 
சடப்பொருன்கள்‌ எல்லாவற்றையும்‌ தனது உடைமையாசவும்‌ 
கொண்டு, அவற்றைத்‌ தன்‌ ஆணைவழிச்‌ செலுத்துகிறாள்‌. 
எனபவ, ஆணை என்பதைச்‌ சிவசத்திக்குரிய பரியாய பெயராகக்‌ 
கொள்ளுவார்‌, சிவஞான முனிவர்‌. 


அவ்வாறு வெசத்தியே உயிர்களாகிய நம்மை இவ்வுலகில்‌ 
இஙயக்கிர. லும்‌, அவரவர்‌ ஊழ்வினைக்கு ஏற்றவாறுதான்‌ 
இன்பதுன்ப நுகர்ச்சியை அருரூகிறாள்‌ எனவே, ஊமும்‌ 
வலுவுடைத்தாகி, நமது அனுபவத்திற்குத்‌ திநப்புமுனையா 
இறது இக்கருத்துப்‌ பற்றியே தொல்காப்பியரும்‌ “பாலது 
ஆணை என்றவாறு சூத்திரத்‌ தொடர்‌ அமைத்தனர்‌ போலும்‌. 
இவ்வுண்மையை, *இருவிலை யின்‌... ஆணையின்‌” என்ற 
இவஞான யோதச்‌ சூத்திரத்‌ தொடர்களாலும்‌ அறியலாம்‌. 

ந 


ஒன்றி - உடம்போடு கய உயிர்‌ வினைகளைச்‌ செய்கிறது 
அல்வினைகள்‌ மனம்‌, மொரி, மெய்‌ என்ற கருவிகளால்‌ செய்யப்‌ 


134 


படுகின்றன. நல்வினை, தீவினைகளேயன்றிச்‌, சிவத்தின்பால்‌ 
கொண்ட மெய்த்தவமும்‌ ஒர்‌ '௮ருள்‌ வினையே”; 


'துணைநின்ற கருவிகள்‌ ஓடங்கினாலும்‌, செய்த உயிரை, 
வினைகள்‌ யாண்டும்‌ தொட.ர்கின்றன. இதனை, ஒன்றி” என்ற 
தொல்காப்பியச்‌ சொல்லாட்சி உறுதி செய்கிறது. இதனை ஓர்‌ 
உலகியல்‌ உவமை கொண்டும்‌ உய்த்துணரலாம்‌. 


காட்டுக்குப்‌ புலப்படுவனவற்றைப்‌ பருப்பொருள்கள்‌ என்றும்‌ 
புலப்படாதவற்றை நுண்பொருள்கள்‌ என்றும்‌ கூறுகிறோம்‌. 
பருமையான உடம்பினைக்‌ கொண்டு, பருமையான இந்த 
உலகத்தில்‌, பருமையான பலவகைப்‌ பொருள்களையும்‌ ஒருவன்‌ 
ஈட்டுகிறான்‌. ஈண்டு, ஒருவன்‌ என்பது நுண்மையான ஓர்‌ 
உயிரும்‌, பருமையான ஓர்‌ உடறும்‌ சேர்ந்த ஓர்‌ வடிவமைப்பு 


ஈட்டப்பட்ட பொருள்‌ பருமையாக நமக்குப்‌ 
புலப்படினும்‌, ஈட்டிய முறை மிசவும்‌ நுண்ணியதாகிறது, 
அஃது அறநெறியில்‌ ஈட்டிய பொருள்‌ என்றும்‌, புறநெறியில்‌ 
பிறரிடமிருந்து வஞ்சனையால்‌ சுவர்ந்த பொருள்‌ என்றும்‌, 
அருள்‌ நெறியில்‌ இறைவன்‌ பால்‌ செய்த மெய்த்தவம்‌ என்றும்‌, 
பலஇறத்த தாறெது. 


இப்போது ஈட்டமும்‌ இரண்டு வகைத்தாகறது. ஒன்று: 
பருமையதாகிய உலசுப்பொருள்‌ ஈட்டம்‌. மற்றது, நுண்ணிய 
தாகிய, புண்ணியம்‌, பாவம்‌, இருவருள்‌ ஆகிய ஈட்டம்‌, 


கால ௮டைவிலே. அவ்வாறு பொருள்‌ ஈட்டிய மனிதனுடைய 
பகுமையான பூத உடலை நீத்து, அவ்வுடலினுள்‌ இயங்கிக்‌ 
கொண்டிருந்த நுண்ணிய உயிர்‌ பிரித்து செல்லுகிறது. அப்போது 
திகழ்வது என்ன? பருமையான உடலோடு, பருமையான உலகப்‌ 
பொுளகள்‌ செல்லுகின்‌றனவா? அன்றி அந்த நுண்‌ உயிராவது 
அவற்றைக்‌ கொண்டு செல்லுகின்றதா? எனில்‌, இரண்டுமே 
இல்லை. 


ஆனால்‌, அப்பருப்பொருளை ஈட்டுங்கால்‌, நுண்ணிதே, 
5 ம்க்‌ ல ததக. ்‌ 
ஈட்டிய புண்ணியம்‌, பாவம்‌, இருவருள்‌ என்பன எஞ்சியுன்ளனவே! 
அண்மையான அவை என்ன ஆூல்.றன? 


1:5 


கடத்தப்பட்ட பருஉடம்பு சடம்‌; ஈட்டிய உலகப்‌ பொருள்‌ 
களும்‌ சடம்‌. அவற்றை விட்டு நீங்கிய நுண்ணிய உயிரோடு, 
நுண்ணிதே ஈட்டிய வினைகளும்‌ உடன்சென்று, மறுமறுபிறப்பு 
களில்‌, வினைமுதிர்வு காலத்தில்‌, உரிய பயனைத்‌ தருகின்றன, 


இவ்வாறு நுண்ணிய வினைகள்‌, நுண்ணிய உயிரோடு, பல 
பிறப்புகளிலும்‌ ஒன்றிச்‌ செல்லுவதையே 'ஒன்றிய பால்‌” என்ற 
தொடரால்‌ தொல்காப்பியர்‌ குறிப்பிட்டனர்‌ எனலாம்‌. 


உயர்ந்த பால்‌: பிறப்புக்கு வித்தாவது வினை. வினைகளின்‌ 
வன்மை, மென்மைக்கு ஏற்பவும்‌. நன்மை இன்மைக்கு ஏற்பவுமே 
வாழ்வின்‌ இன்ப துன்பங்கள்‌ அமைகின்றன. அவரவர்‌ செய்த 
வினைகளின்‌ இன்பதுன்பப்‌ பயனை, அவரவரே நுசுர்ந்து கழிக்க 
வேண்டும்‌ என்பது நியதி. 


எனவே சிவபெருமான்‌ தனது இற்சத்தியைக்‌ கொண்டு, 
உயிர்கள்‌ செய்த இருவினைக்கு ஏற்ப இன்பதுன்பப்‌ பயனாக 
ஊனப்பாலையும்‌, *அருள்வினைக்கு ஏற்ப ஞானப்பாலையும்‌ 
ஊட்டுவிக்கிறார்‌. 


அவ்வாறு அவை ஊனப்பாலை உண்ணும்‌ போது, சிவபெரு 
மான்‌ அவ்வுயிர்களுக்குப்‌ புலப்படாமல்‌ மறைந்து நின்றும்‌, 
ஞானப்பாலை உண்ணும்போது அம்மையப்பராக வெளிப்படத்‌ 
தோன்றி நின்றும்‌ அருள்பாலிக்கிறார்‌, 

எனவே ஒருவர்‌ எத்துறையில்‌ முயன்றாலும்‌, ஓங்கி நிற்கும்‌ 
அவர்தம்‌ ஊழ்வினை வழியில்‌ மட்டுமே அவரது இன்ப துன்ப 
அனுபவம்‌ அமையும்‌. வினைப்பயன்‌ நுகர்ச்சிக்கு மாறாக, 
யாரும்‌ எதையும்‌ செய்தல்‌ இயலாது, இதனை மாணிக்கவாசகர்‌ 
இருவாக்கால்‌ அறியலாம்‌. 

“குழைத்தால்‌, பண்டைக்‌ கொடுவினை நோய்‌ 

காலாய்‌, உடையாய்‌! கொடுவினையேன்‌ 
உழைத்தால்‌ உறுதி உண்டோ தான்‌?''1 


1, திருவாசகம்‌, குழைத்தபத்து, 8:33:1 


136 


எனவே வினைப்‌ பயனாகிய பாலைத்‌ தொல்காப்பியர்‌ 
*உயர்ந்தபால்‌' என்றனர்‌. 


ஈண்டு, “முதிர்ந்த பால்‌” ஓங்கிய பால்‌' என்பன போன்று 
அடைகொடுக்காது, “உயர்ந்த பால்‌” என  அடைகொடுத்ததன்‌ 
சிறப்பினையும்‌ உன்னுதல்‌ வேண்டும்‌. 


இம்மை மறுமைப்‌ பயன்களுக்கு இழுத்துச்‌ செல்லுவன 
இருள்‌ சேர்‌ இருவினைகள்‌, அவற்றைக்‌ குழிப்‌ தாயின்‌ 
முதிர்ந்த வினை “ஓங்கெ வினை” எனலாம்‌ ஆனால்‌ இங்கு 
அசிரியர்‌ கூ றிச்சு விமைந்ததோ, அம்மைப்‌ பயனாகிய முத்திப்‌ 
பேரின்பத்துக்கு ஆன்மாவைச்‌ செலுத்துகிற “அருள்சேர்‌ உயர்‌ 
வினை' என்பதால்‌, "உயர்ந்த பால்‌” என மொழிந்தனர்‌ 


இவ்வாறு ஊழ்வினைகள்‌ நீங்கி, அருள்வினையால்‌ உயர்ந்த 
ஆன்மாக்கள்‌, கற்பு நெறியில்‌ ஆண்டவனுடன்‌ எஞ்ஞான்றும்‌ 
இன்புற்றிருக்கும்‌ பெற்றியினை, மேல்வரும்‌ கற்பியலில்‌ 
காண்போம்‌. 


4. கற்டயால்‌ 


அ. கற்பு னண்ஙாதூ எண்ண 


உலக வாழ்வில்‌ ஒரு பெண்‌ ஒரே ஓரு ஆண்‌ மகனையே தன்‌ 
மனத்தால்‌ கணவனாகச்‌ இந்தித்தலும்‌, அவனையே தன்‌ 
கணவனாக வாயால்‌ மொஜிதலும்‌, அவனோடு மட்டுமே 
உடலால்‌ ௮ணைதலும்‌, கற்பு நெறி எனப்படும்‌. 


இவ்வாறு மனம்‌, மொழி, மெய்‌ என்ற மூன்று கருவிகளும்‌ 
ஒன்றிற்கு ஒன்று முரணாமல்‌ காத்து எப்போதும்‌ ஒருவனையே 
தன்‌ கணவளனாசக்‌ கொண்டு உளமாரப்‌ பேணிப்‌ போற்றுகின்ற 
ஒருத்தியே கற்புடைய பெண்‌ ஆவாள்‌. 


இங்கனம்‌ சிந்தனைகள்‌ ஓரே இடத்தில்‌ குவிந்து நிற்றலைத்‌ 
தலைப்படுதல்‌' எனப்பகர்வர்‌, ஆன்றோர்‌. ஓரே நெறியில்‌ 
அயராது திண்மையுடன்‌ நிற்றலால்‌, இது கற்பு நெறி எனப்‌ 
பட்டது. 


137 
தெய்விகக்‌ கற்பு: 


சீரிய இக்கொள்கை, உலகத்‌ தலைமக்களது மெய்யுறு 
புணர்ச்ரிக்குப்‌ பொருந்துவது போலவே, சிவபெருமானாகிய 
தலைவன்‌, ஆன்மாவாகிய தலைவிக்கு அருளுறெ ஆன்மீக 
வாழ்வுக்கும்‌ செவ்விதே பொருந்துவதாகும்‌. 


ஆன்மாக்கள்‌ கோடானுகோடி, அவை அனைத்தும்‌ பெண்‌ 
பாலரே, என முன்னரும்‌ கண்டோம்‌, 


அவற்றுள்‌, “சிவபெருமான்‌ ஒருவரே ஒப்பாரும்‌ மிக்காரும்‌ 
இல்லாத தனிப்பெருந்‌ தலைவன்‌' என்ற உறுதியான கொள்கைப்‌ 
பிடிப்புக்கொண்ட ஆன்மாவே தெய்வீகக்‌ கற்புடைய சைவ 
ஆன்மா ஆகும்‌. 
“வும்‌(பு) அறா வரிவண்டு மணம்‌ நாற மலரும்‌ 
மதுமலர்நற்‌ கொன்றையான்‌ அடிஅலால்‌ பேணா 


எம்பிரான்‌ சம்பந்தன்‌ அடியார்க்கும்‌ அடியேன்‌... ...'' 


எனத்‌ திருஞானசம்பந்தரது கற்பின்‌ மாட்சியை, எதிர்மறை 
கொண்டு ஏற்றி, அடிபணிகிறார்‌ சுந்தரமூர்த்தி. 


“இருவும்‌ மெய்ப்‌ பொருளும்‌ செல்வமும்‌ எனக்கு உன்‌ 
சருடைக்‌ கழல்கள்‌......”!* 
என்பதும்‌ சுந்தரர்‌ இருவாக்கே. 
““பாாரொருகால்‌ வந்தனையாள்‌, விண்ணோரைத்தான்‌ 
பணியாள்‌ பேரரையற்‌ இங்ங்கனே பித்தொருவார்‌) ஆமாறும்‌ 
ஆரொருவர்‌ இவ்வண்ணம்‌ ஆட்கொள்ளும்‌ வித்தகர்தான்‌””? 


எனச்‌ சிவபெருமான்‌ ஆன்மாவைக்‌ களவு, கற்பு நெறியில்‌ 
ஆட்கொள்ளும்‌ பெற்றியை விதந்தோதுவார்‌, மாணிக்கவாசகர்‌, 
ER CE ETE னத வதிலை உடன ட TER 

1 தேவாரம்‌ 7:39:5 

2 தேவாரம்‌ 7:69:1 

3 இருவாசகம்‌ 8:7:15 


138 


இவ்வாறு அடியார்‌ இருக்கூட்டத்துக்‌ கற்பின்‌ மாட்டிக்குத்‌ 
தவார இிருவாஃகப்‌ பனுவல்களில்‌ பல நூறுசான்றுகள்‌ 
உள்ளன. 


இத்தகைய உயரிய கற்பு நெறி, உயிர்களாகிய தம்மிடத்தில்‌ 
இயல்பாகவே எவ்வ ராறு தோன்றுகிறது? என்பது பற்றிச்‌ 
சிந்திப்போம்‌, 


அருளாளர்கள்‌ எந்த ஒரு செயலையும்‌ தம்முடைய செயலாக 
எண்ணமாட்டார்கள்‌; எழ்து ஒரு விருப்பத்தையும்‌ தமது விருப்ப 
மாகக்‌ கருகமாட்டார்கள்‌; எந்த ஒரு சிந்தனையையும்‌ குமதூ 
அறிவின்‌ வெளிப்பாடு எனத்‌ தருக்குறமாட்டார்கள்‌. அனைத்தும்‌ 
சிவபெருமானது விருப்பம்‌, சிவபெருமானது அறிவு, சிவபெரு 
மானது செயல்‌ என்றே துணிவர்‌. இதனை. ““ஏகனாதகி இறை 
பணி நிற்றல்‌''1! எனச்‌ சைவ சாத்திரங்கள்‌ சிறப்பிக்கும்‌. 


சிற்றின்பத்தைக்கூடச்‌ சிவச்செயல்‌ எனக்‌ கொள்ளும்‌ துணிவு 
சைவ அருளாளர்களின்‌ தனிப்‌ பெருஞ்‌ செல்வமாகும்‌. திருஞான 
சம்பந்தர்‌ போன்ற பெரியவர்கள்‌ இச்செந்நெறி நின்றவர்கள்‌ 
என்பதற்குச்‌ சான்றுகள்‌ பலப்பல உள்ளன. அவற்றுள்‌ ஒன்று. 


'*செப்ப நெஞ்சே நெறிகொள்‌ சிற்றின்பம்‌ 

அப்ப[ல்‌) என்னா([ து) அருளே துணையாக 

ஒப்பர்‌ ஒப்பர்‌ பெருமான்‌ ஒளி வெண்ணீற்று 
அப்பர்‌ சோற்றுத்‌ துறை செல்‌ (று) அடைவேரமே*? 


என்பது. இருஞான சம்பந்தர்‌ வாக்கு. அனைத்துச்‌ ஒற்றின்பங்‌ 
சனையும்‌ ஆண்டவனின்‌ அருளிப்பாடு எனக்‌ கொண்டனர்‌, 
ண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌. எனவே விளைவும்‌ வெமாகவே 
இருந்தது இதனை ஓர்‌ உலக வாழ்வியல்‌ நெறி கொண்டு 
சத்தத்தால்‌, இவ்உயறிய கருத்தன்‌ நுண்மையும்‌ மாண்பும்‌ 
தெளிவாகும்‌. 


1. சிவஞானபோதம்‌ குத்‌ ஃ 1௦ a 


2 நலல ய 
ட்‌ கல 


139 


மான்‌ ஆணைப்படி கருவாகப்‌ புகுத்தப்‌ பெறுகிறது, ஒந சீரிய 
உயிர்‌. அஃறு அவன்‌ விந்துவில்‌ சிவசிந்தனையுடனே சிலகாலம்‌ 
வளர்கிறது. 


சிவத்தை ஒதுபோதும்‌ மறவாது, திரிகரணங்களாலும்‌ வழி 
படுகிற இயல்புடையது அக்குடும்பம்‌; ௮ஃது ஒரு, சைவக்குடும்பம்‌; 
எனவ தலைமக்களாகிய கணவன்‌ மனைவியர்‌ உறவுகொள்ளும்‌ 
போதும்‌ (புணர்ச்சிக்‌ காலத்தும்‌) அவர்களுடைய இந்தனை 
சிவத்தின்பால்‌ இருக்கிறது. அந்த வேளையில்‌ அவ்வுயிர்க்‌ ௧௫, 
தந்தையின்‌ விந்து விலிருந்து தாயின்‌ வயிற்றுக்குள்‌ மாற்றப்பெறு 
இெது. எனவே அஃது அப்போது சிவமாகவே உட்புகுறெது, 


தாயும்‌ இடையறாத சிவசிந்தனை உடையவள்‌, ஆகவே 
அஃது ஒரு வெஃகுழந்தையாக அவள்‌ வயிற்றிலே வளர்கிறது; 
உரிய காலத்தில்‌ உலகுக்கும்‌ வெளிப்படுகிறது. 


அவ்வுயரிய குடும்ப மரபு சைவமரபு. எனவே அவ்வழிப்‌ 
பிறக்கும்‌ குழந்தையும்‌ கருவிலே திருவுடையதாக அமையும்‌, 
பிறந்து, வாழ்ந்து, பிரியும்‌, சைவ நெறிக்கு ஏற்ப, அவ்வுயரிய 
உயிர்‌ முத்திப்‌ பேற்றினையும்‌ பெறும்‌. 


திருவாரூரில்‌ பிறக்க முத்தி; காசியில்‌ இறக்க முத்தி; இரு 
வண்ண மலையை நினைக்க முத்தி; சிதம்பரத்தைத்‌ தரிசிக்க 
முத்தி என்பது ஆன்றோர்‌ அனுபவம்‌ சற்றே விரித்து 
நோக்குவோம்‌ 


திருவாரூரினைப்‌ பிருதிவித்தலம்‌ என்பர்‌. நமது உடம்பிலே 
பிருதிவித்‌ தானமாக அமைவது அடிவயிறு. அதுவே புனர்‌ 
உற்பத்தி மண்டலம்‌. முற்கூறியவாறு சிவரிந்தனையுடைய தலை 
மக்கள்‌ தம்‌ புணர்ச்சியால்‌, அங்குக்‌ கருவுற்றுப்‌ பிறக்கும்‌ சிவக்‌ 
குழந்தை வாழ்நாள்‌ முழுதும்‌ சிவநெறி நின்று, இறுதியில்‌ சிவப்‌ 
பேற்றினைப்‌ (முத்தியை) பெறும்‌ என்பது உறுதி. எனவே 
திருவாரூரில்‌ பிறக்க முத்தி என்பதரயிற்று. “திருவாரூர்ப்‌ 
பிறந்தார்கள்‌ எல்லார்க்கும்‌ அடியேன்‌ ' என்றார்‌ சுந்தரரும்‌£. 


 செணவககை கைதை ைகைகாகைகளைளா ப வகளையணையையைபவைகிலைை வாவ அட அபபட அ 
1. சம்பந்தர்‌ தேவாரம்‌: 1:28:71. 
2, சுந்தரர்‌ நிருத்தொண்டத்‌ தொகை 7:28:1 


140 


அடுத்துச்‌, காசி முத்தி பற்றிக்‌ காண்போம்‌, ஒன்றிய 
மளத்தின்‌ துணையால்‌ புருவநடுவில்‌ சவதியானம்‌ முதிர்வுற்றுச்‌ 
சிவஞானத்‌ தெளிவு பெற்ற ஓர்‌ உயிர்‌, தலைஉச்சியை (சிகையை)ப்‌ 
பிளந்து கொண்டு வெளியேறுகிற போது, சிவப்பேறு அடைகிறது 
என்பது சைவக்‌ கொள்கை, 


சிகா சிகா என அடுக்கினால்‌ காகா என ஒலிக்கும்‌ 
அண்டத்‌ தொகுப்பின்‌ தோற்றமுடையது நமது உடம்பு. 
இதில்‌ சிசை மூடிய சிரரினுள்‌ இருக்கும்‌ மூளைப்பகுஇயே ஆகாய 
மண்டலம்‌ என முன்னர்க்‌ கண்டோம்‌. அதுவே (காசி) விசுவ 
நாதரது தொழிலகம்‌, 


காசி விசுவநாதர்‌ இருமுன்‌ இறப்போர்க்குச்‌ சிவப்பேறு உறுதி 
என்பது தலையாய சைவக்‌ கோட்பாடு. தாய அவ்வுயிரை 
அன்னை விசாலாட் தன்‌ திருமடியில்‌ கடத்திக்‌ கொள்ள 
அதன்‌ அதிநுண்ணிய (ஆனந்தமய கோசச்‌) செவியில்‌ ஐந்தெழுத்‌ 
கை ஓதி அருளுகிறார்‌, காசிவிசுவநாதர்‌. உயரிய இச்சைவச்‌ 
கோட்பாடும்‌, அன்றாட ஆம்நிலைச்‌ சிவதியானத்தில்‌ அனு 
பவித்து உணரத்தக்க பேருண்டைய- கும்‌. 

அடுத்துத்‌ திருவண்ணாமலை பற்றிச்‌ சிந்திப்போம்‌. அயனும்‌ 
மாலும்‌ அரிதில்‌ முயன்று தேடியும்‌, அண்ண (நெருங்க) முடியாத 
வாறு, பேரழல்‌ பிழம்பாய்‌ - அண்ணா மலையரய்ச்‌ சிவபெருமான்‌ 
காட்சியருளிய இடம்‌ திருவண்ணாமலை. இதனைக்‌ தேயுத்‌ 
தலம்‌ என்றும்‌, இதனை ஒன்றிய சிந்தையுடன்‌ நினைப்போர்க்கு 
மூத்தி என்றும்‌, அருளாளர்‌ தம்‌ தெளிந்த ஞானத்தால்‌ கூறி 
யுள்ளனர்‌. 

மூலாதாரத்து அக்கனியைச்‌ இவாக்கனியாகச்‌ சிந்தித்து 
எறி ஓம்புவார்க்கு வினைகள்‌ கர ஒடுங்கச்‌ சவ ஞானப்‌ 
பேரொளி தோன்றும்‌. சுவாதிட்டானம்‌ முதலான மேல்‌ 
ஆதாரங்களிலும்‌ அதற்கு அப்பாலும்‌, அச்சிவாக்கினி பரவிச்‌ 
சிவதாணுவாய்‌ அளப்பரிய ஆற்றலுடன்‌ திகழும்‌. 


அதனை 
நினைந்து உருகுவார்க்குச்‌ சிவப்பேறு 


உறுதி என்பதாயிற்று, 
அடுத்துச்‌, சிதம்பர முத்தி பற்றிச்‌ சந்திப்போம்‌, விராட்புரட 
னது இதய கமலமாகத்‌ இல்லைய ).பதியைக்‌ கூறுவர்‌. பதஞ்சலி 


14] 


வியாக்கிரபாதர்க்குப்‌ பரசிவம்‌ “இருக்கூத்துத்‌ தரிசனம்‌” கொடுத்து 
முத்தி ௮ருளிய இடம்‌ இதுவே. இது நம்‌ உடம்பில்‌ இதயத்‌ 
தானமாகும்‌. இங்குச்‌ சிவத்தைச்‌ சிந்தித்து, உளம்‌ நெகிழ்ந்து 
தரிசித்து முறைப்படி இடையறாது அந்தர்யாகமாக, அகப்‌ 
பூசனைகள்‌ புரிவார்க்குச்‌ சிவப்பேறு உறுதி என்பதாம்‌ 


இவ்வாறு, உயிர்‌ சரீரத்தோடு பிறக்றெ இடம்‌ - திருவாரூர்‌- 
சரியை; நாளும்‌ வழிபாட்டு முறையால்‌ வளம்‌ கொழிக்கும்‌ 
இடம்‌ - தில்லை - கிரியை; ஒன்றிய சிவசிந்தனையால்‌ உயர்ந்து 
விளங்கும்‌ இடம்‌ - இருவண்ணாமலை - யோகம்‌; உச்சித்தலை, 
வழிப்‌ பிரிந்து, பசசிவத்தை அடையும்‌ இடம்‌ - காச - ஞானம்‌” 


எனவே இந்த நான்கும்‌ உயிர்கள்‌ உரிய பதமுத்திகளையும்‌ 
பாமுத்தியையும்‌ படிமுறையில்‌ பெறுதற்கு உறுதுணையாய இடங் 
களாம்‌. நில உலகில்‌ சிவபெருமான்‌ திருக்கோயில்‌ கொண்டுள்ள 
திருத்தலங்கள்‌ அனைத்துமே சிறப்பான பயன்களைத்‌ தர்‌ 
வல்லன. எனினும்‌, அவற்றினும்‌ மேலாக, அவரவர்‌, உடம்பிலே 
உள்ள திருத்தலங்களையும்‌ செவ்விதே பேணுதல்‌, அளப்பரிய 
பயனை நல்குவதாகும்‌. 


இவ்வாறாக, மாறாத இன்ப அன்போடு சிவத்தைச்‌ 
சிந்தித்து அனைவரும்‌ வாழ்ந்த காலம்‌ வரை மெய்ம்மை றந்‌ 
தோங்கி நிலவியது. ஆனால்‌ பிற்காலத்தவர்‌ உயிர்‌ வளர்ச்சியை 
விட, உடல்‌ வளர்ச்சிக்குச்‌ சிறப்புக்‌ கொடுத்தமையால்‌, உலகத்‌ 
தலப்‌ பயணங்களை மட்டும்‌ ஒரு சடங்காக எண்ணலர யினர்‌ 
மனம்‌' ஒன்றியோ ஒன்றாமலோ, மக்கள்‌ அங்கெல்லாம்‌ சென்று 
வரத்‌ தலைப்பட்ட னர்‌. 


ஆழ்கடலில்‌ மூழ்கி முத்துக்குளிக்கும்‌ முயற்சிக்கு மாறாக, 
அலைகளின்‌ மேல்‌ மிதப்பவற்றை அரித்தெடுத்து முத்தினைத்‌ 
தேடுவதும்‌, அத்தகு முயற்சியையும்‌ ஆய்வு என ஏன்‌ கொள்ளு 
தல்‌ கூடாது என மாறுகோள்‌ பேசுவதும்‌ பலரது பழக்கமா யின 


இதேபோன்று மக்களுடைய சிந்தனை பலவாறாகப்‌ பருமை 
யும்‌, எளிமையும்‌, பொய்ம்மையும்‌ நோக்கிச்‌ சிதறலாயிற்று, 
எனவே மனத்தை ஒரு நிஎலப்படுத்திச்‌ தந்தையைச்‌ சிவத்தின்‌ 


142 


பால்‌ குவித்துச்‌ செலும்நுகுறம்‌$ மந்திரோபதேசம்‌ முதலிய 
இரியைகள்‌ வேண்டற்பால வ யன 


இதனைத்‌ தொல்சாப்பியரும்‌ ஒரு சூத்திரத்தின்‌ மூலம்‌ 
அறிவுறுக்துசிறொர்‌, 


சடா்ருகஸின தேற்றும்‌ 
“பொய்யும்‌ வழுவும்‌ தோன்‌ றிய பின்னர்‌ 


ன்‌ ்‌ ம 
இயர்‌ யாத்தனர்‌ கரணம்‌ என்ப 


என்பது தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌. இதன்‌ மூலம்‌, ௮க்காலத்‌ 
இலேயே புறச்‌ சமய ஊடுருவல்‌ ளும்‌, உலகரயதக்‌ கொள்கை 
களும்‌ பரவத்‌ தொடங்கியதை நன்கு ஊகிக்க முடிகிறது. 


ஆணவ, ஈன்மங்களின்‌ பிடியிலிருந்து நாம்‌ விடுபட வேண்டு 
மென்பதற்கா,வே, மாயையினால ன உடம்பு, உட்கருவிகள, 
உலகம்‌, நுரர்ச்சி ஆகியவை நமக்கு இறைவனால்‌ அருளப்‌ 
பெற்றன ஆனால்‌ நாம்‌ இரு மலங்களின்‌ அமுக்கிலிருந்து விடு 
படிவதற்குப்‌ பதிலாக, மூன்றாவது மலமாகிய மாயையின்‌ 
கவர்சடியிலலே மிருடுயு மயங்கி மும்மலங்களுக்கும்‌ அடிமையா 
வோம்‌, மாயாவரரியங்கள்‌ தருகிற சிறுசிறு இன்பங்களையே 
பேரில்‌ பமாகல்‌ எருஇி, அவற்றை அடைவதிலும்‌, தக்க வைத்துச்‌ 
கொள்ளுவதிலும்‌, நுகர்வதிலும்‌ மிகுதியான அக்கறை எடுத்து 
கொண்டோம்‌, பொய்மொழியும்‌, வழுவான வாழ்வும்‌ நடை 
முறையில்‌ இயல்பாயின. அவற்றிலிருந்து மனம்‌ முதகிய; கருவி 
கரணங்களைத்‌ தாநெறிப்படுத்தவும்‌ இறை இன்பத்தில்‌ செலுத்‌ 
தவும்‌, சைவ அனுட்டானப்‌ பயிற்சிகள்‌ அன்றாடம்‌ தேவை 
யாயின, 


மருந்தூம்‌. ஷிருந்தூம்‌: 


உடதுக்குத்‌ தேவையான ஊட்டச்சத்து நாம்‌ உண்ணும்‌ 
ள்ளது. அது குறை முன்‌ நோய்கள்‌ பல 
ல்பு. நோய்க்கு மருந்தாக, உரிய ஊட்டச்‌ 


மூலம்‌ (ரய) உட்செலுத்துவது மருத்‌ 


143 


துவ முறை, அதே போன்று பொய்யாலும்‌ வழுவாலும்‌ விளைந்த 
சிந்தனைச்‌ சிதறல்களைத்‌ தவிர்க்கவே வாசி என்னும்‌ பிராணனை 
உள்‌ அடக்கி சிவ(£) என்னும்‌ மூலப்‌ பொருளைக்‌ கரணவழிப்புகுத்து 
கிற கட்டாயம்‌ ஏற்பட்டது சிவகுரு மூலம்‌ பெறுகிற மந்திர 
உபதேசமே கரணம்‌ என்க, ்‌ 


ஆ. கற்பு மணம்‌: 


““கற்பெனப்‌ படுவது கரணமமொடு புணரக்‌ 
கொளற்குரி மரபிற்‌ இழவன்‌ இழத்தியைக்‌ 
கொடைக்குரி மரபினோர்‌ கொடுப்பக்‌ கொள்வதுவே''1 


என்பது தொல்காப்பிய நூற்பா. 


கொடைக்குரி மரபினோர்‌: என்பதற்குத்‌ தக்கதோர்‌ சிவகுரு 
என பொருள்‌ சொள்ளுதல்‌ சாலும்‌. அவரை நிறைமொழி 
மாந்தர்‌? எனப்பிறிதோர்‌ இடத்தில்‌ சிறப்பித்துக்‌ கூறுவார்‌ 
தொல்‌ அசிரியர்‌. 


நூல்களில்‌ மேலெழுந்த வாரியாகப்‌ படித்த செய்திகளை 
மட்டுமே மூலதனமாகக்‌ கொண்டு, பொன்னும்‌ புகழும்‌ பிறவுமே 
கருதித்‌ தப்மையே சிவகுருவாகக்‌ காட்டிக்‌ கொண்டு, உலநினை 
ஏமாற்றுகிற போலிகளும்‌ வஞ்சனையாளர்களும்‌ யாண்டும்‌ 
உலவுகின் றனர்‌. அவர்கள்‌ கூறுவன மந்திரம்‌ ஆகா எனவே 
அனுபூதிமான்களாகிய நிறை3மாழி மாந்தரே மந்திரோபதேசத்‌ 
திற்கு உரியவர்‌ என்பது கருத்து. 


சிவடெருமானாகிய தலைவனிடம்‌ கொன்றை மாலை 
பெற்றுவருமாறு தம்‌ நெஞ்சினைத்‌ அதுவிடுறெ உமாபதி 
சிவனார்‌, செல்லும்‌ வழீயிஃ நெஞ்சினை வஞ்சிக்க வல்ல புறச்‌ 
சமயப்‌ போலிகளைப்‌ பற்றி *நெஞ்சுவிடு தர ஆ” என்ற தம்‌ 
சாத்திர நூலில்‌ (அடிகள்‌ 107-119) விரிவ.ரசுக்‌ கூறி எச்சரிக்‌ 
கிறார்‌. அதனை ஆங்குக்‌ கண்டு தெளிக 
HE அல்‌ அட 


1. கற்பியல்‌ 140 


2. நிறைமொழி மாந்தர்‌ ஆணையிற்‌ கிஎந்த மறை மொழி தானே 
மழ்திரம்‌ என்ப - செய்யுவியல்‌ 460 


144 


கொளற்குரி மரபு: எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ என்பது 
பொதுவான தோர்‌ உரிமை. ஆயினும்‌ அவரவர்‌ வினைவழியே 
அஃது அமையும்‌ என மொழிவார்‌ பிறிதோரிடத்தில்‌ பண்டை 
வினைப்‌ பயனின்‌ அனுபவமே இன்றைய வாழ்வு; இதில்‌ பெறு 
இற இன்பமும்‌ வினை வழிப்பட்டது; நிலையற்றது, எனவே, 
நிலையான பேரில்‌ பம்‌ என்பது, ஆணவம்‌ வினை என்ற மலங்‌ 
கள்‌ நீங்கத்‌ தலைப்படும்‌ போதுதான்‌ அமையத்‌ தொடங்கும்‌ 
அதனை உணர்ந்து அந்நெறி நிற்சு விழைவோரே, மந்திரரோப 
தேசத்தை பெற்றுக்‌ கொள்ள உரியவர்‌ என்பது உறுதி, 


“கொடுப்போர்‌ இன்றியும்‌ கரணம்‌ உண்டே 


புணர்ந்‌ (து) உடன்‌ போகிய காலை யான!" 

என்பது தொல்காப்பியச்‌ சூத்திரம்‌. முன்னர்க்‌ கூறியது 
போல, கொடுப்போர்‌ என்பது ஈண்டு மனித உடம்பு தாங்கிய 
குருமாரைக்‌ குறித்தது, இனிச்‌ சூத்திரத்தின்‌ உட்கிடையை 
நோக்குவோம்‌, 


புணர்ந்து உடன்போகிய காலை:- முன்னரீப்‌ பலகாலும்‌ கூறியது 
போல, ஆண்டவனுக்கும்‌ ஆன்மாவுக்கும்‌ பேரின்பப்‌ புணர்ச்சி 
என்பது நமது தலையினுள்‌, பிட்யூட்டரி என்ற சுத்தவித்தை 
தத்துவத்தில்‌ நிகழ்கிறது; அந்தநிலையில்‌ ஆன்மா, அசுத்தமாயை 
மினாலான £ழ்நிலைத்‌ தத்துவங்களை எல்லாம்‌ கடந்து,--தனது 
அசுத்தமாயா உடம்பினை நீத்து--, உணர்வு நிலையில்‌ பிரளயா 
கலராகவும்‌ விஞ்ஞான கலராகவும்‌ உயர்ந்து, சுத்தமாயா உடம்‌ 
புடன்‌ நிற்கிறது. அப்போது, கொடுப்போர்‌ இன்றியும்‌ மானுடச்‌ 
சட்டைதாங்கிய ஒருவரைக்‌ குருவாக அதிட்டித்து நம்‌ 
போன்ற சலலர்க்கு உபதேசம்‌ செய்வது போலன்றிச்‌ சிவபெரு 
மான்‌ தாமே முன்னின்றும்‌, உள்நின்றும்‌ அவ்வுயர்நிலை ஆன்மாக்‌ 
களுக்கு அருள்‌ உபதேசம்‌ புரிவார்‌. எனவே கொடுப்போ 
ராய மானுடக்‌ குருமார்‌ அங்கு இல்லை என்க. (எ-டு) 
கண்ணப்பரைக்‌ குடுமித்தேவர்‌ ஆட்கொண்ட முறைமை. 


4, எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ என்பது தானமர்ந்து வரூஉம்‌ மேவற்று 
ஆகும்‌ யொருலியல்‌ஃ 19 


2. தொல்காப்பியம்‌ கற்பியல்‌ 131 


145 


விளக்கவுரை: ஆன்மாக்களைச்‌ சகலர்‌, பிரளயாகலர்‌, விஞ்‌ 
ஞானகலர்‌ என மூவகைப்‌ படுத்துகிறது சைவசித்தாந்தம்‌, 


சகலர்‌: புல்பூண்டு தொடங்கிப்‌ பிரமா, விட்டுணு, தேவர்கள்‌ 
உள்ளிட்ட நாம்‌ எல்லோரும்‌ மும்மலப்‌ பிணிப்புள்ளவர்கள்‌. 
எனவே சகலவர்க்கத்து உயிரினம்‌ என அ௮ழைக்கப்படுகிறோம்‌. 


பக்குவம்‌ அடையாத நமக்குச்‌ சிவபெருமான்‌ தாமே நேரில்‌ 
வருவதில்லை. படர்க்கையாக, மானுட உருவில்‌ உள்ள ஒருவரை 
அஇிட்டித்து. நின்றே. சிவபெருமான்‌, நமக்குக்‌ குருவாக அருள்‌ 
புரிகிறார்‌. 


பிரளயாகலர்‌: *நில்லா உலகம்‌ புல்லிய நெறித்தே'! எனத்‌ 
துணிந்து, மாயையின்‌ மயக்கத்திலிருந்து விடுபட்டு, ஆணவம்‌, 
சுன்மம்‌ என்ற இருமலங்களால்‌ மட்டுமே பந்திக்கப்பட்ட ஆன்‌ 
மாக்கள்‌ பிரளயாகலர்‌ ஆவர்‌. 


சிவநெறியில்‌ பக்குவப்பட்ட அவ்வுயிரினத்துக்குச்‌ சிவபெரு 
மான்‌, தாமே முன்னிலையில்‌, தெய்வ வடிவத்துடன்‌, இருநீல 
கண்டனாய்‌ மான்‌ மழு முதலியன ஏந்திய நாற்கரத்துடன்‌, 
நேரில்‌ காட்சிதந்து அருளுகிறார்‌. 


விஞ்ஞானகலர்‌: “தன்னை மறந்தாள்‌, தன்‌ நாமம்‌ கெட்‌ 
டாள்‌, தலைப்பட்டாள்‌ நங்கை தலைவன்‌ தாளே”? என்றவாறு, 
இவநெறியில்‌ செவ்விதே வளர்ந்து, அனைத்தையும்‌ சிவச்செய 
லாசவும்‌, சிவமயமாகவும்‌ கொள்ளுகிற உயர்பக்குவ ஆன்மாக்கள்‌ 
விஞ்ஞானகலர்‌ எனப்பெறுவர்‌, மாயா, கன்ம மலங்கள்‌ முற்றிலு 
மாக நீங்க, ஆணவமும்‌ தன்‌ ஆற்றல்‌ ஒடுங்கிப்‌ பெயரளவில்‌ 
ஓட்டி நிற்க, அவ்வாறு மெய்ஞ்ஞானத்தில்‌ திளைத்திருக்கும்‌ 
அவர்களுக்குச சிவபெருமான்‌, தன்மையில்‌, உள்நின்று, தம்மை 
உள்ளுணர்வு ([॥ீயii௦n) வாயிலாகவே, உணர்த்தி அருளுகிறார்‌. 


எனவே மானுட (சகலவர்க்க உடம்புடன்‌ கூடிய) குரு 
வடிவம்‌ என்பது சகலவர்க்கத்தினர்க்கு மட்டுமே என்பதும்‌, 
ஏனைய உயர்பக்குவ ஆன்மாக்களுக்குப்‌ படர்க்கை வடிவம்‌ 
ல்‌ 1, தொல்காப்பியம்‌ புறத்திணை, காஞ்சி - 76 

2, அப்பர்‌ தேவாரம்‌, 


146 


அன்றிப்‌ பிறமுறைகளிலும்‌ கரணம்‌ என்ற மந்திரோபதேசம்‌ 
நிசுழும்‌ என்பதும்‌ இச்ருத்‌இரத்தால்‌ உணர்த்தப்‌ பெறும்‌ சைவ 
சித்தாந்த மெய்ப்பொருளாம்‌, 


இ. யாரற்சூமை: 

இத்தகைய சுற்பு நெறிக்கு மாறாக, மனத்தின்‌ எண்ணங்‌ 
கள்‌ தலைவிரித்தாடச்‌, சிந்தனைகள்‌ சதறுஸ்ட. நிலை பரத்தமை 
எவபைபடும்‌. குவிந்த கற்பு நெறிக்கு நேர்மாறாகப்‌ பரந்து திரி 
தலின்‌ பரத்தமை எனப்பட்டது. உலக லாழ்வில்‌ கண்களைப்‌ 
பரப்பிக்‌ கருக்களைப்‌ பரப்பி, உள்ளத்தைப்‌ பரப்பி, உடம்‌ 
பினைப்‌ பரப்பி, இன்பம்‌ எனும்‌ பெயரால்‌ நேயினையும்‌ 
பரப்பி, அலைந்து திரியும்‌ இயல்பினை உடையோர்‌ பதத்தையர்‌ 
ஆவர்‌. டுஃது ஆண்‌ பெண்‌ பால்வேறுபாடின்றி இருபாலார்க்கும்‌ 
பொருந்தும்‌, 


பரத்தையின்‌ பரந்துபட்ட சிந்தனைச்‌ சிதறல்களையும்‌, 
சிறுமை இயல்புகளையும்‌, *இருப்புகழில்‌' ௮ர௬ண௫ரியார்‌ 
இருவாக்கால்‌ அறியலாம்‌, 


ஆயினும்‌, பரத்தை என்ற சொல்‌, அவையல்‌ இளவியாக 
இன்று வழக்கிலுள்ள கடுஞ்சொல்‌ போலன்றித்‌ தொல்காப்பியர்‌ 
காலத்தில்‌, கற்புக்கு மறுதலையாகக்‌ கொள்ளப்பட்டிருப்பதை 
அறிகிறோம்‌. 


*பப்‌(பு) ஓதிப்‌ பவணனாய்ப்‌ பறித்ததொரு தலையோடே 
திரிதர்வேனை, .. £1 
பரந்துபட்ட பொய்யான நூல்களை ஓதி நாளை வீணாக்யெ 
மைக்காக அப்பரடிகள்‌ இவ்வாறு வருந்துகிறார்‌. 

“பப்‌(பு)௮ற வீட்டிருந்து உணரும்‌ நின்‌ அடியார்‌. ..”2 
**மெய்யடியார்களது மனமானது பரந்து விரிந்த அலையாமல்‌ 
குவிந்து ஒருவழிப்பட்டு, நிட்டை கூடி நின்று, இறைவன்‌ 
திருவடி இன்பத்தை உணரும்‌” என மாணிக்கவாசகர்‌ வெனடி 
யார்தம்‌ சீலம்பற்றிப்‌ பாடுகிறார்‌. 

லம ல்‌ இது ப பகட்க. 


3 அப்பரடிகள்‌ 25227 


ண டை லல ல ஒனபபகள உககககைகளை்‌ 


2 மணிவாசகர்‌: இருப்பள்ளி எழுச்சி 8:20.68 


எல 


147 


இவ்வுயரிய நிலைக்கு மாறாக அமைந்த அவலநிலை 
ஒன்றினைப்‌ பட்டினத்தார்‌ கூறக்‌ கேட்போம்‌, 


“கைஒன்றுசெய்ய விழிஜன்றுநாடக்‌ கருத்துஒன்று எண்ணப்‌ 
பொய்‌ ஒன்று வஞ்சகந ஒன்று பேசப்‌ புலால்‌ கமமும்‌ 
மெய்ஒன்று சாரச்‌ செவிஜன்று கேட்க விரும்பும்யான்‌ 
செய்கின்‌ ற பூசைஎவ்‌ வாறுகொள்‌ வாய்‌, வினை தீர்த்தவனே.” 


பாண்ணிரு வாம்‌ 


தலைவன்‌, தலைவியரிடையே அக ஒழுக்கம்‌ நிகழுவதற்கு 
துணையாகப்‌ பன்னிருவரை குறிப்பிடுிறார்‌, தொல்காப்பியர்‌, 


“தோழி தாயே பார்ப்‌ பான்‌ பாங்கன்‌ 
பாணன்‌ பாடினி இளையர்‌ விருந்தினர்‌ 
கூத்தர்‌ விறலியர்‌ ௮றிவர்‌ கண்டோர்‌ 
யாத்த சிறப்பின்‌ வாயில்கள்‌ என்ப,! 


௮௪ ஓழுக்கம்‌ நிகழ்வதற்கு அவர்கள்‌ வாயில்போல்‌ இயங்குதலின்‌, 
வாயில்கள்‌ எனப்பட்டனர்‌, 


நல்‌ தலையினுள்‌ ஆல்‌ஃபேக்டரி (Olfactory Nerve) முதலிய 
12 முக்கியமான நரம்புகள்‌ இருப்பதாகவும்‌, அவை அறிவுத்தான 
மாகிய மூளையுடன்‌ இணைக்கப்‌ பெற்று நமது உடம்பின்‌ 
மொத்த இயக்கத்திற்கும்‌ துணை நிற்பதாகவும்‌ மருத்துவ 
நிபுணர்கள்‌ ஆய்ந்து கூறுகின்றனர்‌. 


பன்னிரண்டு சூரியர்கள்‌ எனச்‌ சைவ ஞான நூல்களும்‌, 
1:-திங்கள, 12-ராசி வீடுகள்‌ எனச்‌ சோதிட நூல்களும்‌, பன்னிரு 
வாயில்கள்‌ எனத்‌ தொல்காப்பியரும்‌, 12-தலை நரம்புகள்‌ 
(Cranial Nerves), 12 மார்பு நரம்புகள்‌ (Thorax Segmants) என 
உடலியலாரும்‌, பனனிரு திருக்கரங்கள்‌ எனக்‌ கத்த புராணமும்‌ 
மொழிவதில்‌, ஊழ்வினை ஊட்டத்‌ தொடர்பான ஓர்‌ இயைபு 
இருப்பதைக்‌ காணலாம்‌. 


1, தொல்காப்பியம்‌, கற்பியல்‌ஃ52 


148 


உலூல்‌ மின்கடத்இிகளாகச்‌ செப்புக்‌ கம்பிகள்‌ இருப்பதைப்‌ 
போன்று, தெய்வீக ஊற்றத்திற்கு உறைவிடமாக நமது உடலில்‌ 
நரம்பு மண்டலமே அமைந்திருக்கிறது. 


சிவசத்தியின்‌ பால்‌ பதிவாகிற நமது ஊழ்‌ வினைகளுக்கு 
ஏற்ப, விண்ணிலுள்ள சூரியர்கள்‌, சந்திரன்‌, ரா வீடுகள்‌ முதலி 
யனவும்‌, நம்‌ உடலிலுள்ள தலை நரம்புகள்‌ (2), மார்பு 
நரம்புகள்‌ (12) என்பனவும்‌, வினைப்‌ பயனை நமக்கு ஊட்டும்‌ 
வாயில்களாக அமைந்து, இவ்வுடம்பின்‌ சண்ணும்‌ உலகின்‌ 
கண்ணும்‌, உயிர்களாகிய நம்மைத்‌ தொடர்பு படுத்தி, வினைப்‌ 
பயனாகிய இன்ப, துன்ப நுகர்ச்சிக்குத்‌ துணை நிற்கின்றன, 
இங்கு வினையூட்ட முறைமையைச்‌ சிறிது விரித்து நோக்குவோம்‌. 


உருத்து வந்தரட்டும்‌ ஊழ்வினை 


நாம்‌ ஈட்டிச்‌ சேர்த்த மொத்த வினைத்‌ தொகையும்‌ சிவ 
சத்இியின்பால்‌ பதிவாகி இருக்க, நமது ஏன்ற வினையின்‌ ஏட்டுப்‌ 
படிகள்‌ மாயையின்‌ கூறுகளாகிய விண்மீன்களிலும்‌ வான்‌ கோள்‌ 
களிலும்‌ பதிவாகி, 


நமது குண இயல்புகளைக்‌ கால நியதிக்கு ஏற்ப மாற்று 
இன்றன என்பது சாத்திரங்கள்‌ கூறும்‌ உண்மை. 


அவ்வாறு விண்மீன்களிலும்‌ வான்‌ கோள்களிலும்‌ பதிவான 
ஏன்ற வினைகள்‌, நமது தலையில்‌ உள்ள (12-Cranial Nerves 
என்னும்‌) நாடி தரம்புகள்‌ வழியாகவும்‌, நமது நெஞ்சில்‌ உள்ள 
(12 - Thorax Nerves என்னும்‌) நரம்புகள்‌ வழியாகவும்‌, நமது 
உடம்பினுள்‌ பாய்ந்து, நமது குணநல ஏற்றத்திற்கும்‌ மாற்றத்‌ 
இற்கும்‌ துணயாகின்றன என்பதும்‌, 


அந்த நாடி நரம்புகள்‌ பன்னிரண்டுமே, தொல்காப்பியர்‌ 
அறிவுறுத்தும்‌ 12 - வாயில்கள்‌ என்பதும்‌, சைவ சித்தாந்திகள்‌ 
வழிபடும்‌ 12 - வெசூரியர்கள்‌ என்பதும்‌. 
வீணை வி௫ர்தனான இவபெருமான்‌ நமது வினைப்‌ பயன்‌ 
நுகர்ச்சிக்கு ஏற்பத்தம்‌ சத்தியைக்‌ கொண்டு இந்தப்‌ பன்னிரு 
நரம்புகளையும்‌ மீட்டி நமது மனத்தை இயக்குகிறார்‌ என்பதும்‌. 


149 


பனம்‌ ஒரு தோழியாக நின்று, உயிரை வழி நடத்துகிறது 
என்பதம்‌, 

இதுவே, ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டுகிற முறைமை 
என்பதும்‌, 

ஆய்வாளர்‌ சிந்தனைக்கு அரிய விருந்தாகும்‌. 

வினை ஈட்டமும்‌ பயன்‌ ஊட்டமும்‌ கால நியதிக்கு ஏற்ப 
அவ்வினை செய்த நம்மையே இவ்வாறு வந்து அடையுமாறு 
இறையருள்‌ கூட்டுவிக்கிறது, 


இச்சருச்தை இத்தஎற வல்லார்‌ மேலும்‌ சந்திப்பது உயர்ந்த 
பயனைத்‌ தருவதாகும்‌. 


பிரிவு: எக்காலமும்‌ சிவபெருமான்‌ ஆன்மாவோடு ஒன்றாக 
வும்‌, உடனாகவும்‌, வேறாசவும்‌ நின்று அருள்பாலிக்கறொர்‌! எனப்‌ 
பகர்கிறது சிவஞானபோதம்‌. உயிரும்‌ சிவத்தையே பற்றுக்‌ 
கசோடாகக்‌ கொண்டு, சிவ உலகத்தில்‌, சிவன்‌ திருவடி. நிழலில்‌, 
சிவ வடிவோடு, சிவனது சச்சிதானந்தப்‌ பேரின்பமாகிய விலை 
யிலாக்‌ கருவூலத்தை நீங்காது நிற்றலே 'கற்பு” நெறியாகும்‌, 

அவ்வாறின்றி, உலகியல்‌ கருவில்‌ உற்பலித்தல்‌ என்பது பிரிவு 
எனப்படும்‌. 


மூவாண்டுக்‌ குழந்தையாகிய திருஞானசம்பந்தருக்கு அவ்‌ 
வுயரிய சிவ உணர்வு ஏற்பட்டதாலேயே, சீர்காழித்‌ திருக்‌ 
குளக்கரையில்‌, அம்மே அப்பா! “*௮ம்மே அப்பா!” என 
விளித்து அழுதது. குழந்தையின்‌ மெய்ஞ்ஞான முதிர்வுகண்டு, 
அம்மையும்‌ அப்பனும்‌, விரைந்து தோன்றி, ஞானப்பால்‌ ஊட்டித்‌ 
இருவருள்‌ பாலித்தனர்‌. 

இக்கருத்து, தொல்காப்பியத்திலும்‌ இடம்பெற்றுள்ளமை 


காண்போம்‌. 
ஐ ஐீறழிந்தேண்‌ மீளுதல்‌: 

தலைவன்‌, வினையின்‌ நீங்கிய தலைவியைத்‌ தழுவத்‌ தடிக்‌ 
கிறான்‌. அவனது விரைவினையும்‌, ஆற்றலையும்‌, அருளிப்‌ 


1 சிவஞானபோதம்‌ - சூத்‌ - 2 


150 
பாட்டினையும்‌ தொல்காப்பியர்‌ ஓரு நூற்பாமூவம்‌ வருணிக்கிறார்‌. 
"*வினைவயிற்‌ பிரிந்தோன்‌ மீண்டுவரு காலை 
இடைச்சுர மருங்கில்‌ தவிர்தல்‌ இல்லை 
உள்ளம்‌ போல உற்றுழி உதவும்‌ 
புள்ளியல்‌ கலிமா உடைமை யான'*! 


இந்தாற்பாவுக்கான பொருளைப்‌ பதவுரை, விரிவுரை, கருத்துரை 
மூலம்‌ விளக்கமாகச்‌ சிந்திப்போம்‌. 


ர்வ னர 
விலைவயின்‌: ஆன்மாக்கள்‌ நுகர்ந்து கழிக்க வேண்டிய வினை 
களின்‌ நிமித்தம்‌ 


பிரிந்தேன்‌: வினைவயப்பட்ட ஆன்மாவினிடம்‌ வெளிப்படத்‌ 
தோன்றாமல்‌, முன்னர்‌ அவ்‌ ஆன்மாவின்‌ பிடரி 
யில்‌ ஆதி சத்‌இயோடு மறைந்திருந்து, வினைப்‌ 
பயனை ஊட்டி வந்த வெபெருமான்‌, 
மீண்டுவரு காலை: அவ்வினைகளை அவ்‌ ஆன்மா. முழுவதுமாக 
நுகர்ந்து, கழித்து, அவ்வினைகளினின்று 
நீங்யெமையால்‌, தூய்மையுற்ற ஆன்மா 
வாடிய, அத்தலைவிக்குப்‌ பேரின்பம்‌ அருளு 
வதற்குத்‌ இருவுலம்‌ கொண்டு (சிவபெருமான்‌ 
வெளிப்பட்டு வரும்போது 
உள்ளம்‌ போல; இற்சத்தியால்‌ விரைந்து செயல்படுத்தப்‌ பெறு 
இற அவரது இருவளக்‌ குறிப்புகளை (சங்கற்பங்‌ 
களை)ப்‌ போல, ்‌ 
உற்றுழி உதவும்‌: தமது விருப்பத்திற்கு ஏற்பத்‌ துணை நிற்கும்‌. 
புல்வியல்‌ கலிமா: நிலம்‌ தீண்டாது, கலித்த ஓசையுடன்‌ பறந்து 
செல்லும்‌ இயல்புடைய குதிரையினை' 
உடைமையான: (உலகப்‌ பொருள்களுள்‌ உயிர்ப்‌ பொருள்களை 
அடிமையாகவும்‌, உயிரற்ற சடப்‌ பொருள்‌ 
கனைஉடைமைப்‌ பொருள்களாகவும்‌ கொண்ட 
சிவபெருமான்‌, விரைந்த செயல்‌ இறனுடைய 
ஆகாவக்‌ குஇரையினை) உடைமையால்‌, 


1. தொல்‌. சற்யியல்‌, 193 


151 


இடைச்சுஏ மருங்கில்‌: அன்மரவின்‌ வினை ஊட்டத்துச்சாக 
அதி சத்தி மறைந்திருந்த தொழில்பட்ட, 
தலையின்‌ பிடரிப்‌ பகுதியாகிய இடைப்‌ 

பட்ட நிலங்களில்‌ 
தவிர்தல்‌ இல்லை: தடைப்பட்டு மேலும்‌ மறைந்திருந்து தங்கு 
தல்‌ இல்லை; விரைத்து சென்று அருளுவன்‌ 
- (எம்‌) 

விளாக்கவரை: 


வினைவயின்‌: ஆன்மரக்களாகய தாம்‌ எல்லாம்‌ வினை 
வயப்பட்டவர்கள்‌. பொதுவாக தமது யிறப்பு, வாழ்வு, இறட்பு 
என்ற உலகியல்‌ சுழற்சிக்கு அச்சாணியாக இருப்பவை, நாம்‌ 
செய்துள்ள வினைகளே. 


பிரிக்தேோன்‌: ஆன்மா வினைப்பயனை நுகர்‌ற காலத்தில்‌ 
அதனைப்‌ பிரிந்திருக்கும்‌ தலைவனைக்‌ குறிப்பதாயிற்று. பிரிதலா 
வது ஈண்டு, மறைந்திருத்தல்‌ என்ற பொருளை உடையது. 

ஆன்ம வினையையும்‌, ஆண்டவன்‌ மறைப்பையும்‌ சற்றே 
விரித்து நோக்குவோம்‌. 

மூவகை, வினைகள்‌: நாம்‌ பல பிறப்புகளிலும்‌ செய்த 
மொத்த வினைகளுள்‌, அவ்வப்போது நுகர்ந்து கழித்தவை போக, 
நம்‌ கணக்காகச்‌ வெசத்தியின்பால்‌ எஞ்சி நிற்கும்‌ வினைக்குச்‌ 
சஞ்சிதம்‌ என்று பெயர்‌. 

மொத்த வினைகளுள்‌, மூதிர்ஷூற்று நமச்கு இன்ப துன்ப 
நுகர்ச்சக்காக இப்பொழுது எதிர்‌ வந்து நிற்பனவற்றிற்குப்‌ 
பிராரத்தம்‌ என்று பெயர்‌. 

அவ்வப்போது நாம்‌ செய்கிற புதிய வினைகளுக்கு ஆகாமியம்‌ 
என்று பெயர்‌. 


விணைவயிற்‌ பிரிவும்‌ பொருள்‌ வயிற்பிரிஜம்‌: வினைகளை 


நுகர்ந்து கழித்தற்கும்‌, மெய்ப்‌ பொருன்‌ ஞான ஈட்டத்துக்றும்‌ 
துணையா நிற்கும்‌ கருவிகளே உடம்பு முதலியன, அவை நீறை 


152 


வுறுிற வரை பிறப்பு இறப்புச்‌ சுழற்சியில்‌ சிக்கிய ஆன்மா, 
ஆண்டவனைப்‌ பிரிந்திருக்க வேண்டியதாதிறது. 


இத்தகைய பிரிவுகளை வினைவயிற்‌ பிரிவு என்றும்‌, பொருள்‌ 
வயிற்‌ பிரிவு என்றும்‌ கூறுவர்‌. 


அப்பரடிகளது சமண வாழ்வு, வினைவயிற்‌ பிரிவுக்கு ஒரு 
சான்றாகும்‌. திருவொற்றியூரில்‌ குழுரை தப்பிய சுந்தரர்‌ 
கண்ணொளி நீங்யதோடு, பல்லாற்றானும்‌ தோழமை தந்த 
இவபெருமானையும்‌ சிலகாலம்‌ பிரிந்திருக்க நேர்ந்தமையும்‌ 
வினைவயிற்‌ பிரிவே. 


இருப்பெருந்துறையில்‌ இருவாதவரரை ஆட்கொண்ட 
பெருமான்‌; அவர்‌ சிதம்பர மான்மியங்களாகிய மெய்ப்‌ 
பொருளையும்‌ நிச்சயித்து அறிதற்‌ பொருட்டு, அவரை அங்கேயே 
விட்டுப்‌ பிரிதல்‌, பொருள்வயிற்‌ பிரிவுக்குப்‌ பொருந்தி வரும்‌ 
சான்று ஆகும்‌. 3 


வினைவயிற்பிரிவு: வினைகள்‌ கழிகிறவரை பிறப்பு நீங்காது; 
பயனை நுகர்ந்து தொலைத்தாலன்றி வினைகழியாது என்பன 
நியதி எனவே ஊழ்வினையாகிய நோயினை நுகர்ந்து கழித்தற்‌ 
பொருட்டு நாம்‌ இப்பூவுலகில்‌ பிறக்கிநோம்‌. 


நோயுற்ற குழந்தைக்கு மருத்துவர்‌, ஊசிமூலம்‌ மருந்து 
ஏற்றுறொர்‌. அப்போது அச்சிறுகுழந்தை அழுகிறது. ஆயினும்‌ 
ஈன்றெடுத்த அன்புத்தாய்‌ இடைமறிக்கவில்லை, நதோயாகிய 
பெருந்துன்பத்துக்கு ஊசியாகிய இறுதுன்பமே நன்மருந்து 
என்பதை அவள்‌ அறிவாள்‌. ஊசிபோடுகிற அந்தச்‌ சிறிது நேரம்‌ 
தனது பார்வையை வேறு பக்கம்‌ இருப்பிக்‌ கொள்ளுகிறாள்‌, 
இஃது ஓர்‌ உலகியல்‌ நிகழ்ச்சி. 


அதே போன்றுதான்‌ இறையியலில்‌ தலைமக்களின்‌ அகவாழ்‌ 
விலை, வினைமலம்‌ என்பது பேரின்பக்‌ கூட்டத்திற்கு ஒரு தடை 
யாக இருக்கறது. ஆயினும்‌ தலைவனாசிய சிவபெருமான்‌, 
நமது வினைநுகர்ச்சிக்குத்‌ துணை செய்யும்‌ பொருட்டுத்‌ தன்னை 


153 


வெளிப்படக்‌ காட்டிக்‌ கொள்ளாது, நமது பிடரியில்‌ மறைந்து 
நின்று அருள்‌ பாலிக்கவே செய்கிறார்‌. 


அந்த நிலையில்‌ அவர்‌ திரோபவன்‌ என்றும்‌ அவரது சத்தி 
திரோதாயி என்றும்‌ அழைக்கப்‌ பெறுகின்றனர்‌. 


அள்னையின்‌ அருளால்‌ மூவினை நீக்கம்‌: அவ்வாறு ஆன்மா 
தன்‌ வினைப்பயனை நுகர்ந்து கழிப்பதற்குத்‌ துணையாக 
நிற்பவள்‌ சிவபெருமானது அருட்சத்தியே. பெருமானது 
ஆணைப்படி அவள்‌ நமது பின்தலைப்‌ பிடரியில்‌ ஆதிசத்தியாக 
மறைத்திருந்து உரிய காலத்தில்‌ உரிய அளவுப்படி நமக்கு 
ஊழ்வினைப்‌ பாலை எட்டிப்‌ பிராரத்த வினையாகிய மலத்தைக்‌ 
சுழிப்பிக்கிறாள்‌. 


நிறைமொழி மாந்தராகிய சிவகுரு அருளும்‌ தக்கை மூலம்‌, 
குவிந்து இடக்கும்‌ சஞ்சித வினையைச்‌ சாம்பாலாக்குகிறாள்‌ . 

நமக்கு இறை உண்மையை உணர்த்தியும்‌, நம்பால்‌ ஆண 
வத்தை ஓழுக்கியும்‌, “எல்லாம்‌ சிவச்செயல்‌. அவனது விருப்பம்‌, 
அவனது அறிவு' என்ற உணர்வினை ஊட்டியும்‌ ஆகாமிய வினை 
நம்மை அணுகாதவாறு காப்பவளும்‌ அவளே. 


மீண்டுவருகாலை: இவ்வாறு பிராரத்த வினையை நுகர்ந்து 
கழித்தும்‌, ஆகாமியம்‌ என்ற ஏறுவினையை வாராமலே 
தடுத்தும்‌, சஞ்சிதம்‌ என்ற வினைத்‌ தொகுதியை மூலப்பதி 
வேட்டிலேயே அழித்தும்‌, முத்திற வினைகளும்‌ முழுவதுமாக 
நம்மிடமிருந்து நீங்கிய காலத்தில்‌, மாயையினாலான இந்த 
உடம்பும்‌ நமக்குத்‌ தேவையற்ற தாகறது. 


பிரிவுக்கான வினைநுகர்ச்சி முதலிய காரணங்கள்‌ நீங்கியதும்‌ 
இ௫்புறுபருவத்தை நாம்‌ எய்துகிறோம்‌. அப்போது சிவபெரு 
மான்‌ எவ்வாறு வெளிப்பட்டுவந்து அருள்பாலிக்கிறார்‌ எனக்‌ 
காண்போம்‌. 

உள்ளம்‌ போல: சிவபெருமான்‌ எவ்விதக்‌ கருவி கரணங்‌: 
களையும்‌ துணைக்கொள்ளாது சங்கற்ப மாத்திரையால்‌ ஐந்‌ 
தொழில்‌ . புரிகிறார்‌ எனச்‌ சிவாகமங்கள்‌ செப்புகன்றன. 
அவருடைய திருவள்ளக்‌ கருத்தினையே தனக்கு இடப்பட்ட 


184 


ஆணை என ஏற்று விரைந்து தொழிலாற்றுகிற சிவசத்தியை 
அவர்‌ எப்போதும்‌ தம்‌ இடப்பாகத்து உடையவராக இருக்கிறார்‌. 


ஈண்டு உள்ளம்‌ என்பது சிவவபருமானது திரு உள்ளத்தை 
(சங்கற்பத்தை)க்‌ குறிப்பதாயிற்று. 


உற்றுழி உதவும்‌: இடியினின்று தோன்றுகிற மின்னல்‌ இடி 
யினை விடப்‌ பத்துலட்சம்‌ மடங்கு கூடுதல்‌ வேகம்‌ காரணமாக. 
இடியினுக்கும்‌ முன்னதாக மிக விரைந்து நமக்குக்‌ காணப்படு 
கிறது அன்றோ? 


அதேபோன்று, சிவத்திலிருந்து வெளிப்படுகிற சத்தி; தன்‌ 
அளப்பரிய வேசுத்தால்‌, சிவபெருமானின்‌ இரு உள்ளக்‌ குறிப்பை 
உணர்ந்த மாத்திரையே மிக விரைந்து தொழிற்பட்டு, ஆன்மாக்‌ 
களின்‌ மலமாசுகளை நீக்கியும்‌, சிவபெருமான்‌ இருவடிகளில்‌ 
ஆன்மாக்களைச்‌ சேர்ப்பித்தும்‌ அருள்‌ புரிகிறாள்‌. இஃது 
அவளது உற்றுழி உதவும்‌ பண்பு ஆகும்‌, 


புள்‌ இயல்கலிமா: சிந்தையைப்‌ போல விரைந்து செல்ல 
வல்லதும்‌, நிலத்தின்‌ கண்‌ தோயாது பறவையைப்‌ போன்று 
பறந்து செல்லும்‌ ஆற்றலுடையதும்‌ நல்லதொரு. தோழனைப்‌ 
போல உறுதுணை புரியும்‌ இயல்புடையதும்‌, இடைச்சுரமருங்கில்‌ 
தடையின்றிப்‌ பாய்ந்து செல்லும்‌ தன்மையுடையதும்‌, ரான 
ஒலியுடன்‌ கலித்துக்‌ கலித்துச்‌ சென்று இன்புறுத்து வதுமாகிய 
உயர்ந்த இனக்குதிரை என்பது இத்தொடருக்கு அமைகின்ற 
பொருள்‌. 


இத்தகைய அளப்பருஞ்‌ சிறப்புடையது அவ்‌ உயர்நலக்‌ 
குதிரை. அதனை ஊர்ந்து செல்லும்‌ தகு ஒரே ஒருவருக்குத்‌ 
தான்‌ உண்டு. அவரே பரிமேல்‌ அழகராயெ சிவபெருமான்‌. 


திலம்‌, பொழுது, சூழலுக்கு ஏற்பச்‌ சிவபெருமான்‌ வெவ்‌ 
வேறு பொருள்களை அதிட்டித்துத்‌ தொழிற்படுத்தும்‌ பேராற்றல்‌ 
மிக்கவர்‌. பேதை ஒருபால்‌ திருமேனி ஒன்றல்லன்‌! என்பார்‌ 
TTT வை வை வ ட டப்ப 
1, திருவெம்பாவை 10 


155 


மணிவாசகர்‌. ஆன்மாக்களை வினை நுகர்விப்பதற்கும்‌, வினை 
நீங்கியதும்‌ அவற்றைத்‌. தம்‌ திறாவடிக்கழ்‌ நிலைபெறச்‌ செய்‌ 
வதற்கும்‌ சிவசத்தியையே தமக்கு உடம்பாகக்‌ கொள்ளுகிறார்‌ 
எனச்‌ சாத்திரங்கள்‌ கூறுகின்‌ றன. 


அப்போது சிவசத்தியே சிவபெருமானுக்குப்‌ புள்ளியல்‌ 
கலிமா ஆகிறாள்‌. 


பேரண்டத்‌ தொகுப்பினை ஒத்த நமது மனித உடலில்‌ 
தம்‌ தலையே ஆகாய மண்டலம்‌ எனவும்‌, இங்குச்‌ சுத்தமாயை 
அசுத்தமாயை என்ற இரண்டிற்கும்‌ எல்லையாக இருப்பது 
மூன்றாம்‌ நாளம்‌ (Third Ventricle) ஏன்ற ஒரு தெய்வீக உறுப்‌ 
பாகும்‌ எனவும்‌ முன்னரும்‌ கண்டோம்‌. இந்த நாளமும்‌ இதன்‌ 
மேற்பகுதியும்‌ சுத்தமாயை; இந்த நாளத்தின்‌ 8ழ்ப்பகுதி அசுத்த 
மாயை. 


சிவபெருமானது பிட்சாடனக்‌ கோலத்தின்‌ ஆண்மைப்‌ 
பொலிவை நினைவுறுத்தும்‌ இந்த நாளமே புள்ளியல்‌ கலிமா 
என ஈண்டுக்‌ குறிப்புரைக்கப்படுகிறது. தூமாயையினாலான 
இவ்‌ உயரிய குதிரையை ஊர்ந்து வர வல்லவர்‌ சிவபெருமான்‌ 
ஒருவரே. 


(அசுத்த மாயையின்‌ தொடர்பிலுள்ள நம்போன்ற ஆன்‌ 
மாக்களோ, வஞ்சிக்கொடி போல இந்த நாளத்தின்‌ 8ழ்‌ ஊர்ந்து 
சென்றுதான்‌ பெண்மைத்தானத்தை அடைய முடியுமேயன்றி, 
இப்புள்ளியல்‌ கலிமா மீதுூர்தல்‌ யாண்டும்‌ இல்லை, அதனால்‌ 
தான்‌ தொல்காப்பியரும்‌, 


““ஏத்திணை மருங்கினும்‌ மகடூஉ மடன்மேல்‌ 
பொற்புடை நெறிமை இன்மையான?””! 
என்றனர்‌.) 


இடைச்சுரமருங்கில்‌: சுத்தமாயைக்கும்‌, பிரகிருதிமாயைக்கும்‌ 
இடைப்பட்ட பகுதி என்ஙது பொருள்‌ சுத்தமாயையினால்‌ 
ஆனவை நாதம்‌ முதலிய ஐந்து சிவதத்துவங்கள்‌, இவை 
சிவபெருமான்‌ நமக்காகத்‌ தொழிற்படுகிற களம்‌; எனவே 
சிவதத்துவம்‌ என்ற பெயரால்‌ அழைக்கப்படுகன்றன. 


156 


அசுத்த மாயையின்‌ 8ழ்ப்பகுதியைப்‌ பிரகிருநி ராயை என்றும்‌ 
அழைப்பர்‌, இது சித்தம்‌ மூதல்‌ நிலம்‌ ஈறாக 24-தத்துவங்கள க 
விரிகிறது. அசுத்த ஆன்மாக்களாகிய நம்போன்றார்க்கு உலகியல்‌ 
வாழ்விற்கான கருவிசுரணங்களைச்‌ கொண்டமையின்‌, இதனை 
அன்மதத்துவம்‌ என்றும்‌ அழைப்பர்‌. 


நூய ஆண்டவனின்‌ தொழிலகமாகிய சிவதத்துவத்துக்கும்‌, மாசு 
டைய ஆன்மாக்களின்‌ வாழ்விடமாகிய ஆன்ம தத்துவத்துக்கும்‌ 
இடைப்பட்ட பகுதியாக விளங்குவது வித்தியா தத்துவம்‌எனப்‌ 
படும்‌, காலம்‌ முதலிய ஏழு ௮சுத்தமாயா தத்துவங்களாலான து 
இது. இஃது ஆண்டவனின்‌ பேரருள்‌ இறத்திற்கும்‌ ஆன்மாக்களின்‌ 
சிறுமைப்‌ பண்புகளுக்கும்‌ இடையில்‌ ஒரு பாலமாகத்‌ இகழ்றெது. 
சிவசத்இியின்‌ முதல்‌ வெளிப்பாடாக ஆதிசத்தி இவ்விடத்தில்‌ 
மறைந்திருந்து ஆன்ம இயக்கத்திற்குத்‌ துணை நிற்கிறாள்‌. 
அவள்‌ இச்சாசத்தி, ஞானசத்தி, கிரியாசத்தி எனத்தன்‌ எளிவந்த 
கோற்றங்களால்‌, ஆன்மாவின்‌ இச்சை, ஞானம்‌, சரியை என்ற 
மூவகைத்‌ திறனையும்‌ விளக்குமாறு தூண்டுகிற இடம்‌ இதுவே. 


முன்னர்ப்‌ புறத்திணையில்‌ “வழிபடு தெய்வம்‌ நிற்புரம்‌ 
காப்ப......! என ஆதிசத்தியின்‌ தொழில்படு இ_த்தைக்‌ குறிப்‌ 
பிட்ட தொல்காப்பியர்‌, கற்பியலின்‌ இச்சூத்திரத்தில்‌, அவ்‌ 
இடத்தின்‌ இயல்பினை *இடைச்சுர மருங்கில்‌” எனக்குறிப்புரை த்‌ 
தனர்‌ எனலாம்‌. 


அறிவியல்‌ சிந்தனை: *இடைச்சுரமருங்கு* தொடர்பான 
இவ்‌உண்மைகளை அறிவியல்‌ கண்‌ கொண்டும்‌ ஆய்ந்து 
தோக்ஃலாம்‌.  ' 


பெருமூளை, சிறுமூளை, நடுமூளை, முகுளம்‌, முதுகுத்‌ 
தண்டு இவை அடங்கிய நமது உடற்பகுதி மையநரம்பு மண்‌ 
டலம்‌ எனப்படும்‌. இவற்றின்‌ வடிவமைப்பும்‌, செயற்பாடும்‌ . 
இந்நாலின்‌ மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ விரிவாகக்‌ கூறப்பெற்‌ 
அன்ளன. எனவே இங்கு அவற்றின்‌ தத்துவத்‌ தொடர்பினை 
மட்டும்‌ சிந்திப்போம்‌, 


பெருமூளை ௫ இவதத்துவம்‌; 


157 


முதகுத்தண்டினைக்‌, கழுத்துப்பகுதி என்றும்‌, உடற்பகுதி 
என்றும்‌ இரண்டு கூறாக நேரக்குவர்‌. முதுகெலும்புகள்‌ ஒன்றன்‌ 
மேல்‌ ஒன்றாக, உருத்திராக்க மணிகளைப்‌ போல்‌, அழகாக 
அடிக்கப்பெற்றுள்ளன. முதுகுத்தண்டு என்பது தேரின்‌ வடம்‌ 
போன்று, 72,000 ந 'டி.நரம்புகளாலான ஒருவலியையான நரம்புத்‌ 
தொகுதி. அதிலிருந்து முதுகுகெலும்புகளின்‌ இடையில்‌ 31-பக்க 
தரம்புகள்‌ பிரிந்து செல்லுகின்றன, 


கழுத்தில்‌ பக்க நரம்புகள்‌--ஏழு உள்ளன. அவை வித்தியா 
தத்துவங்கள்‌ ஏழினையும்‌ ஒத்தன. 


உடற்பகுதியில்‌, பக்க நரம்புகள்‌ இருபத்து நான்கு (24) 
உள்ளன. அவை ஆன்ம தத்துவங்கள்‌ இருபத்து நான்கை 
உணர்த்துவன. 


பெருமூளைக்கும்‌, உடற்பகுதிக்கும்‌ இடைப்பட்டு நிற்பவை 
சிறுமூளை, நடுமூளை, முகுளம்‌, கழுத்துநரம்புகள்‌ என்பன. 
இவையே சிவனையும்‌ சீவனையும்‌ இணைக்கும்‌ *இடைச்சுர 
மருங்கு” எனலாம்‌. 


சி றுமூளை என்பது பின்‌ தவைப்‌ பிடரியில்‌ உள்ளது, அறிவு 
நரம்புகளும்‌, செயல்‌ நரம்புகளும்‌ இங்குத்தான்‌ காடுபோல்‌! 
மண்டிக்கிடந்து தொழிற்படுகின்றன. இச்சை என்ற விருப்ப 
உணர்வு, மறைபொருளாய்‌ உள்ளது. இச்சை, அறிவு, சேயல்‌ 
மூன்றும்‌ சிவசத்தியால்‌ இயக்கப்‌ பெறுகின்றன. 


ஏரு பெண்‌ சன்‌ கூந்தஎல மூன்று கூறாகப்‌ பிரித்துப்‌ 
பின்னிக்‌ கொண்டாலும்‌, இரண்டு கூறுகளே புறத்தார்க்கு 
வெளிப்படத்‌ கதோன்றுவதரயும்‌, ஏனைய ஒன்று மறைந்து 
கிடப்பதாகவுமே உள்ளது அல்‌ றோ? அதேபோன்றுதான்‌, அறிவுக்‌ 
கூறும்‌, செயல்‌ கூறும்‌ எல்லோருக்கும்‌ புலனாகி நிற்கின்றன. 
இச்சை என்ற கூறுமட்டும்‌ வெளிப்படத்‌ தானே புலப்படாமல்‌, 
தொடர்புடைய பிறிதொரு செயல்மூலமாகவே . மற்றவர்கள்‌ 
அறியுமாறு அமைந்துள்ளது. 
1. பிடரியில்‌ நரம்புகள்‌ காடுபோல மண்‌ டிக்கிடப்பதால்‌, இப்பகுதியை 
“முல்லை நிலம்‌” என்றனர்‌ பண்டைத்‌ தமிழ்ச்சான்றோர்‌. 


158 


உலகமூகப்பட்ட உயிருக்கு, நரம்பு மண்டலத்தின்‌ இயக்கம்‌ 
முதுகுத்தண்டின்‌ வழியாகக்‌ கீழ்நோக்கி அமையும்‌; இறைமைப்‌ 
பயிற்சி செய்வோர்க்கு உயிர்‌ மேல்நோக்கிச்‌ சென்று, புருவநடுவில்‌ 
குவிந்த சிந்தையோடு தியானிக்கத்‌ துணைபுரியும்‌. 


தவிர்தல்‌ இல்லை: தங்குதல்‌ இல்லை என்பது பொருள்‌, 
அதுகாறும்‌ அண்டவன்‌-ஆன்மப்‌ பேரின்பக்‌ கூட்டத்துக்குத்‌ 
குடையாக இருந்த மும்மலங்களும்‌ நீங்கியமையாலும்‌, தூய 
ஆன்மாவுக்கு. விரைந்து அருள்பாலிக்க வேண்டு மென்பது 
சிவபெருமானது இருவுளக்குறிப்பு ஆதலாலும்‌, நம்‌ பிடரியில்‌ 
அதுகாறும்‌ மறைந்திருந்து, ஆன்மாவை அதன்‌ ஊழ்வினைக்கு 
ஏற்ப (முதுகுத்தண்டுவழி)க்‌ கீழ்நோக்கிச்‌ செலுத்தி ஊனப்‌ 
பாலையே ஊட்டிக்‌ கொண்டிருந்த திரோதான எத்தி, தானே 
அருட்சத்தியாக மாறி, ஆன்மாவை மேல்‌ நோக்கிச்‌ செலுத்தித்‌ 
இருவருளாகிய ஞானப்பாலை ஊட்டிச்‌ சிவபெருமான்‌ திருவடியில்‌ 
சேர்ப்பிப்பதாலும்‌, “இருவினை ஒப்பு, மலபரிபாகம்‌, சத்தி 
நிபாதத்தைத்‌ தொடர்ந்து தான்‌ சிவப்பேறு” என்பதே சைவ 
சித்தாந்தம்‌” ஆதலாலும்‌, இடைச்சுரமாகிய பிடரிப்பகுதியில்‌ 
எவ்விதத்‌ தடையும்‌ இல்லை என்பதாம்‌. 


மிறைவுரை: நமது உடம்பில்‌ ஞானபீடமாகத்‌ திகழ்வது, முன்‌ 
தலையிலுள்ள பெருமூளையே. இதன்‌ இகுகூறுகளுக்கு நடுவில்‌ 
தான்‌ பிறைவடிவான மூன்றாம்‌ நாளம்‌ உள்ளது. சிவபெருமான்‌ 
இருவுளக்‌ கருணையால்‌, மெய்த்தவத்தோர்க்கு இந்த நாளம்‌ 
ஆண்மைப்‌ பொலிவினைப்‌ பெறுகிறது. 


பெருமூளையின்‌ கீழ்ப்பகுதியில்‌ உள்ளது, “பிட்யூட்டரி” 
என்னும்‌ சுரப்பி, இதுவும்‌ சிவபெருமான்‌ திருவருள்‌ துணையால்‌, 
மெய்த்தவம்‌ புரியும்‌ உயர்ந்த ஆன்மாவுக்குப்‌ பெண்மைத்‌ 
கானம்‌ ஆதிறது. 


இவ்வாறு நம்‌ ஒரே தலையினுள்‌ ஆண்பெண்‌ உறுப்புக்கள்‌ 
இரண்டும்‌ ஒரு3சர ஓரே இடத்தில்‌ உள்ளனவா? என்ற ஐயம்‌ 
சிலருக்கு எழலாம்‌. 


159 


சிவபெருமான்‌ மாதொருபாகன்‌ என்பது உயர்ந்த சைவக்‌ 
கொள்கை தனது இடப்பாகத்தில்‌ சத்தியை எப்பொழுதும்‌” 
கொண்டிருப்பவன்‌ என்பது கருத்து. 


அதேபோல்‌, உலகப்‌ பொருள்கள்‌ அனைத்துமே தத்தமச்குள்‌ 
ஆண்மை பெண்மை இரண்டையும்‌ ஒருங்கே அமையப்‌ பெற்றிருக்‌ 
கின்றன. இதற்குச்‌ சான்றுகளும்‌ எண்ணற்ற னவாய்‌ உள்ளன. 


எடுத்துக்காட்டாக, நிலத்தின்‌ உயர்ந்த பகுதியாகிய 
மலையினை நோக்குவோம்‌. மலையின்‌ உச்சியில்‌ ஆண்மையை 
நினைவுறுத்தும்‌ குவடும்‌, மலையின்‌ பிளவுகளில்‌ பெண்மையை 
னைவுறுத்தும்‌ குகைகளுமாக, ஆண்பெண்‌ அமைப்போடு 
தோன்றுகின்றன அன்றோ? 


அதேபோன்று, நம்‌ உடம்பில்‌ உயர்ந்த இடம்ஈகிய சிரசினுள்‌ 
(பெருமூளை என்ற) குறிஞ்சியும்‌, அதன்கண்‌ (மூன்றாம்‌ நாளம்‌ 
என்ற) சிவபெருமானது பிட்சாடன ஆண்மைப்‌ பொலிவும்‌, 
அதன்கழே (பிட்யூட்டரி என்ற) ஆன்மாவின்‌ பெண்மைத்‌ 
தானமும்‌, செவ்விதே அமைந்திருக்கின்‌ றன. சிவபெருமான்‌ 
திருவருள்‌ அவற்றை இயக்குதலால்‌, ஆண்டவன்‌ - ஆன்மப்‌ 
பேரின்பப்‌ புணர்ச்சி நம்‌ தலையிடத்து நிகழ்கிறது. 


இனிப்‌, பேரின்பம்‌ பற்றிய தொல்கா ப்பியச்‌ சிந்தனைகளை 
'மேல்வரும்‌ பொருளியலில்‌ காண்போம்‌. 


5. பொருளியல்‌ 
அ. நிலை பேமின்யம்‌ 


இன்பம்‌ என்ற ஓர்‌-அக உணர்வினை மையமாகக்‌ கொண்டு, 
அரிய தொரு நூலை, நம்‌ தமிழினத்துக்குத்‌ தந்தருளியவர்‌, 
தொல்காப்பியர்‌. 


இரண்டு பொருள்கள்‌ பொருதும்‌ போது, புதியதோர்‌ 
உணர்வு தோன்றுகிறது. 


160 


பொருதுதல்‌ என்பது அன்பு வழி அமையின்‌, அதனைப்‌ 
புணர்ச்சி எனக்‌ கூறுவர்‌; ஆணவ வழி நிகழின்‌ அதனைப்‌ போர்‌ 
எனப்‌ பகவர்‌. 


அன்பு வழிப்‌ பட்டதை அகத்திணை என்றும்‌, ஆணவ வழிப்‌ 
பட்டதைப்‌ புறத்திணை என்றும்‌, இலக்கணம்‌ வகுத்துரைக்கிறார்‌, 
தொல்காப்பியர்‌. 


ஏனைய எழுத்திலக்கணம்‌, சொல்லிலக்கணம்‌ இவற்றை 
விடப்‌ புணர்ச்சி இலக்கணமே தொல்காப்பியத்தில்‌ மிகுந்து 
காணப்படுகிறது... அதிலும்‌ பொருள்‌ கட்டுப்பாடு பற்றிய 
புணர்ச்சிகளை விட,  ஓலிக்கட்டுப்பாடு பற்றிய புணர்ச்சிகளே 
தமிழில்‌ மிகுடு, இரண்டும்‌ ஒன்றின்‌ ஒன்று மேவி வருவனவே 
எனினும்‌ ஓர்‌ இடத்தில்‌ ஓலிக்கூறு மேலோங்கியுள்ளதா? பொருள்‌ 
கூறு மேலோங்கியுள்ளதா? எனப்‌ பகுத்து அறியவேண்டும்‌. 


எழுத்தும்‌ எழுத்தும்‌ புணர்ந்து சொல்‌ உருவாகிறது. 
சொல்லும்‌ சொல்லும்‌ புணர்ந்து, பொருள்‌ பொதிந்த ஒரு 
தொடர்‌ உருவாகிறது. 


இரு, மொழியிலக்கணத்தின்‌ தோற்றம்‌. 


தலைவனும்‌ தலைவியும்‌ புணர்றொர்கள்‌, இன்புறுகிறார்கள்‌ 
இஃது, அன்பின்‌ விளைந்த ௮௧ ஒழுக்கம்‌. 


வானத்தில்‌ இரண்டு மேகங்கள்‌ பொருதுகின்றன; இடி 
என்ற பேரொலி எழுறெது. இது, நிலவியல்‌ - அறிவு கூறும்‌ 
இயற்கை நியதி. 


வீறு கொண்ட இரண்டு அரசுகள்‌ பொருதுகன்றன; அதன்‌ 
விளைவு? நாட்டிற்கும்‌ நாட்டு மக்களுக்கும்‌ துன்பம்‌. இது 
பெொய்ம்மையாயெ உலகப்‌ பற்றின்‌ காரணமாகத்‌ தோன்றிய, 
புற ஒழுக்கம்‌. 


இவற்றிலிருந்து ஓர்‌ உண்மை புலனாகிறது: அன்பு வழிப்‌ 
புணர்ச்சி இன்பம்‌ பயப்பது; ஆணவ வழிப்‌ போராட்டம்‌ 
துன்பம்‌ தருவது, என்பதே அவ்வுண்மை. 


161 


இப்பொழுது, இன்பம்‌ என்பது என்ன? என்பது பற்றி 
அறிய முற்படுவோம்‌. 

அறிவியல்‌ சிந்தனைகளையும்‌, உலகியல்‌ நடைமுறைகளையும்‌ 
துணையாகக்‌ கொண்டு, தொல்காப்பியர்‌ கூறுவனவற்றைச்‌ 
சைவ சமயக்‌ கோட்பாடுகளுடன்‌ இணைத்துச்‌ சிந்திப்பது, நமது 
அறிவுக்குத்‌ தெளிவூட்டுவதாக அமையும்‌. 

இன்பம்‌ என்பது சிற்றின்பம்‌ என்றும்‌ பேரின்பம்‌ என்றும்‌ 
இரு வகைப்படும்‌ 

சிற்றின்பம்‌ என்பது உலகியல்‌ தொடர்பானது; பேரின்பம்‌ 
என்பது இறைமைத்‌ தொடர்பானது. 
சிற்றிண்பாம்‌: 

"செப்ப நெஞ்சே! நெறிகொள்‌ சிற்றின்பம்‌ 

துப்ப(ல்‌) என்னா(து) அருளே துணையாக 

ஒப்ப(ர்‌) ஒப்பர்‌ பெருமான்‌ ஒளிவெண்ணீற்று 

அப்பர்‌ சோற்றுத்‌ துறைசென்‌( று) அடைவோமே 
இது, சைவ சமய குரவர்களுள்‌ ஒருவரான திருஞான சப்பந்தரது 
அருள்வாக்கு. இல்லற நூல்களில்‌ விதித்த அறிவுரைப்படி, நமது 
ஐம்புலன்களால்‌ நுகரப்‌ படும்‌ சிற்றின்பங்களையும்‌ “நான்‌, எனது 
ஆற்றலால்‌ நுகர்கிறேன்‌' என்ற ஆணவ உணர்வு இன்றி, 
*இறைவன்‌ இருவருளையே துணையாகக்‌ கொண்டு இவ்வின்பத்‌ 
தை நுகர்கிறேன்‌' என்று சிந்தித்தால்‌, அதனைச்‌ சிவபெருமான்‌ 
உவந்து ஏற்று அருள்‌ பாலிப்பார்‌, என்பது இப்பாடலின்‌ திரண்ட 
கருத்து. 

எனவே, நெறியான சிற்றின்பத்தைச்‌ சைவ சமயம்‌ ஒதுக்க 
வில்லை என்பது தெளிவு. 


சுவை, ஒளி, ஓசை, ஊறு, நாற்றம்‌ என்ற ஐந்தும்‌ புலன்கள்‌. 
நா, கண்‌, காது, தோல்‌, மூக்கு என்ற ஐந்தும்‌ பொறிகள்‌. 
உயிர்களாயெ நாம்‌, மனத்தின்‌ துணைகொண்டு நம்‌ உடலில்‌ 
உள்ள மேற்கண்ட புலன்‌ பொறிகளின்‌ வாயிலாக உலகப்‌ 
பொருள்களை நுகர்றோம்‌. இதுவே சிற்றின்பம்‌ எனப்படும்‌. 
1- திழுஞான சம்பந்தர்‌ தேவாரம்‌ 1:28:14 


162 


உலகில்‌ வாழும்‌ எல்லா உயிர்‌ இனங்களும்‌ இன்பமாக 
வாழவே விரும்புகின்‌ றன” 


ஆயினும்‌ மக்சளது அறிவு வேறுபாட்டினைப்‌ போன்றே, 
இன்ப நுகர்ச்சியின்‌ ஏற்றத்‌ தாழ்வும்‌ பல வகையாக இருக்கக்‌ 
காணுகிறோம்‌. 


உண்டியில்‌ இன்பம்‌, பெண்டிரில்‌ மயக்கம்‌, கல்வியில்‌ ஊற்றம்‌ 
காட்சியில்‌ கருத்து, பொய்ப்‌ புகழில்‌ ஒட்டம்‌, மெய்‌ உணர்வில்‌ 
சட்டம்‌, -- என ஒவ்வொருவரது இன்ப உணர்வுகளும்‌ மாறு 
பட்டு அமைகின்‌ றன. 


மேலும்‌, உலக நடைமுறையில்‌ நாம்‌ இவ்வாறு நுகரும்‌ 
இன்பமானது, ஆற்றலால்‌ மிகச்‌ சிறியதாகவும்‌, மிகக்‌ குறுகிய 
தொரு கால எல்லைக்கு உட்பட்டதாகவும்‌, துன்பக்‌ கலப்புடைய 
தாகவுமே இருக்கக்‌ காணுகிறோம்‌. 


அகத்துறையில்‌ எடுத்துக்‌ கொண்டாலும்‌, தலைமக்கள்‌ 
சேர்ந்து வாழுங்காலங்களில்‌ இன்பம்‌ மட்டுமன்றித்‌ துன்பமும்‌ 
விரவி வருதலையும்‌, அதேபோல்‌ அவர்கள்‌ பிரிந்து வாழுங்‌ 
காலத்தில்‌ மங்கல மனைவிழா, பொது விழாக்கள்‌ முதலிய 
புறத்திணை இன்பங்கள்‌ நிகழ்தலையும்‌ காணுகிறோம்‌. 


பேரின்பம்‌: சைவ சாத்திரங்கள்‌ சிற்றின்ப நுகர்வினை 
ஒதுக்கவில்லை, என்பது கண்டோம்‌ அளவால்‌, கால வரை 
யால்‌, துன்பக்‌ கலப்பால்‌, இற்றின்பம்‌ சிறுமை யுடையதே, 
எனினும்‌ அஃது ஊழ்வினை நுகர்ச்சி அளவுக்கு வேண்டற்பாலது 
என்பதையும்‌ அதுவே பேரின்ப நுகர்வுக்கு முன்னோட்டப்‌ 
பயிற்ிநிலை என்பதையும்‌ சைவம்‌ முழுமையாக ஏற்றுச்‌ 
கொள்ளுகிறது. 


இரண்டு வயதுக்குழந்தை ஒன்று, சிற்றில்‌ சமைத்தாலோ, 
சிறுதேர்‌ உருட்டினாலோ நாமும்‌ மகிழ்வோடு அதற்குத்‌ துணை 


நிற்கிறோம்‌; அதனுடைய அந்த, விளையாட்டில்‌ ஊக்கு 
விக்கிதோம்‌. 


163 


ஆனால்‌ இகுபது வயதிற்கு மேல்‌ வளர்ந்த பிறகும்‌ ௮க்‌ 
“குழந்தை அதே விளையாட்டினைத்‌ தொடர்ந்தால்‌, அதன்‌ 
அறிவு வளர்ச்சியை என்னென்பது? அதன்‌ முன்னேற்றத்தில்‌ 
நாட்டங்கொண்டோரது மன நோவினைத்‌ தான்‌ எவ்வாறு 
விளக்குவது? 


சிற்றில்‌ சமைத்த சிறுகுழந்தை, தன்‌ வளர்ந்த பருவத்தில்‌, 
அரசுப்‌ பண்புடையதாயின்‌, அரண்மனை கட்டலாம்‌; ஆன்மீக 
எழுச்சியுடையதாயின்‌ ஆலயங்கள்‌ சமைக்கலாம்‌. 


சிறுதேர்‌ உருட்டிய குழந்தை, ஆகாய விமானமோ 


ஆலயத்துத்‌ திருத்தேரோ ஓட்டுதற்கு முற்படலாம்‌. இவை 
குழந்தையின்‌ சீரான அறிவு வளர்ச்சிக்குச்‌ சான்றாவன, 


இதேபோன்றுதான்‌, இருபது வயதிலிருந்து சிற்றின்பம்‌ 
துய்க்கிற ஒருவன்‌, எழுபது எண்பதிலும்‌ இடையறாச்‌ சிற்றின்‌ 
பத்திற்காக மட்டுமே ஏங்கித்‌ தவிப்பாவாகில்‌, அவனுடைய 
அறிவு வளர்ச்சியை என்னெள்பது? 


சிற்றின்பத்தன்‌ ஒவ்வொரு நுண்ணிய நிலையையும்‌. 
உள்ளத்து எழுச்சிகளையும்‌, உடலின்‌ மாற்றங்களையும்‌ உன்னிப்‌ 
பாய்ச்‌ சந்தித்து, அவை பேரின்பத்திற்கு எவ்வாறு முன்‌ 
னோட்டப்‌ பயிற்சியாக அமைகின்றன என ஆய்ந்து தெளிந்து 
பேரின்ப நுகர்வினை விழைதலே, மனித அறிவிலிருந்து மேம்பட்டு 
உயர்த்ததாடகிய தெய்வீக நிலையாகும்‌. 


இத்தகைய முற்கூறிய ஐம்புலன்களைக்‌ கடந்த நிலையில்‌ 
மனம்‌ ஒன்றிக்குவிந்து, இறைவன்‌ திருவடியில்‌ நிலையான 
சிவஞான இன்பத்தில்‌ உயிர்‌ இளைத்திருத்தலே பேரின்பமாகும்‌. 

உலகியல்‌ சிற்றின்பத்தை நோக்கிய உயிரின்‌ வாழ்வினைக்‌ 
ஈழ்நிலைத்‌ தொழிற்பாடு எனவும்‌, இமைமைப்‌ பேரின்பத்தை 
நோக்கிய உயர்‌ வாழ்வினை மேநிலைத்‌ தொழிற்பாடு எனவும்‌ 
அருளாளர்‌ மதிப்பிடுவர்‌. 

இந்த இரண்டு நிலைகளிலும்‌ உயிருக்கு உறுதுணையாகச்‌ 
செயல்படுவது மனம்‌ என்ற உட்கருவியாகும்‌. மனம்‌ பற்றிய 
விரிவான செய்திகளை மரபியலில்‌ காண்போம்‌, 


164 


ஆ. இண்யம்‌- ஒரு பொது உடைமை: 

“எல்லா உயிர்க்கு(ம்‌) இன்ப(ம்‌) என்பது 

தா(ன்‌)அமர்ந்து வரூஉம்‌ மேவற்்‌(று) ஆகும்‌!” --1 
இவ்வாறு பல ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே, நம்முடைய 
சைவத்தமிழ்ச்‌ சான்றோராகிய தொல்காப்பியர்‌, உலகில்‌ வாழு 
கின்ற அனைத்து உயிர்களின்‌ இன்ப நுகர்வு பற்றிச்‌ சிந்திக்கிறார்‌ 


எறும்பு மூதல்‌ யானை ஈறாக உள்ள விலங்கினமாயினும்‌ 
சரி, நம்‌ போன்ற மனித உயிர்களாயினும சரி, பிரமா விட்டுணு 
உள்ளிட்ட தேவ கணங்களாயினும்‌ சரி, -- எல்லா உயிர்களுக்கும்‌ 
இன்பம்‌ என்பது ஒரு பொது உடைமை; இவ்வாறு மேலான 
தோர்‌ உண்மையை விதந்தோதும்‌ தொல்காப்பியர்‌, அந்த 
இன்பத்தை நுகர்வதிலே, உயிர்களுக்கு இடையில்‌ உள்ள ஏற்றத்‌ 
தாழ்வுகளையும்‌, அதற்கான காரணத்தையும்‌ எடுத்துரைக்கிறார்‌ 


“மனம்‌ போல்‌ வாழ்வு' “அவரவர்‌ வினைவழி, அவரவர்‌ 
அனுபவம்‌” என்பன, உலகினில்‌ வழங்கிவரும்‌ தொடர்கள்‌, அதே 
போல்‌, ஒவ்வோர்‌ உயிரும்‌ தன்தன்‌ உள்ளத்தில்‌ எழும்‌ சிந்தனை. 
களாலும்‌, நாவினால்‌ வெளிப்படுத்தும்‌ சொற்களா லும்‌, உடம்பால்‌ 
செய்யும்‌ செயல்களாலும்‌ ஏதோ ஒரு வினையைச்‌ செய்து 
கொண்டே இருக்கறது. 


*தஇனை விதைத்தவன்‌, தினை அறுப்பான்‌; வினை விதைத்‌ 
தவன்‌, வினை அறுப்பான்‌” என்பது உலக வழக்கு. 


"வினையைச்‌ செய்தவனே, அதற்கு ஈடான பயனை, அதற்கு 
உரிய காலத்தில்‌ நுகர்ந்து தொலைக்க வேண்டும்‌, எனச்சைவ 
ஞான நூல்கள்‌ தெளிவுற மொழி௫ன்றன. 


இன்றைய அறிவியலும்‌ இக்கருத்தினை முழுமையாக 
ஏற்கிறது. **ஓவ்வொரு வினைக்கும்‌ எதிரானதும்‌ நிகரானது 
மான (மாற்றுவினை) வீனைப்பயன்‌ ஒன்று உண்டு?” (Every 
action has an 60881 and opposite reaction) என்பது, நியூட்டன்‌ 
என்ற மேலைநாட்டுப்‌ புவியியல்‌ மேதையின்‌ பொருள்‌ அலைவுச்‌ 
கொட்பாடு. 


1) தொல்காப்பியம்‌ - பொருளியல்‌ 219 


165 


*'வினையே பிறப்புக்கு வித்து” என்பது சைவசித்தாந்தம்‌. 
தொல்காப்பியர்‌ இந்த வினைக்‌ கோட்பாட்டினைத்‌ தமது 
நூலில்‌ பல இடங்களில்‌ எடுத்தியம்புகிறார்‌. 


'£ “வினை” எனப்‌ படுவது வேற்றுமை கொள்ளாது 
நினையுங்‌ காலைக்‌ காலமொடு தோன்றும்‌''! 


மொழியால்‌ வருகிற வினைக்கு மட்டுமன்றி, உடலாலும்‌ மனத்‌ 
தாலும்‌ உருவான வினைகளுக்கும்‌, செய்தோனின்‌ உயர்வு தாழ்வு 
தல்வினை, தீவினை என்ற எவ்வித வேற்றுமையும்‌ இல்லாது, 
காலநியதிப்படி, பயன்‌ தோன்றும்‌, என்பதை ஆசிரியர்‌ தமது 
இந்தச்‌ சொல்லஜிகார நூற்பா மூலம்‌ குறிப்பாக உணர்த்தக்‌ 
காணுகிதோம்‌. 


வினைவயிற்‌ பிரிந்தோன்‌, வினையின்‌ நீங்கு விளங்கிய 
அறிவன்‌, வின உயிர்‌ மெலிவு, பாலது ஆணை என்பன 
போன்ற தொடர்களும்‌ தொல்காப்பியரால்‌ ஆளப்படுகன்றன. 


வினை காரணமாகப்‌ பிறப்பு இறப்புச்‌ சக்கரத்தில்‌ நாம்‌ 
சுழலுகற போது, மறைந்திருந்து வினைப்பயனை ஊட்டுறெ 
இறைவன்‌, நாம்‌ வினையின்‌ நீங்கிய வழி, வெளிப்படத்தோன்றி 
தம்மை ஆட்கொள்ளும்‌ 'விரைவினை. முன்னர்க்‌ கற்பியலில்‌ 
கண்டோம்‌. 


முன்செய்த வினைகள்‌ நம்மை இன்பதுன்பச்‌ சக்கரத்தில்‌ 
சுழற்றுகன்றன. வினைக்கட்டுகளிலிருந்து நாம்‌ விடுதலை பெறு 
வதற்கும்‌, மெய்ப்‌ பொருளாகிய பரசிவத்‌்தன்‌ பெருங்கருணையை 
உய்த்துணர்வதற்கும்‌ உறுதுணையாகவே, இந்த உடம்பு 
முதலியன மாயை எனும்‌ சட ஆற்றலிலிறாந்து இறைவனால்‌ 
நமக்கு அருளப்பெற்றன. 


அவ்வாறாயின்‌ இந்த உடம்பு உலகம்‌ முதலியனவே, 
நிலையான நிறைவான இன்பத்தை நமக்கு நல்குமா? எனில்‌, 
அன்று அன்று. 


1. தொல்காப்பியம்‌. -சொல்‌ஃவினையியல்‌-1 


. 166 


பொழுது விடிகிற வரை, சிறிய அகல்விளக்கு ஒன்று. 
இருளில்‌ தவிப்போனுக்குச்‌ சிறுதுணையாக 'நிற்பதுபோல, 
ஆணவ மல இருளில்‌ தவிக்கும்‌ ந மக்குச்‌ சவ சூரியச்‌ செங்கதிர்‌ 
கள்‌ தோன்றுற வரை, இந்த உடல்‌. உலகம்‌ முதலியனவும்‌ 
ஓர்‌ இடைக்காலச்‌ சிறுவிளக்காக, நமக்கு அருளப்‌ பெற்றவையே. 


எனவே, இவற்றால்‌ நாம்‌ தூய்க்கிற இன்பம்‌ எத்துணை 
பெரிய தாயினும்‌, அஃது அகல்விளக்கின்‌ ஓளி போன்ற சிறு 
இன்பமே. 


இவ்வாறு நிலையற்றதும்‌, அளவால்‌ சிறியதும்‌, துன்பக்‌ 
கலப்புடையதுமான உலகியல்‌ இன்பத்தைச்‌ சிற்றின்பம்‌ எனக்‌ 
கண்டோம்‌. த்க்‌ 


அவ்வாறாயின்‌ நிலையான தாய ஓர்‌ இன்பம்‌, அளப்பரிய 
தாகிய ஒரு பேரின்பம்‌, துன்பக்கலப்பே இல்லாததாகிய ஒரு 
தூயஇன்பம்‌ உண்டா? என்ற வினா எழுகிறது அதற்குத்‌ தொல்‌ 
காப்பியரே விடை பகர்கிறார்‌.. அதனை அந்தமில்‌ சிறப்பின்‌ 
ஆூய இன்பம்‌'' எனப்பெருமையும்‌ கூறுவார்‌. 


அந்தமிலா இன்பம்‌: 
“அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ . . 
' தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே''1 


அந்தமில்‌! என்பது, முடிவில்லாத, நிலையான, அழிவில்லாத 
(Permanent, Eternal) தன்மையைக்‌ குறிக்கும்‌. 3 


இதனை வடநூலார்‌ *சத்‌” என மொழிவர்‌. 


“சிறப்பு என்பது உயிர்களது அறிவு விளக்கத்தைக்‌ குறிக்கும்‌. 
பண்டு தொட்ட ஆணவமலப்‌ பிணிப்பால்‌, தனது அறிவுக்‌ கண்‌ 
மூடப்பெற்று, அறியாமை என்னும்‌ இருளிலே அலமந்து கடக்கும்‌ 
உயீர்‌ சிறிது சிறிதாக அறிவுக்கண்‌ திறக்கப்பெற்று, மெய்ப்‌ 
பொருளை உணரும்‌ மனத்தினைப்‌ பெறுதலே, சிறப்பு ஆகும்‌. 


TT 


1. தொல்‌, பொருள்‌. 239, 


167 


இதனைத்‌ தொல்காப்பியரே ஒரு நூற்பா மூலம்‌ உணர்த்தக்‌ 
காணுகிறோம்‌. 
பத ஒன்றறி வதுவே உற்றறி வதுவே 
இரண்ட.றி வதுவே அதனொடு நாவே 
மூன்றறி வதுவே அவற்றொடு மூக்கே 
நான்கறி வதுவே அவற்றொடு கண்ணே 
ஐந்தறி வதுவே அவற்றொடு செவியே 
ஆறறி வதுவே அவற்றொடு மனனே 
நேரிதின்‌ உணர்ந்தோர்‌ நெறிப்படுத்‌ இனரே?'1 
என்ற நூற்பா மூலம்‌, ஆன்மச்சிற்றறிவு வளர்ச்சியடையும்‌ 
முறைமையை ஆசிரியர்‌ புலப்படுத்துகிறார்‌. 


மனம்‌ . என்ற ஆறாவது அறிவினைப்‌ தித்‌ அதில 
நமக்கு மனிதர்‌ என்ற சிறப்புப்‌ பெயர்‌ வழங்குகிறது. 


மற்றொரு நூற்பா. மூலம்‌, “வினையின்‌ நீங்கி விளங்கிய 
அறிவினரே முனைவர்‌? எனச்‌ சிறப்பிக்கப்‌ பெறுகிறார்‌. 


எனவே, . *சிறப்பினாகிய' என்ற தொடர்மூலம்‌, அறிவின்‌ 
பெருக்கமே உயிரின்‌ இறப்பு, சிவஞானமாகிய பேரறிவு கூடி. 
வருதலே உயிருக்குத்‌ தனிச்சிறப்பு என்பதைத்‌ தொல்காப்பியர்‌ 
அறிவுறுத்துறொர்‌. இதனை வடநூலார்‌ “சித்‌' என மொழிவர்‌, 


“இன்பம்‌: என்பது சிவபெருமானது இருவடிப்பேறாகியு 
பேரின்பம்‌. இதனை வடநூலார்‌ “ஆனந்தம்‌” என அழைப்பர்‌, 


முற்றறிவுடைய முதல்வன்‌ சிவபெருமான்‌.  வினைநீங்‌கி 
அறிவு விளக்கம்‌ பெற்ற தூய ஆன்மா அவரது இருவடியில்‌. 
நிலை பெற்றிருத்தலே அவ்வுயிர்‌ யெறுகின்ற ஒப்புயர்வற்ற 
உண்மையான பேரின்பமாகும்‌. 


இதனைத்‌ இருவடிப்பேறு என்றும்‌, (சத்‌சித்‌ ஆனந்தம்‌) 
சச்சிதானந்தம்‌ என்றும்‌, வீடுபேடு என்றும்‌, முத்திப்‌ பேறு 
என்றும்‌, சாயுச்சியம்‌ என்றும்‌, பரமுத்தி என்றும்‌ பல இட்டப்‌ 
சொற்களால்‌ குறிப்பர்‌. 

1, தொல்‌, மரபியல்‌ 571, 

2, தொல்‌, மரபு, 640, 


168 


பேரின்பம்‌ எப்போது கூடும்‌? இருவடிப்பேறு என்பது, இந்த 
உடலோடு கூடிய உலக வாழ்வினை நீத்த பிறகு அமையும்‌ 
என்பர்‌ பலரும்‌. 


ஆயினும்‌, “வினையின்‌ நீங்கி, விளங்கிய அறிவைப்‌ பெற்ற' 
மேலான உ.யிரீ, உடலோடு கூடியிருப்பினும்‌, தன்‌ முளைப்பு 
இன்றி, இறைபணி நின்று, எஞ்சிய வாழ்வின்‌ சிந்தை முழுவதை 
யும்‌, சிவபெருமான்‌ இருவடியிலேயே நிலைபெறும!று நிறுத்து 
தலால்‌, அதற்குச்‌ “வன்‌ முத்தர்‌' என்ற சிறப்புப்‌ பெயர்‌ நிலவு 
கிறது, 


அத்தகு சீவன்முத்த நிலையில்‌, உடலோடு கூடிய இந்த 
மனிதப்‌ பிறவியிலேயே, இருவடிப்‌ பேரின்பம்‌ சித்திப்பதற்கு 
வாய்ப்பு உண்டு என்பது சிவாகமக்‌ கருத்து. 


தொல்காப்பியரும்‌ இதனை உறுதிப்‌ படுத்துகிறார்‌. தனது 
சகுத்தைத்‌ 'தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே' என்ற தொடர்‌ 
மூலம்‌ அவரீ நமக்குத்‌ தெளிவாக்குகிறார்‌. 


சாத்திரச்‌ சான்று: உயிர்‌ உடலோடு கூடி நிற்றெ இவ்‌ 
வாழ்வுக்‌ காலத்திலேயே, நமக்குச்‌ சிவபெருமான்‌ நிலையான 
அறிவானந்தத்தை அருளுவார்‌ என்பது சிவாகமங்கள்‌ அறுதி 
யிட்டுக்‌ கூறும்‌ உண்மை. சிவாகமங்கள்‌ சித்தாந்தம்‌ ஆகும்‌” 
எனமுதலில்‌ கூறிச்‌ சிவபெருமானின்‌ பேரருள்‌ இிறத்தையும்‌ 
சிறப்பித்துப்‌ பேசுறார்‌, சகலஆகம பண்டிதராகய அருள்நந்தி 
சிவனார்‌, தமது சிவஞான?த்தியார்‌ என்னும்‌ சாத்திர நூலில்‌. 


சித்தாந்தத்‌ தேசிவன்‌ தன்‌ திருக்கடைக்கண்‌ சேர்த்திச்‌ 
செனனம்‌ ஒன்றிலே, சீவன்‌ முத்தராக 
வைத்‌( து) ஆண்டு, மலங்கழுவி ஞானவாரி 
மடுத்‌ து) ஆனந்‌ தம்பொழிந்து, வரும்பிறப்பை அறுத்து, 
முத்தாந்தப்‌ பாதமலர்க்‌ கீழ்வைப்பன்‌” என்று 
மொழித்திடவும்‌ உலகர்‌எல்லாம்‌ மூர்க்கர்‌ அகப்‌ 
பித்தாந்தப்‌ பெரும்பிதற்றுப்‌ பிதற்றிப்‌ பாவப்‌ 
பெருங்குழியில்‌ வீழ்த்திடுவர்‌; இதுஎன்ன பிராத்தி?:1 
2) சிவஞானசித்தியார்‌ 268 


‘169 


சைவஅருளாளரின்‌ இக்கருத்து, தொல்காப்பியரது 'சைவசித்‌ 
தாந்தக்‌ கொள்கையினை அரண்செய்வதாக  ' அமைந்திருக்கக்‌ 
காணலாம்‌. t 

இறைவன்‌ திருவடி இன்பத்தை இப்பிற வியிலேயே துய்க்கவும்‌ 
கூடும்‌ என்ற உண்மையைத்‌, திருமூலரும்‌ நமக்கு அறிவுறுத்து 
கறார்‌. 


*கண்டுகண்‌(டு) உள்ளே கருத்துற வாங்கிடில்‌, 
கொண்டு கொண்(டு) உள்ளே குணம்பல காணலாம்‌; 
பண்டுகந்‌(து) எங்கும்‌ பழமறை தேடியை 1 
இன்றுகண்‌(டு)' இங்கே இருக்கலு[ம்‌) ஆமே''1 

இலக்கியக்‌: ச௩உண்றூ: , 

இதனை மாணிக்கவாசகரது தந்தமிழ்த்‌ திருவாசகத்தால்‌ 

சிந்திப்பது, இன்பம்‌ பயப்பதாகும்‌, 

அண்டமுத(ல்‌) ஆயினா(ன்‌) அந்தமிலா ஆனந்தம்‌ 

பண்டைப்‌ பரிசே பழ அடியார்க்‌ (கு) ஈந்‌(து) அருளு'ம்‌) 

அண்டம்‌ வியப்புறுமா பாடுதுங்காண்‌ அம்மானாய்‌ - 2 

பந்தம்‌: பறியப்‌ பரிமேற்கொண் டான்தந்த 18 

அந்தமிலா ஆனந்தம்‌ பாடுதுங்கான்‌ அம்மானாய்‌? 

அந்தமொள்‌ றில்லா ஆனந்தம்‌ பெற்றேன்‌ 

யாதுநீ பெற்றதொன்‌ மென்பால்‌...... A 


தத்துவப்‌ பின்னணியில்‌ அறிவியல்‌ சான்று: சுழுமுனை நாடி 
என அழைக்கப்‌ பெறுவது, நமது முதுகுத்‌ தண்டு. - அதன்‌ கழ்ப்‌ 
பகுதியில்‌ சிற்றின்பத்திற்கான உறுப்புகள்‌ உள்ளன. அதே 
போன்று, சுழுமுனையின்‌ மேல்‌: பகுதியில்‌, ' பேரின்பத்திற்கான 
உறுப்புகளை, இறைவன்‌ நமக்கு அருளியிருக்கிறார்‌. 


நம்‌ சுமுமுனையின்‌ உச்சிக்கு, முகுளம்‌ என்பது பெயர்‌, 
அதன்‌ மேல்‌ உள்ள பெருமூளைப்‌ பகுதி சுத்தமாயையினால்‌ 
ஆயது. 

1) இருமூலர்‌ திருமந்திரம்‌ - 566 

2) திருவாசகம்‌ 8:8:9 

3) திருவாசகம்‌ 8:8:3 

4) திருவாசகம்‌ 8:22;10 


170 


இங்குச்‌ சிவதத்துவங்கள்‌ ஐந்தும்‌ உள்ளன. சிவபெருமான்‌ 


நமக்காகத்‌ தொழிற்படுறெ நிலையில்‌, இவையே அவரது ௮லு 
வலகம்‌ ஆவன. 


முகுளத்துக்குக்‌ கீழே உள்ள பகுதி, 31-பக்க நரம்புகளைக்‌ 
கொண்டது; அசுத்த மாயையினால்‌ ஆனது. இஃது இரண்டு 
கூறுகளை உடையது. மேற்கூறாக உள்ள ஏழு (ரவு 
Segments) கழுத்து நரம்புகளும்‌ வித்யாதத்துவங்கள்‌ ஏழையும்‌ 
நினைவுறுத்துவன, அதேபோல்‌, &ழ்க்‌ கூறாக உள்ள 24 இருபத்து 
நான்கு முதுகுநரம்புகளும்‌, ஆன்ம தத்துவங்கள்‌ 24-ஐ நினை 
வுறுத்துவன. நெஞ்சில்‌ 12, வயிற்றில்‌ 5, அடிவயிற்றில்‌ 5, மூலா 
தாரத்தில்‌ 2 என்றவாறு அவை விரிந்து, தேர்‌ வடம்போன்றும்‌ 
ஆலவிழுதுகள்‌ போன்றும்‌ அமைந்துள்ளன. மும்மலங்களால்‌ 
பிணிக்கப்பட்ட தம்போன்ற உயிர்கள்‌ பொதுவாக இந்த 
31-தத்துவங்களுள்‌ தான்‌ அலைந்து இரின்றன. 


சுத்தமாயை இறைமைத்‌ தானம்‌ எனவும்‌, பிரகிருதிமாயை 
ஆன்மாக்களின்‌ வாழ்விடம்‌ எனவும்‌, இடைப்பட்ட அசுத்த 
மாயை, இறைவன்‌ மறைந்திருந்து ஆன்மாக்களுக்கு வினைப்‌ 
பயன்‌ ஊட்டுறெ வித்தியா தத்துவம்‌ எனவும்‌ சாத்திரங்கள்‌ 
அறிவுறுத்தும்‌ “சுரவழி' என்ற இலக்கியச்‌ சொல்லாட்‌9 
இதனோடு ஒத்ததாகும்‌. 


நமது முகுளத்தின்‌ மேல்‌, சுத்தமா யையில்‌, நடுமூளை என்ற 
இன்பத்தானம்‌ ஒன்று இருக்கிற வ. 


இருக்கோயில்களில்‌ சோமாஸ்கந்தர்‌ என்ற இருஉருவ 
அமைப்பில்‌, அம்மையாகிய அருட்‌ சத்திக்கும்‌, அப்பனாகய சிவ 
பெருமானுக்கும்‌ நடுவில்‌, குழந்தையாகிய கந்தவேள்‌ இன்பமுடன்‌ 
அமர்த் இருப்பதைப்‌ பார்க்றோம்‌ அல்லவா? 


நமது உடம்பிலும்‌ சத்சித்‌ ஆனந்த வடிவாகிய இத்தகைய 
சோமாஸ்கந்த மூர்த்தம்‌ ஒன்று உள்ளது நம்‌ முன்‌ தலையிலுள்ள 
பெருமூளைப்பகுதி அப்பனாகவும்‌. பின்தலைப்‌ பிடரியிலுள்ள 
சிறுமூளைப்பகுஇு ௮ம்மையாகவும்‌ இருக்க, இடையிலுள்ள இந்த 


171 


நடுமூளையே சுந்தவேளின்‌ இன்பத்தானமாகிறது. அறிவியலாரும்‌ 
இதனை இன்பத்தானம்‌ (Pleasure Centre) என்றே அழைக்‌ 
கின்றனர்‌, 


தலையில்‌, தலைவன்‌: 


இந்த நடுமூளையிலிருந்து, மூன்றாம்‌ நாளம்‌ என்ற ஒரு 
பிறைவடிவ நாளம்‌ தொடங்கி, நம்‌ புருவ நடுவை நோக்கி 
வளைந்து கடக்கிறது. இது, கந்தவேளின்‌ திருவடியை அருண 
இரியாருக்கு நினைவூட்டுகிறத. தொல்காப்பியரும்‌, புணர்தலை 
உரிப்பொருளாகக்‌ கொண்ட குறிஞ்சி நிலத்துக்கு முருகவேளையே 
தலைவனாகக்‌ கூறுகிறார்‌. “சேயோன்‌ மேய மைவரை உலகம்‌ 
என்பது அவரது கூற்று. 


இந்திரனது வச்சிரப்படை, எம்பெருமானது இடபக்கொடி, 
கஜலெட்சுமி. பிறைக்‌ தற்று, தலைவன்‌ வரைவு கடாவி ஏறும்‌ 
மடல்‌, இவை போன்ற பற்பல தோற்றங்களை உடைய இந்த 
நாளம்‌ சிவபெருமானது பிச்சாண்‌..ூக்‌ கோலத்தின்‌ ஆண்மைப்‌ 
பொலிவினை நினைவுறுத்துமாறு அமைந்துள்ளது (இதன்‌ 
விரிவாக்கத்தை மூன்றாம்‌ அதிகாரத்தில்‌ காண்க). 


அகத்திணையியலில்‌ குறிஞ்சிக்‌ கிழானாகக்‌ கந்தவேளைச்‌ 
கூறிய தொல்காப்பியரும்‌, களவியலில்‌, “மிச்கோனாயினும்‌ 
கடிவரையின்றே' எனப்‌ பாவிசைத்துச்‌ சிவபெருமானது தனிப்‌ 
பெரு மூதன்மையைச்‌ சிறப்புற மொழிகறார்‌. 


தலையில்‌, தலைவி: ' நம்‌ தலையின்‌ பெருமூளைக்குக்‌ கீழே 
மையப்‌ பகுதியில்‌, தலைமைச்‌ சுரப்பி (Pituitary — the master 
இம்‌) ஓன்று உள்ளது. இதுவே நம்‌ உடலிலுள்ள மற்ற 
பகுதிகளின்‌ வளர்ச்சியையும்‌ செயற்பாடுகளையும்‌ கட்டுப்‌ 
படுத்துகிறது. 


வினையின்‌ நீங்கிய உயிருக்கு, இந்த இடமே, பெண்மைத்‌ 
தானம்‌ ஆகும்‌. 


ஆண்டவன்‌ -- ஆன்மப்‌ புணர்ச்சி, இங்குத்தான்‌ நிகழ்கிறது. 
ஆன்மா அறிவு விளக்கம்‌ பெறுவதும்‌, பேரின்பத்தில்‌ தலைப்‌ 


- 172 


படுவதும்‌, சிவசத்தியையே தனக்குத்‌ தய உடம்பாகக்‌ கொள்ளு 
வதும்‌, சுத்தவித்தை எனப்பெறும்‌ இப்பெண்மைத்தான த்தில்‌ 
கான்‌. 


தலையில்‌, பேரின்பக்‌ கூட்டம்‌: சிவயோக நெறி நிற்பாரது 
மனம்‌, சிவமூலமந்திரத்ததை முறையாகச்‌ இந்தித்‌ திருக்கும்‌. 
அப்பொழுது, உயிர்‌ என்ற தலைவி, அசுத்தமாக நமது £8ழ்‌ 
உடம்பிலிருந்து விடுபட்டுக்‌, குண்டலினி எனும்‌ சீவ (விந்து) 
ஆற்றலின்‌ துணையால்‌ மேலே ஏறி; நம்‌ தலையினுள்‌ சுத்த 
வித்தை என்ற. இப்பெண்மைத்‌ தானத்தைச்‌ சேரும 


அதுகாறும்‌ *கூன்பாண்டிய'னாக இருந்த மூன்றாம நாளம்‌ 
சிவமூலமந்திர ஆற்றலால்‌ பொலிவு பெற்றுப்‌ பிச்சாண்டியின்‌ 
ஆண்மைக்‌ கோலத்தோடு, நின்ற... சீர்நெடுமாற'னாகி, இப்‌ 
பெண்மைத்‌ தானத்தைப்‌ பொருந்தும்‌, இதனையே, 
“பேரின்பப்‌ புணர்ச்சி” என்றும்‌ 'இருவடி இன்பம்‌': என்றும்‌ 
சைவ சித்தாந்தம்‌ சிறப்பித்துக்‌ கூறும்‌; : 


*தனலைவன்‌ தலைவியரது இன்பச்‌ கூட்டம்‌' என்று பழந்தமிழ்‌ 
நூல்கள்‌ பாங்குற மொழியும்‌; ்‌ 

*அண்டவன்‌ ஆன்மப்‌ புணர்ச்சி” என்று, அனுபவ இன்பமாக 
அருளாளர்‌ பண்ணிசைப்பர்‌, 


ஆண்டவன்‌--அன்மப்‌. பேரிஃ பப்‌ புணர்ச்சிக்கு இடம்‌, நம்‌ 
தலை; ஆதலால்‌, அகத்துறையில்‌ இடந்தலைப்பாடு” ஓர்‌ சீர்மிகு 
சொல்லாட்சியாயிற்று, 


அந்தமிலா அப்பேரின்பம்‌ இந்தப்‌ பிறப்பிலேயே ௮மைதலும்‌ 
கூடும்‌ என்பது பண்டு தொட்டு இன்றுவரை சைவ அருளாளர்கள்‌ 
அனுபவ வழி தெனிந்து கூறுகிற உண்மை: 


அடுத்து, அப்பேரின்பப்‌ புணர்ச்சிக்கு முன்னும்‌ பின்னும்‌ 
ஆன்மா எய்துகிற மெய்ப்பாடு பற்றிக்‌ காண்போம்‌. 


173 


6. மெய்ப்பாட்டியல்‌ 
அ அந்தக்கரணங்கள்‌: 


“அகத்தின்‌ அழகு முகத்தில்‌ தெரியும்‌" 
என்பது ஆன்றோர்‌ வாக்கு, ॥ 


ஒவ்வொருவருடைய உள்ள த்தின்‌ அடி ஆழத்திலும்‌ உணர்ச்சி 
கள்‌ தோன்றுகின்றன அவை உடம்பில்‌ வெளிப்படையாகச்‌ 
லெ மாறுதல்களை விளைவிக்கின்‌ றன, மெய்‌ என்ற உடம்பின்‌ 
கண்‌ நிகழும்‌ இத்தகைய மாற்றத்தை 'யெய்ப்பாடு! என 
அழைத்தனர்‌ அறிஞர்‌, 


இதன்‌ “மூலம்‌, உள்ளத்தில்‌ எழுகின்ற அழமான உணர்ச்சி, 
புறத்தேயுள்ள உடலுறுப்புக்களையும்‌ இயக்கவல்லது ' என்ற 
உண்மையையும்‌, அதற்கு மறுதலையாக, உட்மபில்‌ வெளியே 
காணப்படுகிற . மாற்றங்களுக்கு, , மிகநுண்ணிய.. ஓர்‌ ஆழ்நிலை 
உணர்வும்‌ ஏதுவாகிறது என்ற உண்மையையும்‌ நாம்‌ அறிய, 
முடிறெது. 

உள்ளம்‌ என்பது என்ன? நமது எண்ணங்களை வழிநட்த்தக்‌ 
கூடிய ஆழ்ந்த உள்மனம்‌, உள்ளம்‌ எனப்படும்‌. கண்ணுக்குப்‌ 
புலப்படாத உட்கருவிகளுள்‌ . இதுவும்‌: ஒன்று. இத்தம்‌ என்ற 
சொல்லால்‌ சைவசித்தாந்திகள்‌ இதனை அழைப்பர்‌, 


இனி, உள்ளத்தில்‌ உணர்ச்சிகள்‌ எப்பொழுது தோன்று 
கின்றன? ஏன்‌ தோன்றுகின்‌ றன? யார்யாருக்குத்‌ தோன்று 
இன்றன? என்டன பற்றிச்‌ சந்திப்போம்‌ 


ஓருவன்‌ பாம்பினைப்‌ பார்க்கிறான்‌; அவனுக்கு அச்சம்‌ 
ஏற்படுகிறது கழிகொண்டு அடிக்க முற்படுறெொன்‌. இது ஒரு 
புறம்‌. 

மற்றொரு புறம்‌, தவழுகின்ற குழந்தை ஒன்று அப்பாம்‌ 
பினைப்‌ பார்க்கறது. மனமகுழ்வோடு அதனைப்‌ பிடிக்க 
முனைகிறது. 


174 


காட்சிக்கு உட்பட்டதோ, பாம்பு என்ற ஒரே பொருள்‌. 
ஆனால்‌ அது, வளர்ந்த மனிதனின்‌ உள்ளத்திலும்‌, தவழுங்‌ 
குழந்தையின்‌ எண்ணத்திலும்‌ வெவ்வேறு சிந்தனைகளுக்கு 
வித்திடுகிறது. அன்றோ? இடவே, அவர்களுடைய புறச்செயல்‌ 
களிலும்‌ மாறுபாட்டைக்‌ காணுகிறோம்‌ 


எனவே சிந்தனைக்கு ஏற்பவே மெய்ப்பாடு தோன்றும்‌ 
என்பதாயிற்று. 


பாம்பு எதுவும்‌ எதிரில்‌ இல்லாத ஒரு சமயம்‌. அப்பொழுது 
ஒருவன்‌ ஒரு பாம்பினைத்‌ தன்‌ உள்ளத்தில்‌ நினைந்து, அது 
முன்னொரு சமயம்‌ தன்‌ நண்பனைத்‌ தீண்டித்‌ துன்புறுத்திய 
அவலத்தைச்‌ ிந்திக்கறான்‌; அல்லது அப்பாம்பு தன்னை 
நோக்கிக்‌ கடிக்க வஞுவதாகக்‌ கற்பனை செய்கிறான்‌. அப்போதும்‌ 
அவனை அச்சமும்‌ நடுக்கமும்‌ உலுக்குகன்‌ றன. 


எனவே மெய்ப்பாடு தோன்றுவதற்கு மனஎழுச்சி காரண 
மாயினும்‌, அந்த உள்ள எழுச்சிக்கு அப்பொழுதைய உடன்‌ 
நிகழ்ச்சி மட்டுமன்றிக்‌ கடந்த கால நினைவுகளும்‌, எதிர்கால 
நிகழ்வு பற்றிய கற்பனைகளும்‌ கூட வித்து ஆகின்றன. 

“வினைவிதைத்தவன்‌ வினைஅறுப்பான்‌; இனைவிதைத்தவன்‌ 
இனைஅறுப்பான்‌' என்பது பழமொழி 


சித்தத்தின்‌ செயற்பாடு 

புல்பூண்டிலிருந்து தொடங்கியது, நமது நீண்ட நெடிய 
வாழ்க்கைப்‌ பயணம்‌. அதன்‌ முந்திய நினைவுகளையும்‌ இன்றைய 
நிகழ்ச்சிகளையும்‌ இணைத்து நோக்கி, 


முன்னர்த்‌ தொடர்புடையவற்றின்‌ பால்‌ மனத்தைச்‌ செலுத்‌ 
இதயும்‌ தொடர்பு அற்றவற்றின்‌ பால்‌ மனத்தை வெறுக்கச்‌ 
செய்தும்‌, தம்முடைய மனம்‌, மொழி, செயல்களைக்‌ கட்டுப்‌ 
படுத்தி இயக்குவது, சித்தத்தின்‌ ஒரு பகுதியே ஆகும்‌. 


மூன்‌ நிகழ்ச்சிகள்‌ என்பன யாவை? முன்னர்ப்‌ பல பிறவி 
களிலும்‌, இப்பிறவியின்‌ கடந்த ஒரு நொடி வரையிலும்‌ நாம்‌ 
செய்துள்ள நல்வினை, இவினைகள்‌ 


175 


மூன்‌ நிகழ்ச்சியின்‌ தொடர்பு என்பது, அவ்வினைகளுக்கு 
ஏற்ற புண்ணிய பாவங்கள்‌. 


புதிய நிகழ்ச்சி என்பது அப்புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ற 
இன்ப தன்பங்கள்‌. இவற்றின்‌ *கைஏடு' தான்‌ சித்தம்‌ என்ற 
உள்‌ உறுப்பு. 


சைவ சித்தாந்த அருளாளர்கள்‌, இவற்றை மிகவும்‌ சிறப்‌ 
பாகத்‌ தொகுத்தளிக்கின்‌ றனர்‌. 


மனம்‌: எதிரில்‌ இருக்கும்‌ ஒரு பொருளைக்‌ கண்ணோ, 
காதோ தாமாகப்‌ பற்ற முடியாது. அவை அவ்வாறு பற்று 
வதற்கு முதற்கண்‌ துணை நிற்பது மனம்‌ என்ற உட்கருவி. இது 
நம்‌ நெஞ்சின்சண்‌, இச்சா சக்தியால்‌ தொழிற்படுத்தப்‌ 
பெறுகிறது. 


புத்தி மனத்தால்‌ பற்றப்‌ பெற்ற அப்யொகுள்‌,; இன்ப 
துன்ப உணர்வுகளை விளைவிக்கிறது, அதனைத்‌ தன்‌ சிற்றறிவுத்‌ 
திறனால்‌ உறுதிப்படுத்துறெது, புத்தி என்ற மற்றோர்‌ உட்‌ 
கருவி இது நம்‌ பிடரியில்‌ அறிவு நரம்பு. மண்டலத்தில்‌ ஞான 
சத்தியால்‌ தொழிற்படுத்தப்‌ பெறுகிறது. 


அகங்காரம்‌: அப்பொருளை மேலும்‌ பற்றுதற்கோ ஒதுக்கு 
தற்கோ தன்‌ முனைப்பொடு முயற்சி செய்யத்‌ துணைநித்றெது, 
நான்‌” என்ற 'அகங்காரம்‌'. இது நம்‌ பிடரியில்‌ செயல்தரம்பு 
மண்டலத்தில்‌ இரியாசத்தியால்‌ தொழிற்படுத்தப்‌ பெறுகிறது. 


சித்தம்‌: அட்பொருள்‌ மனம்பற்றுறெ தொடக்கத்தில்‌ நமது 
கண்பார்‌ வையில்‌ விழுவதும்‌ விழாதிருப்பதும்‌ முதல்‌ நிகழ்ச்சி 
யன்று; அஃது ஓரு தொடர்‌ திகழ்ச்சியே; முன்னர்‌ எப்பொழுதோ 
நடந்த ஒரு முதல்‌ நிகழ்ச்சியின்‌ தொடர்ச்சியே, அது. 


கண்பார்வையில்‌ உள்ள டுபாருள்‌ நல்லதா, கெட்டதா? 
என்பது இங்குக்‌ கருத்தன்று. முன்றிகழ்ச்சிக்குத்‌ தொடர்பு 
உடையதா? தொடர்பு அற்றதா? என்பதே கிந்தனை. 


176 


அந்த முதல்‌ நிகழ்ச்சிகளின்‌ *கணிப்பான'கா (Cmறய[eா) 
இயங்குவது சித்தம்‌ என்ற உள்மனம்‌. இதனை உள்ளம்‌ 
என்பர்‌. 


மூலப்பிரசிருடி என்றும்‌ குணங்களின்‌ கூட்டுவடிவம்‌ என்றும்‌ 
சைவரித்தாந்நிகள்‌ இதற்குத்‌ குத்துவப்பெயர்‌ சூட்டுவர்‌. 
*அள்வியக்தகுண சரீரம்‌' என இதனை வடநூலார்‌. அழைப்பர்‌ 
“பிராரத்த விலையின்‌ பஇவேடு' என்றும்‌. 'தலைஎழுத்து? 
என்றும்‌ இதனைக்‌ குறிப்பிடுதல்‌ முற்றிலும்‌ பொருந்தும்‌. 


இது நம்‌ தலையில்‌ பிட்யூட்டரி! என்ற பெண்மைத்‌ 
தானத்துற்குச்‌ சற்று மேலே, மூங்றாம்‌ நாளம்‌ எல்‌ ற ஆண்மைப்‌ 
பொலிவுக்குக்‌ ழே, ஆயிரம்‌ இதழ்‌ கொண்ட “மூளை” என்னும்‌' 
தாமரையின்‌ காம்பாக, *ஹைப்போதாலமஸ்‌' என்ற பெய 
ரோடு, நாம்‌ வினைநு கர்றெ காலத்தில்‌ ஆதிசத்தியா லும்‌, வினை 
நீங்யெ கால்த்தில்‌ சிவசத்தியாலும்‌ இயக்கப்‌ பெறுகின்றது. 


த்தத்தில்‌ மலமாகத்‌ தேங்கிக்‌: கக்கும்‌ முனைப்பும்‌ 
விதைப்பும்‌ ஏராளம்‌ ஏராளம்‌. அவற்றிலிருந்து முழுவதுமாக 
விடுபட்டால்தான்‌, முத்திப்‌ பேறு சித்திக்கும்‌. 


“இத்தமலம்‌ அறுவித்துச்‌ சிவமாக்கி எனை ஆண்ட அத்தன்‌”! 
எனச்‌ சிவபெருமானைப்‌ போற்றுகிறார்‌, மாணிக்கவாசகர்‌. 


இத்தமலம்‌ நீங்குவதற்குச்‌ சிவபரம்பொருனளைப்‌ பற்றி 
நிற்றல்தான்‌ ஒரேவழி. ௮வ்வாறு நாம்‌ சிவத்தைப்‌ பற்றுவதற்கு 
நமக்கு ஒரு கருவி வேண்டும்‌. ௮க்கருவி?ப மனம்‌ என்பது. 


அ) ஐந்து உடம்புகள்‌: உயிர்களாகிய நமக்கு ஐந்து 
உடம்புகள்‌ உள்ளன. அவை: அன்னமய கோசம்‌ (இந்திரிய) 
பிராணமய கோசம்‌, (புறநோக்கு,) மனே ரமயகோசம்‌, (அக 
நோக்கு) விஞ்ஞானமய கோசம்‌, ஆனந்த மயகோசம்‌ என்பன, 


1. இருவாசகம்‌, அச்சோபத்து - 1. 


177 
இவற்றுள்‌ மனோமய கோசம்‌. என்பது. நடுவில்‌... உள்ள 
உடம்பு, மனம்‌ என்ற ஆறாவது அறிவினால்‌ இயக்கப்‌. பெறுவது. 
புற உடம்பில்‌ உள்ளவை போன்றே, மன. உடம்பிலும்‌ கருவி 
கரணங்கள்‌ உள்ளன. 


புறநோக்கு (objective 8௧0055) , அகநோக்கு (Subjective 
Experience) ' என இருவழி நோக்குடையது,மனம்‌. மனம்‌ 
இந்திரியம்‌-பொறி (கண்‌)புறத்தே. உள்ள நிலையற்ற. உலகப்‌ 
பொருள்கள்‌ எனப்‌ புறநோக்கில்‌ சென்றால்‌, பொய்ப்பொருள்‌ 
அறிவு வளரும்‌. இதனைப்‌ பாசஞானம்‌ என்றும்‌ பசு ஞானம்‌ 
என்றும்‌ பகுத்துரைப்பர்‌. 


மனம்‌விஞ்ஞானம்‌ (இறையருள்‌) னிவ கில்டு என 
அகநோக்கில்‌... நின்றால்‌, மெய்ப்பொருள்‌ ' உணர்வு பெருகும்‌. 
இதனைப்‌ பதி ஞானம்‌ எனப்‌ பகர்ந்து, பரவித்‌ துதிப்பர்‌. 


பொய்யும்‌ மெய்யும்‌: பொய்ப்பொருள்கள்‌ அனைத்தும்‌ சட்டி 
அறியப்படுவன; தலை கால்‌ முதலிய அவயவப்‌ பகுப்பு 
உடையன  : அவை எக்காலத்தும்‌ ஒரே தன்மையாய்‌ இருப்ப 
தில்லை; . நிலையற்ற - தன்மையுடையன; அவை யாவரும்‌ 
காணுமாறு காட்சிக்கு எளியவை. பரந்து பட்ட ஆய்வுக்கு 
நிற்பவை. ்‌ 

மெய்ப்பொருள்‌ என்பதோ எக்காலத்தும்‌ எவ்வித மாறுதலு 
மின்றி ஒரே தன்மையதாய்‌ நிலைத்திருப்பது; நம்முடைய *தன்‌ 
முனைப்பால்‌' ஆய்வு செய்து அறிய முடியாதது; ஆயினும்‌ நம்‌ 
தணியாத வேட்கைக்கு ஏற்பத்‌ தண்ணளி சுரப்பது. 


அவ்வாறு தண்ணளி சுரப்பதைச்‌ சத்திநிபாதம்‌ எனச்‌ சைவ 
சித்தாந்தம்‌ கூறும்‌. அவ்வாறு இறையருள்‌ துணை நிற்கும்‌ 
போதுதான்‌ நமக்கு மெய்ப்பொருள்‌ உணர்வு தோன்றும்‌: 
மனமும்‌ ௮௧ நோக்கில்‌ ஈடுபடும்‌. 


மனம்‌, புத்தி, அகங்காரம்‌, சத்தம்‌ என்ற நான்கும்‌ அகக்‌ 
கருவிகள்‌, அவற்றுள்‌ மனம்‌ என்ற அகக்கருவி, பற்றும்‌; புத்தி 
நிச்சயிருக்கும்‌; அகங்காரம்‌ தொழிற்படும்‌; சித்தம்‌ சந்திக்கும்‌ 
இதனை மூன்னரும்‌ கண்டோம்‌. 


178 


பொய்ப்பொருளாயினும்‌ மெய்ப்பொருளாயினும்‌ முதலில்‌ 
அதனைப்‌ பற்றுவது மனமே. பற்றப்பட்ட பொருளுக்கு ஏற்பப்‌ 
புற உடம்பிலோ ஆழ்நிலை உடம்பிலோ (அன்னமய கோசத்திலோ 
ஆனந்தமய கோச,த்திலோ) அதிர்வு அல்லது அமைதி ஏற்படு 
கிறது. இக்காரணம்‌ பற்றியே மனத்தை உயிரின்‌ தோழி 
என்றும்‌, மனம்‌ வழியிலான இறைமை ஈர்ப்பைத்‌ தோழியிற்‌ 
கூட்டம்‌ என்றும்‌ தொல்காப்பியர்‌ சிறப்பித்துரைப்பார்‌ 


மெய்‌ என்பது உடல்‌ என்ற நிலையற்ற பொய்ப்‌ பொருளை 
யும்‌ குறிக்கும்‌, மெய்ப்பொருள்‌ செம்பொருள்‌ என்ற நிலையான 
இறைமையையும்‌ குறிக்கும்‌, எனவே, மெய்ப்பாட்டியலை 
அமைத்துத்‌ தந்ததன்‌ மூலம்‌, நம்‌ உணர்வுகள்‌ உடம்பினில்‌ 
தொடங்கி இருமையில்‌ வளர்ந்து, இறைமைத்‌ தொடர்பினால்‌ 
சிவபெருமான்‌ திருவடியைச்‌ சேர்ந்து, பேரின்பத்தில்‌ இளைத்தல்‌ 
வேண்டு மென்பதே, தொல்காப்பியர்‌ தமக்கு அறிவுறுத்த 
வந்த சைவ ூத்தாந்தக்‌ கோட்பாடாகும்‌. அதற்கு ஏற்றவாறே 
அவர்‌ நூற்‌ பாக்களை அமைத்துள்ளார்‌ என்பதும்‌ தெளிவு. 


அறிவும்‌ உணர்வும்‌: எனவே புறக்கண்‌ கொண்டு புறத்தே 
உள்ள பொய்ப்பொருள்களைப்‌ புறநோக்கல்‌ காண்பது அறிவு 
என்றும்‌, 


அகக்கண்‌ கொண்டு அகத்தில்‌ உறையும்‌ மெய்ப்பொருளை 
அகக்காட்சியில்‌ காண்பது உணர்வு என்றும்‌ வேறுபடத்‌ தெளிதல்‌ 
வேண்டும்‌ 


அசு உணர்விலும்‌ கூட, நிலைபற்ற பொய்ப்‌ பொருள்களைப்‌ 
பற்றி நின்று, வறிதே இந்திக்கலாம்‌; நிலையான மெய்ப்‌ 
பொருளைப்‌ பற்றி நின்று இனிது நோக்கவும்‌ செய்யலாம்‌. 
எனவே நோக்கப்பெறும்‌ பொருளின்‌ தன்மைக்கு ஏற்ப, நோக்கு 
வோனுக்கும்‌ உயர்வு தாழ்வுகள்‌ விளைகின்‌ நன. 


அகநோக்கில்‌ இறைமைப்பண்பே தலையாய இறப்புடையது. 
எனினும்‌, அதிலிருந்து நம்மை வேற்றுப்‌ புலனுக்கு இழுக்கும்‌ 
அச்சம்‌, நகை, இளிவரல்‌ முதலிய எத்தனையோ உணர்வுசள்‌; 
தம்மில்‌ அடிக்கடி எழுகின்றன. 


179 


அவற்றின்‌ மூலகாரணங்கள்‌ யாவை . எனக்கூறி, அவற்றி 
லிருந்து நம்‌ மனத்தை எவ்வாறு மடைமாற்றம்‌ செய்வது என்ற 
உத்தியைக்‌ கூறுவதான, ஒருசிறுதுணைநூலே (Clue & Guide) 
“மெய்ய்பாட்டியல்‌' ஆகும்‌. 


சில நூற்பாக்களைக்‌ கொண்டு இக்கருத்தினைச்‌ சிந்திப்போம்‌ 
இ) உயிரிண்‌ *விணையாாட்டுப் பண்ணை" 


பண்ணைத்‌ தோன்‌ றிய எண்ணான்கு பொருளும்‌ 
கண்ணிய புறனே நானான்‌!கு) என்ப”? 
““நாலிரண்‌(டு) ஆகும்‌ பாலுமா ர௬ண்டே”'3 


இவை இரண்டும்‌ தொல்காப்பிய மெய்ப்பாட்டியலின்‌ முதல்‌ 
இரண்டு நூற்பாக்கள்‌. 


இவற்றின்‌ மூலம்‌ சைவ சித்தாந்தத்தில்‌ கூறப்பெறும்‌ தத்துவ 
ஒடுக்க முறையை ஆசிரியர்‌ உணர்த்துகிறார்‌ எனலாம்‌. நூற்பாக்‌ 
களின்‌ திரண்டசுருத்தை நோக்குவோம்‌. 


பண்ணை என்பது ஈண்டுச்‌ சிவபெருமானது வயரிக்கரக 
சத்தியாகிய (Potential Energy) மாயையைக்‌ குறிக்கும்‌. மாயை, 
சுத்தமாயை அசுத்தமாயை என இருவகைப்படும்‌. 


சடமாகிய இதிலிருந்துதான்‌ அண்டமும்‌ பிண்டமும்‌ 
தோன்றின. எனவே அண்ட பிண்டங்களுக்கு இடையே ஒரு 
பொதுவான அமைப்பு முறை உண்டு. 


அண்டத்‌ தொகுப்பு (பிரபஞ்சம்‌) என்பது சிவபெருமானது 
மாப்பேருரு (விராட்புருட வடிவம்‌) ஆகும்‌. பிண்டம்‌ என்ற 
நம்‌ மனித உடம்பு, அண்டத்தின்‌ குறுவடிவமே. 

சுத்தமாயை என்பது சிவபெருமான்‌ . உயிர்களாகிய நம்‌ 
பொருட்டுத்‌ தொழிலியற்றும்‌ இடம்‌. இதிலுள்ள ஐந்து தத்து 
வங்களுள்‌ சுத்தவித்தை என்ற ஐந்தாவது தத்துவத்தைச்‌ சிவ 
லோகத்திற்கு ஒப்பிடலாம்‌. 


7. தொல்காப்பியம்‌, மெய்ப்பாட்டியல்‌ 245, 246 


180 


சுத்தவித்தை: முன்னர்க்‌ கற்பியல்‌ நூற்பாவில்‌ கண்டவாறு 
வினைவயிற்‌ பிரிந்த உயிர்‌ அவ்வினையின்‌ நீங்கெ வழி ஆதிசத்தி 
என்ற இறைவனின்‌ மறைப்பு ஆற்றலால்‌ சுத்த வித்தை என்ற 
இச்சிவ தத்துவத்திற்குச்‌ செலுத்தப்பெறுறெது! 


இதனையே “அல்குல்‌” என்று தொல்காப்பியரும்‌? பிட்யூட்டரி 
(Pituitary, the Master Gland) என்று உடலியலாரும்‌, ஆணை 
(ஆக்ஞை)த்‌ தானம்‌ எனச்‌ சைவ சாத்திரங்களும்‌, சுத்தவித்தை, 
ஆனந்த மயகோசம்‌ எனச்‌ சைவ சித்தாந்த தத்துவக்‌ கட்டளை 
களும்‌ இடம்‌ சுட்டுக்‌. றன. 

அசுத்த மாயை என்பது காலம்‌ முதல்‌ நிலம்‌ ஈறாகிய 
முப்பத்தொரு தத்துவங்களால்‌ ஆனது. இதனையே, 

**முத(ல்‌) எனப்‌ படுவது திலம்பொழு(து) இரண்டின்‌ 

இயல்‌(பு) என மொழிப இயல்‌(பு)உணர்ந்‌ தோரே!” 
என்‌ ஐ நூற்பா மூலம்‌ அசஒழுக்கத்திற்கான முக்கு பாகத்‌ 
தொல்காப்பியர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


மாமாயை என்னும்‌ பண்ணையில்‌ ஆன்ம உறைவிடமாகத்‌ 
தோன்றிய அசுத்தமாயையின்‌ 31-தத்துவங்களூம்‌, புணர்ச்சித்‌ 
தானமாக முன்னர்க்‌ ப்‌ சுத்தமாயையின்‌ சுத்தவித்தை 
என்ற ஒன்றும்‌ ஆக 32-தத்துவங்களும்‌ மெய்ப்பாட்டிற்கு நிலைக்‌ 
களனாயின. அவை வருமாறு: 


சுத்தமாயையில்‌, சுத்தவித்தை 1 ஆன தகம்‌ கம்‌ 
அசுத்தமாயை,யில்‌ காலம்‌, நியதி, ல்க 

கலை, வித்தை, அராகம்‌, புருடன்‌, டா வான்‌ 
மாயை கோசம்‌ 
பிரகிருதி மாயையில்‌ புரியட்டகாயம்‌] 

( மனம்‌, புத்தி, அகங்காரம்‌ என்ற | மனோமய கோசமும்‌ 
உட்கருவிகளும்‌ சுவை, ஒளி, ஒசை $ 8 இந்திரியமய 

ஊறு, நாற்றம்‌ என்ற ஐம்புலன்களும்‌ | 1. கோசமும்‌ 
ஆக எட்டும்‌) J 


* சிவஸ்ரீ தத்புருஷதேரிகர்‌ சவபஜா விதியும்‌ விளக்கங்களும்‌ பக்‌-96 
*சுத்தவித்யா தத்துவத்தை  அடைந்ததாகப்‌ ' பூசகன்‌ தன்னைப்‌ 
பாவித்துக்‌ கொள்ளுவது, பூசசுனுக்கும்‌ சிவத்துக்கும்‌ நெருங்கிய 
தொடர்பை உண்டாக்குலதாகும்‌.” 

2. தொல்காப்பியம்‌ - மெய்ப்பாட்டியல்‌ 259 


191 


சித்தம்‌ என்ற ஊழ்வினைப்‌ பதிவேடு... --1 பபால்‌! : 


கண்‌ முதலிய அறிவுக்‌ கருவிகள்‌ ... 5 15: “அன்னமய 

கை முதலிய செயற்‌ கருவிகள்‌ டல்‌ மி கோசம்‌ 

தலம்‌ முதலிய பூதங்கள்‌ வை 9 ல்‌ 
ஆகத்தத்துவங்கள்‌ 32 


இந்த முப்பத்திரண்டு தத்துவங்களில்‌ மெய்ப்பாடு தோன்று 
மெனக்‌ கூறுகிற. ஆசிரியர்‌, உள்‌ ்‌உட்ம்புகளாகிய ஆனந்தமய, 
விஞ்ஞான மய, மனோமய, இந்திரியமய கோசங்களிலுள்ள்‌ 16— 
தத்துவங்கள்‌ மெய்ப்பாடு தோன்றும்‌ சிறப்பிடங்கள்‌ என்றும்‌, 


அவற்றிலும்‌ ஆனந்தமய, விஞ்ஞானமய கோச : தத்துவங்‌ 
களாகிய எட்டும்‌ . தனிச்‌ வ்ம்னம்‌ என்றும்‌ மல்ல; 
ஜார்‌. ்‌ ய 


“மேலும்‌ அவர்‌, 'நாலிரண்டு அகும்‌ என வெறுமே கூறாது; 
“நாலிரண்டாகும்‌ ப்ரலுமாருண்டே என மொழிதிறார்‌, ' அதிலி 
ருந்து ( ஒருவருக்குப்‌) புறத்தே வெளிப்படத்‌ தேன்‌ றுவதாகிய 
மெய்ப்பாடு, பால்‌ என்ற வினைப்‌ பயனாலும்‌. 'நிகழ்வதா இறது 

என்ற சைவ சித்தாந்த : உண்மை “அரண்‌ செய்யப்‌ “பெறுவதை 
உணரலாம்‌. ்‌ 


ஈண்டுக்‌ கோசங்களைப்‌ பற்றிய சிந்தனையும்‌. இன்றியமையா த 
தாகும்‌. ஒவ்வோர்‌ உயிருக்கும்‌ சட்டை போல இழுப்பன ஐந்து 
உடம்புகள்‌, இவற்றை அன்னமயககோசம்‌, - பிராணமயகோசமம்‌, 
மனோமயகோசம்‌, விஞ்ஞானமய கோசம்‌, ஆனந்தமயகோசம்‌ 
எனப்‌ பகுத்துக்‌ கூறுவர்‌... 


1. அன்னமய கோசம்‌ என்பது சோற்றால்‌ அடித்தபிண்டம்‌. 


இது நம்‌ “கண்களுக்குப்‌ புலனாகிற பருமையான உடம்பு. இது 
கருவி கரணங்களோடு கூடி உயிர்‌ தொழிற்பட உதவுகிறது. 


2. பிராணமய கோசம்‌ (இத்திரியமய கோசம்‌) என்பது 
புறக்கண்ணுக்குப்‌ புலப்படாத ஒரு நுண்ணிய ன்ஸ்‌! உயிர்‌, 
புற உடம்போடு பொருந்தி நிற்க உதவுகிறது 


TPE EEE SET 
1. பால்‌: பசு செய்யும்‌ வினை புல்‌ தின்பதும்‌, நீர்‌ பருகுவதும்‌. அவ்‌ 
வினைக்குப்‌ பயன்‌, பால்‌, * 


182 


3) மனோமயகோசம்‌ (புரியட்டகாயம்‌) என்பது நடுவண்‌ 
உடம்பு; மிகவும்‌ நுண்மையானது; புறத்தே உள்ள பருமையான 
உடம்பினைப்‌ போன்றே, நுண்ணிய கருவி ரணங்களை உடையது 
(எடு) மனக்கண்‌, மனக்காது என்பன காண்க. புறக்கருவிகளைத்‌ 
துணையாகக்‌ கொண்டு புற உலகப்‌ பொருள்களை உயிர்‌ பற்று 
வதற்கும்‌, அகக்கருவிகளைத்‌ துணையாகக்‌ கொண்டு அகதோக்கில்‌ 
உள்முகமாகச்‌ சென்று உயிர்‌ இறைவனடி சேர்வதற்கும்‌ உறு 
துணையாக இருப்பது மனோமயகோசமே, நமது உடம்பில்‌ 
நெஞ்சுப்பகுதியை இதற்கான இருப்பிடமாகக்‌ கொள்ளலாம்‌. 


4) விஞ்ஞானமய கோசம்‌ என்பது ஆன்ம அறிவுக்கு மேன்‌ 
மேலும்‌ விளச்கம்‌ தந்து, உலகப்‌ பொருள்களின்‌ நிலையாமை 
யையும்‌, மெய்ப்பொருளின்‌ நிலைத்த பேரின்ப இயல்பினையும்‌ 
அறிவுறுத்துவது. திருக்கோயில்‌ கருவரையை அடுத்து உள்ள 
அர்த்த மண்டபத்தை ஒத்தது, இந்த உடம்பு. 


5) ஆனந்தமய கோசம்‌ என்பது அதி நுண்ணிய உள்உடம்பு 
அகும்‌. இருக்கோயில்‌ கருவறையைப்‌ போன்றது இது, 


நமது உடம்பில்‌ வயிற்றின்‌ அடிப்பகுதியை ஓமத்தானமாக 
வும்‌, நெஞ்சைப்‌ பூசைத்தானமாகவும்‌, சரசினைத்‌ தியானத்‌ 
தானமாகவும்‌ கொண்டு சவ வழிப டு செய்தல்‌ வேண்டும்‌ 
என்பது சிவாகம விதி. இந்த மூன்று இடங்களுமே ஆனந்த 
மயகோசம்‌ ஆகும்‌. 


இருக்கோயில்களை இருதய வடிவத்திலும்‌, மனித வடிவத்‌ 
இலும்‌ அமைத்து, யாகசாலைகளையும்‌ நிர்மாணிக்கும்‌ முறை 
களை இத்துடன்‌ இணைத்துச்‌ சிந்தித்தால்‌ உண்மை புலனாகும்‌. 


மலக்கேடுகளைச்‌ சுட்டெரிக்கவும்‌ அன்மாவுக்கு அறிவு 
விளக்கம்‌ தரவும்‌, எவப்பேற்றினை நல்கவும்‌ என நமது அடி 
வயீறு, நெஞ்சு, சரசு ஆகிய மூன்று இடங்களையும்‌ சிவபெரு 
மான்‌ தனக்கு இருப்பிடமாசுக்‌ கொள்ளுகிறார்‌. 


அடுத்து, இச்சூத்திரத்‌ துக்குப்‌ பிறிதொரு வகையாலும்‌ பொருள்‌ 
காணலாம்‌. 


183 


ஆன்மா ஓர்‌ உடம்பினுள்‌ சிறைப்பட்டுக்‌ கிடக்கிறது. இவ்‌ 
உடம்பு மாயையின்‌ விரிவாகிய முப்பத்தாறு தத்துவங்களால்‌ 
ஆனது. இவற்றுள்‌ தலையாய ஐந்து தத்துவங்களும்‌, தலை 
வனாகிய சிவபெறாமானுக்குத்‌ தொழிற்படு களங்கள்‌. அவற்றுள்‌ 
சுடை சித்‌ தத்துவமாகிய சுத்தவித்தை என்ற ஒன்றும்‌, அசுத்த 
மாயையில்‌ காலம்‌ முதல்‌ நிலம்‌ வரையிலான தத்துவங்கள்‌ 
31-ம்‌, ஆக 32-தத்துவங்களாலான ஓர்‌ அமைப்புக்குள்‌, 


ஒவ்வோர்‌ ஆன்மாவும்‌ அதனதன்‌ பிராரத்த வினைகளை 
நுகர்ந்து கழிக்கறது; புதிய புதிய வினைகளை ஈட்டுகிறது; 
அல்லது மெய்ப்பொருள்‌ நாட்டத்தை மேற்கொள்ளுூற்து, 


உயிர்‌ மாயா உடம்பினுள்‌ இவ்வாறு சிறைப்பட்டுக்‌ டக்க, 
தலைவனாகிய சிவபெருமான்‌ சிறைப்புறத்தனாக, அசுத்த 
மாயையின்‌ புறத்தே நின்றுகொண்டு ஆன்மாவை இயக்குகிறான்‌. 
அவ்வாறு முப்பத்திரண்டு தத்துவங்களின்‌ சார்பினால்‌, ஆன்மா 
அதனதன்‌ வினைகளுக்கு ஏற்ப நுகர்கிற அனுபவங்கள்‌, முப்பத்‌- 
திரண்டு வகை மெய்ப்பாடுகளாயின. 


கண்ணிய புறணே நாணனாண்கு என்பா: 


சிறைப்பட்ட ஆன்மாவின்‌ மெய்ப்பாடு இவ்வாறிருக்க, 
வினையின்‌ நீங்க. உடலை நீத்துப்‌ புறத்தே மீதானத்து 
இறைவனின்‌ திருவடி நோக்கி முன்னே றம்‌ போது, ஆன்மாவின்‌ 
மெய்ப்பாடு எத்தன்மையது. என்பதைத்‌. தொல்தாப்பியரே 
குறிப்பிடுகிறார்‌. 


“கண்ணிய புறனே நானான்கு என்ப”! என்பது அவரது 
கூற்று. எனவே உடம்பிலிருந்து விடுபட்டு மேலே மீதானத்தை 
நோக்கி உயர்ந்து செல்லும்‌ ஆன்மா பதினாறுவகை மெய்ப்‌ 
பாடுகளைப்‌ பெறும்‌ என்பது தொல்காப்பியர்‌ கருத்தாகும்‌. 
சைவஞான நூல்களும்‌ இத்தகு கொள்கையையே குறிப்பிடு 
கின்றன 


1. தொல்‌ மெய்ப்‌-॥ 


184 


ஆன்மாவின்‌ உலகியல்‌ வாழ்வு, ஆன்மீக நெறி, சதய்வீக மேம்‌ 
பாடு இவற்றிற்கு ஏற்ப, ஆன்‌ மாவின்‌ தொழிற்பாடும்‌ அமைகிறது. 
இவற்றை முறையே, 8ழாலவத்தை, மத்தியாவத்தை, மேலால 
வத்தை எனப்பகுத்துக்‌ காண்பர்‌ சைவசித்தாந்திகள்‌. சிவாக 
மங்கள்‌ அறிவுறுத்துறெ இக்கருத்தினை மனத்திற்‌ கொண்டு 
தொல்காப்பியரும்‌ புறஉடம்பின்௧ண்‌ மெய்ப்பாடு என்றும்‌, 
அறவழிப்பட்ட அகப்புற மெய்ப்பாடு என்றும்‌, அருள்வழிப்‌ 
பட்ட அவத்தைகளாகிய நுண்ணிய மெய்ப்பாடு என்றும்‌ 
மூன்று வகையால்‌ சிந்தித்துள்ளமை காணுகிறோம்‌. 


இவ்வாறு ஆழ்நிலை அகஉணர்வினால்‌, ஒருபுடை புற 
உடம்பின்கண்்‌ மாற்றங்கள்‌ வெளிப்படத்‌ தோன்றுகின்றன. 
இத்தகைய இயல்பு. மிகப்‌ பரந்த .அண்டத்திலும்‌ உள்ளது; 
மிகச்‌ சிறியதாகிய பிண்டத்திலும்‌ உள்ளது, 


அண்டத்து மெய்ப்பாடு: எரிமலை, கடல்‌ கொந்தளிப்பு, 
தென்றல்‌, புயல்‌, நில அதிர்வு முதலிய இயற்கை மாற்றங்களை 
இதற்குச்‌ சான்று கூறலாம்‌. அரசியல்‌, சமூதாய நல மாற்றங்‌ 
களும்‌ கூட, ௮ண்டத்து மெய்ப்பாடு எனல்‌ பொருந்தும்‌. 


பிண்டத்து மெய்ப்பாடு - கீழாலவத்தை: நமது மனித உடம்‌ 
பின்‌ கண்‌, பிறர்‌ காணுமாறு, நிகழுறெ மெய்ப்பாடுகளை எட்டு 
என வகைப்படுத்தித்‌ தொல்காப்பியர்‌ சூத்திரம்‌ அமைத்‌ 
துள்ளனர்‌. 
“நகையே அழுகை இளிவரல்‌ மருட்கை 
அச்சம்‌ பெருமிதம்‌ வெகுளி உவகை என்று 
அப்பா(ல்‌) எட்டே மெய்ப்பா (டு) என்ப”! 


இவை ஓவ்வொன்றும்‌ நன்னான்கு வேற்றுப்புலப்‌ புற நிகழ்ச்சி. 
கனின்‌ தூண்டுதலால்‌, ஒருவனது மனத்தின்‌ அடி ஆழத்தில்‌ 
இளர்ச்சியை ஏற்படுத்த, அவ்‌ ஆழ்நிலைக்‌ கிளர்ச்சியின்‌ வினை 
வாக, உடலின்‌ புறத்தோற்றத்தில்‌ பிறர்காணுமாறு 32-மெய்ப்‌ 
பாடுகள்‌ தோன்றுகின்றன என இச்சூத்திரக்‌ கருத்து எட்டுச்‌. 
சூத்திரங்களில்‌ விரித்துப்‌ பேசப்படுகிறது (சூத்‌. 4--11) 
1) தொல்‌. மெய்ப்‌-3 ட்ட 


185 


இஃது உலக வாழ்வில்‌ பொதுவாக எல்லா உயிரினத்தும்‌ 
காணப்பெறுகிறஐ ஒன்று. இதனைப்‌ 'புறத்திணையின்‌ பாற்பட்ட 
மெய்ப்பாடு என்ப, சைவசித்தாந்திகள்‌. குறிப்பிடுகிற “உயிரின்‌ 
கீழால்‌ அவத்தை'யோடு இதனை ஒப்பிடலாம்‌. 


மத்ஜியா௩வாத்தை? 


இவ்வாறு முதல்‌ பதினோரு சூத்திரங்களால்‌ புறத்திணை 
யின்‌ பாற்பட்ட மெய்ப்பாடுகளை . வகைப்படுத்திய தொல்‌ 
காப்பியர்‌ அடுத்துச்‌ சூத்திரம்‌ 12-ல்‌ அகத்திணைக்கும்‌ புறத்‌ 
இணைக்கும்‌ பொதுவாக நிகழும்‌ மெய்ப்பாடுகளைத்‌ தொகுத்து 
உரைத்தனர்‌, 


“அங்‌(கு)அவை ஒருபா லாக, ஒருபால்‌ 

உடைமை! இன்புறல்‌? நடுவுநிலை அருளல்‌“ 

தன்மை அடக்கம்‌ வரைதல்‌” அன்பு? எனாஅக்‌ 
கைம்மிகல்‌? நலிதல்‌10 சூழ்ச்ச11! வாழ்த்தல்‌12 
நாணுதல்‌!8 துஞ்சல்‌!4 அரற்றுக்‌!8 கனவு! எனாஅ 
மூனிதல்‌1? நினைதல்‌18 வெரூஉதல்‌19 மடிமை?? 
கருதல்‌?! ஆராய்ச்சி? விரைவு 3 உயிர்ப்பு24 எனாஅக்‌ 
கையாறு?5 இடுக்கண்‌2 பொச்சாப்புப்‌?? பொறாமை 
வியத்தல்‌?? ஐயம்‌30 மிகை! நடுக்கு?2 எனா௮ 
அவையும்‌ உளவே அவையலங்‌ கடையே”! 


1) உடைமை செல்வம்‌. செல்வ நுகர்ச்சி; எனவே உவகை 
எனும்‌ பொருளில்‌ வந்தது. ஒரு பொருளின்‌ மேல்‌ பற்று 
இருக்குமாயின்‌, அப்பொருளை தனக்கு உடைமையாகப்‌ 
பெறுங்காலத்து, எழுகின்ற உவகை என்பர்‌ உரையாசிரியர்‌. 
இதனை வேறு வகையிலும்‌ சிந்திக்கலாம்‌. அப்பொருள்‌ 
பொய்யான உலகப்‌ பொருளாகவும்‌ இருக்கலாம்‌, நிலையான 
மெய்ப்பொருள்‌ ஞானமாகவும்‌ அமையலாம்‌. மேலும்‌ தான்‌, 
சிவபெருமானது உடைமை” என்ற மெய்யான உணர்வும்‌, 
உவகை யளிப்பதாகும்‌. 


1) தொல்‌, மெய்ப்‌ஃ12 


186 


2) இன்புறல்‌: உடைமையை நினையுந்தோறும்‌, இடை 
யிட்டுப்‌ பிறக்கும்‌ மன மகிழ்ச்சி, 


3) தடுவுநிலை: காம, வெகுளி, மயக்கம்‌ முதலிய குற்றங்‌ 
களினின்று நீங்கனோர்கண்ணே நிகழ்வ தாகிய சமநிலை, 


4) அருளல்‌: தம்மிலும்‌ எளியார்பால்‌ இரக்கம்‌ கொள்ளுதல்‌. 
5) தன்மை; உள்ளொன்று வைத்துப்‌ புறம்‌ ஒன்று 


பேசாத்‌ தகைமை; இயல்பது கரவாப்‌ பண்பு, 


6) அடக்கம்‌: இறைவன்‌, குரு, மற்றும்‌ உயர்ந்தோர்‌ 
மாட்டுக்‌ காட்டப்‌ பெறும்பணிவு (பணிந்த மொழி, தணிந்த 
தடை, தானை மடக்கல்‌, வாய்புதைத்தல்‌) என்பன. 


7) வரைதல்‌: தகாதன ஒதுக்கித்‌ தக்கன ஏற்று ஒழுகும்‌ 
முறைமை. 


8) அன்பு: மனத்தின்கண்‌ நிகழும்‌ நேயம்‌; இரக்கத்திற்கு 
மூலமாவது. 


9) கைம்மிகல்‌: சிறுமைப்‌ பண்பு மிகுதல்‌, (பிறரை 
அடித்தல்‌, பிறர்‌ பொருளைக்‌ களவாடுதல்‌ முதலிய தீயசெயல்‌ 
களைக்‌ “கைந்நீட்டல்‌' என்று இக்காலத்தும்‌ இகழ்ந்துரைக்‌ 
கின்றோம்‌ அன்றோ?) 


10) நலிதல்‌: நல்லோர்க்கும்‌ இன்னா செய்து நெருங்குதல்‌. 


11) சூழ்ச்சி: பிறருக்குத்‌ துன்பம்‌ நேருமாறு, உண்மையைச்‌ 
சுழற்றி உரைத்தல்‌ முதலின. 

12) வாழ்த்தல்‌: *யான்‌ பெற்ற இன்பம்‌ பெறுக இவ்வை 
யகம்‌” என்பது போல, உலகோர்‌ வாழுமாறு மனத்தில்‌ 


நினைத்தல்‌. 


13) நாணுதல்‌: தன்னுடைய முந்திய இழிநிலை எண்ணித்‌ 
தானே மனத்துள்‌ நாணுதல்‌. 


14) துஞ்சல்‌) உறக்கம்‌; மனம்‌ ஒடுங்குதல்‌. 


187 
15) அரற்று: மனத்தாலன்றி, மொழியாலும்‌ புலம்புதல்‌, 


16) கனவு: வாய்‌ வெருவுதல்‌, 


17) மூனிதல்‌: அருளும்‌ சினமும்‌ இன்றி, இடைநிகர்த்த 
காய்‌, வெறுத்தல்‌. 


18) நினைதல்‌: விகுப்பொடு மனத்தின்கண்‌ எண்ணுதல்‌. 
25) கையாறு: வினை ஒழிந்து அயர்‌ தல்‌. 
26) இடுக்கண்‌: துன்பம்‌. 


27) பொச்சாப்பு: பாதுகாத்துச்‌ செல்லுகின்ற பொருளின்‌ 
கண்‌, யாதானும்‌ ஒரு நிகழ்ச்சியால்‌ இடையறவுபடுதல்‌ 


28) பொறாமை: அழுக்காறு. 
29) வியர்த்தல்‌: மனம்‌ புழுங்குதல்‌. 


30) ஐயம்‌: ஒரு பொருள்மேல்‌, இதுவோ அதுவோ என 
இரு பொருள்தன்மை கருதி வரும்‌ மனத்‌ தடுமாற்றம்‌. 


31) மிகை: உள்ளத்தில்‌ எழும்தகுக்கு (இருநீலகண்ட 
நாயனார்‌ இளமை மீதூர வரைவின்‌ மகளிர்பால்‌ அணைந்‌ 
தமையைக்கூறலாம்‌, 


32) நடுக்கு; ஐயம்‌, அச்சம்‌, அன்பு, கோபம்‌, முதலிய 
வற்றால்‌ மனம்‌ தடுங்குதல்‌. 


188 


இவ்வாறு இச்சூத்இரத்தின்‌ மூலம்‌, தொல்காப்பியர்‌ அகம்‌, 
புறம்‌ என்ற இருவகை ஓழுக்கத்துக்கும்‌ பொதுவான மெய்ப்‌ 
பாடுகளைக்‌ கூறியுள்ளார்‌. 


புற நிகழ்ச்சிகளின்‌ தாக்கத்தால்‌ மட்டுமன்‌ றி மன வளர்ச்சி 
காரணமாக, அவரவர்‌ உள்மனத்தின்‌ கண்‌ விளைகின்ற அக 
உணர்வுகளின்‌ எழுச்சியா லும்‌ முப்பத்திரண்டு வசை மெய்ப்பாடு 


கள்‌ தோன்றுகின்றன என்பது இச்குத்திரத்இின்‌ மூலம்‌ அறியப்‌ 
படும்‌ செய்தியாகும்‌. 


இதனைக்‌ சைவ நூல்கள்‌ கூறுகிற மத்தியாவத்தையுடன்‌ 
ஒருவாறு ஒப்பிடலாம்‌, 


மேலாலவத்தை: 


தொடர்ந்து 13-முதல்‌ 20 வரையுள்ள எட்டுச்‌ சூத்திரங்களும்‌ 
அகத்திணை ஐந்தற்கும்‌ ஒத்தனவாய்ச்‌ சைவ ஞான நூல்கள்‌ 
கூறுகிற மேலாலவத்தையோடு பெரிதும்‌ பொருந்தி வருன்றமை 
காணலாம்‌. 


“புதுமுகம்‌ புரிதல்‌, பொறிநுதல்‌ வியர்த்தல்‌...”” 


முதலாக அங்குக்‌ கூறப்பெறும்‌ அனைத்து மெய்ப்பாடுகளுமே, 
ஆழ்ந்த உள்மனத்து நிகழக்‌ கூடியனவாகவும்‌ - ஆழ்ந்து 
உள்ளுணர்வுடையோரே. நுண்ணிதின்‌ அறியக்‌ கூடியனவாகவுமே 
உள்ளன. ஒன்‌ றிண்டு மெய்ப்பாடுகளை இங்கு விரித்து 
நோக்குவோம்‌. 


புகுமுகம்‌ புரிதல்‌: உயிர்‌ பொதுவாக அசுத்த மாயையினா 
லான க8ழ்‌ உடம்பு முழுவதிலும்‌ பரவி நின்று தொழில்படுவதே 
இயல்பு ஆயினும்‌ ழ்நிலைகளை எல்லாம்‌ படிமுறையில்‌ கடந்து 
சிவஞான முதிர்வு பெற்ற உயிர்‌, ஒவ்வோர்‌ ஆதாரத்திலும்‌ உரிய 
முறையில்‌ வழிபட்டுத்‌ தேறி, இறுதியில்‌ “பிட்யூட்டரி” என்ற 
சுத்தமாயா தத்துவத்தை அணைந்து சவெதத்துவத்தைச்‌ சேரு 
கிறது. இவ்வாறு ஆன்மா அசுத்தமாயையின்‌ நீங்கிச்‌ சுத்தமாயை 
யில்‌ நுழைவதையே, ஈபுகுமுகம்‌ புரிதல்‌ என்ற தொடரால்‌ 
தொல்காப்பியர்‌ அறிவுறுத்துறார்‌ எனலாம்‌. 


189 


இது தொடர்பான சிவாகமக்‌ கருத்து ஈண்டு இணைத்துச்‌ 
சிந்திக்கற்‌ பால தாகும்‌. 


“அசுத்த மாயை தொடக்குண்டு வாழும்‌ உயிர்கள்‌, சுத்த 
மாயா தத்துவங்களையும கடந்து தத்துவாதீதராக விளங்கும்‌ 
சிவபெருமானைப்‌ பூசிப்பதற்குத்‌ தகுதியுடையவறல்லர்‌. 


சிவபூசை செய்வதற்குரிய தகுதியை நாம்‌ பெறுவதற்குச்‌ 
சுத்த தத்துவத்தில்‌ தொடர்பு கொள்ளுதல்‌ வேண்டும்‌ 
அதனால்‌... 


ஆன்ம தத்துவங்கள்‌ இருபத்து நான்கையும்‌ வித்யா தத்து 
வங்கள்‌ ஏழையும்‌ சுடந்து, சிவதத்துவங்களில்‌ அடிநிலையின 
தாகிய, சுத்த வித்யாதத்துவத்தை அடைந்ததாகப்‌ பூசகன்‌ 
தன்னைப்‌ பாவித்துக்‌ கொள்ளுவது, பூசகனுக்கும்‌ சிவத்துக்கும்‌ 
நெருங்கிய தொடர்பை உண்டாக்குவதாகும்‌''1 


அல்குல்‌ தைவரல்‌ இரு கையும்‌ எடுத்தல்‌! 

நமது ரசனை அனந்தமய கோசம்‌ என முன்னரும்‌ 
கண்டோம்‌ அங்குப்‌ பெருமூளையின்‌ இருகூறுகளுக்கு நடுவில்‌, 
சிவபெருமானது பிச்சாண்டிக்‌ கோல ஆண்மைப்‌ பொலிவுடன்‌ 
மூன்றாம்‌ நாளம்‌ இருப்பதையும்‌ அதன்‌ ஒழ்ப்‌ பெண்மைத்தான 
மாகப்‌ பிட்யூட்டரி என்ற சுரப்பி இருப்பதையும்‌ சந்தித்திருக்‌ 
கிறோம்‌. 


புற உடம்பில்‌ உள்ளன போன்றே ஆனந்தமய கோசத்திலும்‌ 
உயிருக்குக்‌ கருவி கரணங்கள்‌ உள்ளன; அவை சுத்தமாயை 
யினால்‌ ஆனவை, பேரின்பத்‌: தானத்தில்‌ உள்ள அவற்றை' 
இன்பக்கண்‌, இன்பக்காது என்றவாறோ நுண்கண்‌, நுண்செவி 
என்றவாறோ pecs 1] 


ஆழ்ந்த சிவதியானத்தின்‌ போது, அசுத்தமாயையினாலான 
கீழ்‌ உடம்பினை விட்டுக்‌ சுத்தமாயையினா லான நுண்‌ உடம்பி 
னுள்‌ நுழைகிற ஆன்மா, தனது தூய நுண்கரங்கள்‌ இரண்டைத்‌ 
தூக்கிக்‌ குவித்துப்‌, புருவ நடுவினை நோக்கி முன்னேறுகிறது. 


AE படட பல அலவ க்தி 19 அடம்‌... 
1. சிவஸ்ரீ தத்புருஷ தேசிகர்‌ - சவபூஜா விதியும்‌ விளக்கங்களும்‌ 1986-பக்‌-96 
1 தொல்‌. மெய்ப்பட்டியல்‌ - 15 


190 


அப்போது அது பிட்யூட்டரி என்ற பெண்மைத்தானத்தைத்‌ 
தொட்டுச்‌ செல்லுவது இயல்பு, இதனையே தொல்காப்பியர்‌ 
“அல்குல்‌ தைவரல்‌” என்றும்‌ “இருகையும்‌ எடுத்தல்‌” என்றும்‌ 
இரண்டு மெய்ப்பாடுகளாசுக்‌ குறித்தனர்‌ எனலாம்‌, 


**கரங்குவிவார்‌ உள்மகிழும்‌ கோன்கழல்கள்‌ வெல்க 
சிரங்குவிவார்‌ ஓங்குவிக்கும்‌ சீரோன்கழல்‌ வெல்க"! 
என்ற திருவாசக மெய்ம்மொ ழிகள்‌ தொல்காப்பியரது இம்‌ 
மெய்ப்பாட்டு இலச்கணத்துக்குச்‌ சிறந்த இலக்கியமாக விளங்கக்‌ 
காணலாம்‌. 


ஈட ஊணக்கண்ணாம்‌ ஞானக்‌ உண்ணும்‌: 


இப்பொழுது, மெய்ப்பாட்டியலின்‌ இறுதி நூற்பாவினைச்‌ 
சிந்இப்போம்‌. 
**கண்ணினும்‌ செவியினும்‌ திண்ணிதின்‌ உணரும்‌ 
உணர்வுடை மாந்தர்க்‌(கு) அல்லது தெரியின்‌ 
தன்னயப்‌ பொருள்கோள்‌, எண்ணருங்‌ குரைத்தே''2 
மெய்ப்பாடு என்பது ௮௧ உணர்வுகளின்‌ வெளிப்பாடு, 
அதனுள்‌ ஆழ்ந்து பொதிந்து இடக்கும்‌ நுண்‌ பொருளைப்‌ 
புரிந்து கொள்ளுவதற்கு நூல்‌ அறிவு மட்டும்‌ போதாது; 
நுண்ணறிவும்‌ வேண்டும்‌. அஃது ஆராய்தற்கு அரியது, 
ஆனாலும்‌, அதன்‌ செறிவான ஆழ்ந்த துண்பொருளை, நமது 
அகக்‌ கண்ணாலும்‌, நுண்‌ செவியாலும்‌ பெறுகிற, ஆழ்ந்த 
அனுபவ நுண்‌ உணர்வினால்‌ மட்டுமே புரிந்து கொள்ள 
இபலும்‌'” என்பது இந்நூற்பாவின்‌ திரண்ட கருத்து. 


கண்‌ என்றும்‌ செவி என்றும்‌ இங்குக்‌ குறிக்கப்‌ பெறுவன, 
தமது பரு உடம்பிலுள்ள புற உறுப்புக்களை அல்ல. 


கண்‌ என்பது அகக்கண்‌ ஆகும்‌. அது முன்னர்க்‌ கூறிய 
ஆனந்தமய காசம்‌ என்ற அதிநுண்ணிய இன்ப உடம்பில்‌ 
உள்ளது. அதனை நெற்றிக்‌ கண்‌ என்பர்‌ அருளாளர்‌. 


1. சிவபுராணம்‌ - 9, 10 
2, தொல்காப்பிவம்‌- மெய்ப்பாட்டியல்‌ 271 


191 


சிவபெருமானுக்கு மூன்று கதிகள்‌. அவை: வலது கண்‌ 
சூரியன்‌, இடது சண்‌ சந்திரன்‌, நெற்றிக்கண்‌ அக்கினி. 


சிவபெருமானைப்‌ போன்று, நமக்கும்‌ மூன்று கண்கள்‌ 
உள்ளன. அவற்றுள்‌ ஊனக்கண்கள்‌ இரண்டும்‌ நமது புற 
உடம்பினில்‌ அமைந்துள்ள புற உறுப்புக்சனாம்‌, அவையே 
போல்‌ புரியட்டகாயம்‌ எனப்படும்‌ மனேோமயகோ சத்திலும்‌ கண்‌ 
முதலிய உறுப்புக்கள்‌ உவ்ளன. 


மூன்றாவதாகிய நெற்றிக்சண்‌ சிவபெருமான்‌ இருவருளால்‌ 
நமச்கு அருளப்பெற்ற ஞானச்சண்‌ ஆகும்‌. அது, மூன்றாம்‌ 
பிறை வழுவினதாய்‌ நம்‌ தலையீல்‌ பெருமூளையின்‌ இரு கூறு 
களுச்கு நடுவில்‌ அமைந்துள்ளது. அதனை யபூள்றாம்‌ நாஎம்‌ 
என்றே ௮ றநீவியலாரும்‌ அழைக்ன்றனர்‌. 


தலையின்‌ மையத்தில்‌ முகுளத்திற்கு மேலே நடுமூனள 
உள்ளது. அதிலிருந்து வெளித்‌ தோன்று? றது இந்த மூன்றாம்‌ 
நாளம்‌. இதன்‌ உள்ளே நிறைந்திருச்கும்‌ அமுதத்‌ தீன்‌ (CSF) 
ஆற்றலுக்கு ஏற்ப, இது விரிந்தும்‌ சுருங்கியும்‌ இயங்குறெது. 


இதனையே இந்நூற்பாவில்‌, கண்‌ என்ற சொல்லால்‌ தொல்‌ 
காப்பியர்‌ குறித்தனர்‌. நடுமூளையிலிருந்து வெளித்தோன்‌ றிய 
இது, புருவ நடுவினை நோக்க நீண்டு, பீட்யூட்டரியைத்‌ தண்டு 
றது. 


ஆன்ம அல்குல்‌: தமது மனிதத்‌ தலையின்‌ மையப்‌ பகுதியல்‌ 
ஓர்‌ அமுதசுரபி உள்ளது. அதனை அறிவியலார்‌ “பிட்யூட்டரி” 
என - அழைப்பர்‌ (Pituitary, the master gland’. அச்சுரப்பி 
மனித: உடலிலுள்ள மற்ற சுரப்‌.பிகளுக்கெல்லாம்‌ அன்னை. 
அதன்‌ வளர்ச்சிக்கும்‌ இயக்சத்துக்கும்‌ ஏற்பவே, நமது உடல்‌ 
வளர்ச்சியும்‌ உள்ளத்து எழுச்சியும்‌ அயையும்‌ என்பது அறிவியற்‌ 
கருத்து. இதலை ஆணைத்தானம்‌ (ஆக்ஞை) எனச்‌ சாத்திரம்‌ 
வல்லார்‌ போற்றுவர்‌. 


192 


பிட்யூட்டரி என்ற இவ்விடமே. சிவபெருமான்‌ நம்‌ தலை 
யிலுள்ள மூன்றாம்‌ நாளத்தை இயக்கி, அதனை ஆண்மைப்‌ 
பொலிவுறச்‌ செய்து, தலைவியாகிய உயிரைப்‌ புணர்ந்து பேரின்பம்‌ 
நல்கும்‌ இடமாகும்‌. அப்போது அஃது ஆன்ம ஆவுடையாரா 
கிறது. 


பெண்மைக்கு நிலைக்களனான அதனைத்‌ தொல்காப்பியர்‌ 
“அல்குல்‌” என மொழிவார்‌ (259) 


நுண்‌ செவி: உயிர்‌ ஆற்றல்‌ இங்குச்‌ சிரம்‌ குவிந்து நின்று 
தான்‌ சிவபெருமானது பரநாத ஓலியைக்‌ கேட்கிறது. அப்போது 
இஃது (பிட்யூட்டரி) ஒரு நுண்செவியாக இயங்குறெது.. 


அதி நுண்ணிய பரம்பொருளை ஓரளவேனும்‌ புரிந்து 
கொள்ள வேண்டுமானால்‌, நம்‌ சரசீனுள்‌ ஆனந்தமய கோசம்‌ 
என்னும்‌ பிட்யூட்டரியில்‌ உள்ள நுண்காது, நுண்‌ விழிகளின்‌ 
இயக்கம்‌ சீராகக்‌ குவிந்திருக்க வேண்டும்‌. ' 


அங்ஙனம்‌ அமையவில்லையாயின்‌ , ஆன்மாவால்‌ பர 
ஒளியைக்‌ காணவோ, பரநாதத்தைக்‌ கேட்கவோ இயலாது 


இவ்‌ உண்மையை உணர்த்தி, மெய்ப்பொருளில்‌ நாட்டமுறச்‌ 
செய்வதற்காகவே, காதற்ற ஊசியும்‌ வாராதுகாண்‌ கடை 
வழிக்கே” எனச்‌ சிவபெருமான்‌ பட்டினத்தார்க்கு அருளுபதேசம்‌ 
செய்தார்‌. 


இந்த நுண்செவியை நோக்கி, முன்னர்க்‌ கூறியவாறு 
நெற்றிக்கண்‌ என்ற மூன்றாம்‌ நாளாம்‌ நீண்டு கடக்கிறது. 
அதனால்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ “செவிவரை நீண்ட: கண்‌: 
என்ற தொடர்‌ உவமையாகப்‌ பயின்றுவரக்‌ காணுகிறோம்‌. 
*ஆணைத்தானத்தைத்‌ தீண்டுகிற மூன்றாம்‌ நாளம்‌” என்றும்‌ 
“ஆன்ம அல்குலைப்‌ பற்றிய ஆண்டவனது ஆண்மைப்‌. அங்கத்‌ 
என்றும்‌ இதற்குப்‌ பொருள்‌ அமையும்‌. 


தொல்காப்பியரும்‌ உவம இயல்‌ என்ற ஒருதனி இயலையே 
அக்கித்தந்துள்ளார்‌. இனி அவ்‌ உவம இயல்‌ பற்றிச்‌ சிந்திப்போம்‌. 


193 
“ர்‌. உவம இயல்‌ 


அ]. உவமம்‌ - ஒரு விணக்கம்‌ 


பண்டைய நாளில்‌, நம்‌ தமிழ்‌ முன்னோர்கள்‌ பலதுறை 
விற்பன்னர்களாய்‌ வாழ்ந்திருக்கின்றனர்‌. ஒவ்வொரு துறையிலும்‌ 
உள்ள, நுண்ணிய மறைபொருள்‌ பற்றிய தெளிவான சிந்தனை 
யும்‌, விளங்கிய அறிவும்‌ உடைய அவர்கள்‌, அனைத்துப்‌ பொருள்‌ 
களிலும்‌, அநாதி முதலாகிய மெய்ப்பொருளைக்‌! சண்டிருக்‌ 
கிறார்கள்‌. 


மெய்ப்பொருளைத்‌ தாம்‌ கண்டதோடு, பிறர்க்கும்‌ காட்டி 
உயர்ந்த, நிலையான பேரின்பத்திற்குப்‌ பிறரையும்‌ ஆற்றுப்‌ 
படுத்துவதே, அவர்களுக்கு, உயரிய ஓர்‌ இலக்காகத்‌ திகழ்ந்திருக்‌ 
கிறது. 


இலக்கினை அடையும்‌ நெறிமுறைகளை வகுத்தும்‌, விரித்தும்‌ 
தொகுத்தும்‌ கூறுவதை இலக்கணம்‌ என்றும்‌, 


அந்நெறிவழி விளைகின்ற பயனையே இலக்கியம்‌ (இலக்கு 
இயம்‌) என்றும்‌ அறிஞர்‌ கூறுவர்‌. 


மெய்ப்பொருள்‌ பற்றிய பெரும்பாலான நுண்ணிய கருத்துக்‌ 
சுள்‌ ஆன்றோர்பால்‌ பெரிதும்‌ உள்ளுணர்வாகவே அமை 
இன்றன. எனவே தம்‌ அனுபவங்களைத்‌ தெளிவாக உலகத்த 
வர்க்கு உணர்த்தி அவர்களையும்‌ உய்வித்தற்கும்‌ அவர்கள்‌ 
விரும்பினர்‌, 


“எப்பொருள்‌ யார்‌ யார்‌ வாய்க்‌ கேட்பினும்‌ அப்பொருள்‌ 
மெய்ப்பொருள்‌ காண்பது அறிவு'' திருக்குறள்‌. 423 


194 


மூவகை அணவைக௯ண்‌: (Units of Measurement) 

அதன்‌ பொருட்டு அவர்கள்‌ காட்ட அளவை, கருதல்‌ 
அளவை, உரை அளவை என்ற மூவகை அளவைகளைக்‌ கைக்‌ 
கொண்டனர்‌, 


காட்சி: அடுப்பின்‌ நெருப்யிலிருந்து புகை எழுவதை 
எல்லோரும்‌ காணுகிறோம்‌. அப்போது, “புகை உள்ள இடத்தில்‌ 
நெருப்பும்‌ உளது” என்ற உண்மையை நினைந்து, கருத்தில்‌ 
கொள்ளுிறோம்‌. 


கருதல்‌: தொலைவில்‌ ஒருமலைப்‌ பக்கத்தில்‌ புகை எழுவது, 
புலனஈூறது. அப்போது, நாம்‌ முன்னர்க்‌ கண்ட அடுக்கள 
நெருப்பும்‌ அதனின்று தோன்‌ றிய புகையும்‌ மனக்கண்‌ முன்‌ 
நிழலாடுகின்றன. **நெருப்பின்றிப்‌ புகையாது, எனவே புகை 
யுள்ள அம்மலையில்‌ நெருப்பும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌” என ஊடிக்‌ 
றோம்‌, இதனை அனுமானம்‌ என்பர்‌ வடநூலார்‌, இது 
முன்னர்‌ நம்‌ கருத்தில்‌ பதிவாகியிருக்கும்‌ செய்தியின்‌ வெளிப்பாடு 
ஆகும்‌ 


இதுபோன்ற தொடர்‌ சிந்தனைகள்‌ நம்‌ உலகியல்‌ வாழ்வில்‌ 
ஏராளமாக நிகழ்கின்றன. 


இவையே போல்‌ காட்சிக்குப்‌ புலனாகும்‌ பருமையான 
உலகப்‌ பொருள்களைக்‌ கொண்டு காட்சிக்கு அரிய நுண்ணிய 
மெய்ப்பொருள்களையும்‌ விளங்குமாறு செய்யலாம்‌ எனச்‌ 
சான்றாண்மை மிக்க அப்பெரியவரிகள்‌ எண்ணினர்‌. 


எனவே புறத்தே, கண்ணுக்குத்‌ தெரிகிற உலகத்துப்‌ பொருள்‌ 
எனைச்‌ சுட்டிக்காட்டி, அவற்றைப்‌ போன்றே கண்ணுக்குப்‌ 
புலப்படாத நுண்பொருள்களை அவர்கள்‌ கருத்தில்‌ பதிப்பித்‌ 
தனர்‌. இவ்வாறு உணரச்‌ செய்வதை உவமித்தல்‌, உவமை 
கூறி உணர்த்துதல்‌ என்‌ றனர்‌. 


உரை: காட்சியும்‌ கருதலுமாக இவ்வாறு வெளித்தோன்றிய 
உண்மைகள்‌, எதிர்காலத்தவரது உய்‌இக்கரக நூல்‌ வடிவம்‌ 


195 


(உரை வடிவம்‌) செய்யப்‌ பெற்றன. அதனையே செய்யுள்‌ 
அக்கம்‌ என்றனர்‌. அவ்வாறு உருவாக்சுப்பட்ட நூல்களே 
இலக்கிய இலக்கணங்களாக இன்றும்‌ திகழ்கின்றன, 


இவ்வாறு எதிர்காலச்‌ சந்ததியினர்‌, செய்யுள்‌ என்ற உரை 
அளவையையும்‌, உவமை என்ற கருதல்‌ அளவையையும்‌! புறப்‌ 
பொருள்‌ என்ற காட்சி அளவையையும்‌ கருவியாகக்‌ கொண்டு, 


அணுவிற்குள்‌ நுண்ணிய அணுவாயும்‌, அப்பாலைக்கும்‌ மித 
அப்பாலாயும்‌ காட்சிக்குள்‌ நிற்காத மெய்ப்பொருள்‌ இன்பத்தை 
(நிலையான உண்மைப்‌ பேரின்பத்தை) அடைவதற்கு நம்‌ தமிழ்‌ 
முன்னோர்கள்‌ பெருந்துணை புரிந்திருக்கின்றனர்‌. 


தொல்காப்பியத்தின்‌ பொருளதிகாரம்‌ முழுவதும்‌ அவ்வாறு 
மெய்ப்பொருளை உணர்த்த எழுந்த சுருத்தாழம்‌ மிக்கதொரு 
சைவ நூலாகும்‌. இவற்றுள்‌ உவம இயல்‌ பற்றி ஈண்டு ஒரளவு 
சிந்திப்போம்‌. 


உவமையிலாய்‌ பாரம்யொரருும்‌ உவம இணலும்‌: 


சச்சிதானந்த சொறரூபியானவர்‌, சிவபெருமான்‌. இஃது 
அவரது இயல்பான சிறப்பு நிலை. 


உயிர்களாகிய நமது உய்வு கருதி அவர்‌ தொழிற்படும்‌ 
போது, அருவம்‌, அருஉருவம்‌, உருவம்‌ என்ற மூன்று பொது 
நிலைகளை அவர்‌ மேற்கொள்ளுகிறார்‌. 


அருவம்‌ என்ற நிலையில்‌ அவர்‌ தம்‌ பேராற்றலாகிய சிவ 
ச௪த்தியையே தமக்கு உடம்பாகக்‌ கொண்ட ஞானவடிவினரா 
கிறார்‌. 


|. “உவமைகளைக்‌ கருத்தில்‌ கொண்டு ஆன்மாக்கள்‌ ஈடேறவேண்டும்‌' 
என்பதும்‌” கூறப்பெறும்‌ உவமைகள்‌ ஆன்ம ஈடேற்றத்திற்கு உறு 
துணையாமாறு அமைதல்‌ வேண்டும்‌' என்பதும்‌ தொல்காப்பியர்‌ 
போன்ற பழந்தமிழ்ச்‌ சான்றோர்களின்‌ விழுமிய கொள்கைகளாம்‌ 
இவ்வாறு எளிய ஒன்றைக்‌ கருத்தில்‌ இருத்தி, அரிய ஒன்றை அறிந்து 
கொள்ளத்‌ துணைநிற்றலின்‌, உவமை கூறுதலும்‌ கருதல்‌ அளவையின்‌ 
ஒருபகுதியாயிற்று, 


196 


அராஉருவ நிலையிலும்‌ உருவநிலையிலும்‌ சிவசத்தி என்ற 
ஞானப்‌ பேராற்றலையும்‌ சுத்தமாயை என்ற தம்‌ வைப்பு 
ஆற்றலையும்‌ இடமாகக்‌ கொண்டு எளிவந்த, நிலையில்‌ 
காட்சி அவிக்கிறார்‌. 


நாம்‌ சிவன்கோயில்களில்‌, சிவலிங்கத்‌ திருமேனியையும்‌ 
பிறபிற சிவ மூர்த்தங்களையும்‌ கண்டு வழிபடுகிறோம்‌. அவை 
எல்லாம்‌ வடிவத்தால்‌ மாயை எனும்‌ சட ஆற்றலிலிருந்து வெளிப்‌ 
பட்ட சிலைகளாகவும்‌ உலோகச்‌ இற்பங்களாகவுமே நமக்குக்‌ 
காட்டியளித்தாலும்‌, 


சிவஞானப்‌ பேராற்றலாகிய சிவசத்தியின்‌ அருளுருவாகவே 
சிவபெருமான்‌ அங்கு மறைத்திருப்பதை நாம்‌ கருதி உணர்தல்‌ 
வேண்டும்‌. 


நமக்கு மெய்ப்பொருள்‌ அறிவை ஊட்டுதற்காகச்‌ சிவபெரு 
மான்‌ மேற்கொள்ளும்‌ உருவ வேறுபாடுகள்‌ எண்ணற்றனவாம்‌. 
*“காபர சங்கமங்கள்‌ எனும்‌ இரண்டு உருவில்‌ நின்று 
மாபரன்‌ பூசைகொண்டு மன்னுயிர்க்கு அருளை வைப்பன்‌?” 
என்பது சிவஞான சித்தியார்‌, (2:28) 


கல்லாகக்‌ காணும்போது அங்குக்‌ கடவுள்‌ பற்றிய இந்தனை 
தோன்றுவதில்லை. கடவுளாகக்‌ காணும்போது, அங்குக்‌ கல்‌ 
என்ற எண்ணம்‌ எழுவதில்லை. 

“மரத்தை மறைத்தது மாமத யானை 

மரத்தில்‌ மறைந்தது மாமத யானை 

பர ததை மறைத்தது பார்முதல்‌ பூதம்‌ 

பரத்தில்‌ மறைந்தது பார்முதல்‌ பூதம்‌?” எனத்‌ இருமூலர்‌ 


உணத்துவார்‌, இதனை **கல்லைக்‌ கண்டால்‌ நாயைக்‌ காணோம்‌ 
தாயைக்கண்டால்‌ கல்லைக்‌ காணோம்‌”? என, உலகமாந்தர்‌, 
தடைமுறையில்‌ ஒரு பழமொழியாக வேறொரு வகையில்‌ கூறுவர்‌. 


அவ்வாறு அவர்‌ மேற்கொள்ளும்‌ மிகப்பெரிய வடிவம்‌ 
“விராட்‌ புருட வடிவம்‌” என்ற மாப்பேருரு ஆகும்‌. அப்பேருரு 
வின்‌ மிக மிகச்‌ றிய தொகு வடிவமைப்பே நமது இந்த மனித 
உடம்பு அகும்‌. 


197 
இந்த நம்‌ உடம்பில்‌ உள்ள இறுசிறு உறுப்புகள்‌ போலவே 
மிசப்பெரிய விராட்புருட வடிவிலும்‌ உறுப்புகள்‌ உள்ளன. ஆறு 
அதாரங்கள்‌, ஐந்து கலைகள்‌, நரல்வகை வாக்குகள்‌ மூன்று 
மண்டலங்கள்‌, இரண்டு எதிர்நிலை ஆற்றல்கள்‌ முதலிய 
அனைத்தும்‌ உள்ளன என்பது சைவ அருளாளர்‌ அனுபவ வழித்‌ 
தெளிந்த உண்மை 


என்வே காணப்படுறெ, பருமையான நமது உடம்பின்‌ 
செயல்‌, பயன்‌, வடிவம்‌, பண்பு இவற்றை உவமையாகக்‌ 
கொண்டு, நமது நுண்ணுடம்பில்‌ நிகழ்வனவற்றையும்‌, அதே 
போல்‌ இவெபரத்தின்‌ மாபப்பேருகுவின்‌ இயல்புகளையும்‌ 
பிறவற்றையும்‌ நமக்கு உணர்த்த விரும்பினர்‌, நம்‌ முன்னோர்‌. 
நம்‌ முன்னோர்‌. 

அதற்கான ஓர்‌ இலக்கணமாக அமைந்ததே உவம இயல்‌ 
ஆகும்‌. 
ஆ... உவமம்‌- பெயர்க்காரணம்‌ 

பிரணவத்‌ தோற்றம்‌: மின்‌ ஆற்றல்‌ (Electricity) என்பது 
ஓரே பொருள்‌, அது நமக்குப்‌ பயன்பட வரும்போது மின்‌ 
கம்பிகளில்‌ நேர்மின்‌ ஆற்றல்‌ (26), எதிர்மின்‌ ஆற்றல்‌ (76) 
என இருகூறா௫ப்‌ பின்னர்‌ அவை இரண்டும்‌ பொருந்தி நின்று 
மின்‌ சாதனங்களை இயக்குகின்றன. 


அதேபோன்று, பரசிவம்‌ என்ற ஒரே முழு முதற்பொருள்‌, 
நமக்காகத்‌ தெரழிற்படத்‌ தொடங்கும்போது சிவன்‌ என்றும்‌ 
சத்தி என்றும்‌ இருகூறரகி வெளிப்படுகிறது. 

நமக்கு உடல்‌, உட்கருவி, உலகம்‌ நுகர்பொருள்‌ இவற்றை 


நல்குவதற்காகச்‌ இவனும்‌ சத்தியும்‌ மாயை என்ற சட ஆற்றலில்‌ 
பொருந்துகின்‌ றனர்‌. 


அப்போது நாதம்‌ என்ற தலையாய சிவ தத்துவமும்‌ விந்து 
என்ற சத்தி தத்துவமும்‌ தோன்றுகில்‌ றன. 


சிவன்‌ நாத தத்துவத்தையும்‌, சத்தி வீந்து தத்துவத்தையும்‌ 
அதட்டித்து நின்று மீண்டும்‌ பொருந்த, அட்போது நாதவிந்து 


ன்‌ 198 


தத்துவங்களின்‌ வெளிப்பாடாக, ஓம்‌ என்ற பிரணவ ஓலி 
தோன்றுகிறது, 


பிராணா விறிஸுஃகஸ்‌ 

ஓம்‌ என்பது ருவிந்த (சமட்டி) நிலை. நமர்குப்‌ பயனுறும்‌ 
பொகுட்டு அஃது, வெசத்தியால்‌ மேலும்‌ இயக்கப்பட்டு ௮௩ம்‌ 
என விரிகிறது. அதனை விரிபிரணவம்‌ (வியட்டி பிரணவம்‌) 
என அழைப்பர்‌. அதனின்று தான்‌ அண்டசராசரங்கள்‌ 
அனைத்துக்கும்‌ வேண்டிய, பலவசை ஒலிகளும்‌ வெளிப்பட்டு 
விரிந்தன. இது, சைவ சித்தாந்தம்‌ அறிவுறுத்தும்‌ தத்துவ 
வெளிப்பாடு. 


ஈண்டு விரிபிரணவ இயக்கமுறை பற்றிச்‌ சிறிது விரித்து 
நோக்குவோம்‌. அஃது “உவமம்‌” என்ற தன்‌ பெயர்க்‌ காரணத்தை 
அறிய உதவியாகும்‌. 


வானவெவியில்‌ இரண்டு மேகங்கள்‌ மோதுகின்றன. அதன்‌ 
விளைவாக, முதலில்‌ இடியாடிய ஓலி தோன்றுகிறது, அதிலிருந்து 
தான்‌ மின்னலாயெ ஓளி வெளிப்பட்டுப்‌ பரவுகிறது. எனினும்‌; 
ஒலியைவிட ஓவி நூறாயிரம்‌ மடங்கு விரைவாகப்‌ பாய்ந்து 
செல்லக்‌ கூடியது. 


எனவேதான்‌ இடியிலிருந்து தோன்றுகிற மின்னலையே 
நாம்‌ முதலில்‌ காணுகிறோம்‌; இடியைப்‌ பின்னர்க்‌ கேட்கிறோம்‌. 

இஃது உலயெல்‌ தொடர்பான அறிவியல்‌. 

அதே போன்று, ஒன்றேயாகய பரசிவம்‌, சிவன்‌ என்றும்‌ 
சத்தி என்றும்‌ இரு கூறுகளாகித்‌ தொழிற்படத்‌ தொடகங்கும்‌ 
போது, 

மிகமிக விரைவாகத்‌ தொழிற்படும்‌ பராசத்தியே முதன்‌ 
முதலில்‌ ஆஇசத்து என்ற பெயரோடு நமக்காக வெனிப்படுறொன்‌. 
அவனை ஓத்த தலைவனாகச்‌ வென்‌ பின்னர்த்‌ தோன்றுகிறான்‌... 


இது சைவ அருளாளர்‌ தம்‌ உள்ளுணர்வால்‌ தெளிந்து 
கூறுகிற இறை இயல்பு. 


199 


அஉம்‌ என்ற விரிபிரணவத்தில்‌, “உ என்பது ஒளியையும்‌ 
அதனை இயக்குகிற சத்தியையும்‌ குறிக்கும்‌. 


₹அ* என்பது ஒலியையும்‌ அதனை இயக்குகிற சிவனையும்‌ 
குறிக்கும்‌, 


ம்‌” என்ற மகரஒற்று, சட ஆற்றலாகிய மாயை என்னும்‌ 
கள த்தினைக்‌ குறிக்கும்‌. 


விரிபிரணவம்‌ மேன்‌ மேலும்‌ விரிந்து பரத்து வெவிப்படும்‌' 
அப்போது, விரைந்த இயல்புடைய உகரம்‌ முதலிலும்‌, 
*அ'கரம்‌ அதனைத்‌ தொடர்ந்தும்‌ வெவிப்போந்து, “ம்‌” என்ற 
மாயா சட ஆற்றலை ஊர்ந்து உலகாதிகளை இயக்கும்‌. 


எனவே. முதற்கண்‌ ஓம்‌--அஉம்‌ என்றமுறையிலே தொடங்கு 
இற உலக இயக்கம்‌, 


உ*கறத்தின்‌ மிகுந்த விரைவு காரணமாக, *உ௮ம்‌” “கூவம்‌” 
என மாறி அமைறெது. அதுவே அகரச்‌ சாரியை பெற்று, 
*உவம இயல்‌, உவமஉருயு, உவமப்போலி” என்ற . இலக்கண 
வழக்காக உருவரகியது எனலாம்‌. ப்‌ 


வானத்தில்‌, மின்னலைக்‌ கொண்டு இடியை அறியலாம்‌. 
இல்லத்தில்‌, அன்னையைக்‌ கொண்டு அப்பனைத்‌ தெளியலாம்‌. 
இறையமையில்‌, சத்தியைக்‌ கொண்டு சிவத்தை உணரலாம்‌. 
ஒலியில்‌ அகரம்‌ இன்றி உகரம்‌ இல்லை என்பதே உண்மையா 
வினும்‌ விரைத்து முதலில்‌ வெளிப்படுவது உகரமே யாதலால்‌, 


உகரத்தைக்‌ கொண்டுதான்‌ அகரத்தை அறியலாம்‌ 
இவையேயோல்‌, பருமையான காட்சிப்‌ பொருளை உவமை 
யாகக்‌ கொண்டு 


நுண்ணீய மறையொருளைக்‌ கருதி உணரலாம்‌. 


உம்‌ (உவம்‌) என்பது, நாம்‌ நன்கு அறிந்ததும்‌ பருமை 
யரனதுமான காட்‌8ப்‌ பொருள்‌, 


200 


அஉம்‌ என்பது நாம்‌ அறிய வேண்டியதும்‌, உவமத்தின்‌ 
முந்திய நிலையாகியதும்‌, நுண்மையானதும்‌, குவி பிரணவத்இ 
லிருந்து வெளிப்பட்டதுமான விரி பிரணவப்‌ பொருள்‌. 


ஓம்‌ என்பது மேற்கூறிய விரிபிரணவத்துக்கு மூலமாயெதும்‌ 
அதனினும்‌ அதி நுண்ணியதும்‌, குவிந்து நிற்பதும்‌, முதற்கண்‌ 
வெளிப்பட்டதுமான பிரணவப்‌ பொருள்‌. 


சத்தி என நாம்‌ பரவித்‌ துதிக்கும்‌ சிவபெருமானது 
பேராற்றல்‌, ஓம்‌ என்ற குவிபிரணவத்தால்‌ உணரத்தக்கதாகும்‌. 
சத்தியைக்‌ கொண்டுதான்‌ சிவந்தை நாம்‌ உணர இயலும்‌ 
என்பது முன்னர்த்‌ தெளிந்த உண்மை. இவ்வாறாக, (உவம்‌) 
உறும்‌--௮உம்‌ ஒம்‌ -௪த்இிஃடவன்‌--பரடிவம்‌ என, விரிபிரணவ 
குவிபிரணவக்நின்‌ மூலம்‌ ஒப்புமை கூறி நுண்ணிதின்‌ நுண்ணி 
தாகிய பரம்பொருளின்‌ பல்வேறு இயல்புகளை நமக்கு உணர்த்து 
தற்காக எழுந்த அரியதொரு துணை நூலே உவமஇயல்‌ எனப்‌ 
படும்‌. 


எனவே உவம இயல்‌ என்பது ஒரு காரணப்‌ பெயராயிற்று. 
இவ்வாறு “உவம” என்ற சொல்லாட்சியில்‌ கூடச்‌ சைவ 
சித்தாந்தக்‌ கொள்கை விளங்கித்‌ தோன்றுமாறு அமைத்திருக்‌ 
கும்‌ தொல்காப்பியரது சீர்மை பெரிதும்‌ வணங்குதற்கு உரிய 
தாமும்‌. 


உவமந்‌ தோற்றம்‌: கண்ணுக்குப்‌ புலப்பட்டு நிற்பன 
பருமையான பொருள்கள்‌. கழுத்துக்குப்‌ புலப்படுவன நுண்‌ 
பொருள்கள்‌. இவ்வாறு பருமையரகவும்‌, நுண்மையாகவும்‌ 
முன்னர்‌ நிகழ்ந்த நிகழ்ச்சிகள்‌, அவற்றால்‌ விளைந்த நல்வினை, 
தவினையாகிய இருபால்‌ பயன்கள்‌ நிகழ்ச்சியில்‌ தலைப்பட்டோ 
ரும்‌, உடன்‌ நின்றோரும்‌, பயன்‌ நுகன்றோருமாகய உயிர்கள்‌, 


நிகழ்ச்சிக்குத்‌ துணையாக இருந்த அவ்‌ உயிர்களின்‌ குண இயல்பு 
கன்‌ -- என, 


மூத்தியவற்றை எடுத்துக்‌ காட்டியும்‌ குறிப்பால்‌ உணர்த்தி 
வும்‌, எதிர்மறை கொண்டு விளக்டியும்‌, 


201 


அவற்றின்மூலம்‌ பிறிதொரு அரிய செய்தியை நாம்‌ உணரு 
மாறு சொல்லுவது உவமம்‌ ஆகும்‌ எனத்‌ தொல்காப்பியர்‌ 
இலக்கணம்‌ வகுத்துள்ளார்‌. 


இ. உவமையின்‌. இலக்கணம்‌ 


எவினை,பயன்‌ மெய்‌,௨ர என்ற நான்கே 

வகைபெற வந்த உவமத்‌ தோற்றம்‌''--1 
என்பது தொல்காப்பிய நூற்பா. 

வினை என்பது, ஆணவ மலத்தின்‌ உந்தலால்‌, ஆன்மா 
முனைந்து ஈட்டிய செல்வமாகிய வினை; 

பயன்‌ என்‌ பது வினைக்கு ஈடானது; இன்பதுன்‌ பமாகப்‌ பரிண 
மிப்பது; அவ்வினை செய்தோனாலேயே அனுபவித்தாலன்றித்‌ 
தொலையா தது. 


மிமய்‌ என்பது வினைநுகர்ச்சிக்காகவும்‌, ஆணவ ஒடுக்கத்துக்‌ 
காகவும்‌, மெய்யுணர்வு பெறுவதற்காகவும்‌ இறைவனால்‌ 
ஒருகருவியாக நமக்கு அருளப்பெற்ற, மாயையினாலான உடம்பு 


உரு என்பது உயிரின்‌ இன்ப, துன்ப நுகர்ச்சிக்கு ஏற்றவாறு 
அருளப்பெற்ற இச்சை, அறிவு, செயல்‌ என்ற முத்திறன்‌. 
சாத்துவிக, இராசத, தாமச குணங்கள்‌ எனினும்‌ அமையும்‌. 


ஆன்மாக்களாகிய நாம்‌ ஆணவ மலத்தின்‌ வலிய கட்டினால்‌ 
நல்வினை தீவினை என்ற வினைகளைச்‌ செய்கிறோம்‌. 


உரிய காலங்களில்‌ வினைகளுக்கு ஏற்ற பயனாக இன்ப 
துன்பங்களை நுகர்கிறோம்‌. 


அவ்வாறு நுகர்வதற்குத்‌ துணையாக ஏற்றதொரு மெய்‌ 
யினை (உடம்பினை)ப்‌ பெறுகிறோம்‌. 


அப்போது ஆணவ கன்மவினை நுகர்ச்சிக்கு ஏற்பவே 
நமக்கு அறிவும்‌, விழைவும்‌, செயல்‌ திறன்களும்‌ சிவபெருமானால்‌ 
1) தொல்‌ - உவம இயல்‌ - 7 டின்‌ 


202 


அவற்றைக்‌ கொண்டு, இன்றைய வாழ்விலே நாம்‌ 
அனுபவிக்கும்‌இன்ப துன்பங்கள்‌, முந்திய பிறப்புகளில்‌ நம்மால்‌ 
ஈட்டிச்‌ சேர்க்கப்பட்ட நல்வினை தீவினைகளின்‌ பயன்‌ 
என்பதையும்‌, அதேபோல்‌, 


இன்றைய வாழ்வில்‌ நாம்‌ செய்யும்‌ இருவகை வினைகளும்‌ 
மெய்த்தவங்களும்‌, முறையே மறுமைக்கு வித்தாகவும்‌ அம்மைப்‌ 
பேரின்பத்துக்கு ஆற்றுப்படுத்துவனனாகவும்‌ அமைகின்‌ றன 
என்பதையும்‌ 


நம்‌ தமிழ்‌ முன்னோர்கள்‌ பல்லாற்றானும்‌ நமக்கு அறிவு 
றத்திப்‌ போந்தனர்‌, 


அடுத்து, வினைப்பயன்‌ நுகர்ச்சிக்கு ஏற்ற உடம்பும்‌, உலக 
மும்‌ பிறவும்‌ எவ்வாறு செய்து நமக்கு அருளப்பெறுன்றன 
என்பது தொடர்பான செய்திகளை, மேல்வரும்‌ செய்யுள்‌ 
இயலில்‌ நோக்குவோம்‌. 


8. செய்யுஸீயல்‌ 


சான்‌ றாண்மை மிக்கவர்கள்‌, சங்க காலப்‌ புலவர்கள்‌. தாம்‌ 
நினைத்த பொழுதெல்லாம்‌ திருக்கயிலாயம்‌ புகுந்து பரமவென்‌ 
இருவடியினை வணங்கித்‌ இருவருள்‌ பெற்றுத்‌ இரும்புறெ நற்‌ 
பேறு உடையவர்கள்‌ அவர்கள்‌. 


இவ்வாறு திருக்கயிலாயம்‌ புகுவதும்‌, இருவருள்‌ பெறுவதும்‌, 
திரும்பி வருவதும்‌, தீந்தமிழ்த்‌ தெய்வப்பாக்களைப்‌ பாடுவதும்‌ 
அவர்களுக்கு மிகவும்‌ எளிவந்த ஒரு கலையாகவே இருந்திருக்‌ 
கிறது. 


அசிரியம்‌, வஞ்சி, வெண்பா கலிப்பா என்ற நால்வகைப்‌ 
பாக்களையும்‌ நானிலத்தோர்க்கு அவர்களால்‌ வழங்க முடித்‌ 
இருக்கிறது, தமிழகத்தில்‌ அவர்கள்‌ மூலமாக ஒரு தெய்வீகப்‌ 
பேரொளி பரவி இருந்திருக்கிறது. 


203 


இவை எல்லாவற்றிற்கும்‌ காரணம்‌ யாது? அவர்களது 
சைவ சமய உணர்வும்‌, சைவ நெறியின்‌ பாற்பட்ட சீலமிகு 


வாழ்வுமே ஆம்‌. 

௮வர்களுடைய சைவ வாழ்வு வெறுங்‌ கற்பனையோ, நம்‌ 
போன்றார்‌ எய்த முடியாத ஓன்றோ அன்று, விழைவும்‌ 
முயற்சியும்‌ இருந்தால்‌ இறையருள்‌ துணை நிற்கும்‌. 


நமது மனித உடல்‌ முழுவதும்‌ பரவிக்‌ கிடப்பது உயிர்‌, 
அவ்வாறு பரந்துபட்ட உயிரின்‌ ஆற்றலை இறையருளால்‌ அவர்‌ 
கள்‌ குவிந்த மனத்துடன்‌ ஒன்று திரட்டி, மேரு நடுநாடி எனப்‌ 
படும்‌ முதுகுத்‌ தண்டின்‌ வழியாசு மேலே எழுப்பி வானமண்டல 
மாகிய இரூற்குக்‌ கொணர்ந்து, சுத்த மாயையினாலான புருவ 
நடுவில்‌  (Pitயகாரயில்‌) நிறுத்தி, அங்குப்பிறை மதியாகிய 
மூன்றாம்‌ நாளத்திஸால்‌ அமுதம்‌ பொழியப்‌ பெற்றுச்‌ சிவமாந்‌ 
தன்மை எய்திய சீலராய்‌ வாழ்ந்திருக்கிறார்கள்‌. 


ஆதலால்‌. விண்ணும்‌ மண்ணும்‌ அவர்களுக்கு வேறுவேறாகத்‌ 
தோன்றவில்லை. 


இவ்வாறு, சிவசிந்தையோடு யோகநெறிநின்று அவர்கள்‌ 
வழிபட்ட முறைகளை நாமும்‌ பின்பற்றினால்‌ நமக்கும்‌, 
மொழிக்கும்‌, சமயத்துக்கும்‌, சமுதாயத்துக்கும்‌, சிறந்த தெய்‌ 
வீகப்‌ பயன்‌ விளைவது உறுதி, 


அ]. கலைமகளும்‌ பேரிய மும்‌: 


உதரவிதானம்‌. இருதயம்‌ என்பது ஒரு குருதிக்‌ கடல்‌. இது, 
நம்‌ உடலில்‌ நெஞ்சுத்‌ தானத்தில்‌ இருக்கிறது. இதன்‌ அடியில்‌ 
ஓரு வெண்தாமரை மலர்‌ உள்ளது. அதற்கு உடலியல்‌ அறிஞர்‌ 
கள்‌ இட்டபெயர்‌, உதர விதானம்‌ (1918012821) : என்பது. 
கும்பிக்கு அமைந்த ஒகு குப்பாயம்போல்‌ இருப்பதால்‌, இஃதும்‌ 
ஒரு காரணப்‌ பெயராயிற்று. (உதரம்‌: வயிறு; விதானம்‌: 
கோபுரம்‌) 


கலைமகள்‌: சிவபெருமானது படைப்பு ஆற்றலுக்குக்‌ கலை 
மகன்‌ என்று பெயர்‌. கல என்ற முதல்‌ நிலைக்கு, நீக்கலும்‌ 


204 


நியமித்தலும்‌ பொருள்‌. ஆகையால்‌ இருளை நீக்கிப்‌, 
போக நியமனத்தைச்‌ செய்வது எனக்‌ கலை என்ற பதத்துக்குப்‌ 
பொருள்‌”! என அறிவுறுத்துவார்‌, வாலையானந்தர்‌. 


உபிர்களாசிய நம்‌ ஏிற்றறிவை அநாதி காலந்தொட்டு 
முடக்க வைத்‌்இருக்கதது ஆணவம்‌ என்ற இருள்‌ மலம்‌, 
அதனை, “உடன்பிறந்தே கொல்லும்‌ நோய்‌” என்பர்‌ அறிஞர்‌. 
அதன்‌ தீய ஆற்றலை நம்மிலிருந்து சிறிது சிறிதாக நீச்குவதும்‌, 
சிவஞான ஒளியினை நம்பால்‌ ஊட்டுவதும்‌ படைப்பு ஆற்றலின்‌ 
தொழில்‌; அதலால்‌ ௮வ்வாற்றலுக்குக்‌ கலைமகள்‌ என்று 
பெயர்‌, 


பரம்‌ பொருளாகிய சிவபெருமான்‌ எங்கும்‌ நிறைந்தவர்‌, 
அவருடைய படைப்பு ஆற்றலா கிய கலைமகளும்‌ பொது நிலை 
யில்‌, எல்லா இடங்களிலுமே நிறைந்திறாக்கிறாள்‌. 


ஆயினும்‌ அவளேோ ஞானத்தின்‌ உறைவிடம்‌. ஞானத்தின்‌ 
நிறம்‌ வெண்மை, 
எனவே வெண்தாமரை மலரையும்‌, அம்மலர்போன்ற 
மெய்யடியார்களது வெள்ளை உள்ளங்களையுமே தனக்குச்‌ இறப்‌ 
பான உறைவிடமாகக்‌ கொள்ளுதிறாள்‌: 
“வெண்தா மரைக்கன்றி நின்பதம்‌ 
தாங்கஎன்‌ வெள்ளை உள்ளத்‌ 
தண்தா மரைக்குத்‌ தகாதுகொ லோ... 
எகல கலா வல்லியே”? என வினவு$8றார்‌ குமரகுருபரர்‌. 
அத்த வகையிலே நமது நெஞ்சில்‌ வெண்தாமரை ஆசன 
மாகிய உதரவிதானமே கலைமகளுக்கு உறைவிடமாகிறது 
(முன்னர்க்‌ களவியலிலும்‌ இது பற்றிச்‌ சந்தித்தோம்‌, ) 
Cudurmrip 
நமது உடம்பில்‌ 72,000 நாடி தரம்புகள்‌ இருப்பதாக 
அதிஞர்‌ கூறுவர்‌, இந்த நரம்பு மண்டலத்தின்‌ கேந்திரத்‌ தான 
மாக இருப்பவை, முதுகுத்தண்டும்‌ மூளையும்‌ இணைந்த பகுதி. 
படத்த சித்தாந்தப்‌ படவிளக்கம்‌ (ஸ்ரீ லாலையானந்த சுவாமிகள்‌) - பக்‌, 57 
9 சகலகலா வல்லி மாலைஃ1 குமரகுருபரர்‌. 


205 


இதனை மைய நரம்பு மண்டலம்‌ (Central Nervous System. 
என்பர்‌. த) ஒரு பேரியாழின்‌ அமைப்பினைப்‌ போன்றது. 
நமது உடம்பில்‌ உதரவிதானம்‌ என்ற வெள்ளைத்‌ தாமரை 
யில்‌ வீற்றிருந்து, கலைமகன்‌, 72000 நாடி. தரம்புகளைக்‌ 
கொண்ட இப்பேறியாழை இயக்குதிறாளன்‌. 


இ. மய்ய -- ஒளு சொய்யண்‌ உைறுரவ்£ர? 
மாத்திரை, எழுத்து, அசை, ர்‌ எனத்‌ தெரடங்க எண்‌ 
வகை வனப்பு ஈறாக 34-செய்யுள்‌ உறுப்புகளை முறைப்படுத்‌ தச்‌ 
செய்யுள்‌ இலக்கணத்தைக்‌ கூற முற்படுகிறார்‌, தொல்காப்பியர்‌ 
அவற்றுள்‌ யாப்பு என்பதும்‌ ஓர்‌ உறுப்பாக உள்ளது. 
யரப்பு என்ற சொல்லுக்குக்‌ கட்டுதல்‌ என்று பொருள்‌. 
எலும்பு, நரம்பு தசை தோல்‌ முதலியவற்றால்‌ ஆகிய 
உடம்புக்கு யரக்கை என்று ம்பயமிட்டதும்‌, அவற்றால்‌ அது 
கட்டப்பட்டதாலே ஆம்‌. 
செய்யுள்‌ என்றால்‌ செய்யப்பட்டது என்று பொருள்‌. நமது 
உடம்பாகிய யரக்கையும்‌, வினைநுகர்சக்கு ஏற்பச்‌ வெயெரு 
மானால்‌ யாத்து அருளப்‌ பெற்ற -- மாயையிலிருந்து செய்து 
தரப்பட்ட -- ஒரு செய்யுளே. நமக்கு ஒர்‌ அனுபவக்களமாக 
ஆக்கிர்தரப்‌ பெற்றவையே இந்த உலசமும்‌ பிறவும்‌. எனவே 
இவற்றை ஆக்கை, யரக்கை, செய்யுள்‌ எனக்‌ கூறுவது தான்‌ 
எவ்வளவு பொருத்தம்‌? 
யாப்பு என்பதற்குத்‌, தொல்காப்பியர்‌, 
எழுத்து மூதலா ஈண்டிய அடியில்‌ 
குறிந்த பொருளை முடிய நாட்டல்‌ 
யாப்பு என மொழிப யாப்‌(ப) அதி புலவர்‌”?! 
என இலக்கணம்‌ வகுத்துள்ளார்‌. அதன்‌ உட்மையை 
நேரக்குவேரம்‌. 
எழுத்தின்‌ முதன்மை: உலகின்‌ முதல்‌ தோற்றம்‌ நாதத்தில்‌ 
(ஓலி என்ற எழுத்தில்‌) தொடங்குகிறது என்பதாகச்‌ சைவ 
ஸ்‌ ஜயர இதன்‌ தன்‌ 18 ட 
2) நாதம்‌, ஓவி, எழுத்து, 5௦ என்பன ஒரு பொருளை உணர்த்தும்‌ 
பல சொற்கள்‌, “தோற்றம்‌ துடியதவில்‌ .. ** என்பது உண்மை 


விளக்கம்‌ 


206 


சித்தாந்தம்‌ விளம்புகிறது இன்றைய அறிவியலும்‌ அவ்வுண்‌ 
மையை ஏற்றது. ஒலியிலிருந்து தோன்றியவையே மந்திரங்‌ 
களும்‌, மொழிகளும்‌, பிற பிற உலகப்‌ பொருள்களும்‌. 


அடியின்‌ கண்‌ யாப்பு: உயிர்களாகிய நமக்கு முடிந்த முடி 
வான இன்பம்‌, இவயெருமான்‌ இரு அடியில்‌ பேரின்பம்‌ துய்த்தலே' 
என்பதும்‌, அஃது ஒன்றே நிலையான அறிவானந்தம்‌! (சத்சித்‌ 
ஆனந்தம்‌) என்பதும்‌ சைவத்டுன்‌ தலையாய கொள்கை. 


ரூறித்த பொருள: இவ்வாறு எழுத்து (ஒலி) முதலாக அடி 
(இருவடி.) ஈறாக (துத்துவரூபம்‌ முதல்‌ இவெபோகம்‌ வரை? நாம்‌ 
வஈற்வதற்கெளச்‌ இவெபெருமானால்‌ யாத்தருளப்‌ பெற்றது 
இவ்வுலக வாழ்வு. இஃது இறைவன்‌ இரு அடியையே குறிக்‌ 
கோளாகக்‌ கொண்ட வாழ்க்கை. 


பொய்யான பொருள்களை இனம்‌ கண்டு ஒதுக்கலும்‌ 
பெல்யான இறைமைப்‌ பொருளையே குறியாகக்‌ சொண்டு 
ஓமுகலும்‌, இவ்வாழ்வின்‌ உண்மை நோக்கமாகும்‌ 


இத்தகைய உயமிய உண்மை வாழ்வே யாப்பு எனப்படும்‌ 
இதனைத்‌ தொல்காப்பியர்‌, செய்யுஸியலில்‌ இந்தாற்பா மூலம்‌ 
செவ்விதே உணர்த்தக்‌ காணுகிறோம்‌. 


சர௩ன்- இண்யப்யோருணின்‌ ஓர்‌ அங்கம்‌, ஏண்‌? 


மொழி இலக்கணம்‌ கூற வந்து பிற்கால ஆரிரியர்கள்‌ 
“ஐந்திலக்கணம்‌” என்ற பகுப்பு முறையில்‌ எழுத்து, சொல்‌, 
பொருள்‌, யாப்பு, அணி எனத்‌ தனித்தனி நூல்‌ இயற்றினர்‌. 


ஆனால்‌ தொல்காப்பியரோ, அகப்பொருள்‌ இலக்கண 
மாகிய இன்ப ஒழுக்கத்தோடு இணைத்துப்‌ பொருளதிகாரத்தின்‌ 
1 on விதல 1 AERA DE RE SE படட 


4) நிலையபேமின்பம்‌ என்பதைத்‌ தொல்காப்பியர்‌ “அந்தமில்‌ இறப்பின்‌ 
ஆய இன்பம்‌” எனக்‌ கூறி மூழ்வர்‌ பொருவியல்‌-239 


2) தத்துவரறாயம்‌ஃ சிவபோகம்‌: உண்மை நெறி விளக்கம்‌ 


207 


ஓர்‌ அங்கமாகவே செய்யுள்‌ இலக்கணத்தை அமைத்துள்ளார்‌. 
காரணம்‌ என்னை எனில்‌, நிலையான பேரின்பத்தைக்‌ குறிக்‌ 
கோளாகக்‌ கொண்டதே பண்பட்ட வாழ்க்கை; அஃது இறை 
வனரல்‌ நமக்குச்‌ செய்து தரப்படுறெது; எலவே செய்யுள்‌ என்ப 
தாயிற்று, அத்தகைய பேரின்பம்‌ இந்த உடலுடன்‌ கூடிய 
இம்மைப்‌ பிறப்பிலேயே அமைவதற்ரசான வரய்ப்புசளும்‌ 


உள்ளன. 


“அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ 
தவ் வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே: 


எனவே இன்பத்தின்‌ உறைவிடமாகத்‌ திகழ்வது செய்யுள்‌ 
ஆகவே செய்யுள்‌ இயல்‌ என்பது தொல்காப்பிய அகப்பொருள்‌ 
அதிகாரத்தின்‌ சிறப்பான ஓர்‌ இயலாயிற்று 


தனை: துனை என்ற சொல்லுக்குக்‌ கட்டு என்று பொருள்‌. 
பிற்கால யாப்பிலக்கண நூலார்‌ தலையை ஒரு செய்யுள்‌ 
உறுப்பாகவே கெொண்டிருக்கின்‌ றனர்‌; இரண்டு சீர்கள்‌ தம்முன்‌ 
இளைத்து (கட்டுப்பட்டு) வருதல்‌ என்று அதற்கு உரையும்‌ 
கண்டனர்‌, 


ஆனரல்‌ தொல்கரப்பியரேர, தனையைத்‌ தனிஉறுப்பா 


கக்‌ கொள்ளவில்லை. அடியிள்கண்‌ வரும்‌ ஓர்‌ உட்பிரிவாகவே 
கொண்டு நூற்பா யாத்தனர்‌... 


“நாற்சீர்‌ கொண்டது அடிஎனப்‌ படுமே 
அடியுள்‌ எனவே தனையெொடு தொடையே 
அடியிறந்து வருதல்‌ இல்லென மொழிப” 


ஈ யாப்பும்‌ தலையும்‌: யாப்பு என்றால்‌ கட்டு என்று 
பொருள்‌. தனை என்‌ றாலும்‌ கட்டு ஏன்றே பொருள்‌. 


இவற்றுள்‌ யாப்பினைச்‌ செய்யுள்‌ உறுப்பாக்‌ச்‌ இறப்புச்‌ 
செய்த தொல்காப்பியர்‌, தனையினைத்‌ தன்விவைத்தது ஏன்‌ 
ட்ப க படவ ட விபத்தை த ப்தி ட்‌ படாம பக தகு 


1) தொல்‌. பொருளியல்‌ - 239 
2) தொல்்‌-செய்யுளியல்‌ 37,3233 


208 


என்பது முந்திய உரையாரிமியர்கள்‌ பலருக்கும்‌ ஒரு வினாவாகவே 
உள்ளது. 


தொல்காப்பியத்தை வெறும்‌ மொழிஇலக்கணமாக மட்டும்‌ 
கொள்ளாமல்‌, சைவரித்தாந்தச்‌ செந்நெறி சாற்றும்‌ ஒரு 
பேரின்ப நூலாகக்‌ கொண்டால்‌, ஆசிரியரது ஆழ்ந்த உட்‌ 
இடையை ஒருவாறு அணு? நிற்பவர்களாவோம்‌, 


உடலும்‌ உயிரும்‌ ஒருங்கிணைந்தது தான்‌ இந்த ௨லசு 
வாழ்வு. இஃது ஒரு நிலையற்ற வாழ்வு என்பது தெளிவான 
உண்மை. இதற்கும்‌ மேலாக உயர்ந்த வாழ்வு ஒன்று உண்டு; 
அஃது இறைவனும்‌ உயிரும்‌ “பாலது ஆணையா லே! ஒன்றி 
நிற்றலாகும்‌. 

உடம்பு என்பது சில அண்டுகளில்‌ அழிந்து விடுவது. 
அனால்‌ கூயிரின்தன்மை அவ்வாறன்று. ்‌ 


மிலையரன மொருல்கள்‌--மூன்று: இறைவனைப்போன்றே 
அடியும்‌ அந்தமும்‌ இல்லாதன உயிர்களும்‌ தளைகளும்‌ என்பது 
சைவரித்தாந்தம்‌. “படுயினைய்போல்‌ பசுபாசம்‌ ௮நாதி' என்‌ 
பார்‌ இருமூலர்‌£. 


இவ்வாறாக, இறை உயிர்‌ தனை என்ற மூன்று பொருள்‌ 
களும்‌ எக்காலத்தும்‌ நிலையாக உள்ள அழியாப்‌ பொருள்கள்‌. 


இறை: என்பது ஒன்றே; அதுவே பர9வம்‌ என்ற 
பேரின்பப்‌ பொருள்‌. 


உயிர்கள்‌ எண்ணற்றன; இற்றறிவும்‌ றுசெயலும்‌ உடையன 
அறிவிக்க அறிவன; சார்ந்த யொருவின்‌ வண்ணமாவன. 


தளைகள்‌: மூன்று. அவை: ஆணவம்‌, கன்மம்‌, மாமை 
என்பன... இறைமைப்‌ பேரின்பத்‌இிற்குச்‌ செல்லவொட்டாமல்‌ 
உயிரினத்தை வலிதே கட்டி, அவற்றின்‌ இஉல்பான சிற்றறிவு 
சிறுசெயல்‌ இறு விருப்பங்களையும்‌ மூடக்‌ நிற்பன. இம்‌ 

4) தொல்‌... கனவில்‌. 

2) இகுமூலச்‌ திருமந்திரம்‌ 


209 


மூன்றும்‌ தளையின்‌ ஒருவகை எனலாம்‌. இவையேயன்றி 
மேலும்‌ இரண்டு தளைகள்‌ உள்ளன அவை ஆதிசத்தியும்‌, 
மாயேயமும்‌, இவற்றை இரண்டாவது வகை எனலாம்‌. 


சீவசத்தியின்‌ முதல்‌ வெளிப்பாடாகிய ஆதிசத்தியும்‌, (சிவ 
ஆணைப்படி) சிவசத்தியால்‌ மாயையிலிருந்து நம்‌ பொருட்டு 
உருவாக்கித்‌ தரப்‌ பெற்ற (உடல்‌ உட்கருவி, உலகம்‌, நுகர்ச்சி 
என்ற நாற்‌ கூறுடைய) மாயேயமும்‌ தளைகளாகவே சேர்த்து 
எண்ணப்‌ படுவது மரபு. 


என்னை எனில்‌, செய்தவனே அனுபவித்தாலன்றித்‌ 
தொலையாத வினைகளை, செய்த அவனவனுக்கு, உரிய 
காலத்தில்‌ உரிய அளவில்‌ உரிய முறையில்‌ ஊட்டு விப்பவள்‌ 
அதிசத்தி. அவ்வாறு அவள்‌ ஊட்டுவதற்குக்‌ கருவியாகத்‌ துணை 
நிற்பது மாயேயம்‌. எனவே அவையும்‌ ஓரளவு வலிமையாகவும்‌ 
மறைந்திருந்தும்‌ உயிர்களைத்‌ தளையிடுகின்‌ றன. 


இவ்விருவகைத்‌ தளைகளுக்கும்‌ வேறுபாடு உண்டு. ஒரு 
மனிதனது உடைமைகளைக்‌ கவர்வதற்சாகக்‌ கொள்ளையர்‌ 
அவனைக்‌ கட்டிப்போடுவதைப்‌ போன்றது முதல்வகை. 


அம்மனிதனது பிணியை நீக்க முற்படும்‌ மருத்துவன்‌ 
குட்டியைக்‌ கத்தியினால்‌ அறுத்தும்‌, தீயினால்‌ சுட்டும்‌ பிறவாறும்‌ 
வைத்தியம்‌ செய்வதற்காக அவனைக்‌ கட்டும்‌ கட்டினைப்‌ 
போன்றது இரண்டாவது வகை, 


துன்பத்தைக்‌ கொணர்வது முதல்வகைக்‌ கட்டு, அது தளை 
எனப்படும்‌. 


நிலையான பேரின்பத்‌ இற்கு ஆற்றுப்படுத்துவது இரண்டா 
வது வகைக்‌ கட்டு, அஃது யாப்பு எனப்படும்‌. 


யாப்பு என்றாலும்‌ தளை என்றாலும்‌ 
பொருள்‌; ஆயினும்‌ யாப்பு என்பது உயிரை 
பேரின்பத்தில்‌ இணைக்கத்‌ துணைநிற்றைது; 
உயிரை ஆணவாதி மலபந்தங்களில்‌ அழுத்தி, 
அகரமுடியாதவாறு அளப்பரிய துன்பங்களில்‌ இ 


கட்டு என்பதே 
ஆண்டவனோடு 
தளை என்பதோ 
இறை இன்பத்தை 
றைப்படுத்துறெது. 


210 


எனவே யாப்பு சிறந்து ஒங்கி நிற்கிறது, ஆதலால்‌ தொல்‌ 
காப்பியம்‌ செய்யுள்‌ உறுப்புக்கள்‌ முப்பத்து நான்கில்‌ ஒன்றாக 
யாப்பினைக்‌ கொண்டார்‌; தளையினை அவ்வாறு ஓர்‌ உறுப்பாகக்‌ 
கொள்ளாது ஒதுக்கினார்‌. 


கணை யற்றியா குறிப்பு எதற்காக? 

ஆயினும்‌ கள்ளத்தச்கதாகய தளையை முற்றிலுமாக 
ஒதுக்காமல்‌, ஏன்‌ சில நூற்பாக்களில்‌ குறிப்பிடுகிறார்‌ என்ற 
துனண வினா ஒன்றும்‌ எழுகிறதன்றோ? 


வினைப்பயனை ஆன்மா அனுபவித்தாலன்றித்‌ தொலையாது. 
ஆதலால்‌ ஆணவமலம்‌ ஓரளவு ஒடுங்க, ஆன்மா 9ீவன்முத்த 
நிலைக்கு உயர்ந்து, ஆண்டவனோடு பேரின்பக்‌ கூட்டத்தில்‌ தலைப்‌ 
படினும்‌, வினைப்பயனாகிய இன்பதுன்பங்கள்‌ இருந்து கொண்டே 
இருக்கும்‌. அத்தகைய “வினைஎச்சம்‌' நீங்குறெவரை அஃது 
உடம்போடு வாழ்ந்து, எஞ்சிய வினையை நுகர வேண்டும்‌ 
என்பது நியதி, பிறப்பு இறப்புச்‌ சுழற்சியிலிருந்து முழுமையாக 
விடுபடுகிறவரை, மூவகை மலபந்தங்களும்‌ ஒரோ ஒன்றேனும்‌ 
உயிரைத்‌ தளைத்து நிற்பதால்‌, தளையின்‌ இயல்புகளை ஆன்மா 
அறிய வேண்டிது இன்றியமை தாகிறது. எனவே, தளையினைப்‌ 
பற்றியும்‌ சல நூற்பாக்களில்‌ ஆரியச்‌ சுட்டி உணர்த்த 
வேண்டிய கட்டாயம்‌ ஏற்பட்டது எனலாம்‌. 

தளைகளும்‌, தலைவனாகிய அவபெருமானது இரு அடியில்‌ 
தான்‌ தஞ்சம்‌ புகுந்து கடக்கின்றன. தில்லைக்‌ கூத்தனின்‌ 
ஊன்றிய இரா அடிக்‌ 8ழே, மும்மலங்களும்‌ முயலகன்‌ என்ற பெய 
ரொடு முடங்கிக்‌ கடக்கக்‌ காணுகிறோம்‌. அவை அறிவற்ற சட 
மாதலால்‌, தாமாக இயங்க முடியாது. அவற்றை இயக்குபவனும்‌ 
இறைவனே. எனவே தொல்காப்பியர்‌ 


**அடியுள்ளனவே தளையொடு தொடையே 
அடியிறந்து வருதல்‌ இல்லென மொழிப: 3 


எனச்‌ சிவபெருமான்‌ இருஅடியில்‌ தளைகளின்‌ இயக்க ஒடுக்கங்‌ 
களை, இயம்புறார்‌ எனலாம்‌. 


1) தொல்‌ செய்யுளியல்‌, 101 


211 


நால்வகைப்‌ யாக்கண்‌ 


இனிச்‌, சிவபெருமானது திருவடியையே குறிக்கோளாகக்‌ 
கொண்ட (உயரிய உலகவாழ்வு என்னும்‌) யாப்பின்கண்‌ எழு 
கின்ற நால்வகைப்‌ பாக்களின்‌ தோற்றம்‌, மூறைவைப்பு, பயன்‌ 
முதலியன பற்றிச்‌ சிந்திப்போம்‌. 


“அசிரியர்‌ வஞ்சி வெண்பாக்‌ கலிஎன 
நால்‌இயற்று என்ப பாவகை விரியே'' 


எனத்‌ தொல்லாசிரியர்‌, பாக்களை நால்வகையாகக்‌ குறிப்பிடு 
கிறார்‌: அவற்றுள்‌, முதற்கண்‌, ஆசிரியம்‌ என்ற அகவற்பா 
பற்றிக்‌ காண்போம்‌. 
ன. அகவற்பா 

உடலினுள்‌ இருக்கிறது, உயிர்‌. கடந்த நிலையி லுள்ள 
கடவுளை அஃது அகவீ அகவி அழைக்கிறது. 


தன்‌ அசத்துள்‌ வந்து அருள்புரியுமாறு வேண்டுதலே அகவுதல்‌ 
எனப்படும்‌. 

முருகன்‌ என்ற குழந்தையை விழுங்கி அகப்படுத்துதற்காகச்‌ 
சூரபதுமனாகிய மயில்‌ ஆணவத்தோடு அகவி ஆர்ப்பரித்தது. 
ஆனால்‌ அதுவே, முருகன்‌ திருவருளால்‌, அவனது திருவடிக்குன்‌ 
ஊர்தியாக அகப்பட்டு ஆணவம்‌ ஓடுங்கித்‌ தெய்வீக ஒளிபெற்று 
இன்றும்‌ ௮கவிக்‌ கொண்டிருக்கிறது. 


இவ்வாறு இருளகற்றி ஓளியூட்டும்‌ தன்மை ஆசிரியம்‌ எனப்‌ 
ஈடும்‌. எனவே முருகப்பெருமானை ஞானகுரு என்றும்‌ ஞான 
தேசிகன்‌ என்றும்‌ அருணகிரியார்‌ அகம்குவிந்து விளித்துரைப்பார்‌.. 


அதேபோல, மல இருளின்‌ கொடுமையையும்‌, சிவபரத்தின்‌ 
அருளாற்றலையும்‌ சிந்திக்கிறது உயிர்‌; தன்‌ அகத்தே ஆசிரிய 
னாகத்‌ தோன்றி உய்விக்குமாறு இறைவனை வேண்டுகிறது. 


இறைமை உணர்வுடைய அந்த நிலையில்‌ அவ்வுயிரின்‌ ஆன்‌ 
மீக எழுச்சி, அகவற்பாவாக, ஆசிரியப்பாவாக வெளிப்படுகிறது. 


தொல்‌, செய்யுள்‌ ஃ-.101 


212 


அகவ(ல்‌) என்பது ஆசிரியம்மே 1/என்பது தொல்காப்பியம்‌ 
அவ்வாறு உயிரின்‌ நுண்ணிய அகவல்‌ஒலி வெளிப்படுவதற்குச்‌ . 
சிவபெருமானது படைப்பு ஆற்றலா கிய கலைமகளே உறுதுணை 
புரிகிறாள்‌. உயிருக்கு அமைந்த உடலின்‌ உதரவிதானத்தில்‌ 
வீற்றிருற்து, 72000 நாடிநரம்புகளா லான பேரியாழை (மைய நரம்பு 
மண்டலத்தை) இயக்கி, உயிரின்‌ அகவல்‌ குறிப்பைத்‌ தெரிவிக்‌ 
கிறாள்‌. 


இத்தகைய அகவல்‌, இருபாலும்‌ நிகழலாம்‌. உயிரீ எவ்வாறு 
இறைவனை அகவி அழைக்கறதோ, அதே போன்று, இறைவனும்‌ 
பருவமெய்திய உயிர்களைத்‌ தம்பால்‌ அசுவி அழைப்பது இயல்பே 


ருப்பெருந்துறையில்‌ சிவபெருமான்‌ திருவாதவூரரை 
அகவி அழைத்ததும்‌, திருவாதவூரர்‌ சிவபெருமானது '8ர்த்தி' 
யைப்‌ 'போற்றி” அகவி நின்றதும்‌ வரலாற்று நிகழ்ச்சிகள்‌. 

இறைவனது அகவலை நாடிநரம்புகளின்‌ வழியாக உயிருக்கு 
உணர்த்துபவளும்‌ கலைமகளே. 


அடுத்து, வெண்பா உருவாகும்‌ சூழல்‌ பற்றிச்‌ சந்திப்போம்‌. 
உ. வெண்யா 


உயிர்களரீகிய நாம்‌ ஒவ்வொருவரும்‌ ஊழ்வினை வயத்தால்‌ 
உடம்பினைப்‌ பெற்றோம்‌. சிவபெருமானது விருப்பத்தையே 
ஆணையாக ஏற்ற அருட்சத்தி, மறைப்பு ஆற்றலாய்‌ ஆதிசத்தி 
என்ற பெயரொடு, நம்‌ ஒவ்வொருவரது சிறு மூளைப்‌ பகுதியி 
லும்‌ நின்று, நமது ஊழ்வினை நுகர்ச்சிக்கு ஏற்ப நம்மைக்‌ 8ழ்‌ 
நோக்கச்‌ செலுத்திக்‌ கொண்டிருக்கிறாள்‌. 


கால அடைவிலே, உயீருக்கு உலக அவலங்களில்‌ உவர்ப்பு 
எற்பறது. நல்வினை தீவினை இரண்டையுமே ஒப்பநோக்கி 
உவர்த்து ஒதுக்குகிறது. அப்போது உய்வு வேண்டித்‌ தவநெறியில்‌ 
தலைப்படுறெது. 
3. தொல்‌. செய்யுளியல்‌, 77 


8, திருவாதவூரர்‌ இயற்றிய திருவாககத்தின்‌ முதல்‌ நான்குபாக்களும்‌ அகவல்‌ 
யாக்களே 


213 


அனாதியே அதனைப்‌ பிணித்திருந்த ஆணவழலம்‌ சிறிது 
சிறிதாக ஒடுங்குகிறது. அப்போது மாயையாகிய உலஃப்‌ பற்றும்‌ 
மறைய, மெய்ஞ்ஞான ஒளி ஓரளவு அதற்குப்‌ புலனாகிறது. 


அத்தகைய பருவ வளர்ச்சியுற்ற ஆன்மாவுக்கு அருள்‌ 
பாலிக்கச்‌ சிவபெருமான்‌ இருவுளம்‌ கெொள்ளுறார்‌. அவரது 
அருட்சத்தி திருவருட்கருணையை அவ்‌ ஆன்மா மீது அகுள்மழை 
வெள்ளமாகப்‌ பொழிதிறான்‌. 


ஆன்ம அறிவின்‌ இத்தகு படிமுறை வளர்ச்சியை இருவினை 
ஒப்பு, மலபரிபாகம்‌, சத்திநிபாதம்‌ எனச்‌ சைவ சாத்திரங்கள்‌ 
இறப்பித்துக்‌ கூறும்‌ 

இது தொடர்பாக சில இலக்கியச்‌ சான்றுகளையும்‌ 
அறிவியல்‌ கருத்துக்களையும்‌, தத்துவக்‌ குறிப்புக்களையும்‌ 
இணைத்துச்‌ சிந்தித்தல்‌ பயனுடைத்தாகும்‌. ஸர 

*'முன்னிக்‌ கடலைச்‌ சுருக்க... ”” எனத்‌ தொடங்கும்‌ திருவெம்‌ 
பாவைப்‌? பாடலில்‌, மாணிக்கவாசகர்‌, 

“முன்னி அவன்‌ நமக்கு முன்கரக்கும்‌ இன்னருளே 
என்னப்‌ பொழியாய்‌ மழை ஏலேலோர்‌ எம்பாவாய்‌”” என 
இறைவியின்‌ சருணைமழையை ஏற்றி மெக்‌ காணுகிறோம்‌. 
சைவ சித்தாந்த சாத்திரநூல்கள்‌ பதினான்‌௪னுள்‌ எட்டினை 
இயற்றியருனிய கொற்றவன்குடி (இன்றைய அண்ணாமலைப்‌ 
பல்கலைக்கழக வளாகம்‌) உமாபதி சிவனார்‌, நெஞ்சுவிடு தூது 
என்னும்‌ தமது ஞான நூலில்‌ இறைவனது தசாங்கங்களுள்‌* 
ஆற்றின்‌ சிறப்பைப்‌ போற்றுவது ஆழ்ந்த உட்குறிப்புகளை 
உடையதாகும்‌. அப்பாடற்‌ பகுதியின்‌ திரண்ட சருத்தை ஈண்டு 
நோக்குவோம்‌: 

'இவபெருமானது அறு, அளப்பரிய கருணை என்னும்‌ 
(மீதானம்‌) பெருமலையில்‌ தோன்றி, அறமாகிய (சஹஸ்ர ரம்‌ 
எனும்‌ உச்சித்தலைச்‌) செழுங்கிரியில்‌ விழுந்து, உயிரின்‌ அளவற்ற 
ஊழ்வினைகளைக்‌ களைந்து, ஒங்கார ஒலியுடன்‌ (சிரினுல்‌) 
எங்கும்‌ முழங்கி, மும்மலக்‌ காட்டில்‌ வேர்பறித்துக்‌, கல்விக்கரை 
கடந்து, 


1- இருவெம்பாவை-16 


214 


“ ஐம்புல வேட்கையும்‌, ஐம்பொறிச்‌ செயற்பாடும்‌ அழித்துப்‌ 
பந்தம்‌ எனும்‌ சோலை பறித்து....- 


(அக்கினி மண்டலம்‌, சூரிய மண்டவம்‌, சந்திர மண்டலம்‌ 
என்ற) மூன்று மண்டலத்நுச்‌ சோதியையும்‌ சோதித்து, 


(மூலாதாரம்‌, சுவாதிட்டானம்‌, மணிபூரகம்‌, அனாகதம்‌, 
விசுத்தி, ஆக்ஞை என்ற) ஆறு ஆதாரத்தும்‌ (குண்டலினியாச 
மேனோக்கிச்‌) சென்று, 


விந்து நாதமும்‌ கடந்து, பரவெளி எங்கும்‌ பரந்து விரிந்து, 
பரம்பொருளுக்கே தஞ்சமாயதும்‌, ஆன்ம சிற்றறிவுக்கு அப்பாற்‌ 
பட்டதுமான அந்தமிலா ஆனந்தம்‌ என்பதோர்‌ பேரின்ப 
ஆறாகும்‌”? 

இக்கருத்தினை உட்கொண்டு, தாயுமானவரும்‌? ““அகண்டா 
காரவெ போகம்‌ எனும்‌ பேரின்ப வெள்ளம்‌ பொங்கித்‌ குதும்பிப்‌ 
பூரணமாய்‌ ஏக உருவாய்க்‌ கிடக்குது” ” எனப்பாடு, அதனைப்‌ 
புத்து இன்புறுதற்கு சகத்இலுள்ளோர்‌ அனைவரையும்‌ அறை 
கூலி அழைக்கக்‌ காணுறோம்‌. 


மணிவாசகரும்‌ தம்‌ கோயில்‌ இருப்பதிகத்தில்‌, *இறையெறா 
நீர்போல்‌ இந்தையாய்ப்‌ பாயும்‌ இருப்பெருந்‌ துறையுறை 
இவனே! இறைவனே! நீ என்‌ உடல்‌ இடம்‌ கொண்டாய்‌...3'” என 
இசைப்பது சத்திநிபாதக்‌ கருத்தினை அரண்‌ செய்வதாகும்‌. 


இது தொடர்பான உடலியல்‌ குறிட்புகனை இணைத்துக்‌ 
ஒந்‌இப்பது, இற்றைநாள்‌ அறிவியல்‌ நோக்கனர்க்கு மனத்தெனிவை 
உண்டாக்கும்‌. மூளைநீர்‌ (Cerebro Spinal Fluild — CSF) 
என்பது நம்‌ தலையினுள்‌ மூளைப்பகுதியை முழுவதுமாகச்‌ 
சூழ்ந்து பரந்து கிடக்கிறது. அது, பின்‌ தலையில்‌ பிடரியினுள்‌ 
அமைத்‌இருக்கும்‌ (01000௦ என்ற) அமுத ஏரியில்‌ தேங்கி தின்று 
அங்‌இருந்து முதுகுத்தண்டினை (5010௨1 Cord) மூழுக்காட்டுகிற௮- 
பெருமூளையின்‌ மடிப்புகளுள்‌ நிறைந்து தின்று, அறிவு 
மேம்‌ பாட்டுக்குத்‌ துணைபு]க றத. 


4 நெஞ்சு விடு தூது - உமாபதி சிவனார்‌ 


2. தாயுமானவர்‌ பாடல்‌ 39 : 3 
3. இத்வாசகம்‌ - 8:22:5 


215 


அனைவர்க்கும்‌ உடல்‌ அமைப்பால்‌ இஃது ஒரே மாதிரி 
யாகவே இருந்த பேரதிலும்‌, உஙயர்பக்குவ ஆன்மாக்களுக்கு 
இதன்‌ ஆற்றலும்‌ தொழிற்பாடும்‌ சறந்தோங்கி திழ்கின்றன 
என்பது அனுபவ உண்மை. 


இறையியல்‌: ப8ரதனின்‌ கடுந்தவப்‌ பயனால்‌ ஆகாயகங்கை 
பரத கங்கையாகி நிலஉலஇிற்குப்‌ பயன்தர வந்தது போல்‌, 
மூளையின்‌ மேற்பரப்பில்‌ பெருமளவில்‌ ஓடி, முதுகுத்‌ தண்டின்‌ 
வழி மூலாதாரத்தை அடைந்து சிறுமைப்‌ பண்புகளில்‌ வீணாகக்‌ 
கொண்டிருந்த அமுதநீர்‌, 


உயர்பக்குவ ஆன்மர இவமூலமந்திரதிதை (மூதிதிபஞ்சாக்‌ 
கரத்தை) முறைப்படி இயானித்தலால்‌, முன்னர்‌ அம்பலாய்க்‌ 
கூம்பிக்‌ இடந்த மூளைப்பகுதி, அயிரம்‌ இதழ்த்‌ தரமரையாய்‌ 
அலர்ந்து நிற்க, அதன்‌ இடைப்பட்ட மடிப்புசகனிலெல்லாம்‌ (C5F) 
பரவி நின்று பெருமூனைக்கும்‌, இஹறைமைச்‌ இத்தனைக்கும்‌ 
வலுஷட்டுகிறது. 


சிவஞானத்தின்‌ நிறம்‌ வெண்மை 

தரய்மையின்‌ நிறம்‌ வெண்மை 
எனவே மலம்‌ நீங்கத்‌. தரய்மையுற்றுச்‌ வெஞானத்தில்‌ தலைப்‌ 
படுகிற ஆன்மரவுக்குச்‌ வெசத்தி பொழியும்‌ அருள்‌ மழையும்‌ 
தூய வெண்மையதா றது, 


ஆகவே, சிவசத்தியின்‌ அருன்‌ வெள்ளத்தில்‌ மூழ்கத்‌ இளைக்கும்‌ 
தூய ஆன்மா அப்பொழுது வெளிப்படுத்தும்‌ இனிய பக்‌ 
வெண்பா ஆகும்‌. 


*அகவல்‌ என்பது ஆசிறி யம்மே, 
அஃ(து)ஆன்பறு) என்ப வெண்பா யாப்பே?3 


வானிலிருந்து கீழ்நோக்கிச்‌ செங்குத்தாக (72711021) விழுவது 
மழை நீர்‌. அதே போன்று மீதானப்‌ பெருவெவியிலிருந்து சத்தி 
தியாதமாகப்‌ யொழீறெது, அதிநுண்ணிய அமுததாரை. அதுவே 
வெண்பாவின்‌ தோற்றுவாய்‌. 


4. தொல்‌ செய்யுவியல்‌ ஃ 77,78 


216 


இவ்வாறு மேலிருந்து மே மூலாதாரம்‌ நோக்கி வீழ்ந்த 
விந்துசத்‌இ, எவ்வாறு ருண்டலினியாகக்‌ 8ழிருந்து மேல்நோக்கிச்‌ 
கலித்துக்‌ கலித்து ஏறுகிறது என்பதைக்‌ காண்போம்‌. 


ஸை. கூவிய்பபார 


துள்ளல்‌ என்பது, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில்‌ பல 
நேரங்களில்‌ பலவாறாக நிகழ்கிறது. 


மாடிப்படிகளில்‌ ஏறும்போது கால்களை மாறி மாறித்‌ 
தூக்கி வைத்து ஏறுறோம்‌. அப்போது கால்களிலும்‌ உடம்பிலும்‌ 
உள்ள நாடி நரம்புகளில்‌ ஓர்‌ எழுச்சி ஏற்படுகிறது. அதனைத்‌ 
துள்ளல்‌ எனக்‌ கூறுவர்‌, அஃது எளிதில்‌ பிறர்‌ கண்ணுக்குப்‌ 
புலனாெ புற நிகழ்ச்சியாகும்‌. 


ஆனால்‌, பிறருக்குப்‌ புலனாகாமல்‌ நம்‌ அகத்துள்‌ நிகழும்‌ 
மற்றொரு வகைத்‌ துள்ளலும்‌ உண்டு, அதனை உள்ளக்‌ தளர்ச்சி 
என்பர்‌. நம்‌ மனத்துக்கு இன்பம்‌ தரத்‌ தக்கனவற்றைக்‌ 
கண்‌ முதலிய அறிவுக்‌ கருவிகளால்‌ நுகரும்போது ஏற்படுறெ 
மன எழுச்சியே அது. 


வீணையின்‌ நரம்புகளை மீட்டுதல்‌ போன்று, நம்‌ உடலி 
னுள்ள ஐந்து அறிவுக்‌ கருவிகளும்‌ நாடி நரம்புகளில்‌ எழுச்சியை 
ஏற்படுத்துவதால்‌ செயற்கருவிகள்‌ துள்ளிக்‌ குதித்து, நம்‌ உள்ளத்‌ 
இன்‌ ஆழத்தில்‌ எழுந்த இன்பத்தைப்‌ பிறர்‌ அறியுமாறு வெளிப்‌, 
படுத்தன்றன. இதனை மெய்ப்பாடு என மொழிவர்‌, 
அறிஞர்‌. 


இத்தகைய துள்ளலுக்கு ஏதுவான நுகர்‌ பொருள்களும்‌ பல 
வாறாக வேறுபட்டுக்‌ கடக்கின்றன 


சிறுவன்‌ இனிப்புப்‌ பொருளைச்‌ சுவைத்து மஇூழ்கிறான்‌; 
மெய்யடியார்‌ வொநுபவத்தை நுகர்ந்து இன்புறுகிறார்‌. இன்பம்‌ 
என்பது பெயரளவில்‌ ஒன்றுதான்‌ என்றாலும்‌, இவ்விரு 
இன்பத்திற்கும்‌ தரத்தால்‌ அளப்பரிய வேறுபாடு உண்டு 
அன்றோ? 


217 


பலகாலம்‌ தவம்செய்து சத்திநிபாதம்‌ என்ற இறையருளைப்‌ 
பெறுகிறது, ஆன்மா. அவ்வாறு இறையருள்‌ பதிந்த; (௪த்திறி 
பாதம்‌ பெற்ற), ஆன்மா பேருவகை எய்துதிறது, அதுகாறும்‌ 
உடலின்‌ கீழ்நிலை ஆதாரங்களிலேயே அலைந்து திரிந்த 
அவ்வான்மா இப்போது உடலின்‌ மேனிலை ஆதாரங்களிலும்‌ 
போக்குவரத்துப்‌ புரிகிற ஆற்றலைப்‌ பெறுகிறது. இதனைக்‌ 
குண்டலினி ஆற்றலின்‌ இயக்கம்‌ என்பர்‌, 


.... இறை அருள்‌ பதித்த இன்பத்தால்‌ அந்த ஆன்மா , உள்ளம்‌ 
துள்ளுகிறது. மூலாதாரம்‌ முதல்‌ முகுளம்‌ வரையுள்ள முதுகுத்‌ 
தண்டு என்ற ஏணியின்‌ ஐந்து ஆதாரப்படிகளையும்‌ அது 
கலித்துக்‌ கலித்து ஏறுகிறது. 


சுழுமுனையில்‌ குண்டலினி ஆற்றல்‌ ஏற்றுறெ இன்பம்‌ 
அன்றோ அது? அதனை அளவிடவும்‌ முடியுமோ? 


இவ்வாறு ஆதாரயோகத்தில்‌ ஆன்மா 'ஒன்றிய: மனத்துடன்‌' 
இயைந்து நிற்க, -அதன்‌ துள்ளும்‌ உள்ளத்தின்‌ இன்ப வேசுத்தில்‌ 
இறைஅருளும்‌ துணைநிற்க, அவ்வான்மா இசைக்கிற்‌ செய்யுளும்‌ 
துள்ளல்‌ ஓசையில்‌, க்லிப்பாவாக டுவளிப்படுகிறது. 


“துள்ளல்‌ ஓசை கலிஎன மொழிப 3 


என்பது தொல்காப்பியம்‌. 

இதன்‌ மூலம்‌, பண்டைய தமிழகத்தில்‌ சிவயோக நெறியில்‌ 
திளைத்த சீர்மை மிக்கோர்‌ நிறைந்திருந்தனர்‌ எனவும்‌, -அவர்‌ 
களுடைய உள்ளத்தைச்‌ சிவபரத்தின்‌ அளப்பரிய கருணை ஆட்‌ 
கொண்டிருந்தது என்வும்‌, அதன்‌ விளைவு. பேரின்பத்துள்ளல்‌ 
எனவும்‌, அதனால்‌, சங்க கர்லத்‌ தமிழ்ச்‌ சான்றோரில்‌ பலர்‌, 
கலிப்பா இயற்றிய பெருமைக்குள்ளானார்கள்‌ எனவும்‌ 
கொள்ளுதல்‌ பொருந்தும்‌. ்‌ 


அடுத்து, வஞ்சிப்பா எழுகிற வழிமுறைகளைச்‌ சந்திப்போம்‌. 


218 


*) வஞ்சிப்பா: 


மனம்‌ ஓன்றிய நெடுந்தவத்தால்‌ உயிருக்குச்‌ சிவஞானம்‌ 
சித்திக்கதது. மூன்னர்க்‌ 8ழ்நிலை ஆதாரங்களில்‌ கலித்துக்‌ 
கலித்து ஏறிய ஆன்மா, மெலும்‌ பக்குவம்‌ அடைந்து கழுத்துப்‌ 
பகுதியிலுள்ள விசுத்தி என்ற ஐந்தாவது ஆதாரத்திற்கு 
வருகிறது. 


அர்கு அதுகாறும்‌ மறைப்பு ஆற்றலாயிகுந்து ஆன்மாவுக்கு 
ஊழ்வினைப்‌ பாலை ஊட்டி உலகமுகமாகள்‌ ழ்நோக்கிச்‌ 
செலுத்திக்‌ கொண்டிருந்த ஆதிசத்தி, 

இப்போது அங்கிருந்து புருவநடுவை நோச்கிப்‌ பழிதீர்‌ 
செல்வமாகிய! பேரின்பத்‌ தானத்திற்குச்‌ (Pitயitary) ஆன்மாவை 
செலுத்துகிறொள்‌. அப்போது மூன்றாம்‌ தாளத்திற்குக்‌ கழே 
ஆன்மா ஊர்ந்து செல்லுகிறது. எனவே, ஆன்மாவுக்கு 
அஃது ஒரு படுக்கைநெறி (17071200421) யிலான . இன்பப்‌ பயண 
மாகும்‌, 


ஆணைத்தானமாயெ பிட்யூட்டரியில்தான்‌ ஆண்டவன்‌ 
ஆன்மா பேரின்பக்‌ கூட்டம்‌ நிகமுறெது. 

தலைவன்‌ அளப்பரிய ஆற்றலும்‌ முற்றுணர்வும்‌ உடைய 
யிக்கோன்‌' (சளவியல்‌_—2). அவனைக்‌ காணுதற்குச்‌ செல்லுகிற 
ஆன்மாவோ “இழவோன்‌ அறியா (மிகச்சிறு) அறிவினள்‌?, 
தூங்கல்‌ ஏண்‌? 


ஆன்மா மூலதாரத்திலிருந்து விசுத்வரை நெடுந்தூரம்‌ 
துள்ளித்‌ அள்ளிச்‌ செங்குத்தாக மேல்நோக்கி (Vertical)ஏறிரதனால்‌ 
விளைந்த களைப்பினாலும்‌, புருவதடுவைநோக்கிய படுக்கை 
யான (1407120048) அருட்‌ பயணத்தாலும்‌, மூன்றாம்‌ 
நாளத்திற்குக்‌ 8மே குறுகலான ஒருசுரவழிச்‌ செலவினாலும 
மிகப்பெரிய ஒருவரை அணுக அணுக ஏற்படுகிற 
இயல்பானதோர்‌ அச்சம்‌ கலந்த பணிவினாலும்‌, இன்பச்‌ 
கூட்டத்திற்குச்‌ செல்லும்‌ ஒரு தலைவியின்‌ மருட்கையர்‌ லும்‌ 
இன்ன பிறவற்றாலும்‌ விளையும்‌ மெய்ப்பாடே, வஞ்சிக்கொடி 
ளு, சைக்‌ 


1: பழிதீர்செல்வம்‌ - செய்யுளியல்‌ 106 


2. களவியல்‌ ஃ 37 


219 


போன்று ஆன்மா மெதுவாக ஊர்ந்து செல்லுதற்குக்‌ 
காரணம்‌ ஆயிற்று, அத்தகைய உணர்வுடன்‌ முன்‌ வேறும்‌ ஆன்மாவி 
லிருந்து வெளிப்படுகிற இசை, ஒரு தூங்கல்‌ ஒனசயாக 
அமைந்த வஞ்சிப்பா ஆகும்‌. 


சிவஞானத்தில்‌ தலைப்பட்ட உயர்திலை ஆன்மாக்களின்‌ 
உள்ள எழுச்சியை உணர்த்தும்‌ பா, வஞ்சிப்பா. இதனைத்‌ 


தூங்க(ல்‌) ஓசை வஞ்ச ஆகும்‌'! 
என்ற நூற்பாமூலம்‌ தொல்காப்பியர்‌ அறிவுறுத்துறொர்‌, 
ஏ) நான்கும்‌ இரண்டில்‌ இயலும்‌ ஆறு: 
இங்ஙனம்‌ தோன்றிய தான்குவகைப்‌ பாக்களுள்‌ ஆசிரியம்‌ 
வஞ்சி என்ற இரண்டும்‌ ஒரு நடையுடையன என்றும்‌, வெண்பா 
கலிப்பா என்ற இரண்டும்‌ ஒரு நடை உடையன என்றும்‌ 
தொல்காப்பியர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை 
வெண்பா நடைத்தே கலிஎன மொழிப? 


என்பதால்‌ தொல்காப்பியருக்கும்‌ முத்திய பழம்பெருத்‌ தமிழ 
கத்திலேயே, இம்‌ மரபு உணரப்பட்டிருப்பதை அதியலாம்‌. 


எவ்வாறு நான்கு இரண்டினுள்‌ இயலும்‌ என்பதைத்‌ தத்தவ 
நோக்கிலும்‌, அறிவியல்‌ அடிப்படையிலும்‌ சிந்திப்போம்‌: 


ஆன்மாவின்‌ மாசினை அறுத்துத்‌ தேசினைப்‌ பெருக்கத்‌ 
திருவுளம்‌ கொள்ளும்‌ சிவபெருமான்‌, ஆசரியனாய்‌ வந்து சவ 
மூலமந்திரத்தைச்‌ செவியினுள்‌ அகவுகறார்‌. அம்மந்திர அகவல்‌ 
செவியினுள்‌ படுக்கையாக ஊர்ந்து. அறிவுத்‌ தானமாயெ 
பெருமூளையில்‌ தைக்கிறது. தாயின்‌ வாய்‌ அசைவு கண்டு பேச 
மூயலும்‌ மழலையைப்போல, ஆண்டவனின்‌ அகவலைக்‌ கேட்கிற 
ஆன்மா, தானும்‌. அசுவுறெது. சிவமூலத்தைச்‌ சிந்திக்கிறது. 
இஃது ஆன்ம அறிவு வளர்ச்சியின்‌ முதல்‌ நிலை. 

1. தொல்‌. செய்யுளியல்‌ - 80 

2] தொல்‌, செய்யுளியல்‌ - 104 


220 


சிவபெருமானது அருளிப்பாட்டின்‌ முதல்‌ தோற்றம்‌ ஆதி 
சத்தி, அவளே தெ௱டக்கறினலையில்‌, ஆன்மாக்களாகிய நமக்கு 
*வழிபடு தெய்வம்‌'! ஆகிறாள்‌, நமக்கு ஊழ்வினைப்பயனாகிய 
பாலை ஊட்டுவதற்காகவும்‌, “பழிதீர்செல்வ'! மாகிய சிவபெரு 
மானது இருவடி இன்பத்தில்‌ சேர்ப்பதற்காகவும்‌, அவள்‌ ராறைந்‌ 
இருந்து தொழிற்படும்‌ இடம்‌ நம்‌ “புறந்தலையில்‌'! சிற்றறிவுத்‌ 
தானமாகிய சிறுமூளை ஆகும்‌. 


ஒன்றில்‌ இரண்டு எனும்‌ தாதான்மிய நிலையில்‌ சிவபெரு 
மானைப்‌ பிரியாது எப்போதும்‌ இணைந்திருப்பவள்‌ . சிவசத்தி, 
அவள்‌ தன்னைப்போன்றே ஆன்மாக்கள்‌ அனைத்தையும்‌ ஆண்ட 
வனுடன்‌ இரண்டில்‌ ஒன்று எனும்‌ அத்துவிதக்‌ கூட்டத்தில்‌ 
இன்டிற்றிருக்கச்‌ செய்கிறாள்‌. 


**தன்னிலைனம மன்னுயிர்கள்‌ சாரத்‌ தரும்‌ சத்தி 
பின்ன(ம்‌) இலான்‌ எங்கள்‌ பிரான்‌''2 
என்பார்‌, உமாபதி சிவம்‌. எனவே பக்குவம்‌ அடைகிற போது! 
ஆன்மா பேரின்பத்தானமாகிய பிட்யூட்டரியை நோக்கிச்‌ 
செலுத்தப்‌ பெறுகிறது. 1 


அவ்வாறு ஆதிசத்தியின்‌ அருளால்‌, சிவபெருமானைக்‌ கூடிப்‌ 
பேரின்பம்‌ எய்தச்‌ சிரசினுள்‌ ஊர்ந்து செல்லும்‌ ஆன்மா வஞ்சிக்‌ 
கொடி என மெதுவாகப்‌ மூன்றாம்‌ நாளத்தின்‌ £ழ்ப்‌; படுக்கை 
யாக ஊர்ந்து சென்று, பிட்யட்டரி என்ற -ஆணைத்தானத்தை 
அடைகறது. 


ஆன்மாவின்‌ .படிமுறை அறிவு வளர்ச்சியில்‌ இதுதான்கா வது 
நிலை. இவ்விரண்டு நிலைகளிலும்‌ ஒலிப்பயணம்‌:படுக்சையாகவே 
அமைூறது. க 


மேலும்‌, அடக்கமான அகவல்‌ ஓசைக்கும்‌, முளைப்பு 
இல்லாத தூங்கல்‌ ஓசைக்கும்‌, ஓசை அமைப்பால்‌ ௮9௪ 
வேறுபாடு இல்லை. எனவே, தொல்காப்பியர்‌ 
“ஆசிரிய நடைத்தே வஞ்' என மொழிந்தனர்‌. - 

1] தொல்‌, செய்யுலியல்‌ ஃ 106 க 2 

2] திருவருட்பயன்‌, பதிமுது நிலை 2 உமாபதிஎிவ்னார்‌. ' ட 


-221 


- அதேபோன்று, மீதானம்‌ தொடங்கி முதுகுத்தண்டு. வழி 
மேலிருந்து 8ழாகப்‌ பொழியும்‌ சத்திநிபாத வெண்பா ஓசையும்‌ 
திருஅருள்முகப்பட்ட ஆன்மாவின்‌ இன்பத்‌ துள்ளலால்‌ மூலா 
தாரத்திலிருந்து முதுகுத்தண்டு வழிக்‌ 'கலித்துக்‌ கலித்து மேலே 
ஏறும்‌ கலிப்பா ஓசையும்‌. இவை .இரண்டுமே. உயரப்பாங்கில்‌ 
(Vertical) தோன்றிய நடையின, ,எனவே தொல்காப்பியர்‌ 
வெண்பா நடைத்தே கலி' என மொழிந்தனர்‌. 


நால்வகை* சைவ நெறியும்‌ நால்வகைப்‌ பாக்களும்‌: 


இவ்வாறு ஆன்மா, தொண்டு . (சரியை) நெறியிலே 
சிவபெருமானை அகவி அழைத்து, மகன்மை (கிரியை) நெறியிலே 
சிவசத்தியின்‌ தாய வெள்ளிய அருள்மழைப்‌ பொழிவில்‌ 
இளைத்துத்‌, தோழமை (யாக) நெறியிலே 'கலித்துச்‌ கலித்து 
மலே ஏறி, 


அன்பு (ஞான) நெறியிலே, படுக்கையில்‌ தூங்கு" ம்‌ “வஞ்சி! 
தக . இக 


படுக்க என்பது, ஆன்மா சிரசினுள்‌ மூன்றாம்‌ நாளத்திற்குக்‌ 
கழே ஊர்ந்து செல்லுகிற “சுரவுழி :(1101120181) அமைப்பு” 
எனவும்‌, 'பேரின்பப்பாதை' எனவும்‌ இருவகையால்‌. கொள்ளப்‌ 
பெறும்‌. ப த்‌ 


தூங்கல்‌ என்பது அப்பேரின்பத்தானமா கிய (பிட்யூட்டரி 
என்ற) ஆன்ம ஆவுடையாரை . நோக்கிய, ஆன்மாவின்‌ 
பெண்ணியல்புப்‌ பயணம்‌ எனவும்‌ : “துர்வ்கல்‌ ஒசை அமைப்பு" 
எனவும்‌ இருவகைப்‌. பொருள்‌ "பெறும்‌, 


வஞ்சி என்பது *பாவின்‌ வகை” எனவும்‌, "கொடி எனவும்‌, 
தலைவியாகிய “ஆன்மர' எனவும்‌ ,பொருளமைதி பெறும்‌. 


இதிலிருந்து பண்டைய நம்‌ தமிழ்ச்சான்றோர்கள்‌ சைவத்தின்‌ 
தால்வகை இதறிநின்று, செந்தமிழின்‌ நால்வகைப்‌ பாக்களையும்‌ 
எழிலுறப்‌ பாடிச்‌ சைவத்தின்‌. துணைகொண்டு தமிழை வளர்த்த 
சாமையை அறியலாம்‌. யூ 


222 


அவர்கள்‌ காலம்‌, சைவமும்‌ தமிழும்‌ தழைத்து இனி 
தேங்கிய பொற்காலமாயிருந்தது. தமிழன்னை சிவமாகிய 
தந்தையோடு கூடி. இன்புற்றுத்‌ தலை நிமிர்ந்து உலவினாள்‌. 


மீண்டும்‌ அத்தகைய தொரு பொற்காலத்தை, முன்னோர்‌ 
களது மரபுநெறி நின்று சிந்திப்பது, உண்மைத்‌ தமிழனின்‌ 
தலையாய கடமையாகும்‌, 


9. மரபியல்‌ ' 
சைவமும்‌ தமிழும்‌: 


சைவரித்தாந்தத்தின்‌ வினைக்கோட்பாட்டினைப்‌ பண்டைத்‌ 
தமிழ்ச்‌ சான்றோர்கள்‌ செவ்விதே உணர்த்திருந்தனர்‌. 


உயிர்களாகிய நமது அறிவு, சிற்றறிவு என்பதையும்‌, 
அதுவும்‌ முழுமையான விளக்க மின்றி முடங்கிக்‌ கடக்கிறது 
என்பதையும்‌ அவர்கள்‌ சிந்தித்திருக்கிறார்கள்‌. 


முடங்கிய அறிவும்‌, முதிர்ந்த வினையும்‌: நமக்கு உள்ள சிறு 
அளவினதேயாகிய அறிவினையும்‌ முடக்கி, நமது விருப்பத்தைத்‌ 
இசை இருப்பி, நம்மைத்‌ தீய புறச்செயல்சுளில்‌ முடுக்கி 
விடுவது, ஆணவம்‌ என்ற மூல இருள்‌ மலமாகும்‌. 


ஆணவத்தின்‌ வலிய பிடியுள்‌ சிக்கிய நாம்‌, நம்மை அவ்வாறு 
ஒறைப்படுத்தியுள்ள ஆணவத்தையோ, அதன்‌ தய தன்மை 
களையோ சிறிதும்‌ உணர்வதில்லை. ஆணவத்தின்‌ தூண்டுதலால்‌, 
நாம்‌ தன்முனைப்போடு செயல்படுகிறோம்‌. ஒவ்வொரு செயலும்‌ 
நமக்கு வினையாகறது. 


ஒவ்வொகு வினைக்கும்‌ ஈடான பயன்‌ உண்டு என்பதையும்‌, 
அவ்வினைப்‌ பயனை, வினைமுதிர்வுக்‌ காலத்தில்‌, நாமே 
துகர்த்து கழிக்க வேண்டும்‌ என்பதையும்‌, தொடக்கத்தில்‌ 
வினையைச்‌ செய்யும்போது, நாம்‌ சிறிதும்‌ சிந்திப்பதில்லை. 

**தொன்று தொட்ட நெறியினை மயங்காது உரைப்பது 


223 


வாழ்வின்‌ குறிக்கோள்‌: வினைகளை நுசர்ந்து கழித்தலும்‌ 
அறிவு (மெய்ப்பொருள்‌) விளக்கம்‌ பெறுதலுமே தமது இந்த 
மானுட வாழ்வின்‌ குறிக்கோள்‌ என்ற சைவக்‌ கொள்கையில்‌ 
பண்டைய நம்‌ முன்னோர்களுக்கு உள்ளார்ந்த பிடிப்பு, 
இருந்திருக்கிறது. 


ஆ. வினைநீக்கமூம்‌ அறிவு வீனக்கமும்‌: 
தொல்காப்பியரது மரபியல்‌ நூற்பாக்களில்‌ ஒன்று இக்‌ 
கருத்தினைத்‌ கெளிவாக்குகின்றது. 
“வினையின்‌ நீங்கி, விளங்கிய அறிவின்‌ 
முனைவன்‌ கண்டது முதல்நூல்‌ ஆகும்‌?! 
கருத்து: உயிர்குளாகிய நம்மை வினைகளும்‌, அறியாமை 
இருளும்‌ (ஆணவமும்‌) பற்றிக்‌ கொண்டிருப்பதையும்‌, 
அவை நீங்கினால்தான்‌, நாம்‌ கூர்த்த. மதியினையுடைய 


நுண்மாண்‌ நுழை புலத்தினர்‌ ஆவோம்‌- என்பதையும்‌, 


மெய்ப்‌ பொருள்‌ விளக்கத்தால்‌. நாம்‌. அப்பொழுது 
உருவாக்குகிற நூல்‌, முதல்‌ நூல்‌ என உலகத்தவரால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளத்‌ தக்க தகுதியுடையதாக அமையும்‌ என்பதையும்‌, 

தொல்காப்பியரது இந்த நூற்பா உணர்த்தி நிற்கிறது. 


ஐம்ரூகுக்‌ கலப்பு: 

இவ்வாறு, வினை நுகர்ச்சி, பொருள்‌ ஈட்டம்‌ இவற்றிற்‌ 
காகவே ஐந்து பெரும்‌ பூதங்களாலான இந்த உடம்பு, உலசம்‌ 
முதலியன நமக்காகப்‌ படைத்து அருளப்‌ பெற்றன என்பது 
சைவக்‌ கொள்கை. 


அவ்வாறு உடம்பினைப்‌ பெற்ற உயிர்‌, எத்தகைய அறி 
வினையும்‌  உடம்யினையும்‌ . பெற்றிருக்கிகதோ அதற்கேற்ப 


1) தொல்காப்பியம்‌, மற்பியல்‌ - 96 


224 


வினைப்பயன்களை (சுவைகளை) நுகரும்‌; இம்மூன்று நிலை 
களைக்‌ கொண்டு அந்த உயிர்‌ உயர்‌இணையைச்‌ சேர்ந்த கா? 
அல்லது, . உயர்வு அல்லாத (அஃறிணை) தணையைச்‌ 
சேர்ந்ததா? என்பதை நிர்ணயிக்க வேண்டும்‌ எனத்‌ தொல்‌ 
காப்பியர்‌ ஒரு நூற்பா மூலம்‌ அறிவுறுத்துகிறார்‌. 

நிலம்‌ நீர்‌ தவளி விசும்போ(டு) ஐந்தும்‌ 

கலந்த மயக்கம்‌ உலகம்‌ ஆதலின்‌ 

இருஇணை ஐம்பால்‌ இயல்நெறி வழாமைத்‌ 

இரிவில்‌ சொல்லொடு தழா௮ல்‌ வேண்டும்‌! 


ஐம்பூதச்‌ சேர்க்சையாலான இந்த உலகத்தைப்‌ : போன்று 
நமது உடலும்‌ ஐம்பூதங்களால்‌ ஆனதே. 


இவை மாயையின்‌ வெளிப்பாடு என்பதும்‌ நமக்கு -மயக்கத்‌ 
இனையும்‌ தெளிவினையும்‌ விரவிக்‌ கலந்து ஊட்டுதல்‌ மாயையின்‌ 
இயல்பு என்பதும்‌ சைவ சித்தாந்தம்‌. 

நம்மை ஆணவ இருள்‌ கவ்விப்‌ பிளைித்‌ிருக்கிறது. அவ்விருள்‌ 
தேய்ந்து, சிவசூரியச்‌ செங்கதிர்சுளால்‌ அகவாழ்வு ஒளிமயமாக 
வேண்டும்‌. அவ்வாறு நமது உள்ளத்திற்குச்‌ சிவசூரியக்‌ 
கதிர்களால்‌ விடிவு நேரும்‌: வரை, உதவுகிற ிறுவிளக்குப்‌ 
போன்றதே, மாயையினாலான நமது இந்த உடல்‌ உலகம்‌ 
முதலியன, 


உடல்நோய்‌ நம்மைப்‌ பெரிதும்‌ துன்புறுத்தும்‌ போது 
முதல்‌ உதவி' போன்றதோர்‌ ஆறுதல்‌ மருந்தாக ப்ட்‌ 
கொடுப்பது மயக்க மருந்து. 


அதுபோல, மல பந்தத்தனாலான நமது பிறவிப்‌ பெரு 
நோய்க்கு, ஆறுதல்‌ மருந்தாக -- அறிவு விளக்கமாக முதற்கண்‌ 
நமக்கு வைத்தியநாதன்‌ யாத்தருளிய செய்யுளே இந்த்‌ உடல்‌ 
உலகம்‌ முதலிய இடைக்கால நிவாரணங்கள்‌. 


கலக்த மயக்கம்‌: நிலம்‌ முதலிய ஐந்தும்‌ 'கலந்தது என்றும்‌, 
மாயையின்‌ இயல்பான மயக்கமும்‌ தெளிவும்‌ விரவிக்‌ கலந்தது 
என்றும்‌ பொருள்‌ கொள்ளலாம்‌. 


1) தொல்‌ மரபியல்‌ ஃ 91 


225 
வினையின்‌ நீங்கி: , என்பத்னால்‌ அதற்கு முந்திய நிலையில்‌. 
வினைகள்‌ இருந்தன. என்பதும்‌. 


விளங்கிய அறிவின்‌ முனைவன்‌: என்பதனால்‌ முன்னர்‌ 
அறிவு, விளங்கப்‌ பெறாமல்‌. முடங்கிக்‌ கிடந்தது என்பதும்‌, , 


வினைநீக்கம்‌ அறிவு'விள்ச்கம்‌ 'இவற்றிற்காகவே நிலம்‌ நீர்‌ 
முதலிய ஜம்பூதங்களாலான்‌ இந்த. உடல்‌ லகம்‌ முதலிய 
வற்றை (இறைவன்‌ இருவருளால்‌) ' நாம்‌ “பெற்றுள்ளோம்‌ 
என்பதும்‌, 


இந்த வாழ்வில்‌ நிலம்‌-யொழுது. “என்ற: முப்பத்தொரு 
மாயர் தத்துவங்களை முதற்பொருளர்க நரம்‌ கெரண்டுள்ளோம்‌ 
என்பதம்‌, அந்தமிலாப்‌ பேரின்பத்திற்கு“வாயிலாயெ “ஐந்திணை 
அக ஒழுக்கத்தில்‌ நாம்‌ தேறினால்‌ உயர்‌ இணையிலும்‌,: இன்றேல்‌ . 
அல்‌ தஇிணையிலுமாக' வைக்கப்பெறுவேரம்‌:என்பதும்‌. பெறப்படும்‌, 


சைவசித்தாந்தமும்‌ இக்கருத்தையே ... வலியுறுத்துகிறது. 
*வின்னயே: நகது "பிறப்பு: இறப்புக்கும்‌, இன்பதுன்பங்களுக்கும்‌ 
வித்து: ஆணவம்‌ 'எனிற அந்ர்தி மலத்தால்‌ நம்‌ அறிவு முடங்கிக்‌ 
கடிக்றைது -.இவிவிரு' ம்லங்களின்‌ கட்டிலிருந்து. விடுபடவே, ல்‌ 


மரயையிலிருந்து: உடல்‌ முதலியன இறைவனால்‌ நமக்கு அருளப்‌ 
பெற்றன . 


மும்மலங்களும்‌ நீங்கப்‌ பெற்றுச்‌ சவஞானத்‌' 'தெளிவால்‌ ' 


சிவபெருமான்‌ திருவடியில்‌ இன்புற்றிருப்போரே முத்தர்‌" 
என்பன சைவத்தின்‌: தெளிவரின : முப்பொருள்‌ கொள்கை. 


இங்ஙனம்‌ வெவ்வேறு உடம்புகனிளம்‌' பெற்ற: : உயிர்களில்‌ 
எவை எவை அறிவால்‌ மேம்பட்டவை “என்றும்‌; எனை எவை : 
அறிவால்‌ தாழ்ந்தவை என்றும்‌ தொல்காப்பியரே மிக விளக்க 
மாக, எட்டு நூற்பாக்கள்‌: மூல்ம்‌: பட்டியலிம்டுச்‌ காட்டுகிறார்‌ 


இ. ஒர்றிவு முதல்‌ ஆறறிவு வரை... 
ஆணவத்தால்‌! மயக்க: இடக்கும்‌ உயிர்களில்‌” *எலவற்றிற்கு ' 
“ஊறு” என்ற அடிப்படை உணர்வு ஒன்று மட்டுமே - இருக்கிறது. ' 


226 


மேல்‌ தோலினைப்‌ பிற பொருள்கள்‌ தொடும்போது, 
மெய்சிலிர்‌ த்தல்‌, மகிழ்ந்து பூரித்தல்‌, துன்புற்று வாடுதல்‌ 
போன்ற நிலையை, உறுதல்‌ அல்லது ஊறு என்பர்‌ அறிஞர்‌. 


அத்தகைய ஊறு என்ற்‌ ஒரே ஓர்‌ உணர்வு மட்டும்‌ 
உடைய உயிரினத்தை நிலத்திலும்‌ நீரிலும்‌ ஊன்றி வ்ளர்கின்ற 
தாவரங்களாக இறைவன்‌ படைத்தருளினார்‌. அவை ஒரறிவு 
உயிர்‌ என அழைக்கப்‌ படுகின்றன. 


ஈரறிவு உயிர்‌: வேறு சில உயிர்சளுக்குத்‌ தோலின்‌ தொடு 
உணர்வோடு, நாவினால்‌ சுவையினை உணர்தல்‌ என்ற இரண்‌ 
டாவது உணர்வும்‌ இருக்கிறது. அவற்றிற்கு நாக்கு என்ற 
பொறியைத்‌ தந்து, சங்கு, சிப்பி, நத்தை போன்ற வடிவ 
அமைப்புள்ள உடற்கூடுகளை இறைவன்‌ அருளினார்‌, அவை 
ஈரறிவுயிர்‌' என அழைக்கப்படுகின்‌ றன. ்‌ 


மூவறிவு உயிர்‌: மற்றும்‌ சில உயிர்களுக்கு மேலே கூறிய 
ஊறு, சுவை என்பவற்றோடு, மூக்கினால்‌ நுகர்ந்து நாற்றத்தை 
உணரு மூன்றாவது ஆற்றலும்‌ உண்டு. அவற்றிற்கு மூக்கு 
எவ்ற பொறியையும்‌ தந்து, சதலை எறும்பு போன்ற 
உடலங்களை இறைவன்‌ அருளினார்‌. தோல்‌, நாக்கு, மூக்கு 
என்ற மூன்று ஆற்றல்களை உடைய அவ்வுயிர்கள்‌ மூவறிவுயிர்‌ 
எனப்படுகின்றன. 


காலறிவு உயிர்‌: இன்னும்‌ சல உயிர்கள்‌, மேற்கூறிய 
மூன்றுடன்‌, ஒளியைக்‌ காணுதலாகிய ஆற்றலையும்‌ உடையன. 
நான்கு அறிவுடைய இவற்றிற்குக்‌ கண்‌ என்ற உறுப்பினையும்‌ 
தந்து நண்டு, தும்பி, வண்டு போன்ற உடலங்களை அருளினார்‌. 


ஐயறிவு உயிர்‌: ஏனைய சல உயிர்கள்‌, ஊறு சுவை நாற்றம்‌. 
பார்வை இவற்றோடு ஐந்தாவதாக ஒலிகளைக்‌ கேட்கும்‌ 
அறிவாற்றலையும்‌ உடையன. எனவே கர்துகளோடு கூடிய 
விலங்குகள்‌, பறவைகன்‌ முதலியவற்றின்‌ உடம்புகளை இறைவன்‌ 
அறிவு உயிர்களுக்கு அருனினார்‌. 


227 


ஆறறிவு உயிர்‌: ஐயறிவோடும்கூட, அவற்றினும்‌ மேலான 
உணர்விலுள்ள உயிர்களைப்‌ பார்க்கிறார்‌ இறைவன்‌. அவற்றிற்கு 
மனம்‌ என்னும்‌ ஆறாவது அறிவினைக்‌ கொடுத்து மனிதா, 
தேவர்‌, அசுரர்‌ என்ற பெயரோடு உயர்திணைப்‌ பொருள்களாக 
வாழ வைக்கிறார்‌. 


இவை அனைத்தும்‌ உயிர்களின்‌ அறிவுக்கும்‌, லினைகளுக்கும்‌ 
ஏற்ப, இறைவன்‌ திருவருளாகிய ஆணையால்‌ கூட்டுவிக்கப்‌ 
பெறுகின்றன என்பது தொல்காப்பியர்‌ கருத்து. 


“ஒன்றே வேறே என்றுஇரு பால்வயின்‌ 
ஒன்றி உயர்ந்த பால(து) ஆணையின்‌...” 


என்ற களவியல்‌ நூற்பா, அவரது கருத்துக்குச்‌ சான்றாக 
அமைகிறது (பால்‌ என்பது நியதி; ஆணை என்பது திருவருள்‌; 
சிவஞானமாபாடியம்‌) ்‌ 


தொல்காப்பியர்‌ கூறூம்‌ படிமுறைப்ட பரிணாம அறிவு 
வணர்ச்சி: 


மேற்கண்டவாறு, ஓரறிவுத்‌ தாவர நிலையிலிருந்து இறை 
யருளால்‌ படிப்படியாக முன்னேறி, ஆறறிவு மனித உயிருக்கு 
நாம்‌ உயர்ந்துள்ள நிலையினைத்‌ தொல்காப்பியர்‌ சில நூற்பாக்‌ 
களின்‌ மூலம்‌ :நமக்கு அறிவுறுத்துகிறார்‌. 


₹ ஒன்‌ (று)அறி(வு), அதுவே உற்(று)அறி தவல்‌ 
இரண்‌(டு)அறி(வு); அதுவே அதனொடு நாவே, 
மூன்‌(று) அறி(வு), அதுவே அவற்றொடு மூக்கே, 
நான்‌(கு) அறிவு), அதுவே அவற்றொடு கண்ணே, 
ஐந்‌(த)அறி(வு), அதுவே அவற்றொடு செவியே, 
ஆ(று) அறி(வு), அதுவே அவற்றொடு மனனே, 
நேரிதின்‌ உணர்ந்தோர்‌ நெறிப்படுத்‌ தினரே”” 
“புல்லும்‌ மரனும்‌ ஒரறி வினவே ்‌ 
பிறவு(ம்‌) உளவே அக்கிளைப்‌ பிறப்பே'” 
“நந்தும்‌ முரளும்‌ ஈரறி வினவே 
பிறவு(ம்‌) உளவே அக்கிளைப்‌ பிறப்பே”? 
1. தொல்‌ களவியல்‌ - 90 
2. தொல்‌ மரபியல்‌ - 571 - 578 


228 


“தலும்‌ எறும்பும்‌ மூவறி வினவே 

பிறவு(ம்‌) உளவே அக்கிளைப்‌ பிறப்பே" 
“நண்டும்‌ தும்பியும்‌ நான்கறி வினவே, எ 

பிறவு(ம்‌) உளவே அக்கிளைப்‌ பிறப்பே!” 
“மாவும்‌ புள்ளும்‌ ஐயறி வினவே 

பிறவு(ம்‌) உளவே அக்கிளைப்‌ பிறப்பே” * 
(மக்கள்‌ தாமே. ஆற்றி வினவே" 

பிறவு(ம்‌) உளவே அக்கிளைப்‌ பிறப்பே” 
“ஒருசார்‌ விறங்கு( ம்‌) உள என மொழிப”? 


"பிறவும்‌ உளவே அக்கினைப்‌ பிறப்பே” என்ற தொடர்‌ 
மூலமும்‌, ஒருசார்‌ விலங்கும்‌ உள' என்ற நூற்பா மூலமும்‌ தாம்‌ 
அறியத்‌ தக்க ல மேலான உண்மைகள்‌ உள்ளன, 


மனம்‌ என்ற ஆறாவது அறிவினைப்‌ பெற்ற மனிதருள்ளும்‌, 
ஓர.நில முதல்‌ ஐயறிவு வரையுள்ள குறை மதியாளரும்‌, குறுகிய 
மனத்தின்‌) உடம்பால்‌ மனிதராய அவர்கள்‌, உள்ளப்‌ பண்பன்‌ 
விலங்குகளை ஓப்பா்‌ என்பது ஒன்று 


மற்ற உயிர்களுள்ளும்‌, மனிதர்ச்கும்‌ மேலான ,தெய்வீச 
உணர்வு உள்ள குரங்கு, யானை, சிலத்‌இி, ஐ, எறும்பு, மயில்‌, 
எலி போன்ற மாண்புடைய உயிர்ப்‌ பொருள்களும்‌. உள்ளன 
என்பது இரண்டாவது. ’ * 


எனவே உடலால்‌ மனிதராய்‌ உலவுவது மட்டு மன்றி, 
உள்ளத்தாலும்‌ நாம்‌ தேவரினும்‌ மேலான. அயர்ந்த பண்புகளை 
யும்‌ இறைபணியையும்‌ கொண்டு, நம்‌ வாழ்வில்‌ முன்னேற 
வேண்டும்‌ என்பது கருத்து. 3 


மாணிக்க வாசகர்‌ அடிவுறூத்தும்‌ ஆண்மை வாணர்ச்சி: 


தொல்காப்பியர்‌ கூ று உயிர்களின்‌ படிமுறை வளர்ச்சியைத்‌ 
திருவாசகத்தில்‌ மாணிக்க வாசகர்‌ மேலும்‌ தெளிவாகக்‌ கூறு 
வதைக்‌ காணலாம்‌, $ 


229 


**பூல்லாகிப்‌ பூடாய்ப்‌ புழுவாய்‌ மரமாகிப்‌ பல்லிருக 
மாகிப்‌ பறவையாய்ப்‌ பாம்பாடுக்‌ சல்லாய்‌ 

பனிதராய்ப்‌ பேயாய்க்‌ சணங்களாய்‌ வல்‌அசுற 

ரரகி முனிவராய்த்‌ தேவராய்ச்‌ 

செல்லாஅ நின்றஇத்‌ தாவர சங்கமத்துள்‌ 

எல்லாப்‌ பிறப்பும்‌ பிறந்‌(து) இளைத்தேன்‌ , எப்பெருமான்‌ 
மெய்யேஉன்‌ ம்க்‌ கண்டு] இன்று 


வீ! 


இவ்வாறு புல்‌ பூண்டு, பறவை, விலங்கு எனப்‌ பல பிறப்பு 
களில்‌ வினைகளை ஈட்டியும்‌, சிலவற்றை நுகர்ந்து. கழித்தும்‌, 
மேலும்‌" புஇது புதிதாக ஈட்டியும்‌, ஒருவாறாக அனுபவ அறிவு 
சிறிது கிறிதாசு வளரப்டெ ற்று, மனிதன்‌ என்னும்‌ இன்றைய 
உயர்த்த நிலையினை தாம்‌ அடைந்திருக்கிறோம்‌: ' 


அது மட்டுமன்று, மனிதனாகவும்‌ பலப்பல பிறப்புகளைப்‌ 
பிறந்து இளைத்திருக்கிறோம்‌. இனியாவது  'பிறப்பினை 
ஒறுத்துச்‌, சவபெருமானின்‌ a த்தாள்‌ சந்தித்து 
உய்திபெறுதல்‌ வேண்டும்‌. 


ஈ) சமுதாய அமைப்பு: 

இவ்வாறு உயிரினத்தின்‌ ,தொன்மை தொட்ட தனித்து 
வத்தை அறிவியலைச்‌ சார்ந்து, தத்துவ அடிப்படையில்‌ ' மிகத்‌ 
தெளிவாக விளக்கிய தொல்லாசிரியர்‌, 


மனம்‌ என்ற ஆறாவது அறிவினையும்‌ பெற்ற மனித இனம்‌ 
தம்முள்‌ மெய்ஞ்ஞான" மேம்பட்டால்‌, எவ்வாறு ஏ: அம்பது 
கின்றது என்பதையும்‌ தெளிலான்றதிதர்‌. 2 , 

மாயேயம்‌ என்பது, மாயை என்ற நுண்ணிய சடஆற்றலின்‌ 
காரிய வெளிப்பாடு. : 'மூற்கூறிய தாவர சங்கமமர கிய அறுவகை 
உடலங்களும்‌, அவை. தத்தம்‌ வினைகளுக்கேற்ப நுசர் தற்கான 


17 திருவாசகம்‌ சிவபுராணம்‌ 26-32. 
2] சிவஞானபோதம்‌ - 12- ஆம்‌ சூத்திரம்‌, 


230 


உட்கருவிகளும்‌, அவை தங்கி நின்று நுகர்தற்கான உலகங்களும்‌, 
அவை அவ்வாறு நுகர்தற்கான நுகர்ச்சிப்‌ பொருள்களும்‌ 
மாயேயத்துள்‌ அடங்குவன. 


நிலையற்ற அப்பொருள்களையே நிலையானவை என 
மயங்கிச்‌ சார்ந்து நிற்கும்‌ *'உலகியலாரைத்‌ தொல்காப்பியர்‌ 
புறத்திணையின்‌ கண்‌ வைத்தார்‌. 


ஏனையோரை ஐவகை ஒழுக்கமுடைய நாநிலத்தாராகச்‌ 
சிறப்பித்தார்‌. அறவாழி அந்தணர்‌, செங்கோல்‌ அரசர்‌, வணிகத்‌ 
தால்‌ வளம்‌ பெருக்கும்‌ வைசிகர்‌, உழமுதுஊண்‌ நிகழ்த்தும்‌ 
வேளாண்‌ மாந்தர்‌ என நால்வகை வருணத்தாரை உள்ளடக்கியது 
தொல்காப்பியச்‌ சமுதாயம்‌1, உயிரின்‌ செயற்பாட்டிற்குத்‌ 
துணைநிற்கும்‌ ஐவகை உடல்களையும்‌, ஒரு தெங்கின்‌ காயையும்‌ 
உவமைகளாகக்‌ கொண்டு இந்நாநில ஐந்திணைப்‌ பாகு 
பாட்டினைச்‌ சிந்திப்போம்‌. 


தேங்காயின்‌ உள்ளே சுவையானதும்‌ சத்துள்ளதுமான 
இளநீர்‌ உள்ளது நல்ல இன்பப்பயன்‌ தரும்‌ அதனைச்‌ சுற்றி 
வெண்ணிறப்‌ பருப்புப்‌ பரவிநிற்கிறது பருப்பினைச்‌ சூழ்ந்து 
மெல்லிய செந்நிறத்‌ தோல்‌ அமைந்திருக்கிறது. பருப்புக்குக்‌ 
காவலாகக்‌ கடினமானதோர்‌ ஓடு உள்ளது. அதற்கும்‌ வெளியே, 
தென்னை மரத்தின்‌ உயரத்திலிருந்து ழே விழும்போது அதிர்‌ 
வினை ஏற்றுத்‌ தேங்காய்‌ உடைந்து விடாமல்‌ தாங்குகிற நார்த்‌ 
தொகுதி, ஓட்டின்‌ புறத்தே உள்ளது. 


I = all 
உடம்பில்‌ உயிரின்‌ தொழிற்பாடு தேங்காய்‌ 
(வபோகம்‌) இன்சுவை (முடிந்த முடிவு) 
1) ஆனந்தமயகோசம்‌ ஞானம்‌ இளநீர்‌ ' 
2) விஞ்ஞானமயகோசம்‌ யோகம்‌ வெண்பருப்பு 
3) மனோமய கோசம்‌ கிரியை செந்தோல்‌ 
4) பிராணமய கோசம்‌ கடின ஒடு 
5) அன்னமய கோசம்‌ சரியை நார்த்தொகுதி 


4] தொல்‌ மரபியல்‌ 71,72,78,81 


231 


ni IV 
ஒழுக்கம்‌ சமுதாயம்‌ 
பரமுத்தி உண்மைப்‌ பேரின்பம்‌ 
ட்மீதானம்‌) (சச்சிதானந்தம்‌) 
குறிஞ்சி ஞான வடிவான அந்தணர்‌ 
முல்லை நாட்டைக்காக்கும்‌ அரசர்‌ 
பாலை அபக ப்பப்வ படக்‌ 
மருதம்‌ பொருள்வளமிக்க வணிகர்‌ 
நெய்தல்‌ உழுது உணவளிக்கும்‌ வேளாளர்‌ 


இவ்வாறு ஒன்றை ஒன்று சார்ந்து நின்று இன்பமுடன்‌ 
போழுகிற சிறந்ததோர்‌ சமுதாய அமைப்பினைத்‌ தொல்‌ 
காப்பியர்‌ மரபியலில்‌ சித்திரிக்கக்‌ காணுகிறோம்‌. 


உ.) நிறைவுரை: 


“தொல்காப்பியம்‌' என்ற தமது உயரிய நூல்‌ மூலம்‌ தொல்‌ 
காப்பியர்‌ நமக்கு அறிவுறுத்துகிற அரிய உண்மைகள்‌ யாவை? 


இதற்கான விடையை அவருடைய மொழியிலேயே 
சிந்திப்பது சுவையும்‌ பயனும்‌ நல்குவதாகும்‌. ்‌ ்‌ 


தொல்காப்பியர்‌, உயிர்களாகிய - நம்மைப்‌: பார்த்துப்‌ 
பேசுகிறார்‌; அவருடைய கருத்தாழம்‌ மிக்க அறிவுரைகளை 
இப்பொழுது செவிமடுப்போம்‌ 


“மனம்‌ என்ற ஆறாவது: அறிவு படைத்த ஏ, மனிதனோ 
நீ அறிந்து தெளிய வேண்டிய உண்மைகள்‌ ஏராளம்‌, ஏராளம்‌. 


உயிர்களுக்கு இயல்பாக உள்ள அறியும்‌ ஆற்றலை "அறிவு 
எனக்‌ கூறுகிறோம்‌, இந்த அறிவு. ஒவ்வொரு நொடியும்‌ 
வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ்‌ 


தொடு உணர்வு என்ற முதலாவது அறிவினை . மட்டும்‌ 
பெற்று, நீ ஒரு காலத்தில்‌ புல்‌, பூண்டு, தாவரம்‌, மரமாய்‌ 
நின்றாய்‌. 3 ப கக்‌ 


232 


சற்றே வளர்ந்தாய்‌; இரண்டாம்‌ அறிவாம்‌ சுவை உணர்‌ 
வினை உன்‌ நாவின்‌ மூலம்‌ பெற்றாய்‌. பின்னர்‌, 


மூன்றாம்‌ அறிவாம்‌ நுகர்ச்சி ஆற்றலை மூக்கின்‌ மூலம்‌ 
பெற்று, வளர்ந்தாய்‌, தொடர்ந்து, 

நான்காம்‌ அறிவாகிய, பார்வை அறிவும்‌ உனக்குக்‌ கண்‌ 
மூலம்‌ படைத்தது. அதிலும்‌ வளர்ந்து, 


ஐற்தாவதாகிய செவியின்‌ மூலம்‌, கேட்கும்‌ ஆற்றலையும்‌ 
பெற்றாய்‌. இவை ஐந்தும்‌ புலன்கள்‌. ப்‌ இவ்வாறு ஐம்புலன்‌ 


அறிவும்‌ பெற்றிருந்தும்‌ விலங்குத்‌ தன்மையிலிருந்து நீ உயராத 
தால்‌, நம்ப வனாக கருக்க 


'“ஒன்‌(று)அறி(வ]) க்‌ உற்(று)அறி(வு) அதுவே... 
தொல்‌, மரபியல்‌ 571 


தொடர்ந்த அறிவு வளர்ச்சியில்‌ உஸ்னிடம்‌ மனம்‌. : என்ற 
ஆறாவது அறிவு தோன்றியது. அறிவு விளக்கம்‌ தரும அமைச்‌ 
சனாகவும்‌,1 வழிநடத்திச்‌ செல்லும்‌ தோழியாகவும்‌? ' மனம்‌ 
என்ற அல்‌ உட்கருவி உனக்குத்‌ துண்‌ நிற்கிறது; அதனால்‌ நீ 
இப்பொழுது உயர திணைப்‌ பொருளாகிய மனிதனாக 
உலவுநிறொய்‌. ர 


உனக்கு அமைத்திருக்றெ. ர்க மனித உடம்பு, ஏனைய 
ஐத்தறிவு வரையுள்ள உயிரினத்துக்கு அமைந்த உடலங்களையும்‌ 
பிற உலகப்‌ பொருள்களையும்‌ போன்றே, நிலம்‌ “நீர்‌ இ காற்று 
ஆகாயம்‌ என்ற ஐந்து பூதங்களும்‌ கலந்த ஒரு மயக்க? மருந்தே. ்‌ 
இவ்‌ உண்மையை நீ இப்போது ஓரளவு அறிகிறாய்‌ அது 
மட்டுமா? ஐம்பூதச்‌: சேர்க்கையாலான இவ்‌ உலகப்‌. பொருள்‌ 
களுள்‌ எவை எவை உயர்திணை, எவை எவை உயர்வு - அல்லாத 
திணை (அஃறிணை) என்று. பகுத்து. உணரும்‌.நல்லபேற்றினனவும்‌ 
இப்பொழுது நீ பெற்றிருக்கறாய்‌, 


1. "அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவத்‌ தைத்தே' 
சிவஞான போதம்‌ 
2. தோழி குழ்தலும்‌ உசாத்துணை ' நிலைமையிற்‌ பொலிமே. 
சுளவியல்‌ 36. 3 


நிலம்‌ நீர்‌ 8 . , , மரபியல்‌ -9] 


சர்‌ 


233 


ஆயினும்‌ உன்னுடைய இவ்வளவு பெரிய .அளர்ச்சியில்‌ 
முழுமை உள்ளதோ? எனில்‌, 'இல்லை' என்றே துணிந்து 
கூறலாம்‌. 4 


பண்டு தொட்ட பயிற்சி காரணமாக, உன்னிலும்‌ ழான 
எளிய பொருள்களிலேயே உனது வேட்கை மிகுந்து காணப்‌ 
படுகிறது. 


ஐம்பூதங்களால்‌ ஆன அவற்றின்‌ நிலையாமையை! நீ 
உணர்ந்திருத்க வேண்டும்‌? உன்‌ னளையும்‌,.உன்னுள்‌ வளர்த்திருக்கும்‌ 
அறிவினையும்‌, நீ தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும்‌? 


அறியாமை இருளிலிருந்து உன்னை மீட்டு உனக்கு அறிவு 
விளக்கம்‌ தந்தருளிய“ (சிவபெருமான்‌ என்ற) தலைவனது 
பெருங்கருணைத்‌ திறத்தை நீ உணர்ந்து, அவனிட்த்துக்‌ காமம்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌, 


அனால்‌, நீயோ, கரமஞ்சாலா இளையோளாய்‌-கைத்களை 
மகளாய்‌ - அவன்‌ அன்பொடு அரவணைக்க விரும்பியும்‌, நீ 
அவன்பால்‌ அன்பிலாப்‌ பேதையாய்‌, -- அல்லலுறுகிறாயே! 
இஃது என்னே உறக்குமோ25 ்‌ 


காமம்‌ என்பது இரண்டு வகை: ஒன்று, உலகியல்‌ காமம்‌. 
ஏனையது இறைவன்‌ பால்‌ காமம்‌, 


உலகியல்‌ காமம்‌ என்புது நிலையற்ற சிற்றின்பப்‌ புணர்ச்சிக்கே 

பெரிதும்‌ வழிவகுப்பதால்‌, ஐம்பெருங்‌ கேடுகளுள்‌ ஒன்று என 
அறிவுடைய பெருமக்களால்‌ வரையறையோடு ஒறுக்கப்‌ பட்டது 
மெய்ப்‌ பொருளின்‌ வேறாயது? எனச்சுட்டி உணர்த்தப்‌ பெற்றது. 

1 காஞ்சித்திணை - தொல்‌ புறத்திணையியல்‌ 

2: தத்துவ ரூபம்‌, தத்துவ தரிசனம்‌, தத்துவ சுத்தி 

3 ஆன்ம ரூபம்‌, ஆன்ம தரிசனம்‌ ்‌ 

4 ஆன்மசுத்தி, சிவதரிசனம்‌, சிவயோகம்‌-இவைபற்றி உண்மை விளக்கம்‌ 


என்ற உமாபதியாரின்‌ சைவஞான நூலில்‌ காண்க 

ச இருவெம்பாவை - 7 

6 “காமப்பகுதி கடவுளும்‌ வரையார்‌ ஏனோர்‌ பாங்கினும்‌ என்மனார்‌ 
புலவர்‌' - தொல்‌ புறத்திணை 23 

7 தொல்‌ களவியல்‌ - 2 “ஒன்றே, வேறே என்‌(று) இரு பால்வயின்‌'. 


234 


இறைவன்பால்‌ காமம்‌ என்பது ஓர்‌ இன்பப்‌ பேரூற்று, 
அருளாளராலும்‌ பாராட்டப்‌ பெற்றது. மெய்ப்‌ பொருளோடு 
ஒன்றாயது! ஐந்திணை ஒழுக்கம்‌ என அறவோரால்‌ உணர்த்தப்‌ 
பெற்றது. 


இதனை நீ தெளிவாச உணர்ந்திருத்தல்‌ வேண்டும்‌. 
இறைமைக்‌ காமத்தால்‌ நீ அடைகிற பயன்‌ என்ன? முதலில்‌, 
நீ அவனது திருவடி களில்‌, கொழுகொம்பு தழுவிய கொடிபோலப்‌ 
பின்னிப்‌ பீணைந்து நிற்கிறாய்‌, அவ்வாறு கொடி நிலையில்‌ 
நிற்கும்‌ உன்னை, அவன்‌ அள்ளி அரவணைத்து மேலேற்றுகிறான்‌ 
உன்னைப்‌ பிணித்‌இருந்த ஆணவ மலக்கட்டு அப்பொழுது 
தளர்கிறது. 


நிலையற்ற ஐந்து பூதங்களின்‌ சேர்க்கையால்‌ கட்டப்‌ 
பெற்ற இந்த மானுடயாக்கையிலிருந்து _ சுந்திலிருந்து 
உன்னை அவன்‌ கட்டவிழ்க்கிறான்‌. நீ உன்னுடைய கந்து 
அழிக்கப்‌ படுகிறாய்‌. உனது பிறப்பு இறப்புச்‌ ' சுழற்சிக்கு 
வித்தாக இருந்த வினைமலம்‌ இப்பொழுது நீங்குகிறது; மாயா 
மலமும்‌ மறைகிறது. 


உன்னிடமிருந்த ஆன்ம நலத்தை ஏற்றுச்‌ கொண்ட அவன்‌ 
அந்தமிலா அறிவானந்தத்தையன்‌ றோ உனக்கு அருள்‌ பாலித்‌ 
இருக்கிறான்‌? 


**தநீத(து) உன்‌ தன்னைக்‌ கொண்ட (த)என்‌ தன்னைச்‌ 
சங்கரா! ஆர்கொலோ சதுரர்‌? 
அத்த(ம்‌) ஒன்‌ (று) இல்லா ஆனந்தம்‌ பெற்றேன்‌ 
யாதுநீ பெற்ற( து) ஒன்‌ (று) என்பால்‌??'2 


தொடர்ந்து அவனுடைய முழுமையான அன்புக்குப்‌ 
பாத்திரமான நீ அவன்‌ விரும்பி அணியும்‌ வளளி என்ற உயர்ந்த 
அணிகலன்‌ ஆகிறாய்‌, இப்போது, சிவசத்தி என்ற இறை அருளே 
உனக்கு உடம்பு ஆகறது. 
1 கொடிநிலை, கந்தழி. வள்ளி தொல்‌ புறத்‌ 85 


3 திருவாசகம்‌, சோயில்பதிகம்‌ - 10 


235 


இவ்வாறு ஆணவம்‌ கன்மம்‌ மாயை என்ற மூன்று மலங்களின்‌ 
கட்டுக்களிலிருந்து: விடுபட்ட நீ, விளையின்‌ நீங்கி விளங்கிய 
அறிவினால்‌ முனைவன்‌! ஆகிறாய்‌. உன்ளை ஆசானாக உலசம்‌ 
ஏற்கிறது. திகு அருளினையே கண்ணாகக்‌ சொண்டு, நீ கண்ட 
மெய்ப்பொருள்‌ வெளிப்பாடுகளை முதல்நூல்‌ எனச்‌ சான்றோர்‌ 
ஏற்கின்‌ றனர்‌. 


கடவுளராகிய விநாயகர்‌, சிவன்‌, சத்தி, நடராசர்‌, முருகன்‌ 
இவர்களை . வாழ்த்திய அதே முறையிலேயே உன்னையும்‌ 
கடவுளரோடு சேர்த்து, உலகம்‌ வாழ்த்திப்‌ போற்றுகிறது, 


ஓரறிவுப்‌ பூண்டாயிருந்த நீ, படிமூறையில்‌ இவ்வாறு 
ஏற்றம்‌ மிகப்‌ பெற்றுக்‌, கடவுள்‌ நிலைக்கு ஓங்கி வளர்ந்த 
சிறப்பினை, மற்றவர்களும்‌ உய்த்துணரச்‌ செய்வது உனது 
கடமை. உய்த்து உணர்ந்து, பேரின்பத்தைப்‌ பெற விழைவது, 
அவர்தம்‌ பொறுப்பு.” 


இவ்வாறு, தொல்காப்பியம்‌ என்ற தமது அருள்‌ நூலின்‌ 
மூலம்‌, உயிர்களாகிய நமக்குத்‌ தொல்லாசிரியர்‌, கடவுள்‌ 
இன்பத்தை நுகரும்‌ வழிமுறைகளைச்‌ செவ்விதே உணர்த்து. 
கிறார்‌. ௭... 


கொம்மை வரிமுலைக்‌ கொம்‌(பு) அனையாள்‌? கூறனுக்குச்‌ 
செம்மை மனத்தால்‌? திருப்பணிகள்‌ செய்வேனுக்‌(கு) 
இம்மை தரும்பயன்‌* இத்தனையும்‌ ஈங்‌(கு) ஒழிக்கும்‌” 
அமமை* குலாத்தில்லை ஆண்டானைக்‌ கொண்டன்றே. 


தருச்சிற்றம்பலம்‌ 


1- வினையின்‌ நீங்கி விளங்கிய அறிவின்‌ முனைவன்‌ கண்டது முதல்‌ 
நூலாகும்‌ - தொல்‌ மர்பு 96 2 கொம்பனையாள்‌ - உமாதேவி 
3 செம்மை மனத்தால்‌ - திருவடி அன்றிப்‌ பிரிதொன்றுய்‌ சிந்தியாத 
செவ்விய மனத்தால்‌ 4 இம்மை தரும்பயன்‌ - இம்மையில்‌ 
செய்யப்படுறெ இருவினைகளான ஆகாமிய வினையின்‌ பயன்கள்‌ 
5 ஈங்கு ஒழிக்கும்‌ - இங்கேயே தங்குமாறு, ஒடுங்குமாறு செய்யும்‌ 
6 அம்மை - சிவப்பேறு, 7 ' திருவாசகம்‌ 8 : 40 : 10. 


236 
்‌] ௫. 1] 
சங்க நூல்களில்‌ 
ம்‌ ௬௫... 8 உட % YE பதன்‌. 
சைவக்கேர்ட்பாடுகள்‌ 
முன்னுரை" 
சங்க காலந்தைத்‌' தமிழகத்தின்‌" பொற்காலம்‌ எனிபர்‌' 
அறிஞர்‌. தனிப்பெருங்‌ கடவுளாகிய சிவபெருமானே” தமிழ்த்‌ 
சங்கத்திற்குத்‌ தலைமை வகித்ததாக வரலாறு உண்டு, முருகப்‌ 
பெருமான்‌ நக்கரர்க்குத்‌ தமிழ்‌ உணர்த்திய பெருமையும்‌ போற்றி 
உரைக்கப்‌ பெறுகிறது. இவ்வாறாகச்‌'சைவத்தைச்‌ சார்ந்திருந்தது 
சங்க காலத்‌ தமிழகம்‌, 


அப்பனாகிய சிவனைச்‌ சார்ந்திறாந்தாள்‌ அன்னையாக 
தமிழ்‌; எனவே தமிழன்னை பொலிவுடன்‌ திகழ்ந்தாள்‌, சவபெகு- 
மான்‌ திருமுன்‌, சங்கத்தமிழ்ப்‌ புலவர்கள்‌ சைவத்தமிழ்‌ இலக்‌. 
கியங்களையும்‌ அவற்றிற்கான இலக்கணங்களையும்‌ சமைத்‌ 
தனர்‌, 


தமிழில்‌, இலக்கு. என்பது, குறியிடம்‌; அஃது: “இறைவன்‌ 
திருவடி. எய்துதல்‌' என்ற. கொள்கையாகும்‌. இயம்‌ என்பது: 
கொள்கைகளின்‌ தொகுப்பு; எனவே இலக்கியம்‌ என்பது. 
இறைவன்‌ திருவடியில்‌ இன்புற்றிருக்க்ற கொள்கைகளின்‌ 
தொகுப்பு ஆமும்‌! இலக்கணம்‌ என்பது. அக்கொள்கையை 
திறைவேற்றத்‌ துணைநிற்கும்‌ நெறிமுறைகள்‌. எனவே தமிழ்‌ 
இலக்கண இலக்கியங்கள்‌ சைவ சம்‌? மாண்பினை விரிப்பனவரகவே 
உள்ளன என்பரநு பொருந்தும்‌; : 


பண்டைத்தமிழ்‌ இலக்கியங்கள்‌, அறிவியல்‌ அடிப்படையில்‌ 
அமைந்தவை; மெய்யறிவின்‌ துணை கொண்டு சைவத்தின்‌” 
பெருமை. பேசுபவை; தந்தையாகிய சிவபெருமானையும்‌, 
தாயாகிய தமிழன்னையையும்‌ பொன்‌ மஞ்௪த்தில்‌ இருத்தி 
அவர்தம்‌ பொலிவு! கண்டு! பூத்து மி்ற்துவை! இம்மை 
இன்பங்கள்‌, மறுமை நலன்கள்‌; அம்மைப்பேறு” என்ற எல்லாச்‌ 
சிறப்புஃளுக்கும்‌ வழிவகுத்தவை. 


237 


சங்கத்தமிழ்ச்‌ சான்றோர்கள்‌, நரலறிவோடு நுண்ணறிவும்‌ 
மிக்கவர்கள்‌. ஆண்டவன்‌ -- ஆன்மப்‌ பேரின்பப்‌ புணர்ச்சியை 
தத்தம்‌ அனுபவ வாயிலாக நுகர்ந்து களித்தவர்கள்‌. 


அவர்கள்‌ தகர்ந்தது இறைமைப்‌' பேரின்பம்‌; சச்சிதானந்தப்‌, 
பேரின்பம்‌; நிலையான சிவஞானப்‌' பேரின்பம்‌, ' அதனை இவ்வுல. 
கல்‌ இவ்வுடலின்‌ துணை கொண்டே பெற இய்லும்‌' என்பது. 
அவர்களது அனுபவம்‌, “அந்தமில்‌ சிறப்பின்‌: ஆகிய இன்பம்‌ 
தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த. பண்பே! என்பர்‌ தொல்காப்பியர்‌. 
அவ்வுண்மையை நமக்கு. உணர்த்தச்‌ சைவநெறிப்படி . நிற்கச்‌. 
செய்து, நம்மையும்‌ பேரின்பத்தில்‌ திளைக்கச்‌ செய்வித்தற்‌ 
காகவே, பலப்பல. அகத்துறைப்‌ பாடல்களை. ஆன்றோர்கள்‌ 
குறிப்பு மொழியில்‌ ஆக்கி அருளினர்‌; ' ்‌ அவற்றில்‌, ' கொள்‌ 
பொதிந்த உருவகங்களையும்‌ வடிவமைத்துப்‌ பாடினர்‌, வல்ல, 


குறிப்பு மொழி இல்லாத பாடல்களை வெற்றுப்பாடல்கள்‌ 
என அக்காலப்‌ புலவர்கள்‌ மதிப்பீடு செய்தார்கள்‌, இன்று 
நமக்குக்‌ கிடைத்துள்ள எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, 'பதினெண்‌ 
ஒழ்க்‌ கணக்கு முதலிய: பண்டைத்‌ தமிழ்‌, இலக்கியங்களில்‌" 
அகத்துறை நூல்கள்‌ பலவற்றுள்ளும்‌ சிவபெருமானையும்‌? சைவ 
நெறிகளையும்‌ பற்றிய குறிப்பு மொழிகள்‌ நிறைந்து... கிடக்கக்‌ 
காணலாம்‌. 


சங்கம்‌ மருவிய காலத்தில்‌ தமிழர்கள்‌ வேற்றுச்‌' சமயங்‌ 
களையும்‌ வெறுத்து ஒதுக்காமல்‌, . அண்ணன்‌ தம்பிய்ராக 
அரவணைத்துச்‌ சென்ற சர்பையைக்‌ ' கர்ணுகிறோம்‌: அனால்‌! 
சங்கம்‌ மருவிய காலந்தொட்டு ஆறாம்‌ நுர்ற்றாண்டு வரை 
சமண சாக்கியர்களின்‌ ஆதிக்கம்‌ (தமிழகத்தை , அவலத்தில்‌ 
அழுத்தியிருந்த நிலையை வரலாறுகள்‌ கூறுகின்றன. சைவசமய 
உயர்கோட்பாடுகளை ஒழித்துக்கட்ட வரிந்துகட்டிக்‌ கொண்டு 
நின்றன, அப்புறச்‌ 'சமயங்கள்‌. 

சங்கத்தமிழ்‌ நூல்களுள்‌ 'கட்ல்‌' கோள்ள ' அழிந்தவை பல; 
அதேபோல்‌' கொளளுவிக்கப்பட்டு 'அழிந்தவையும்‌ . பலவாதல்‌ 
வேண்டும்‌. மாற்றுச்‌ ' சமயிகளின்‌ காழ்ப்புணர்ச்சி - காரண 
மாகவும்‌, சைவத்தின்‌ பெருமையை அடிச்சுவடு தெரியாமல்‌ 


238 


மறைப்பதற்காகவும்‌, தத்தம்‌ சமயங்களைத்‌ தமிழகத்தில்‌ 
வேரூன்றச்‌ செய்வதற்காகவும்‌ மாற்றுச்சமயிகள்‌ பண்டுதொட்டு 
இயற்றிய கேடுறு செயல்கள்‌ பலப்பல, அவர்களது தூண்டுதலால்‌ 
ஆற்றில்‌ எறியப்பட்ட அருந்தமிழ்‌ நூல்களும்‌, அக்கினியில்‌ 
எரிக்கப்பட்ட அரிய நூல்களும்‌ அளவிடற்கரியன. இடைக்கால 
வரலாறுகளே இவ்வுண்மைக்குச்‌. சான்று பகர்வனவாக உள்ளன. 


இடைக்காலம்‌ ஏழாம்‌ நூற்றாண்டில்‌, சிவநெறி காக்க வந்த 
இருஞான சம்பந்தரைப்‌ புனல்வாதத்திற்கும்‌ அனல்வாதத்திற்கும்‌ 
அழைத்தவர்கள்‌, சமணர்கள்‌, அதேபோல்‌, தமிழர்தம்‌ உணர்ச்சி 
களைத்‌  தூண்டியும்‌, அருளாளர்தம்‌ அறிவினை வினவியும்‌: 
அப்பாவிகளது அறியாமையைப்‌ பயன்படுத்நியும்‌, அவர்கள்‌ 
தமிழினத்தை வஞ்ரித்துத்‌ தமிழ்‌ நூல்களை அழிக்க முற்பட்டிருக்‌ 
இன்றனர்‌. 


வெபெருமான்‌, சிவசத்தி முதலிய சைவக்‌ கடவுளர்தம்‌ 
பெயர்களை வெளிப்படையாகக்‌ கூறிய நூல்கள்‌ எல்லாம்‌ 
அழிந்தன, அழிக்கப்பட்டன. குறிப்பு மொழியில்‌ கூறப்பட்ட 
செய்திகள்‌ மாற்றார்க்குப்‌ புரியாததாலோ, எதிர்காலத்‌ தமிழ 
னுக்குப்‌ புரியாது என்ற கருத்தாலோ, விட்டுவைக்கப்பட்டன. 


இவ்வாறு ஆற்றிலும்‌ கடலிலும்‌ நெருப்பிலுமாக அழித்‌ ஈ 
ஒழிக்கப்பட்ட சைவத்தமிழ்‌ இலக்கியங்கள்‌ ஏராளமானதாக வே 
இருந்திருக்க வேண்டும்‌. முந்திய அக்காலப்‌ பயிற்சவயத்தாலோ 
என்னவோ, இன்றும்‌ கூட அப்பாவித்‌ தமிழர்கள்‌. தம்மிட:ம்‌ 
உள்ள அருந்தமிழ்‌ ஏடுகளின்‌ பெருமை உணராது, அவற்றை 
ஆற்றில்‌ விடுற பழக்கம்‌ தொடர்ந்து நிலவிவரக்‌ காணுகிறோம்‌. 


வத்தை சார்ந்து நின்றே சங்ககாலத்‌ தமிழர்கள்‌ வாழ்ந்‌ 
தனர்‌ என்பதற்கு, ஆலமர்‌ கடவுள்‌, திரிபுரம்‌ எரித்த விரிசடைக்‌ 
கடவுள்‌, பீறவாயாக்கைப்‌ பெரியோன்‌, முக்கண்ணன்‌, நீலமணி 
மிடற்று அண்ணல்‌ போன்ற எத்துணையோ குறியீட்டுச்‌ 
சொற்கள்‌ சங்கநூல்களிலேயே காணப்பெறுசின்றன. இவை 
போன்ற இன்னும்‌ எத்தணை ிவப்பெயர்கள்‌ அழிந்துபட்ட 
நூல்களில்‌ இருந்தன என்பதையும்‌ அறிய இயலவில்லை. 


239 


பண்டைத்‌ தமிழ்நூல்கள்‌ பலவற்றுள்‌ வழங்கிய்‌ னசவசமயக்‌ 
கடவுளரின்‌ பெயர்கள்‌. பிறமதத்‌ தெய்வங்களின்‌ பெயர்களாக 
மாற்றப்‌ பெற்றுச்‌ சைவநூல்களே வேற்றுச்‌ சமய நூல்களாக 
“மதமாற்றம்‌' செய்யப்‌ பட்டு மக்கள்‌ மத்தியிலே பரப்பப்‌ 
பட்டன. 
பேரொளிப்‌ பிழம்பாகிய சிவபெருமானைச்‌ சிவசூரியன்‌ 
என்றும்‌ அருக்கன்‌ என்றும்‌ அழைப்பது சைவ மரபு. 
மனித உடலின்‌  சிரசுப்பகுதியைச்‌ சந்திரமண்டலமென்றும்‌ 
நெஞ்சுப்‌ பகுதியைச்‌ சூரிய மண்டல மென்றும்‌, அடி 
வயிற்றுப்‌ பகுதியை அக்னி மண்டலம்‌ என்றும்‌ சிந்தித்து 
நெஞ்சுத்‌ தானத்தில்‌, சிவபெருமானுக்கு அந்தர்யாக பூசை 
செய்வது சைவ நெறி இவ்வாறு 'சைவசமயிகள்‌ வழிபட்டுப்‌ 
போற்றிய அருக்கன்‌ என்ற சிவசூரியனை, மாற்றுச்சமயிகளில்‌ 
ஒருசாரார்‌ தமக்குச்‌ சாதகமாக, அருக தேவன்‌ என்ற தலை 
வனாகக்‌ கொண்டு, பல பண்டைத்‌ தமிழ்‌ நூல்களையும்‌ தமது 
நூல்களாகக்‌ கால அடைவில்‌ உறுதிப்படுத்தித்‌ தமிழினத்தை 
வஞ்சித்தார்‌ கள்‌ என்ற கருத்தும்‌, ஆலமர்‌ கடவுள்‌ அசோகவனத்து 
அருகளாகிச்‌, சைவக்‌ கருவூலங்கள்‌ சமண சாக்கியர்களின்‌ 
உடைமையாயின என்ற கருத்தும்‌ சிந்தச்கத்தக்கன. எனவே தமது 
சமயத்தைப்‌ பரப்பும்‌ வெறித்தனமான உள்‌ நோக்கோடு சமணர்‌ 
, சாக்கியர்கள்‌ ஆறாம்‌ நூற்றாண்டுவரை, சைவ நூல்களையும்‌, 
சைவத்தின்‌ பெருமை பாடிய தமிழ்‌ நூல்களையும்‌, பல்லாற்றா 
னு”! அழித்தும்‌, பெயர்மாற்றங்கள்‌ செய்தும்‌, மொழியாலும்‌ 
சமயத்தாலும்‌ தம்மை உயர்ந்தேோராகப்‌ பொய்த்‌ தோற்றம்‌ 
காட்டி, அன்று அரசு கட்டிலில இருந்தவர்களையும்‌ தம்‌ 
ஆதிக்கத்துள்‌ வைத்திருந்தனர்‌ என்பதை வரலாற்று சான்றுகள்‌ 
மெய்ப்பிக்ன்றன அவற்றுள ல சான்றுகளைக்‌ காண்போம்‌. 
பல்லவ மன்னன்‌ மகேந்திரவர்மன்‌ சமணர்களின்‌ பிடியில்‌ 
க்கி, வடமொழியைத்‌ தனக்கு ஆட்சி மொழியாகக்‌ கொண்டு 
குந்தான்‌. சமணத்திலிருந்து சைவத்திற்குத்‌ திரும்பிய வாசேப்‌ 
பெருந்தகையை அழித்து ஒழிக்க மூற்பட்டான்‌. நீற்றரையில்‌ 
இட்டும்‌, நச்சுப்பால்‌ ஊட்டியும்‌, யானை கொண்டு இடர 
மூனைந்தும்‌, கல்லெடு கட்டிக்‌ கடலினுள்‌ பாய்ச்சியும்‌, அவரை 
அச்சமண வேந்தன்‌ பலவாறு துன்புறுத்தினான்‌. இறுதியில்‌ 
மெய்ப்பொருள்‌ உணர்ந்தான்‌; சைவத்தைச சார்ந்தான்‌. 


240 


மதுரைக்‌ கூன்பாண்டியன்‌ சமணத்தைச்‌ சார்ந்து நின்றதால்‌ 


பாண்டியநாடே சமண ஆதிக்கத்தில்‌ நிலைகுலைந்து. திருஞான 
சம்பந்தரும்‌ பல்லாயிரம்‌ சிவனடியாரும்‌ குழுமியிருந்த சைவத்‌ 
இருமடத்திற்குச்‌ சமணர்கள்‌ தீயிட, மன்னவனே துணை 


நில்‌ றான்‌. 


சைவ மன்னனாகிய சேரன்‌ செங்குட்டுவனது இளவல்‌, 
சமணராகத்‌ துறவு பூண்டு இளங்கோ அடிகள்‌ என்ற பெயரொடு 
லப்பதிகாரம்‌' யர்த்தனர்‌. 


வக சிந்தாமணி என்ற 3 ஆம்‌ நூற்றாண்டுச்‌ சமண 
நூல்‌ 12-ஆம்‌ நூற்றாண்டுக்‌ குலோத்துங்கச்‌ சோழனையே 
ஈர்த்இருந்த தென்றால்‌. இடைப்பட்ட காலங்களில்‌, தமிழகத்‌ 
இல்‌, அதன்‌ "செல்வாக்கு 'எத்துணை .வலியதாய்‌ இருந்திருக்கு 
வேண்டும்‌ என்பதை ஒருவாறு ஊடிக்கலாம்‌. இவையே போன்று 
இன்னும்‌ எத்துணை எத்துணையோ சான்றுகள்‌; விரிக்இன்‌ 
பெருகும்‌. 


இவ்வாறு சைவமும்‌, அதனைச்‌ சார்ந்தமையால்‌ வளம்‌ 
கொழித்த செந்தமிழும்‌, புறச்சமய வெறியர்களால்‌ நலிவுற்றி 
ருந்த காலத்தில்தான்‌, சைவத்தமிழகம்‌ செய்த நற்ஐவப்‌ 
பயனால்‌, ஏழாம்‌ நூற்றாண்டில்‌, திருஞான சம்பந்தரும்‌, 
இருநாவுக்கரசரும்‌ தம்மிடையே தோன்றித்‌ தீந்தமிழ்ப்‌ பனுவல்‌ 
கள்‌ பல ஆயிரம்‌ பாடித்‌ தலம்‌ தலமாகச்‌ சென்று, தமிழ்‌ 
மக்களிடையே முடங்கிக்‌ கடந்த சைவ உணர்வினை ்‌ மீண்டும்‌ 
உயிர்ப்பித்து எழுப்பிச்‌ சைவமும்‌ தமிழும்‌ தழைத்து இனிதோங்க 
அருந்தொண்டாற்றினர்‌. 

பிற்காலம்‌; அடுத்துச்‌, சங்கநூல்‌ களுக்குச்‌ சொற்பொருள்‌ 
கண்ட பிற்கால உரையாசிரியர்கள்‌, அவற்றில்‌ ஆழப்பொதிந்து 
கடக்கும்‌ சைவ சித்தாந்த உட்இடையை அகழ்ந்து, உணர்ந்து 
வெளிப்படுத்தாமை இடைக்காலத்‌ தமிழகத்தின்‌ அவலத்திற்கு 
ஓர்‌ எடுத்துக்காட்டாகும்‌. 

அண்மைக்காலம்‌; அண்மைக்‌ காலத்தில்‌ வாலையானத்தர்‌ 
போன்ற அருளாளர்களால்‌ (திருக்குறளில்‌ 'சைவம்‌ முதலிய அரிய 


241 


நூல்களின்‌ மூலம்‌) சங்கத்துக்கும்‌ சைவத்துக்கும்‌ இருந்த 
நெருங்கிய உறவு வெளிக்‌ கொணரப்ப்ட்டிருச்சின்றது. எனினும்‌, 
உணரத்தக்க உட்டிடைகள்‌ இன்னும்‌ ஏராளமாகவே உள்ளன. 


அதோடு, அண்மைக்‌ காலங்களில்‌, தமிழக: மண்ணில்‌ 
சிந்தனைச்‌ சிதறல்சுள்‌ சீர்மையின்றிப்‌ பரவி வருவதைக்‌ காணு 
கிறோம்‌, பல தமிழ்ப்‌. பேராசிரியர்கள்‌, தம்முடைய இயல்பான 
கீழ்மை அறிவுக்கு ஏற்ப, ஒரு. சில மேலைநாட்டு மனோதத்துவ 
வாதிகளின்‌ தகாத உரைகளை அளவுகோலாக வைத்து, பண்‌ 
பட்ட சங்ககாலச்‌ சான்றோர்களின்‌ லத்தை மாறுகோள்ப்டச்‌ 
சந்திக்கும்‌ அவலத்தை என்னென்பது? திருக்குறள்‌' போன்ற 
உயர்ந்த சைவக்‌ கருவூலங்களையே வேற்றுச்‌ சமய: நூல்களாக 
மதிப்பீடு செய்து, சமயப்‌. பொதுநோக்கு”. என்ற” தமது,போலி 
மதிப்பினை உயர்த்திக்கொள்ள முளையும்‌ 'தமிழ்‌ முனைவர்கள்‌ 
“பெருமை” யைத்தான்‌ என்னென்பது? 


நிகழ்காலம்‌: இன்றைய உலகம்‌, அறிவியல்‌ உலகம்‌; வேகமாக 
இயங்கத்‌ துடிக்கும்‌ உலகம்‌, “அழுத்தத்தைக்‌. கூட்டி, அச்சினை 
முடுக்கி, நில உலகையே இன்னும்‌ வேகமாகச்‌ சுழலச்‌ செய்ய 
லாமோ?” எனச்‌ சிந்திக்கிற : உலகம்‌, 


“இலக்கியத்தால்‌ என்ன பயன்‌? ஷேக்ஸ்பியரா லும்‌ மில்ட்‌ 
னாலும்‌ நாம்‌ அடைகிற பயன்‌ என்ன? என்று வினா எழுப்ப 
மூற்படுகிறது,. இன்றைய மேலைநாட்டு இளைய சமுதாயம்‌, 
நமது . நாம்டிலே, பண்டைய தமிழகத்தின்‌ பாரம்பரியப்‌ 
பெருமையை மட்டும்‌ பேசி, வெற்று அலைகளை விசித்திரியும்‌ 
வீணர்கள்‌ ஒருபுறம்‌; முந்திய்‌ நம்‌ பொற்கால வாழ்வினை நம்‌ 
பாத; நம்பவிரும்பாத' இளையோர்‌! இன்னொருபுறம்‌. இவற்றிற்கு 
இடையே நாம்‌ மேலைநாட்டு இயந்திர வாழ்வுக்காக! ஏங்கி 
அலைகிறோம்‌. அவர்களோ; நம்‌ 8ழைநாட்டுத்‌ தத்துவங்களுக்‌ 
காக மண்டியிட்டு வருகிறார்கள்‌. 


இன்றைய இளைஞர்களின்‌ நாட்டம்‌ முழுமையும்‌ அறிவி 
யலிலே. நமது பண்டைய முன்னோர்களின்‌ முறைமைகளும்‌ 
அறிவியலே என்பதை எண்ணும்போது இறும்பூது எய்துகறோம்‌, 


242 


பணத்தைக்‌ கொண்டு இறை இன்பத்தை நுகர முடியாது; 
படிப்பைக்‌ கொண்டு பரம்பொருளைக்‌ காண முடியாது என்பன 
நமது முன்னோர்‌ அறிவுறுத்திய உண்மை, சிவபெருமானது 
அடியையும்‌ முடியையும்‌ தேடி எய்த்த திருமாலும்‌ பிரமனு3ம 
இதற்குச்‌ சான்று 


பூதத்துவ அறிவியலை இன்றைய மனிதன்‌, பார்முழுதும்‌ 
பரப்பி,  அண்டவெளியிலும்‌ விரித்து, நிலைகொள்ளாது 
தவிக்கிறான்‌. பண்டையத்‌ தமிழனோ, பார்‌ உள்ளிட்ட 
அண்டங்கள்‌ முழுவதையும்‌ ஓர்‌ அணுவுக்குள்‌ அடக்கி, 
அகமும்‌ புறமும்‌ மெய்ப்பொருளா ய இறைவனைக்‌ கண்டு 
அகமிக மகிழ்ந்திருந்தான்‌, இவ்‌ அரிய உண்மைகளை எல்லாம்‌ 
இன்றைய இளைய' தலைமுறையினர்க்கு, அவர்கள்‌ மனம்‌ 
கொள்ளுமாறு தெளிவுறுத்துதல்‌ மூத்தோர்தம்‌ கடமை. 


எதிர்காலம்‌: எனவே ஒவ்வொரு தமிழனும்‌ சங்ககாலத்‌ 
தமிழ்‌ நூல்களில்‌ ஆழப்‌ பொதிந்து கிடக்கும்‌ அரிய சைவ 
சித்தாந்தக்‌ கருத்துக்களை முறையாகச்‌ சிந்தித்து, அந்நெறி 
நின்று, சைவத்தையும்‌, தமிழையும்‌ வளர்த்தல்‌ வேண்டும்‌. 
சிவநெறியைப்‌ பேணினால்‌, நாமும்‌ இறைமைப்‌ பேரின்பத்தில்‌ 
உய்தி பெறுவோம்‌ என்பது உறுதி, "1 


சிவத்தின்‌ அரவணைப்பில்‌ தமிழன்னை மீண்டும்‌ புத்துயிர்‌ 
பெற்றுப்‌ பொலிவுடன்‌ தகழ்வாள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 
அத்தககய பொற்காலம்‌ மீண்டும்‌ தமிழினத்துக்கு 
வருவதற்கு, நாம்‌ எஞ்ஞான்றும்‌ அம்மையப்பன்‌ திருவடிகளைப்‌ 
போற்றி நிற்போமாக! 


திருச்சிற்றம்யலம்‌ 


243 
1. எமுமாடக்‌ கூடல்‌ 


ஐங்குறு நாறு என்பது எட்டுத்தொகை தூல்களுள்‌ ஒன்று. 
சங்க காலத்துத்‌ தமிழ்மக்களது அறத்தொடு புணர்ந்த வாழ்வை 
விதந்தோதுகிறது, இந்நூல்‌. 


இதன்கண்‌ உள்ள ஐந்நூறு பாடல்களுள்‌ மூன்றாம்‌ நூற்றை 
இயற்றியவர்‌ கபிலர்‌. பாண்டி நந்நாட்டில்‌ திருவாதவூரில்‌ 
பிறந்தவர்‌, பறம்பு மலையினை ஆண்ட வேள்பாரிக்கு உயிர்‌ 
நண்பர்‌; அவனது அவைக்களப்‌ புலவராகவும்‌ திகழ்ந்தவர்‌; 
ஆரிய அரசன்‌ பிரகதத்தனுக்குத்‌ தமிழ்‌ அறிவித்தற்காகக்‌ 
குறிஞ்சிப்‌ பாட்டை இயற்றினார்‌ என்பது வரலாறு, 


சிவபெருமான்‌ ஆன்மாக்களைக்‌ குறிஞ்சியில்‌ கூடிப்‌ பேரின்பம்‌ 
நல்குகிறார்‌ என்பது பண்டைத்‌ தமிழர்‌ அனுபவழி உய்த்‌ 
துணர்ந்த சைவக்‌ கொள்கை. 


தமிழினத்துக்கே தனிப்பெருஞ்‌ செல்லமாகத்‌ இகழ்ந்த 
உயர்ந்த சைவ சித்தாந்தக்‌ கோட்பாடுகளை மாற்றாரும்‌ மனம்‌ 
கொள்ளுமாறு, குறிஞ்சி பாடிய சுபிலரது மாண்பு பெரிதும்‌ 
போற்றுதற்கு உரியது. 


எனவே, முதற்கண்‌ அவரது குறிஞ்சித்திணைப்‌ பாடல்களில்‌ 
எவ்வாறு சைவசித்தாந்தத்தின்‌ விழுமிய கருத்துக்கள்‌ பொதிந்து 
கிடக்கின்றன என்பதைக்‌ காண்போம்‌. 


'அன்னாம்‌, வாழி! வேண்டு, அன்னை! நம்‌ ஊர்ப்‌ 

பார்ப்பனக்‌ குறுமகப்‌ போலத்‌ தாமும்‌ 

குடுமித்‌ தலைய மன்ற - 

நெடு மலை நாடன்‌ ஊர்ந்த மாவே”? _ 1 

இஃது ஐங்குறு நூறு 'குறிஞ்சித்திணை'யில்‌ உள்ள இரண்டா 

வது பாடல்‌, இதன்கண்‌, பண்டைச்‌.சைவசித்தாந்தத்தின்‌ விழுப்ப 
மிகு கருத்துக்கள்‌, பலவாறு குறிப்பால்‌ உணர்த்தப்‌ பெறுகின்றன 
அவற்றை ஈண்டுச்‌ சிந்திப்போம்‌” 


1. ஐங்குறுநூறு - குறிஞ்சி, அன்னாய்‌ வாழிப்பத்து - 2, 


244 


தோழி ஒருத்தி, தன்‌ தலைவியிடம்‌, தலைவனது வ்ருசை 
யினைக்‌ சுண்டு உவந்து சொல்லியதாக அமைகிறது, இப்பாடல்‌: 
பாடலின்‌ பொருள்‌: அன்னையே வாழ்க! யான்‌ சொல்லுவதை 
விருப்‌ பிக்‌ கேட்பாயாக! அன்னைமே! நீண்ட மலை நாட்டிற்கு 
உரிமையுடையவனாகிய தலைவன்‌. உன்னைத்‌ திருமணம்‌ செய்து 
கொள்ளும்‌ விருப்பத்தோடு, வரைதல்‌ வேண்டித்‌ (தன்‌ உறவினர்‌ 
யாரையும்‌ ௮னுப்பாது) தானே குதிரைமீது வருகிறான்‌. 

அந்தக்‌ குதிரையின்‌ உளை மயிர்‌,1 நம்‌ ஊரில்‌ உள்ள 

பார்ப்பனச்‌ இறுவனது அழகிய குடுமியைப்‌ போன்று உள்ளது? 
இஃது இப்பாடலின்‌. வெளிப்படையான: பொருள்‌. 

௮). பாடல்கூறும்‌ மொத்தச்‌ செய்தியும்‌ இவ்வளவே 
தானா? 

ஆ) சொற்கள்‌ வெற்றடைவாகச்‌ சேர்க்கப்பட்டுள்ளன வா? 

இ) இத்தகைய நயமிகுந்த உவமைகள்‌, பிறமொழி இலச்‌ 
கியங்களில்‌ இல்லையா? 

ஈ) இப்பாடலிலிருந்து, சங்க காலத்‌ தமிழுக்கும்‌ தமிழினத்‌ 
துக்கும்‌ இருந்ததாகக்‌. கருதப்பெறும்‌. விழுப்பம்‌ தான்‌ 
என்ன? 

இவை போன்ற. பல ஐயங்களும்‌. வினாக்களும்‌ எழுவது 
இயல்பே யன்றோ? 
இப்பாடலிலுள்ள குடுமி, நெடுமலை நாடன்‌ போன்ற ஒரு 
சில. குறிப்பு மொழிகளைக்‌ கூர்ந்து நோக்கின்‌, பாடலில்‌ 


பொதிந்துள்ள ' ஆழ்ந்த: உட்பொருள்களிள்‌ செறிவும்‌, பற்பல 
உண்மைகளும்‌ புலனாகும்‌. 


முதலில்‌ சூடுமி.. ஏன்ற. கொல்லைப்‌: பற்றிச்‌ சிற்திப்போம்‌. 
குடுமி என்றால்‌. என்ன? தலையின்‌. மேற்பரப்பில்‌ . பரவலாக 
முளைத்துள்ள மயிரைச்‌, சுற்றிலும்‌ சீராக: மழித்து, உச்சியில்‌ 
உள்ளனவற்றை. ஒன்று. சேர்த்து, ஒரு. மலைக்குவடுபோல அழகாக 
முடிதல்‌, குடுமி எனப்படும்‌... 


குடுமி,வைத்துக்‌. கொள்ளும்‌ பழக்கம்‌, பண்டைத்‌ தமிழகத்‌ 
இல்‌. பொதுவாகவும்‌, பார்ப்பன. இனத்தில்‌, ஹறெப்பாகவும்‌ 
இருந்தது என்பதற்கு இஃது ஓர்‌. சான்றாநெது; 


1. உனை மயிர்‌: தலையில்‌. இருகாதுகளுக்கும்‌ இடையில்‌ வளர்ந்து 
நெற்றியின்‌ மேல்‌ விழுகின்ற மயிர்‌. 


245 


ஏன்‌ குடுமி வைத்துக்‌ கொண்டார்கள்‌? என்பது பற்றி, 


அறிவியலைத்‌ துணையாகக்‌ கொண்டு இப்பொழுது சிந்திப்‌ ' 
போம்‌. 


நமது. உடம்பில்‌, நமது சநிதிலைக்டும்‌ அறிவுக்கும்‌ 
ஊற்றுக்காலாக "அமையும்‌ இடம்‌ எதி? அதுலே நமது தலையி 
லுள்ள்மூளை என்ற உறுப்பு ஆகும்‌. 


மூளையின்‌ அமைப்பு: 


இஃது; ஏழுதொப்பிகள்‌ ஒன்றன்மேல்‌ ஒன்றாக. அடுக்கப்‌, 
பெற்ற தோற்றத்தை உடையது! என உடற்கூறு வல்லுநர்கள்‌ 
மொறி௫ன்றனர்‌. 


இஃதுரஇம௰ம்‌ போன்ற ஒரு மடிப்புமனலையை ஒத்தது. எனச்‌ 
சைவ இள்ச்சியங்களிலிருந்தும்‌" ்‌ அறியலாம்‌. 


மூளை என்பது ஒரே “பொருள்‌ சான்‌: என்றாலும்‌ செய்ற்‌ 
பாடு கருதி அதனை மூன்று பகுதிகளாகச்‌ சிந்திப்பது வழக்கம்‌. 
பெருமூளை, சிறுமூளை, நடுமுளை என்ற இந்த மூன்று பகுதி 
களுள்‌ நாம்‌ எல்லோரும்‌ இப்பொழுது பொதுவாகப்‌ பயன்‌ 
படுத்துவது, நமது பிடரிப்பகுதியுள்ள சிறுமூளையேயாரகும்‌, மிகப்‌ 
பெரிய அறிவியல்‌' மேதைகளும்‌ கூட, உலக, .திகழ்வுகளைப்‌ 
பற்றித்‌ தமது சிறுமூளையின்‌ துணை கொண்டே இந்திக்ின்‌றனர்‌ , 


பயன்படு முறை: பொதுவாக, முன்தலையிலுள்ள' நமது 
பெருமூளையை நாம்‌ பயன்படுத்துவது மிகவும்‌ குறைவு, 


அடுக்கான ஏழு தொப்பிகள்‌ ' பலிகாலம்‌' பயன்படுத்தப்‌ 


பெறாது கிடந்தால்‌, ஒன்றில்‌ ஒன்று அழுத்தி, அமிழ்ந்து, ஒரு 
வெற்றுக்‌ குவியலாவது இயல்பே யன்றோ! 


அதே போன்று, பன்னெடுங்காலமாகப்‌ பயனின்‌ றிக்‌ கடத்‌ 
தலால்‌, . நமது முன்‌ தலையிலுள்ள பெருமூளையும்‌ . அகுந்த 
வளர்ச்சியின்றி ஒருதாமரை மொட்டைப்போல்‌ கூம்பிக்‌ டெக்‌ 
றது... 


ல்‌ ்‌ 6 

I இத்‌ தாலின்‌ மூன்றாவது. த்தான்‌. அவுல்‌? பில்‌ ன ணன 

3 lam Joe's Body Book Published by Berkley Reader’ 5° Digest Ath 
edn April 1981 


246 


அம்பலும்‌ அலரும்‌: கம்பிக்‌ கடக்கும்‌ மலரின்மொட்டைத்‌ 
தமிழ்‌ நூல்கள்‌ அம்பல்‌ என அழைக்கும்‌. அம்பலின்‌ இதழ்கள்‌ 
சற்றே விரிந்தால்‌, அலர்‌ என அழைக்கப்பெறும்‌ 


குழந்தையாக இருந்த பெண்‌ ஒருத்தி, சிறுமியாகிறாள்‌. 
அவள்‌ சிறுமியாகவே இருந்து விட்டால்‌ வாழ்வில்‌ பயன்‌ 
என்ன? 


சிறுமி பூப்பு எய்த வேண்டும்‌; மனித உணர்வுகள்‌ எழ 
வேண்டும்‌, தருமணம்‌ கமழவேண்டும்‌, அஃது அன்றோ உண்மை 
யான வாழ்வு! 


அதேபோன்று கூம்பிக்‌ கிடக்கும்‌ மலரின்‌ மொட்டும்‌, 
அதனுள்‌ ஊறுகிற இனிய தேனும்‌, பெருகுகற நறுமணமும்‌ 
வெளித்‌ தோன்றாமல்‌ அடங்கிக்‌ கடந்தால்‌ யாது பயன்‌? அம்பல்‌ 
சிறிது சிறிதாகத்‌ தன்‌ அழயெ இதழ்களை விரித்து அலர்தல்‌ 
வேண்டும்‌. 


““அலரில்‌ தோன்றும்‌ காமத்து மிகுதி''--1 
என்பது தொல்காப்பியம்‌. 


அலர்ந்த தாமடைப்போது ஆண்டவனுச்குப்‌ பூசைப்‌ 
பொகுளாூறைது. அதுபோல, நமது முன்‌ தலையில்‌ வளர்ச்சியின்‌ றி 
அம்பலாய்க்‌ கூம்பிக்டெக்கும்‌ பெருமூளையும்‌, அழகுற அலர்ந்து 
மலர்தல்‌ வேண்டும்‌. 


இவ்வாறு மழுங்கலாய்க்‌ ”டக்கும்‌ இந்த அறிவுத்‌ தானத்தை 
மலர்ந்து ஒளிவீசச்‌ செய்தல்‌ யாங்ஙனம்‌? 
அறிவியலில்‌ விடை இல்லை; 
ஆனால்‌, அருள்‌ வாழ்வில்‌ இடமுண்டு. 
தியானத்தின்‌ தனிச்சிறப்பு: சூரியனைக்‌ கண்டு தாமரை 
இயற்கையாகவே மலர்கின்றது அன்றோ? அதேபோல்‌, சிவ 
சூரியனாகய பரம்பொருளின்‌ அருட்கதிர்கள்‌ தீண்டியதும்‌, நம்‌ 
தலையிலுள்ள இந்த மூளைக்‌ கமலமும்‌ முகிழ்த்து ஆயிரம்‌ இதழ்த்‌ 
தாமரையாகிச்‌ சறப்புறுறது அதன்‌ மடிப்புகளுக்கு இடையே 
1. தொல்‌ பொருளதிகாரம்‌ - 161 


247 


தேன்‌ போன்ற அமுத்நீர்‌ (CSF) எப்போதும்‌ நிறைந்திருக்கறது. 
மடிப்புகளின்‌ மிகுஇக்கு ஏற்பவே மனிதனின்‌ அறிவு மேம்பாடும்‌ 
இருக்கும்‌ என்பது அறிவியலார்‌ கணிப்பு. பெருமூளை அவ்வாறு 
முகிழ்த்தற்குச்‌ சிவமூலமந்திர தியானமே பெருந்துணை 
புரிகிறது. பா 


VELLA 


சிவயோக நெறிநின்று, சிவமூலமந்திறத்தை -, ரனறையாசுத்‌ 
தியானிப்பவர்களுக்கு, ஆயிரம்‌ இதழ்‌ கொண்ட அழ யதாமறை 
மலராகப்‌ பெருமூளை வளர்கிறது. 


இறைவன்‌ தெர்ழிற்படத்‌ தொடங்கும்‌ போது, சுத்த 
மாயையைத்‌ தனக்கு அலுவலகமாக ஆக்கிக்‌ கொள்ளுறொன்‌ 
என்பது சித்தாந்தம்‌, நமது தலையில்‌ உள்ள பெருமூளையே, நம்‌ 
உடம்பில்‌ சுத்த மாயையின்‌ வெளிப்பாடாகும்‌, ஆகவே; அஃதே 
சிவபெருமான்‌ நம்‌ உடலில்‌ தங்க, ஐந்தொழில்‌ இயற்றும்‌ 
இடம்‌ என்பதைக்‌ கூறுவும்‌ வேண்டுமோ? 


கூம்பிக்கடக்கும்‌ தாமரைமொட்டினுள்‌ தேனும்‌ நறுமணமும்‌ 
முடங்கியே கிடக்கின்றன அது போல்‌, அமிழ்ந்து கிடக்கும்‌ நமது 
பெருமூளையில்‌ சிவபெருமான்‌ தங்கி இருந்தும்‌ அவர்‌ விளக்க 
மின்றி மறைந்தே இருக்கிறார்‌ 

ர ர. 

அலர்ந்து விரிந்த தாமரை மலரில்‌ தேனும்‌ நறுமணமும்‌ 
வெளிப்பட்டுத்‌ தோன்றி இன்பம்‌ தருகின்றன, அதேபோல்‌ 
நமது தலையினுள்‌ விரிந்து செழித்த ஆயிரம்‌ இதழ்த்‌ தாமரை” 
யிலும்‌ சிவபெருமான்‌, சிறப்பாக வெளிப்பட்டு தின்று அகுள்‌ 
புரிகிறார்‌. 


.... அலர்ந்த தாமரைப்‌ ' போது, அண்டவலுக்குப்‌ பூசைப்‌ 
பொருளாகிறது. அகேபோலச்‌ சிவத்தியானத்தின்‌ மூலம்‌, 
சிவனது அருளாலே, அறிவு விளக்கம்‌ பெறுகிற ஆன்மா, ஆயிரம்‌ 
இதழ்த்‌ தாமரை போன்ற, தனது அறிவுத்‌ தானமாகய 
மூளையை, ஆண்டவனது திருவடியில்‌ சேர்ப்பித்தலே கடமை 
யாகும்‌. இதற்கும்‌ சிவத்தியானம்‌ ஒரு தல்ல கருவியாகும்‌. 

2. தஇருக்குறள்‌ 1147 


248 


ஏழாவது அறிவு: மனம்‌ என்ற. ஆறாவது, அறிவிளைப்‌ 
பெற்று மனிதனாக வளர்ந்த ஒருவன்‌ சிவத்‌ இயானத்தின்‌ மூலம்‌ 
சிவஞானம்‌ என்ற ஏழாவது அறிவினைப்‌ பெற்று உயர்நிலை 
அடைறான்‌. 


ஏழுதொப்பிகளும்‌ உரிய வளர்ச்சியைப்‌ பெற்று வானவெளி 
ஆய்வுக்குப்‌ பயன்‌ படுகிற ரேடார்‌. கருவியைப்‌ போன்று பரசிவத்‌ 
இன்‌ ஞானப்‌ பேரொளியை எங்கும்‌. பரப்புகின்‌ நன, 


இத்தகைய :ஞானநெறியில்‌ பண்பட்ட பண்டைத்‌ தமிழர்‌ 
கள்‌, அவ்வளர்ச்சியின்‌ புறத்தோற்றமாகச்‌ சில வெளிப்படையான 
குறியீடுகளைக்‌. கொண்டனர்‌ எனத்‌ துணிவதற்கு இடமுண்டு. 


பண்டைத்‌; தமிழ்‌. மன்னர்கள்‌, தம்‌ தலையில்‌ குடுமிக்குமேல்‌ 
பொன்னாலான மணிமுடி சூடிக்‌ கொண்டனர்‌; வேதசிவாகம 
விற்பன்னர்கள்‌, உச்‌இத்தலையில்‌ குடுமி வைத்துக்‌ கொண்ட்னர்‌; 
தவநெறி நிற்கும்‌ ஆன்றோர்‌ சடாமுடி தரித்துக்‌: கொண்டனரா்‌- 
வைசிய வேளாளர்கள்‌ குடுமி வைத்து தத்தமக்கு: உரிய 
தலைப்பாகைகளையும்‌ அணிந்து கொண்டனர்‌. பொதுவாக 


அனைவரும்‌ குடுமி வைத்துக்‌ கொண்டமை, ஏழாவது அறிவின்‌ 
எழுச்சி காரணம்‌ பற்றியே எனலாம்‌. 


பார்ப்பனக்‌ குடுமி; இனி, ஐங்குறுநூறு: அதத்‌ ag 
சந்திப்போம்‌. 


ஐங்குறு, நூற்றுத்‌. தலைவனது குதிரையும்‌, பார்ப்பனச்‌ 
சிறுவர்தம்‌ குடுமிபோலத்‌. கும்நெற்றியில்‌ உளைமயிர்‌. உடையதாய்‌ 
இருந்தது என்பது செய்தி. 


“கம்பன்‌ வீட்டுக்‌. கட்டுத்தறியும்‌ கவிபாடும்‌” என்று கூறு 
கிறோம்‌, கட்டுத்தறியே கவிப.டும்‌ ஆற்றல்‌ உடையது என்றால்‌ 
கம்பன்‌ எவ்வளவு சிறப்பாகக்‌ கவிபாட வல்வவன்‌ என்பதை 
அது குறிப்பால்‌ உணர்த்து மன்றோ? ்‌ 


அதேபோல,  வெஞான நெறியில்‌ ஒழுகும்‌ பார்ப்பனச்‌ 
திறுவனது குடுமியைப்‌ போன்றது. தலைவன்‌ ஊர்ந்த குதிரை 
யின்‌ உளையயிர்‌ என்றால்‌. 


249... 


அம்மலை நாடனாகிய தலைவனும்‌, குடுமித்‌ தலையன்‌ 
என்பதும்‌, அவன்‌ வெஞானத்‌ தெளிவு பெற்றோன்‌ என்பதும்‌ 
குறிப்பால்‌ பெறப்படும்‌. 


வேறு உறவினர்‌ ' யாரையும்‌ அனுப்பாது, தானே வரைவு 
சுடர்வி “வந்ததிலிருந்து, 'தாயுமிலி தந்தையிலி, தான்‌ தனியன்‌'1 
ஆகிய சிவபெருமானே பரிமேல்‌ அழகனாயெ அத்தலைவன்‌ 
என்பது அறியப்படும்‌. 


*நெடு மலை நாடன்‌” என்ற தொடரில்‌ உள்ள மூன்று 
சொற்களும்‌ அரிய உண்மைகளை உணர்த்துவன. நெடு என்பது 
ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லாத சிவபெருமானது. அநாதி நெடுங்‌ 
காலத்தையும்‌ மலை என்பது அவரது  ம௯ல்யனைய' பேராற்‌ 
றலையும்‌, நாடன்‌ என்பது பக்குவ ஆன்மாக்களை ஏற்றுக்‌ 
கொள்ளுதற்காகத்‌ தானே வலிய நாடி. வந்து ஆட்கொள்ளும்‌ 
அவரது அளப்பரிய கருணை வெளிப்பாட்டையும்‌ ' குறிப்பன 
வாம்‌. இதற்குத்‌ திருத்தொண்டர்‌ புராணத்தின்‌ மெய்யடியார்‌ 
கள்‌ வாழ்வே சான்று ஆகும்‌. 


இத்தகைய பீடுடைத்‌ தலைவன்‌ உனக்கு அமைந்தது ஒரு 
௩ற்பேறு' எனத்‌ தலைமகளுக்குத்‌ தோழி கூறுவதாக, ஐங்குறு 
நூற்றுப்‌ பாடல்‌ கருத்து அமைவதைக்‌ காணலாம்‌. 


இலக்கியச்‌ சான்று: ஓர்‌ அருளாளரது கூற்றினை, மற்றோர்‌ 
அருளாளரது வாக்கின்‌ துணைகொண்டு சந்திப்பது, உயர்ந்த 
கருத்து விளக்கமாகவும்‌, செய்தியின்‌ உண்மைக்கு ஒரு நல்ல 
அரணாகவும்‌ அமையும்‌ என்பது உறுதி. 


எனவே ஈண்டுத்‌ திருவாதவூரரது திருவாசகத்திலிருந்து 
ஒரு சான்று காண்போம்‌, 


“உன்கையில்‌ பிள்ளை உனக்கே அடைக்கல(ம்‌) என்று 
அங்‌(கு)அப்‌ பழம்சொல்‌ புதுக்கு(ம்‌)எம்‌ அச்சத்தால்‌, 

எங்கள்‌ பெருமான்‌! உனக்‌(கு) ஒன்‌ (று) உரைப்போம்‌ கேள்‌ 
எம்கொங்கை நின்‌அன்ப(ர்‌) அல்லார்‌ தோள்‌ சேரற்க; 


1, திருவாசகம்‌, திருச்சாழல்‌-3. 


250 


எம்கை உனக்‌ (ர) அல்லா(து) எப்பணியும்‌ செய்யற்க; 
கங்குல்‌ பக(ல்‌) எம்கண்‌ மற்(று) ஒன்றும்‌ காணற்க; 
இங்‌(கு) இப்‌ பரிசே எமக்‌(கு) எம்கோன்‌ நல்குதியேல்‌, 
எங்‌ (கு) எழி(ல்‌) என்‌ ஞாயிறு எமச்‌(கு) ஏலோர்‌ 
எம்பாவாய்‌” £_1 
என்பது ஒரு திருவெம்பாவைப்‌ பாடல்‌, 


**இருமணத்தின்போது, மணமகனிடம்‌ தன்மகளைத்‌ தாரை 
வார்த்துக்‌ கொடுக்கும்‌ அவளது தந்‌ைத, 'இப்பொழுதிருந்து 
இவள்‌ உமக்கு அடைக்கலம்‌' எனக்கூறி, அவளை அவனது 
உடைமை ஆக்குவது பண்டுதொட்ட வழக்கம்‌, ஆகவே, உலகு 
அனைத்துக்கும்‌ தந்தையாகிய எங்கள்‌ பெருமானே! உன்னிடம்‌ 
ஓரு வேண்டுகோள்‌ உளது, கேட்டு அருள்வாயாக! 


உன்னுடைய திருவடியையே எப்பொழுதும்‌ சிந்தித்து 
வணங்குகிற மெய்யடியார்‌ ஒருவரே எமக்கு மணாளர்‌ ஆவதற்கும்‌: 
அவர்‌ வாயிலாக, இரவும்‌ பகலும்‌ எந்நேரமும்‌ உன்னுடைய 
இருஉருவினையே நாங்கள்‌ கண்டு மகிழவும்‌, உன்‌ திருவடிக்கே 
எஞ்ஞான்றும்‌ தொண்டு செய்யவும்‌ திருவருள்‌ புரிவாயாக! 


இத்தகைய அரிய பேற்றினை யாம்‌ பெறுவோமாயின்‌, 
உலகில்‌ வேறுயாது வேண்டும்‌ எங்கட்கு? ஞாயிறு ஒழக்கில்‌ 
உடத்தால்‌ என்ன? திசைமாறி வேறு இடங்களில்‌ உதித்தால்‌ 
என்ன? நும்‌ இருவருள்‌ நிறைந்திருந்தால்‌, அதுவே போதும்‌; 
எமக்குத்‌ தங்கு ஒன்றும்‌ நேராது” இவ்வாறாகத்‌ திருவெம்‌ 
பாவைத்‌ தலைவியர்‌ சிவபெருமானிடம்‌ விண்ணப்பித்துக்‌ 
கொள்ளுகின்றனர்‌. 

எனவே, “நல்ல சிவனடியார்‌ தொடர்பும்‌, இடையறாச்‌ 
சிவசிந்தனையும்‌, உயரிய சிவத்தொண்டுமே, நிலையான பேரின்‌ 
பதத்திற்கு வழிகோலும்‌” என்ற இத்திருவெம்பாவைக்‌ கருத்தையும்‌ 
குடுமித்‌ தலையனாகய உன்‌ தலைவன்‌ நிறைந்த சிவஞான 
அருளுடையவன்‌; எனவே உன்னுடைய திருமண வாழ்வு 


1. திருவாசகம்‌ இருவெம்பாவை 19, 


55% 


என்றும்‌ இன்பமுடையதாகும்‌; இஃது உனக்கு அமைந்த பெரும்‌ 
பேறு” என்ற ஐங்குறுநூற்றுத்‌ தோழியின்‌ வாழ்‌த்துரையையும்‌ 
இணைத்து நோக்குங்கால்‌, 


சங்க காலத்‌ தமிழ்மகனின்‌ பண்பட்ட மனநிலையானது 
எவ்வளவு மேலோங்கி இருந்தது என்பது தெளிவாக உணர்ந்து 
இன்புறத்‌ தக்கதாகும்‌. 


ஆ. தோழியின்‌ சிறப்பு 


தோழியிற்‌ கூட்டம்‌ என்பது ஐந்திணை ௮௧ ஒழுக்கத்தில்‌ 
ஒருதுறை. அதனை ஒட்டிய குறுந்தொகைப்‌ பாடல்‌ ஒன்றினை, 
காண்போம்‌. 


₹*தலைப்புணைக்‌ கொளினே, தலைப்புணைக்‌ கொள்ளும்‌, 
கடைப்புணைக்‌ கொளினே, கடைப்புணைக்‌ கொள்ளும்‌? 
புணைகை விட்டுப்‌ புனலோ(டு) ஒழுகின்‌, 
ஆண்டும்‌ வருகுவள்‌ போலு (ம்‌), மாண்ட 
மாரிப்‌ பித்திகத்து நீர்வார்‌ கொழுமுகைச்‌ 
செவ்வெரிந்‌ உறமும்‌ கொழுங்கடை மழைக்கண்‌ 
துளிதலைத்‌ தலைஇய தளிர்‌அன்‌ னோளே?'1 


தலைவியோடு ஒத்த மனநிலையுள்ள தோழியைத்‌ தலைவன்‌ 
அறியுமாறு அமைந்தது இப்பாடல்‌. 


அரும்பத உரை: மாரிப்பித்திகம்‌ - மழைக்‌ காலத்தில்‌ 
மலரும்‌ பிச்சிப்பூ; இதன்‌ அரும்பு வெந்திறாக்கும்‌. வெரிந்‌— புறம்‌! 
மூதுகு, பிச்சிப்பூவின்‌ தண்டு, புணை--மிதக்கும்‌ தன்மையுடைய 
மரத்துண்டு போன்றவை. கொழு--வளமைமிக்க, கொழுத்த. 
முூகை--அரும்பு. உறமும்‌--போல (வினை உவமம்‌). 


விளக்கவுரை: ஒரு மாரிக்காலத்தில்‌, தலைவியும்‌ தோழியும்‌ 
ஆற்றில்‌ நீராடிக்‌ கெொண்டிருக்றொர்கள்‌. சிறிது சிறிதாக 
வெள்ளம்‌ பெருகுகிறது. நீரின்‌ உயரம்‌ மிகுகறது. . 


1. குறுந்தொகை - 222. சிறைக்குடி ஆந்தையார்‌ 


252 


அப்போது தண்ணீர்ப்பரப்பின்‌ மேல்‌, மரத்துண்டு போன்ற 
ஒருமிதவை, தோழியின்‌ சைக்கு எட்டுகிறது. தோழி அம்மிதவை 
யின்‌ நுனிப்பகுதியைப்‌ பற்றுிறாள்‌, பாதுகாப்பிற்காக. தலை 
விக்கோ, தோழிதான்‌ சிறந்த வழிகாட்டி, (Friend, Philosopher 
and Guide). அவளை உயிர்த்தோழி, என்பது தான்‌ எத்துணை 
பொருத்தம்‌? எனவே தலைவி என்ன செய்கிறாள்‌? தோழி 
பற்றிய அதே நுனிப்பகுதியே சிறந்த பாதுகாப்பு எனக்‌ கொண்டு 
அதனையே தானும்‌ பற்றுகிறாள்‌. 


சிறிது நேரத்தில்‌, நுனிப்‌ பகுதியை விட்டு, மிதவையின்‌ 
அடிப்பகுதியைத்‌ தோழி பற்றுதிறாள்‌. தலைவியும்‌ அவ்வாறே 
தனிப்‌ பகுதியைவிட்டுத்‌ தோழி பற்றுகிற அதே அடிப்பகுதியைத்‌ 
தானும்‌ பற்றுகிறாள்‌. 


பின்னர்‌ மிதவையை முழுவதுமாக விடுத்துத்‌ தோழி 
கண்ணீரின்‌ ஊடே நடந்தோ, நீந்தியோ செல்லத்‌ தலைப்படு 
கிறாள்‌. அப்போது தலைவியும்‌  மிதவையைக்‌ கைவிட்டுத்‌ 
தோழியைப்‌ பின்யற்றித்‌ தண்ணீரிடையே நடந்து அல்லது நீந்தி, 
அவள்‌ செல்லுமிடம்‌ தானும்‌ செல்லுகிறாள்‌. 


இவ்வாறு, பாடலின்‌ முதல்‌ தான்கு அடிகளும்‌, தலைவிக்கும்‌ 
தோழிக்கும்‌ உள்ள நிறைவான மன ஒருமைப்பாட்டைச்‌ சிறப்‌ 
பாகச்‌ சித்தரிக்கின்றன... அடுத்துப்‌ பின்‌ மூன்று அடிகளில்‌ 
பித்திகையின்‌ “தலையும்‌, முதுகும்‌* உவமிக்கப்படுகின்‌ றன. 


பித்திகை அரும்பிஸ்‌. வளவிய மொட்டுப்‌ பகுதியிலிருந்து, 
அதன்‌ மூதுகாகிய சிவந்த காம்பு வழியாக மழைநீர்‌ ஓமுகுகிறது. 
அப்போத, இயல்பான அதன்‌ செந்நிறம்‌, மழைநீரினால்‌ மேலும்‌ 
வளமை பெருகியதால்‌, அது ஒளிமிக்கச்‌ செம்மையைப்‌ பெறு 
றது. ல்‌ 2 

பித்திகையின்‌ சிவந்து கொழுவிய அரும்பினையும்‌ “வந்த 
தண்டுப்‌ பகுதியையும்‌ போன்று தலைவியினது கடைக்கண்‌ செவ்‌ 
வரி ஓடியதாங்க்‌ குவீர்ச்9 உடையதாக இருக்கறது. அவளது 


பிய மேனி, மழைத்துளியால்‌ பொலிவுற்ற தளிரைப்‌ போன்று 
உள்ளது. 


253 3 

இவை இப்பாடலால்‌ அறியப்பெறும்‌ வெளிப்படையான 

செய்திகள்‌. - தலைவியின்‌ மென்மையையும்‌, அவளது செவ்வரி 

ஓடிய கண்ணின்‌ தண்மையையும்‌, தோழியின்பால்‌ அவளுக்கு 

உள்ள மன ஒருமைப்பாட்டையும்‌ சிறந்த ஒப்புவமைகள்‌ மூலம்‌, 

நமக்கு அறிவிக்கிறார்‌ ஆசிரியர்‌ என்பது இப்பாடல்‌ : மூலம்‌ 
அறியக்கூடிய வெளிப்படைக்‌ கருத்தாகும்‌, 


இப்பாடலின்‌ மொத்தக்‌ கருத்தும்‌. இவ்வளவேயாயின்‌, 
இதனால்‌ ஆன்றோர்‌ அடையும்‌ விழுமிய பயன்‌ யாது? சொல்‌ 
நயமும்‌, நடை நயமும்‌, மேலோட்டமான கருத்தும்‌ மட்டுமே 
இருந்தால்‌ போதுமா? உவமையின்பாற்‌ பட்ட உட்சகருத்துத்‌ 
தான்‌ என்ன? இப்பாடலின்‌ மூலம்‌: ஆசிரியா்‌ நமக்கு தெளிவுறுத்த 
வந்த அரிய செய்திகள்‌ யாவை? என்பன கருதற்பாலன. 


தலைவி -- யார்‌? 


முதற்கண்‌ இப்பாடலில்‌ உருவகிக்கப்பட்ட தலைவி, தோழி 
என்பார்‌ யாவர்‌ என்பதைச்‌ சிந்திப்போம்‌. 


ஆன்மாக்களாகிய நாம்‌ அனைவரும்‌ பெண்பாலரே; எனினும்‌ 
ஒரறிவு ' முதல்‌ ஆறறிவு வரை பலவசைப்பட்ட உயிர்களாய்‌ 
உலவுகிறோம்‌. ஆறறிவு மனித இனத்துள்ளும்‌, பண்டுதொட்ட 
பயிற்சி வயத்தால்‌, ஐந்தறிவு விலங்கின்‌. இயல்புகள்‌ மாறாத 
மாக்களும்‌ காணப்படுகின்றனர்‌; அறநெறிப்பட்ட ஒழுகலாறுகளை 
உடைய மனிதர்களும்‌ மிகுதி; அருள்வயப்பட்டு இறைமைப்‌ 
பண்பில்‌ மேலோங்க நிற்கும்‌ தலையாய பெருமக்களும்‌ உள்ளனர்‌. 
இவ்வாறு ஆறறிவு உயிரினம்‌ பொது நிலையில்‌ மூவகையாகக்‌ 
காணப்படுகிறது. இது, கால அடைவிலே, சருத்துத்‌ தெளிவால்‌ 
வளம்‌ பெறுகிற, ஆன்ம அறிவின்‌ படிமுறை வளர்ச்சி யாகும்‌, 


இவர்களுள்‌ இறுதியில்‌ கூறப்பட்ட அருள்‌ வயப்பட்டோரே 
ஆண்டவன்‌--ஆன்மப்‌ பேரின்பப்‌ புணர்ச்சிக்குத்‌ தக்க தலைவியர்‌ 
ஆவர்‌. இவ்வாறு, சிறுபான்மையினரான அவர்களுக்காக வகுக்சுப்‌ 
பட்ட இவ்‌ இலக்கண வரம்புகள்‌, பொது இலக்கணமாக 
யாவர்க்கும்‌ எல்லா உயிர்களுக்கும்‌ பொருந்துவது யாங்ஙனம்‌? 
எனில்‌, கூறுதும்‌, ஆன்மாக்கள்‌ கோடானுகோடியாக உள்ளன 


254 


இவை அனைத்தும்‌ படிமுறையில்‌ அறிவு விளக்கம்‌ பெற்று, 
இறுதியில்‌ இறைவன்‌ இருவடியை அடையும்‌ என்பதும்‌, அங்குப்‌ 
பேரின்பத்தில்‌ திளைத்திருக்கும்‌ என்பதும்‌ உறுதி. ஆதலால்‌ 
இப்பேரின்ப இலக்கணம்‌ எல்லா உயிர்களுக்கும்‌ பொதுவாகக்‌ 
கொள்ளத்‌ தக்கதேயாம்‌. 


தோழி -- ஊம்‌? 


தோழி என்பவள்‌ யார்‌? என்ற தலைப்பில்‌ மூன்னர்ச்‌ 
சிந்தித்தவற்றை ஈண்டு ஒரு முறை நினைவுக்குக்‌ கொணர்வோம்‌. 


உயிருக்கு உடம்பினை அருளியவர்கள்‌ சிவபெருமானும்‌ 
இவச,த்தியும்‌. எனவே உயிர்களாகிய நமக்கு அவர்களே தந்தை 
யும்‌ நற்றாயும்‌ ஆவர்‌. உயிருக்கு உடம்யாக நிற்பது மாயை 
எனும்‌ சடசத்தி, எனவே சிவபெருமானது பரிக்கிரசுசத்தியாகிய 
மாயை, நமக்குச்‌ செவிலித்‌ தாய்‌ ஆவாள்‌. மாயை 36-தத்துவங்‌ 
களாக விரிந்து பலவாறு டுபாருந்தி இற்றலால்‌, உடம்பு, கருவி 
கரணங்கள்‌, உலகம்‌, நுகர்ச்சி ஆகியவை தோன்றுகின்றன. 
இந்த 36--தத்துவங்களும்‌ மாயையின்‌ குழந்தைகள்‌; இவற்றைச்‌ 
செவிலியின்‌ மக்கள்‌ என்பது சாலும்‌. 


*தோழி தானே, செவிலி மகளே” என்பது தொல்காப்பியம்‌, 
அதற்கேற்ப, மாயையிலிருந்து வெளிப்பட்ட மனம்‌, புத்தி, 
அகங்காரம்‌, சித்தம்‌ என்ற நான்கு நுண்கருவிகளும்‌, உயிர்‌ 
களாகிய நமக்கு, இறைவனால்‌ அருளப்பெற்ற அந்தரங்கத்‌ 
தோழியராவர்‌, 


அவை எவ்வாறு உயிருக்குத்‌ துணை நிற்கின்றன என்பதை 
இனிக்‌ காண்போம்‌. 


மனம்‌: தத்துவ நோக்கில்‌ பார்க்கும்போது மனம்‌ என்பது 
(Universal Mind என) ஒரே பொருள்‌. மழைநீர்‌ தய ஒன்றே 
யாயினும்‌ தான்‌ விழுகிற நிலத்திற்கு ஏற்ப மாறுபடுவதைப்‌ 
போன்றே, மனத்தின்‌ தொழிற்பாடும்‌ ஒவ்வோர்‌ உயிருக்கும்‌ 
அதனதன்‌ ஊழ்வினைக்கு ஏற்பவும்‌, தவ வலிமைக்கு ஏற்பவும்‌ 
வேறுபடுகிறது. 


255 


மனத்த மனிதனுக்கு அமைந்த ஆறாவது அறிவுக்‌ சருவிஎன 
வகைப்படுத்துவார்‌ தொல்காப்பியர்‌, அதனை உயிர்‌ எனும்‌ 
அரசனுக்கு அமைந்த ஓர்‌ அமைச்சனாக உருவதிப்பார்‌, மெய்‌ 
கண்டார்‌. உயிர்‌ எனும்‌ தலைவிக்கு அமைந்த ஒரு தோழியாக 
வருணிப்பர்‌, பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌. இக்கருத்தே, 
குறுந்தொகையின்‌ இப்பாடலில்‌ மேவி நிற்கக்‌ காணலாம்‌, 
அன்பின்‌ நிலைக்களனாயிருப்பது மனம்‌ என்பதும்‌ மனத்தின்‌ 
இருப்பிடம்‌ நெஞ்சுப்‌ பகுதியே என்பதும்‌ தத்துவ வழியாச 
அறியத்தக்க உண்மைகளாம்‌. 


புத்தி: இப்பூமண்டலம்‌ முதலியன, 36-மாயா- தத்துவங்‌ 
களாலான ஒரு நிலையற்ற பொருள்‌ எனமுன்னர்க்‌ 'கண்டோம்‌. 
இது பற்றிய நிலையற்ற தத்துவ அறிவினில்‌ மூழ்கிக்‌ ெச்கறெது 
தமது இன்றைய ஒற்றறிவு. இதனைப்‌ புத்தி தத்துவம்‌ என்பர்‌ 
அறிவு நரம்புகள்‌ (Sensory Nerves) என்ற பெயரால்‌, இது நம்‌ 
பின்‌ தலைப்‌ பிடரியிலிருந்து ஆட்‌ புரிகிறது. 


அகங்காரம்‌: நிலையற்ற இவ்வுலகச்‌ செல்வத்தை வெற்றி 
கொண்டதால்‌ விளைவது, மமதை. இதனை அகங்கார தத்துவம்‌ 
என்பார்‌. செயல்‌ நரம்புகள்‌ (Motor Nerves) என்ற பெயரால்‌, 
புத்திக்கு இணையாக இதுவும்‌ பிடரியிலிருந்தே ஆட்சி செலுத்து 
கிறது, 

சித்தம்‌: இதனை மூலப்பிரகிருதி என்றும்‌ முக்குணங்களின்‌ 
கூட்டம்‌ என்றும்‌ கூறுவர்‌. இதனின்றுதான்‌ ஆன்ம தத்துவங்கள்‌ 
இருபத்து நான்கும்‌ விரிகின்றன. நமது தலையினுள்‌ பெரு 
மூளைக்குக்‌ கீழே Hypothalamus என்ற பெயருடைய தாமரைக்‌ 
காம்பினைச்‌ சித்தத்தின்‌ இருப்பிடமாகக்‌ கொள்ளுதல்‌ சாலும்‌. 
நாம்‌ முன்னர்ப்‌ பல பிறவிகளிலும்‌ ஈட்டியுள்ள வினைத்‌ 
தொகுதியிலிருந்து, இப்பிறப்பில்‌ நுகர்ந்து கழிக்க வேண்டியவை, 
பிராரத்த வினைகள்‌ எனப்படும்‌: அவ்வினைகள்‌, சித்தம்‌ என்ற 
மாயாதத்துவத்தை நிலைக்‌ களனாகக்‌ கொண்டு, நம்‌ தலையினுள்‌ 
இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன. எனவே இத்தத்‌ 
தைத்‌ *தலைவிதி' என்றும்‌ வினைகளின்‌ பதிவேடு” என்றும்‌ 
கூறுதல்‌ பொருந்தும்‌. 


256 


ஆன்மாவுக்கு இச்சை, அறிவ, செயல்‌ எனும்‌ மூவகைத்‌ 
திறன்‌ உள்ளன, அவற்றுள்‌ ஆன்ம அறிவுக்கும்‌, ஆன்ம செயற்‌ 
பாட்டிற்கும்‌ நம்‌ பின்‌ தலைப்‌ பிடரியில்‌ உள்ள புத்தி தத்துவமும்‌, 
அகங்கார தத்துவமும்‌ கருவிகளாசு அமைகின்றன. அவை 
போன்றே ஆன்ம விருப்பத்துக்கு நிலைக்களனாகவும்‌ நுண்ணிய 
ஒரு கருவி நம்‌ உடம்பில்‌ உள்ளது. அதுவே மனம்‌ என்ற 
ஆறாவது அறிவுக்‌ கருவியாகும்‌, ்‌ 

மனத்தின்‌ ஏற்றம்‌; அறிவுக்‌ கருவிகள்‌ ஐந்து, செயற்கருவி 
கள்‌ ஐந்து ஆகிய பத்தும்‌ முரட்டுக்‌ குதிரைகள்‌. ஆன்மநலனுக்‌ 
கேற்ப அக்குதிரைகளை அடக்கி வாழ்க்கைத்‌ தேரை வழிநடத்‌ 
தும்‌ சாரதி மனமே. ஏதேனும்‌ ஒன்றை எதிர்பார்த்துக்‌ 
கொண்டே நிற்பது ஆன்ம இயல்பு, எனவே ஆன்மாவைப்‌ 
பார்த்தன்‌” என்றும்‌ ஆன்மாவுக்காக வாழ்க்கைத்‌ தேரைச்‌ 
செலுத்துகிற மனத்தைப்‌ பார்த்த சாரதி” என்றும்‌ அழைத்தல்‌ 
பொருந்தும்‌, 

சித்தம்‌, புத்தி, அகங்காரம்‌ என்ற மூன்றன்‌ இயக்கத்தை 
யும்‌ இயைபு படுத்தி, உரிய கால எல்லை வரை, ஆண்மாவை 
உலகியல்‌ சூழலில்‌ உழல விட்டும்‌, அதன்‌ பின்னர்ச்‌ சிவத்தின்‌ 
இருவடி நோக்கித்‌ கி திருப்பியும்‌ வழி நடத்துவது மனம்‌ 

என்ற கருவியே, 

மனத்தின்‌ ஆற்றல்‌ ஆன்ம அளவோடு நின்று விடுதல்‌ 
இல்லை; தலைவனாகிய சிவபெருமானிடமும்‌ செல்லுறெது; 
தமது சிந்தனை ஓட்டங்களை எல்லாம்‌ உடனுக்குடன்‌ பிரதி 
பலிப்பதன்‌ மூலம்‌ நமது அறிவின்‌ ஏற்ற இறக்கங்களை 
எல்லாம்‌ இறைவன்‌ அறியுமாறு செய்கிறது. தலைவன்‌ 
ஆன்மாவைக்‌ கூடி இன்புறுத்துதற்கு உரிய இடத்தையும்‌ 
காலத்தையும்‌ கூட அஃது அத்தலைவன்பால்‌ குறிப்பிடும்‌ 
இயல்பினது . 

“தோழியின்‌ முடியும்‌ இடனுமா ருண்டே'”!என்பது தொல்‌ 
காப்பியம்‌. இரவுக்குறி, பகற்குறி, சேய்மை, ௮ணிமை என்ற 
குறிப்பு மொழிகளாலும்‌ இவ்‌ உண்மையை உணரலாம்‌. அணிமை 
என்பது ,நெஞ்9னில்‌ நிகழும்‌ மகன்மை நெறி; சேய்மை என்பது 
சிரசினில்‌ நிகழும்‌ தலைமக்கள்‌ புணர்ச்‌யொடிய அன்பு நெறி. 


1. தொல்‌. கனவியல்‌, 3 


257 


ஆன்ம விருப்பம்‌ சிவத்தினின்று புறம்போய்த்‌ திரியின்‌, 
அவ்வமயங்களில்‌ சிவபெருமானை அவ்‌ உயிரின்பால்‌ அணுகாமல்‌ 
தடுக்கவல்ல ஓர்‌ அரசப்‌ பிரதிநிதி (Reஜூீ) ஆகவும்‌ மனம்‌ 
இயங்குகிறது . 


இவ்வாறு தலைவனை அன்மாவின்பால்‌ வருவிப்பதிலும்‌, 
வாராது தடுப்பதிலும்‌, இடம்‌ குறியிடுதலிலும்‌, இல்வலியுறுத்‌ 
தலிலும்‌, அனைய பிற அகத்துறை, புறத்துறைச்‌ செயற்பாடு 
களிலும்‌ மனத்தின்‌ பங்கு அளப்பரிது. 


“சூழ்தலும்‌ உசாத்துணை நிலைமையிற்‌ பொலிவே''2 
இருவகை வெண்ணம்‌ 


நமது வாழ்வில்‌ ஆற்றுவெள்ளம்‌ இரண்டு வகையாகப்‌ 
பெருக வருகிறது ஒன்று இருவினையால்‌' வருகற' காட்டாற்று 
வெள்ளம்‌. மற்றது வெபரத்தின்‌ கருணையால்‌ வெளிப்படுகிற 
இருவருள்‌ வெள்ளம்‌. 


இருவினை ஆற்றில்‌ இரை.க்காலப்‌! ருண: 


இறைவனால்‌ உயிர்களாகிய நமக்கு இந்த உடல்‌ முதலியன 
அருளப்‌ பெற்றதன்‌ குறிப்பு என்ன? என்பதை நாம்‌ ஒவ்வொரு 
வரும்‌ சிந்திப்பது கடமையாகும்‌. 


நம்மைப்‌ பிணித்துள்ள ஆணவ மலமும்‌, இருவினை மலமும்‌ 
நம்மிடமிருந்து நீங்க வேண்டும்‌; நாம்‌ மெய்ப்பொருள்‌ 
உண்மையை உணர்தல்‌ வேண்டும்‌; அதன்மூலம்‌ நிலையான சிவ 
ஞானப்‌ பேரின்பத்தில்‌ திளைத்திருக்க வேண்டும்‌ என்பனவே 
அவரது விருப்பமும்‌ குறிக்கோளும்‌. 


உடம்பு, உட்கருவிகள்‌, உலகப்‌ பொருள்கள்‌, நுகர்ச்சி 
இவற்றின்‌ துணை கொண்டே நாம்‌ இருவினைகளை நுகர்ந்து 
கழிக்க முடியும்‌. அவ்வாறு நுகர்ந்து கழிக்கும்‌ காலத்திலேயே, 
ஆணவம்‌ முதலிய மலங்களின்‌ சேடுகளையும்‌, ஆன்ம ஆற்றலின்‌ 
சிறுமையையும்‌, சிவபரத்தின்‌ பேரருள்‌ திறத்தினையும்‌ உணர 


258 


மூடியும்‌; இயன ஒதுக்கி நல்லன நாடுதற்கு உரிய, மெய்த்தவப்‌ 
பயிற்சியைப்‌ பெற முடியும்‌; சிவபரத்தின்‌ திருஅருள்‌ மழைப்‌ 
பொழிவில்‌ பன்னலமும்‌ பெற்று உய்தி அடைய முடியும்‌. 


எனவே அவ்வாறு நாம்‌ உய்தி அடைதற்குத்‌ துணை நிற்கும்‌ 
கருவிகளாகத்‌ தனது வைப்பு சத்தியாகிய (Potential Energy) 
மாயையிலிருந்தே சிவபெருமான்‌ உடம்பு முதலியவற்றை நமக்கு 
அருளினார்‌. 


இவையே இருவினை ஆற்றோட்டத்தில்‌ நமக்கு ஓர்‌ இடைக்‌ 
காலப்‌ புணையாக அமைகின்றன. இவற்றுள்‌ கடைப்புணை, 
தலைப்புணை பற்றிச்‌ சிந்திப்போம்‌. 


கடைப்புணைக்‌ கொள்ளுதல்‌: நமது இருவினைப்‌ பயன்‌ 
களாகிய இன்ப, துன்பங்களை, நாமே உரிய காலத்தில்‌ நுகர்ந்து 
கழித்தல்‌ வேண்டும்‌ என்பது நியதி, எனவே ஒரு கால கட்டம்‌ 
வரை, நாம்‌ உலகியலில்‌ உழலவேண்டிய நிலை ஏற்படுகிறது. 
அதற்காகவே, நம்‌ வாழ்வில்‌ ஏற்றத்‌ தாழ்வுகளைச்‌ ரோக 
அமைக்கிறாள்‌ சிவசத்தி. அப்போது அவள்‌ தன்னை 
மறைத்துக்‌ கொண்டு, நம்‌ பிடரியில்‌ அமர்ந்து, உயிரையும்‌ 
மாயாதத்துவங்களையும்‌ இயக்குகிறாள்‌. அவள்‌ அவ்வாறு நம்‌ 
வாழ்வின்‌ ஓட்டத்தைக்‌ ழும்‌ மேலுமாக இயக்குவதற்கு ஓர்‌ 
ஏது வேண்டுமன்றோ? அத்தகைய ஆதார ஏதுவாக இருப்பது, 
சித்தம்‌ என்ற வினைப்பஇவேடு ஆகும்‌. 


சித்தத்தில்‌ பதிந்த தம்‌ ஊழ்வினைக்கு ஏற்பவே இவசத்தி 
மனத்தினைத்‌ தொழிற்படுத்துகிறாள்‌, உலக இன்ப துன்பங்‌ 
களை நுகர வேண்டிய காலமாயின்‌, மனம்‌ என்ற தோழியை 
தம்‌ முதுகுத்தண்டினைச்‌ சுற்றிக்‌ £ழ்முகமாகச்‌ செயற்படுத்து 
கிறாள்‌ மனத்தினைத்‌ தொடர்ந்து, உயிரும்‌ கீழ்நோக்கிய செயற்‌ 
பாட்டில்‌ இன்ப துன்பங்களை நுகருகிறது. 


உயிரின்‌ கீழ்நிலைத்‌ தொழிற்பாடு இது. இதனைக்‌ “8ழால்‌ 


அவத்தை' எனச்‌ சாத்திர நூல்களும்‌, “கடைப்புணைக்‌ கொள்ளு 
தல்‌ எனச்‌ சங்க இலக்கியங்களும்‌ சுட்டி உரைக்கும்‌. 


259 


விதியின்‌ விளையாட்டு: தலைவிதிக்கு ஏற்பவே, நமக்குச்‌ 
சிறுமையில்‌ விருப்பம்‌ மிகுறெது; நமது சிற்றறிவும்‌ சிறுசெயல்‌ 
களும்‌ தூண்டப்‌ பெறுகின்றன. எனவே சித்தத்தின்‌ குறிப்புக்கு 
ஏற்ப, மனத்தின்‌ விருப்பமும்‌, மனத்தின்‌ தூண்டுதலுக்கு 
ஏற்ப அறிவுக்‌ கருவிகள்‌ செயற்சருவிகளின்‌ தொழிற்பாடும்‌ 
அமைகின்றன, 

ஆக இருவினை ஆறு” எனும்‌ உலக இன்பதுன்பங்களில்‌, 
அவ்வினை நீங்கும்‌ காலம்‌ வரை, நமது மனம்‌ நம்மைப்‌ பெரிதும்‌ 
அலைமோதச்‌ செய்கிறது. 


தலைப்புணைக்‌ கொள்ளுதல்‌: நல்வினை தீவினை ஆகிய 
இருவினைகளும்‌ ஒழிந்தபோது, “தலைவிதி தன்வலி இழக்கும்‌. 
அனைத்தும்‌ சவச்செயல்‌ என மனம்‌ நமக்கு அறிவுறுத்தும்‌, 
இருவினை ஒப்பு, மலபரிபாகம்‌ என்றவாறு, மாசுகள்‌ ஓவ்‌ 
வொன்றாகத்‌ தன்வலி இழக்கும்‌ போது, சிவசத்தி தன்‌ திருவருள்‌ 
மழையால்‌ உயிரை மேலும்‌ துர்மையுறச்‌ செய்கிறாள்‌. 
இதனைச்‌ சத்திநிபாதம்‌ என்பர்‌. 


அப்போது ஆன்மா சுத்தவித்தையில்‌ அணைகிறது; சுத்த 
மாயையினாலான தூய உடம்பையும்‌ தரயமனத்தையும்‌ பெறு 
கிறது. 

ஆற்றின்‌ வெள்ளத்தில்‌ தலைப்புணைக்‌ கொள்ளும்‌ இலக்‌ 
இயத்‌ தோழியை முன்னர்க்‌ கண்டோம்‌. அவளைப்‌ போன்றே, 
திருவருள்‌ வெள்ளப்‌ பெருக்கில்‌ சிவபெருமான்‌ திருவடியைப்‌ 
பற்றுதற்காக, ஆன்மாவை மேல்நோக்கிச்‌ சிரசினுள்‌ செலுத்து 
இற தத்துவத்தோழியாக மனம்‌ அமைந்திருக்கக்‌ காணுகிறோம்‌, 


இவ்வாறு சுத்தமாயையினுள்‌ ஆணைத்தானம்‌ என்னும்‌ 
சுத்தவித்தைக்கண்‌ ஆன்மா அணைவதை, உயிரின்‌ “மேலால்‌ 
அவத்தை?” எனச்‌ சாத்திர நூல்களும்‌, “தலைப்புணைக்‌ கொள்ளு 
தல்‌” எனச்‌ சங்க இலக்கியங்களும்‌ குறிப்புரைக்கின்றன. 

இதனைத்‌ தொல்காப்பியர்‌ போன்ற பண்டைத்‌ தமிழ்ச்‌ 
சான்றோரிலிருந்து பன்னிரண்டாம்‌ நூற்றாண்டுச்‌ சேக்கிழார்‌ 
பெருமான்‌ வரை, பலரும்‌ தெளிவாக உணர்ந்திருக்கின்‌ றனர்‌. 


260 


உள்ளுறை உவமம்‌ அமைகின்ற முறைமைபற்றிக்‌ கூறவந்த 
தொல்காப்பியர்‌, 


“இழவி சொல்லி(ன்‌) அவ(ள்‌)அறி கிளவி; 
தோழிக்‌(கு) ஆயின்‌ நிலம்பெயர்ந்‌(து) உரையாது; 
கிழவோற்(மா) ஆயின்‌ உரணொடு கிளக்கும்‌ 
ஏனோர்க்‌(கு) எல்லாம்‌ இடம்வரை இன்றே”'1 


எனத்தலைவி, தோழி, தலைவன்‌, ஏனையோர்‌ உள்ளுறையர்கப்‌ 
வேசினராயின்‌, அது முறையே, அவரவர்‌ சிற்றறிவு, நிலம்‌, 
பேராற்றல்‌ என்ற எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும்‌ என 
விளக்குகின்றார்‌. 


மருத நிலமாகிய நம்‌ நெஞ்சுத்தானமே மனத்தின்‌ நிலைக்‌ 
களன்‌ என முன்னர்க்‌ கண்டோம்‌. எனவே நெஞ்சு அளவில்‌ 
உணர்வதற்கு மனம்‌ துணைநிற்கிறது என்பது தொல்‌ 
காப்பியத்திலிருந்து பெறப்படும்‌, 


நனவு, கனவு, உறக்கம்‌, பேருறக்கம்‌, உயிர்ப்படக்கம்‌ என்ற 
உயிரின்‌ ஐவகைத்‌ தொழிற்பாட்டில்‌, உறக்கம்‌ வரைதான்‌ 
மனத்தின்‌ துணை அமையும்‌ எனவும்‌, நெஞ்சில்‌ அமைதியுறுதலே 
உறக்கம்‌ எனவும்‌ சைவசித்தாந்தத்‌ தத்துவங்கள்‌ கூறுகின்றன. 
இதுவும்‌ தொல்காப்பியக்‌ கருத்தோடு ஒத்ததாகவே இருக்கறது 


எனவே, உயிரின்‌ மேநிலைப்‌ பயணத்தில்‌, மனம்‌ என்ற 
தோழியின்‌ பொறுப்புகள்‌ சிறிது சிறிதாகச்‌ சித்தம்‌ என்ற 
தோழியின்பால்‌ சேர்வதை உய்த்துணரலாம்‌. 


*தலைப்புணைக்‌ கொள்ளும்‌' என்ற இக்குறுந்தொகைப்‌ 
பாடலின்‌ கருத்தைச்‌, சேக்கிழார்‌ பொருமான்‌ திருத்தொண்டர்‌ 
புராணம்‌ என்ற தம்‌ அனாள்‌ நூலில்‌, சுந்தரரின்‌ திருவுளச்‌ 
ஐ. விகர்‌ ட்‌ ்‌ 
றப்பாக, விதந்து ஓதக்காணுகறோம்‌; 


1. தொல்‌ உவமயியல்‌ 26 ஃ 39. 


261 


“ஐந்துபேர்‌ அறிவும்‌ கண்களே! கொள்ள, 
அளப்பரும்‌ கரணங்கள்‌ நான்கும்‌ 
சிந்தையே” ஆசுச்‌, குணம்‌ஒரு மூன்றும்‌ 
திருந்து சாத்‌ துவிகமே3 ஆக, 
இந்துவாழ்‌ சடையான்‌ ஆடும்‌ ஆனந்த 
எல்லையில்‌ தனிப்பெருங்‌ கூத்தின்‌ 
வந்தபே(ர்‌) இன்ப வெள்ளத்துள்‌4 இளைத்து 
மாறிலா மகிழ்ச்சியில்‌ மலர்ந்தார்‌''-5 


சுந்தரமூர்த்தி என்ற தலைவி தில்லைக்கூத்தன்‌ என்ற 
தலைவனிடம்‌ பேரின்பம்‌ துய்ப்பதற்கு, அவகுடைய கருவிகரணங்்‌ 
களாகிய தோழியர்‌ எவ்வாறு துணைநின்‌்றன(ர்‌) என்பதைச்‌ 
சற்றே விரித்து நோக்குவோம்‌. 


1. கண்கள்‌: ஒவ்வோர்‌ உயிருக்கும்‌ ஐந்து உடம்புகள்‌! 
(சட்டைகள்‌) உள்னன. அவற்றுள்‌ மூன்று உடம்புகளுக்குக்‌ 
சுண்‌, காது, முதலிய உறுப்புகள்‌ செவ்விதே அமைந்துள்ளன. 
வெளிப்படையாகக்‌ தெரிகிற உடம்பு, சோற்றால்‌ அடித்த 
பிண்டம்‌ இதிலுள்ள கண்களை ஊனக்‌ கண்‌ என்பர்‌, இந்த 
உடம்புக்குள்‌ நுண்‌ உடம்பாக இருந்து இந்தச்‌ சோற்று 
உடம்பைச்‌ செலுத்துவது, மனஉடம்பு இதிலுள்ள கண்களை 
மனக்கண்‌ என்பர்‌. இந்த மனஉடம்புக்குள்‌, இன்னும்‌ அதி 
நுண்ணிய உடம்பாக இருந்து, எல்லாவற்றையும்‌ இயக்குவது, 
பேரின்ப உடம்பு. இதிலுள்ள கண்களை ஞானக்கண்‌ என்பர்‌. 


ஊனக்கண்‌, மனக்கண்‌, ஞானக்கண்‌ என்பன போன்றே, 
காது, மூக்கு முதலிய பிற உறுப்புகளையும்‌ கெ 'ள்ளுதல்‌ வேண்டும்‌, 


ஊனக்கண்‌: உலகியல்‌ சிற்றின்பத்துக்கு உதவுவது ஞானக்கண்‌ 
இறைமைப்‌ பேரின்பத்தில்‌ இளைக்கச்‌ செய்வது. 
மனக்கண்‌ இவ்‌இருபாலும்‌ உயிர்‌ செல்லுவதற்குத்‌ துணை 
புரியும்‌ தோழமை உடையது. எனவே மனம்‌ என்பது ஒரு 
தோழி என்பதும்‌, உயிர்த்‌ தலைவி. என்பதும்‌ தெளிவு. 
“4-1 அன்னமயகோசம்‌, பிராணமயகோசம்‌, மனோமயகேரசம்‌, விஞ்ஞான 
மயகோசம்‌, ஆனந்தமயகோசம்‌ என்பன ஐந்து உடம்புகள்‌, 


262 


ஆண்‌ பெண்‌ குழக்தைகள்‌ அனைவர்க்கும்‌ பால்‌ உறுப்புக்கள்‌ 
உள்ளன ஆயினும்‌ உடல்‌ வளர்ந்து தக்க பருவம்‌ எய்தும்‌போது 
தானே அவர்களுக்கு அவ்வுறுப்புகள்‌ பற்றிய உணர்வுகள்‌ 
ஏற்படுகின்றன? அதேபோல்‌ மனிதர்கள்‌ யாவர்க்குமே உள்‌ 
உடம்புகளும்‌ அவற்றிற்கான உறுப்புகளும்‌ உள்ளன, மனித 
சிந்தனைகள்‌ உள்முகமாகத்‌ இரும்பி இறைவனை நோக்கி 
அழுத்தமாகப்‌ பதியும்போது, அவ்‌ அழுத்தத்துக்கு ஏற்பவே, 
அகக்கண்களும்‌ ஏனைய ௮௧ உறுப்புகளும்‌ எழுச்சியுற்றுச்‌ 
செயல்‌ படுகின்றன. 


சேக்ழொறரது அருந்தமிழ்ப்‌ பாடலில்‌, 'ஐந்துபேர்‌' என்றது, 
பேரின்ப உடம்பிலுள்ள கண்‌, காது, மூக்கு, நாக்கு, தோல்‌ 
என்ற ஐந்து அறிவுப்‌ பொறிகளைக்‌ குறிக்கும்‌. மற்ற பொறிகள்‌ 
எல்லாம்‌ தத்தம்‌ செயல்பாடுகளை நீங்கி ஒடுங்க, ஞானக்‌ 
கண்களே அச்செயற்பாடுகளையும்‌ மேற்கொண்டன, என்பது 
கருத்து. 


ஒரே பொருளாகிய மின்சார ஆற்றல்‌, நமக்குப்‌ பயன்படும்‌ 
போது, நேர்மின்‌, எதிர்மின்‌ என இரண்டு கூறுகளாகப்‌ பிரிந்து, 
வின்னர்‌ இணைந்து, தன்‌ ஆற்றலை வெளிப்படுத்துகிறதன்றோ? 
அதே போல, ஞானக்‌ கண்ணும்‌ ஆண்கூறு, பெண்கூறு என 
இரண்டு கூறுகளாகப்‌ பிரிந்து பின்னர்ப்‌ பொருந்தி நிற்கின்றது 
பெண்‌ கூறாக இருப்பது 'சுத்தவித்தை என்ற தத்துவம்‌. ஆண்‌ 
கூறாக இருப்பது சாதாக்கியம்‌ என்ற தத்துவம்‌; இதனையே 
நெற்றிக்கண்‌ என அருளாளரும்‌, “வாள்‌ நுதல்‌' என வண்டமிழ்‌ 
இலக்கியங்களும்‌ இயம்புகன்றனர்‌. 


சைவசித்தாந்தம்‌ கூறுகிற இத்தத்துவக்‌ கருத்துக்கள்‌, 
உடற்கூற்று அறிவியல்‌ அடிப்படையில்‌, உண்மையா? என்ற ஐயம்‌ 
பலருக்கும்‌ எழுவது இயல்பே. ஆதலால்‌ அறிவியல்‌ ' சான்று 


களைக்‌ கொண்டு, அவர்கள ய ப தத்‌ 
யாது. து ஐயத்தைத்‌ தெளிவித்தல்‌ கடமை 


ப அர வல்வை (ஆக்ஞை ஆதாரம்‌)” எனச்‌ சாந்திரங்‌ 
களாலும்‌, “சுத்தவித்தை எனச்‌ சைவ ஞான நூல்களாலும்‌' 


263 


அல்குல்‌! என ஆன்றவிந்த சங்கச்‌ சான்றோர்களாலும்‌, *தலை 
மச்‌ சுரப்பி, பிட்யூட்டரி' (11001180)) என இக்கால உடலியல்‌ 
அறிஞர்களாலும்‌ பெரிதும்‌ பாராட்டப்‌ பெறுகிறது ஒரு தலை 
யாய உறுப்பு, இது நம்‌ தலையினுள்‌ பெகுமூளையின்‌ அடிப்‌ 
பகுதியில்‌ அமைந்துள்ளது. : ஒரு மொச்சை விதையின்‌ இரண்டு 
பக்கப்பருப்புகளைப்‌ போன்று, இஃது இரண்டு கூறுகளாகத்‌ 
தோற்றம்‌ அளிக்கெது1, இதிலிருந்து ஹம்‌ க்ஷம்‌, என்ற இரண்டு 
நுண்ணிய ஒலிகள்‌ எழுவதாக அருளாளர்‌ கூறுகின்றனர்‌. 


“எண்ணும்‌ எழுத்தும்‌ கண்ணெனத்‌ தகும்‌” என்ற மூது 
மொழிக்கு ஏற்ப, நுண்‌ ஒலித்‌ தானமாகிய பிட்யூட்டரியின்‌ 
இரண்டு கூறுகளும்‌ ஆன்மாவுக்குப்‌ பேரின்ப உடம்பில்‌ 
அமைந்த ‘ஞானக்‌ கண்‌: ஆகும்‌. முத்தி பஞ்சாக்‌ 
சுரத்தை முறையாகத்‌ தியானித்து, இறைமையில்‌ ஊறிய 
ஆன்மா, கீழேயுள்ள தனது. அசுத்தமாயா உடற்பகுதியை 
விட்டு மேலே எழுந்து, சிரசினுள்‌ சுத்தமாயா தத்துவங்களுள்‌ 
ஓன்றான சுத்தவித்தை எனும்‌ இப்பகுதியைச்‌ சார்கிறது. 
அப்போது அத்தூய அஆன்மாவுக்குப்‌, பிட்யூட்டரியின்‌. இந்த 
இரண்டு கூறுகளும்‌ இரண்டு கண்களாக இயங்குகின்றன. 


அடுத்து, இந்தப்‌ பிட்யூட்டரிக்கு மேலே, இதனைத்‌ தண்டிக்‌ 
கொண்டு, பிறைவடிவ நாளம்‌ ஒன்று விளங்கித்‌ . தோன்றுறது, 
இதனை மூன்றாம்‌ நாளம்‌ (Third Ventricle) என 2.டற்கூற்று 
அறிவியல்‌ நூல்களும்‌, சாதாக்யெ தத்துவம்‌ எனச்‌ சைவசித்தாந்த 
சாத்திரங்களும்‌, “செவிவரை நீண்டகண்‌' எனச்‌ சங்க இலக்கியங்‌ 
களும்‌ குறிப்பிடு&ன்‌ றன. 

முத்தி பஞ்சாக்கரத்தின்‌ ஆற்றலால்‌, இந்த மூன்றாம்‌ நாளம்‌ 
சிவமாந்தன்மையினைப்‌ பெறுகிறது. இதுவே ஆன்மாவுக்கு 
மூன்றாவது கண்ணாக, நெற்றிக்கண்ணாக நீண்டு, முற்கூறிய 
பிட்யூட்டரியை (ஆணைத்தானத்தை த்‌ தீண்டுறது, 


ஒரு பாம்பிற்கு அதனுடைய கண்களே செவியாகப்‌ பயன்‌ 
படுவது போல, ஆணைத்தானத்து இரண்டு கண்களே ஆன்‌ 
1 Posterior and Anterior Lobes of the Pituitary, 


264 


மாவுக்கு நுண்‌ செவியாகவும்‌ பயன்படுகின்றன” எனவே 
அவற்றைத்‌ தீண்டி நிற்கும்‌ மூன்றாம்‌ (நாளக்‌) கண்ணைச்‌ 
“செவிவரை நீண்ட சுண்‌: எனப்‌ பண்டைச்‌ சான்றோர்‌ 
பாராட்டினர்‌ எனலாம்‌, 


இம்மூன்று கண்களின்‌ இணைந்த நோக்காலேயே, உச்சித்‌ 
தலைக்கு மேலே உள்ள மீதானப்‌ பெருவெளியும்‌, அங்குப்‌ பரம்‌ 
பொருளின்‌ பெருங்கருணைத்‌ திறனும்‌: விளங்கத்‌ தோன்று 
கின்றன. அப்போது தில்லைக்‌ கூத்தனின்‌ இருநடனத்தைக்‌ 
காணவும்‌, இருச்ரிலம்பொலியைக்‌ கேட்கவும்‌ இயலும்‌ என்பது 
சைவ அருளாளர்‌ பலரும்‌ அனுபவ வழிக்‌ கண்டு, நுகர்ந்து, 
நமக்கும்‌ உணர்த்திய உண்மை, 


கரணங்கள்‌ நான்கு என்பது மனம்‌, புத்தி, அகங்காரம்‌. 
சித்தம்‌ என்ற நான்கு நுண்ணிய உட்கருவிகளைக்‌: குறிக்கும்‌, 
இவற்றுள்‌ மனம்‌ என்பது: உயிருக்கு விருப்பத்தைத்‌ தூண்டுகிற 
அந்தரங்கத்‌ தோழி. இதயத்தின்‌ ழே பொருந்தி நிற்பது. 


பு.த்தி என்பது உலகப்‌ பொருள்களை ஆன்மா அறிவதற்குத்‌ 
துணைநிற்கும்‌ அறிவுக்‌ கருவி. அகங்காரம்‌ என்பது ஆன்மா 
உலக முகப்பட்டு முனைந்து செயல்படத்‌ துணை நிற்கும்‌ செயற்‌ 
கருவி. புத்தி அகங்காரம்‌ இரண்டும்‌ பின்தலையில்‌ பிடரியில்‌ 


அறிவு நரம்புகளாகவும்‌, செயல்நரம்புகளாகவும்‌ இயங்கு 
இன்றன. 


சித்தம்‌ என்பது உயிரின்பால்‌ விருப்பம்‌, அறிவு, செயல்‌ 
என்ற முற்கூறிய மூன்று ஆற்றல்களும்‌ விளங்கித்‌ தோன்றுவதற்கு 
ஆதாரமாக உள்ள “தலைவிதி, முன்தலையில்‌ பெருமூளைக்குக்‌ 
ழே “ஹைப்போ தாலமஸ்‌' என்ற பெயருடைய பகுதியே “தலை 
எழுத்து'ப்‌ பொறிக்கப்பட்ட ஆவணக்‌ களரியாகும்‌, 


சிந்தையே ஆக என்பதற்கு விருப்பம்‌, அறிவு, செயல்‌ என்ற 
மூன்று ஆன்ம ஆற்றல்களும்‌ சத்தத்துள்‌ ஒடுங்‌ி என்பது. பொருள்‌ 
சைவ அருளாளர்கள்‌ முக்குணங்கவின்‌ கூட்டமான மூலப்பிர 


266 


திருதியைச்‌ சித்தம்‌ என மொழிவர்‌, உலக வாழ்வில்‌ உழல 
வேண்டிய தலைவிதி உடையவர்களுக்கு முக்குணங்களும்‌, மூவகை 
ஆற்றல்களும்‌ விரிந்து செயல்படும்‌ என்பதும்‌ அசுத்த மாயை 
யினாலான கருவிகரணங்கள்‌ பெரிதும்‌ துணைநிற்கும்‌ என்பதும்‌ 
சைவக்‌ கொள்கை. 


அனைத்தும்‌ சிவபெருமான்‌ விருப்பப்படி, அவன்‌ அருளால்‌ 
நிகழ்கிற சிவச்செயல்‌ எனத்‌ தெளிவார்க்கு, ஆன்ம ஆற்றல்கள்‌ 
ஒங்கி விடுகின்றன; புதியவினைகள்‌ பற்றுவஇில்லை; அவர்களுக்கு 
உரிய மூலப்பிரகிருதி (மூலப்‌ பதி3வடு)யும்‌ சிவபெருமான்‌ 
திருவடியில்‌ சேர்ந்து விடுகிறது. 


எனவே, அவர்கள்‌ தத்தம்‌ தவச்சிறப்பிற்கு ஏற்பப்‌ பிரளய, 
கலர்‌, விஞ்ஞானகலர்‌ என்ற மேநிலை ஆன்மாக்களாகிச்‌ சுத்த 
மாயையினால்‌ ஆன பேரின்ப உடலையும்‌, கருவிகரணங்களையும்‌ 
பெறுகின்றனர்‌. (மெய்த்‌ தவத்தால்‌ உயர்ந்த மேலோர்கள்‌ 
சிவபெருமான்‌ இிருவடியிலேயே நிலையான அம்மை இன்பம்‌ 
துய்க்கும்‌ வண்ணம்‌ சிவசத்திறயயே உடம்பாகப்‌ பெறுகின்‌ றனர்‌). 

திருந்து சாத்துவிக குணம்‌: புலியின்‌ முரட்டு குணத்தையும்‌ 
எருமையின்‌ தாமச குணத்தையும்‌ இழந்து, ஆன்மா பசுவின்‌ 
சாத்துவிக குணத்தில்‌ குவிந்து நின்று, கால அடைவில்‌ அப்‌ 
பசுத்துவமும்‌ சிவத்தை மட்டுமே சார்ந்து விளங்கும்போது, 
சிவபெருமானது  எண்குணங்களும்‌ உயிரின்பால்‌ பதிவதால்‌, 
அதுகாறும உலகியலை நோக்கியிருந்த சாத்துவிக ஆன்மா, 
இனி இறைமை நாட்டமுடைய . “இருந்து சாத்துவிக'க்‌ 
குணமுடையதாகஃித்‌ தெய்வீகப்‌, பொலிவினைப்‌ பெறுகிறது. 


அறிவியல்‌ நோக்கு? 

தோழி தலைவி பற்றிய. தத்துவ சந்தனையாகிய இவ்‌ 
உண்மைகளை, . அறிவியலின்‌ . துணை கொண்டும்‌ ஆய்ந்து 
நிறுவலாம்‌. 

உடலினுள்‌ ஆறு: பொதுவாக எல்லா உயிர்களுக்கும்‌ சிரசினுள்‌ 


“ஆகாய, சுங்கை' என்ற புனித ஆறு ஓடுறெது. _அது சிரசினுள்‌ 
மூளையின்‌ மடிப்புகளிலும்‌, நாளங்களிலும்‌ நிறைந்து, தலை 


266 


முழுவதும்‌ பரவிப்‌ பிடரிவழியாக, முதுகுத்‌ தண்டிலும்‌ வழிந்து, 
வயிற்றின்‌ அடிப்பகுதியை அடைகிறது. எனவே இதனை 
மூளை - முதுகுத்தண்டு - நீர்‌ (Cerebro Spinal Fluid - CSF) 
என அறிவியலார்‌ அழைப்பர்‌. 


புணை: உடலினுள்‌ ஒடும்‌ இந்த ஆற்று வெள்ளத்தில்‌, 
உயிருக்குப்‌ புணையாக இருப்பது எது? மைய நரம்பு மண்டலம்‌ 
(Central Nervous System). இது மூளையும்‌ முதுகுத்தண்டும்‌ 
அடங்கிய நரம்புத்‌ தொகுதி, 


இதன்‌ மேற்பகுதியிலும்‌ 8ழ்ப்பகுதியிலுமாக இரண்டு வசந்த 
மண்டபங்கள்‌ நமது உடம்பினுள்‌ அமைந்திருக்கின்றன. ழே, 
அடிவயிற்றில்‌ இருப்பது, நிலையற்ற உலகியல்‌ சஒற்றின்பத்திற்‌ 
கானது. மேலே தலையில்‌ இருப்பதோ, எல்லையற்ற 
அறிவானந்தமாகெ இறைமைம்‌ பேரின்பத்திற்குக்‌ களமாவது. 


கடைப்புணை: ஓர்‌ அரும்பு எவ்வளவுதான்‌ பருமையாசுக்‌ 
கொழுத்திருந்தாலும்‌, அதன்மேல்‌ விழுகிற மழைநீர்‌, அதனுள்‌ 
நுழைவதில்லை; மாறாக, அதன்‌ புறப்பகுதியின்‌ மேலே விழுந்து 
அதன்‌ முதுகு போன்ற தண்டின்‌ வழியாக வழிந்து .நிலத்தில்‌ 
சேருமன்றோ? 

அதேபோன்று ஆணவ, கன்ம, மாயா மலங்களால்‌ முடக்சப்‌ 
பட்டுப்‌ பெருமூளை ஓர்‌ அம்பலாய்க்‌ கூம்பிக்‌ கடக்கும்போது 
மெய்யறிவு தோன்றாது; ஆன்ம அறிவு மூகையாய்‌ இருக்கும்‌; 
மனம்‌ உலகியல்‌ சிற்றின்பங்களிலேயே பெரிதும்‌ தலைப்பட்டுக்‌ 
&ழ்‌ நோக்கி நிற்கும்‌; மனத்தைத்‌ தொடர்ந்து ஆன்ம அறிவும்‌ 
கழ்முகமாக உலகியல்‌ சிற்றின்பங்களையே நாடி அலைந்து 
கொண்டிருக்கும்‌, அப்போது (CSF என்ற) அமுத வெள்ளமும்‌ 
முதுகுத்தண்டு வழியாகக்‌ கீழ்நோக்கிப்‌ பாய்ந்து, அடிவயிற்று 
உறுப்புகள்‌ மூலமாகக்‌ ஒழ்‌ நிலையிலேயே வீணாூக்‌ கொண்டு 
இருக்கும்‌. 
தலைப்புணை: 


மலரின்‌ அரும்பு தன்‌ இதழ்களை விரித்துப்‌ போதாக்‌ 
மலர்ந்து நிற்குங்கால்‌, அம்மலர்‌ இதழ்களின்‌ இடை6வளியில்‌ 


267 


ஒரு சில மழைத்‌ துளிகளாவது தங்கி நிற்கிற வாய்ப்பு உள்ள 
தன்றோ? அதேபோல்‌ ிரரினுள்‌ சித்தம்‌ என்ற தூய மனத்‌ 
தோழியின்‌ துணை கொண்டு, ஆன்மா சிவமூலமந்திரத்தைத்‌ 
தியானிக்கும்போது, முன்‌ தலையினுள்ளிருக்கும்‌ பெருமூளை 
சிறிது சிறிதாக அலர்ந்து அயிரம்‌ இதழ்களைக்‌ கொண்ட ஒரு 
தாமரை மலர்போல்‌ பொலிவுறுதிறது. 


CSF என்ற அமுத வெள்ளம்‌, Aqua Duct என்ற நீர்த்தாரை 
வழியாகப்‌ பெருமளவில்‌ சிரசின்‌ மையப்‌ பகுதியுள்‌ புகுந்து, 
பெருமூளையின்‌ மடிப்புகளில்‌ நிறைகிறது; சிவமூலமந்திர 
ஆற்றலைப்‌ பெற்றுத்‌ தாமரை இதழ்களாக பெருமூளை 
மடிப்புகளின்‌ இடைவெளிகளில்‌ தேங்குகிறது. 


இப்போது தூயமனமாகிய சித்தமே உயிருக்குத்‌ தோழி, 
அது புணையாகிய நரம்பு மண்டலத்தின்‌ தலைப்‌ பகுதியைப்‌ 
பற்றி நிற்கிறது. தோழியைச்‌ சார்ந்து தொழிற்படுநறெ தலைவி 
யாகிய ஆன்மாவும்‌ தலையினுள்‌ குவிகிறது; பேரறிவுக்‌ களனாயெ 
"ஆக்ஞை? ஆதாரத்தில்‌ அணைறைது; தன்‌ தலைக்கு மேலே 
உள்ள மூன்றாம்‌ நாளம்‌ சிவலிங்கத்‌ திருவடியாய்த்‌ தன்‌ 
தலையினைத்‌ தண்டிக்‌ கொண்டிருப்பதை உணருகிறது இதனைச்‌ 
“இத்தத்தினுள்ளே சிவலிங்கம்‌ காட்டி.......'? என ஓளவையார்‌ 
அகவுவார்‌; “திருவடிப்‌ பேறு” எனச்‌ சாத்திரங்கள்‌ போற்றும்‌. 


கடையும்‌ தலையும்‌: . மும்மலக்‌ கட்டுடைய உயிர்‌ வினைவயத்‌ 
தால்‌ அல்லலுறும்போது, மனம்‌ என்ற தோழி முதுகுத்‌ தண்டின்‌ 
கடைப்பகுதியைப்‌ புணை எனப்‌ பற்றுவாள்‌. உயிர்‌ த்தலைவியும்‌ 
அதனையே பற்றி அலைப்புறுவாள்‌. புணையின்‌ கடைப்பகுதி 
வலிமையற்றே இருக்குமன்றோ? ஆதலால்‌ அதனைப்‌ பற்றும்‌ 
போது, பிடிப்பிலும்‌ உறுதி இராது, அலைப்புமிகும்‌. 

மெய்த்தவப்‌ பயனால்‌. மேநிலையுறுகிற உயி இறைஇன்பம்‌ 
அகரத்‌ தலைப்படும்போது, தூமனத்தோழி மலர்ந்த தாமரை 
யாகிய தலைப்பகுதியைப்‌ புணையாகக்‌ கொள்ளுவாள்‌; உயிர்த்‌ 
தலைவியும்‌ அதனையே பற்றி நின்று பேரின்பம்‌ துய்ப்பாள்‌. 
புணையின்‌ தலைப்பகுதி உறுதிமிக்கது. ஆதலால்‌ பிடிப்பிலும்‌ 
உறுதி இருக்கும்‌, அமைதி நிலவும்‌, 


268 


உவமை : நயம்‌: “இப்பாடலில்‌, கடைப்புணைக்‌ கொள்ளும்‌ 
கோழியாகிய மாசுடைய மனமும்‌, அவளைச்‌ சார்ந்தே இயங்கு 
இற தலைவியாகிய உயிரும்‌, அறிவு கூம்பிய அரும்பின்‌ நிலைக்கு 
அதாவது, இறைமை உணர்வு எய்தா மூகை நிலைக்கு உவமை 
ஆயின. 
அதேபோல்‌, தலைப்புணைக்‌ கொள்ளும்‌ தோழியாகிய தூய 
மனமும்‌, அவளைச்‌ சார்ந்த உயிரும்‌, அறிவுப்‌ பூவின்‌ இதம்‌ 
விரித்த நிலைக்கு... அதாவது, பூப்பு எய்திக்‌ காமம்‌. சான்ற 
இறை உணர்வு எய்‌இய, இன்ப நிலைக்கு... உவமை ஆயின 
*புணைகை விட்டுப்‌ புனலோடு ஒழுகுதல்‌” என்பது எதைக்‌ 
குறிக்கும்‌? ௮ஃது உலதியல்‌ பற்றுக்கோடு எனப்படும்‌ மாயா 
பந்தங்கள்‌ அத்துணையையும்‌ விட்டுத்‌ திருவருளையே உயிர்‌ 
பற்றுக்‌ கோடாகக்‌ கொள்ளும்‌ பெருநிலையைக்‌ குறிப்பதாகும்‌. 
கொற்றவன்குடி. உமாபதி சிவனார்‌! தமது *நெஞ்சுவிடுதூது 
என்னும்‌ சாத்திர நூலில்‌, சிவபெருமானது தசாங்கம்‌ பற்றி 
எழிலுறப்‌ பாடுகறார்‌₹ 
“சிவபெருமானது அருளாகிய அறு, மீதானத்திலிருந்து நம்‌ 
சிரசு என்னும்‌ செழுங்கிரியில்‌ விழுகிறது. அஃது ஓங்கார ஓலி 
டன்‌ சிரசினுள்‌ பரந்து விரிந்து, மும்மலக்‌ காட்டினையும்‌ 
பஞ்சமா பாதகங்களையும்‌, அனைய பிறவற்றையும்‌ அழித்து, 
முதுகுத்‌ தண்டுவழி இழிந்து, மூன்று மண்டலத்தும்‌, ஆறு 
ஆதாரத்தும்‌ செல்லுகிறது. பின்னர்‌ விந்து, நாதம்‌ கடந்து, 
மீண்டும்‌ மீதானத்துச்‌ சென்று, பரவெளி எங்கும்‌ பரந்து விரிந்து 
பரம்‌ பொருளுக்கே தஞ்சமாகிறது. அஃ3த அந்தமிலா ஆனந்த 
ஆறு ஆகும்‌” என்பது அப்பாடல்‌ பகுதியின்‌ திரண்ட கருத்து, 
ஈண்டு, உமாபதியாரின்‌ அருளாகிய ஆறு பரவெளியில்‌ பரம்‌ 
பொருளுக்கே மீண்டும்‌ தஞ்சமாகும்‌ நிலை, குறுந்தொகையில்‌ 
கூறிய புணைகை விட்டுப்‌ புனலோடு ஒழுகுதல்‌ என்னும்‌ செயற்‌ 
பாட்டோடு ஓக்கும்‌. ்‌ 
நிறைவுரை: இனி, இக்குறுந்தொகைப்‌ பாடலில்‌ நுண்ணிதே 
பொதிந்து இடக்கும்‌ சைவ சித்தாந்தக்‌ கருத்துக்களைத்‌ 
தெரகுத்து நோக்குவோம்‌. 


1. நெஞ்சுவிடு தூது (38-50) உமாபதி சிவனார்‌. 


269 


மனம்‌ என்னும்‌ தோழியோடு முழுமையாக ஒட்டிநின்று 
தொழிற்படுகிற உயிர்‌ என்னும்‌ தலைவி, 


கலடப்புணைக்‌ கொண்டு, ழ்‌ நிலைப்பட்டுத்‌,. தன்‌ ஊழ்‌ 
வினைக்கு ஏற்ப, உலகியல்‌ இன்ப துன்பங்களை நுகர்வதும்‌, i 


'தலைப்புணைக்‌ கொண்டு மேல்‌ நிலைக்கு உயர்ந்து, தன்‌ 
தவ வலிமைக்கு ஏற்ப, இறைபேரின்பத்தில்‌ இிளைப்பதும்‌, 


உடல்‌ என்ற புணையையும்‌, மனம்‌ முதலிய தோழியரையும்‌, 
உலகம்‌ முதலிய நிலைக்களன்களையும்‌, நுகர்ச்சி போன்ற 
வினைப்பயன்களையும்‌ நீத்து, இறுதியில்‌, 


தோழியாயெ மனம்‌ முதலிய தத்துவங்கள்‌ மாயையினுள்‌ 
ஒடுங்குவதைப்‌ போன்று, தலைவியாகிய தானும்‌ முடிந்த 
முடிவாகத்‌ தலைவனாகிய சிவபெருமான்‌ இருவழபில்‌ ஒடுங்கிப்‌ 
பேரின்பம்‌ துய்க்கும்‌ என்பதும்‌, 


இக்‌ குறுந்தொகைப்‌ பாடல்‌ மூலம்‌ ஒறைக்குடி ஆந்தையார்‌ 
குறிப்பால்‌ நமக்கு உணர்த்த வந்த செய்திகள்‌ எனலாம்‌. மேலும்‌, 
கடைப்புணை தலைப்புணை புணைகைவிடுதல்‌ என்றவாறு 
சைவ த்தாந்தம்‌ அறிவுறுத்து ஆன்ம அறிவின்‌ படிமுறை 
வளர்ச்சியைபும்‌ எடுத்தியம்புகிறது எனலாம்‌. 

மாண்ட மாரீப்‌ பித்திகத்து - மாரிக்காலத்துப்‌ பெரிதும்‌ 
காணப்படுறெ பித்திகைப்‌ பூவின்‌, கொழுமுகை, செவ்வெரின்‌ 
கொழுத்த மொட்டும்‌ சிவ்ந்த தண்டும்‌, உறமும்‌ -- ஒளியுடன்‌ 
விளங்கு வனபோல துளிர்தலைத்‌ தலைஇய -- சத்திநிபாத 
அருள்‌ மழையில்‌ மூழ்கி நனைந்தமையால்‌, நீர்வார்‌ _— தரு 
அருளாகிய அமுத வெள்ளம்‌ (CSF) தனது வளம்‌ மிகுந்த 
ரெசுப்பகுஜியிலும்‌, செந்நிற முதுகுப்‌ பகுதியிலும்‌ நிறைந்து நிற்க, 
கொழுங்கடை மழைக்கண்‌ -- (அருளார்‌ அமுதத்தால்‌ பெற்ற, 
செழுமையையும்‌ தண்மைமையும்‌ கொண்டு செவ்வரி ஓடிய 
கடைக்‌ கண்களை உடைய தலைவி, தளிர்‌ அன்னோளே -- 
வனப்புடன்‌ கூடிய பசிய மேனியை உடையவள்‌ ஆவள்‌. 
முறையான இவதியானத்தாலும்‌ நிறைவான  சத்திநிபாதத்‌ 
தாலும்‌, தலைவி ஒளியுடன்‌ திகழ்கிறாள்‌ என்பது குறிப்பு 


270 


4. மனைமன்றுள்‌ ஆடி 


அறிவின்‌ வளர்ச்சியே ஆன்ம எழுச்சிக்குச்‌ சான்று, எப்‌ 
பொருளிலும்‌ மெய்ப்பொருள்‌ காணும்‌ அறிவே உண்மை அறிவு 
என்பார்‌ திருவள்ளுவர்‌, 


ஒர.றிவுப்‌ புல்பூண்டிலிருந்து படிப்படியாக அறிவு வளரப்‌ 
பெற்று ஆறறிவு மானுடத்தையும்‌ வென்று, ஒப்புவமை இல்லாத 
சிவஞானத்‌ தெளிவு பெறுகிறது ஓர்‌ உயிர்‌. தலைவி நிலைக்குத்‌ 
தருதி பெற்ற அவ்‌ ஆருயிர்‌ தலைவனாகிய சிவபெருமானைச்‌ 
கூடிப்‌ பேரின்பத்தில்‌ இளைக்டறெது, ஆயினும்‌ ஒருசமயம்‌ விதி 
வயத்தால்‌ அத்தலைவி தலைவனைப்‌ பிரிந்து திற்கவும்‌ 
நேர்கிறது. 


அப்போது தோழி தலைவியிடம்‌ கூறுறொள்‌- “தலைவனைப்‌ 
பிரிந்து நீ தனித்திருக்க ஆற்றாய்‌”” என்று. 


அதற்கு மறுமொழி கூறுறொள்‌ தலைவி, ஒருபாடலின்‌ 
மூலம்‌, மாமலாடன்‌ என்ற ஒரு சங்ககாலப்‌ புலவர்‌ தன்னையே 
அத்‌ தலைவியாகப்‌ பாவித்துப்‌ பாடிய அப்பாடல்‌ குறுந்தொகை 
எனும்‌ தொகுப்பு நூலில்‌ 46-ஆவது பாடலாக அமைந்திருக்‌ 
கிறது. 


தலைவன்‌ சிவபெருமான்‌ என்றும்‌ தலைவி ஆருயிர்‌ என்றும்‌ 
கண்டோம்‌. தோழி என்பாள்‌ யார்‌? என்ற வினா எழுதறது. 
மனம்‌, புத்தி, அகங்காரம்‌, சித்தம்‌ என்பன நுண்ணிதே நமக்கு 
அமைந்துள்ள அகக்கருவிகள்‌. இவற்றை ஓர்‌ அரசனுக்கு அமைந்த 
அமைச்சு எனச்‌ சைவஞான நூல்கள்‌ உறவு காட்டும்‌ இவற்றைப்‌ 
பண்டைய நம்‌ சங்கச்‌ சான்‌ே றார்கள்‌ அகத்துறை இலக்கியங்களாய்‌ 
அமைக்குங்கால்‌ உயிருக்கு உறுதுணையுரியும்‌ தோழியர்‌ எனக்‌ 
கொள்வது மரபாயிற்று. 


எனவே மாமலாடரின்‌ பாடலில்‌ தோழியின்‌ கூற்றாசு 
மறைந்து கடப்பது, தலைவியாயெ உயிரின்‌ மனக்கலக்கம்‌; 


தலைவியின்‌ மறுமொழியாக அமைவது, உயிரின்‌ ஆழ்ந்த சிவ 


27 


ஞானத்‌ தெளிவு, வேண்டிய வேண்டியாங்கு ஈயவல்ல கருணை 
யாளன்‌, சிவபெருமான்‌, சித்த மலம்‌ அறுவித்துச்‌ சிவமாக்கி 
ஆள்பவன்‌. அடியாரது தூயசிந்தையைத்‌ கம்பால்‌ : ஈர்த்துக்‌ 
குவித்து அவரைச்‌ சிவமாக்கும்‌ பேரருளாளன்‌. ்‌ 


மெய்யடியார்களது இதயக்‌ கமலத்தில்‌ வீற்றிருந்து அவர்கள்‌ 
உள்ளன்போடு செய்யும்‌ அபிடேகம்‌ முதலிய பூசைகளை மனமு 
வந்து ஏற்றுக்‌ கொள்ளுபவன்‌ அவன்‌. உயிர்களாகிய நமது 
மனம்‌ வாக்குக்‌ காயம்‌ ஆயெ எல்லாம்‌ கடந்த, புலப்படாப்‌ 
பொருளர்கிய அவன்‌, நல்லன்பர்களது இதயத்தாமரையில்‌ தன்‌ 
௪த்தியோடும்‌, பிள்ளைகளாகிய கணபதி, முருகன்‌ ஆகியோருட 
னும்‌ எளிவந்த தோற்றத்துடன்‌ அருள்பபலிக்கும்‌ உயர்‌ பண்‌ 
பினன்‌. 


அவனைப்‌ பிரிந்த போழ்து, . அவனது மெய்யடியார்கள்‌ 
மிகுதியும்‌ வருந்துவர்‌. இவ்‌ உண்மையை அவன்‌ முற்றிலுமாக 
உணர்வன்‌. எனவே, விண்ணும்‌ மண்ணும்‌ எங்கும்‌ நிறைந்த 
அவன்‌, எந்த ஒரு வேற்றுப்‌ பகுதிக்குச்‌ சென்றிடினும்‌, 
அடியேனது துயரத்தை . நன்கு அறிவன்‌; உடன்‌ வருவன்‌. 
எனவே அவனது பிரிவு எம்மால்‌ ஆற்றியிருக்கற்‌ பாலதே'” 
என்று தலைவி, மறுமொழி கூறுவதான குறிப்பில்‌ அமைகிறது, 
இச்சங்கப்பாடல்‌, 

“அம்பல்‌ பூவின்‌ சாம்பல்‌ அன்ன 

கூம்பிய சிறகர்‌ மனைஉறை குரீஇ 

மூன்றில்‌ உணங்கல்‌ மாந்தி, மன்றத்‌ (து) 

எருவின்நுண்‌ தாது குடைவன ஆடி 

இல்‌இறைப்‌ பள்ளித்‌ தம்பிள்ளையொடு வதியும்‌ 

புன்கண்‌ மாலையும்‌ புலம்பும்‌ 

இன்றுகொல்‌? தோழி, அவர்‌ சென்ற நாடே''1 
யாடலிண்‌ திரண்ட கருத்து: 

“வாடிய ஆம்பல்‌ மலர்‌ போன்று குவிந்த சிறகுகளை உடைய 
ஒரு சிட்டுக்‌ குருவி; அது, தான்‌ வாழும்‌ வீட்டின்‌ முற்றத்தில்‌, 
உலரும்‌ தானியங்களைத்‌ தின்கிறது. 

1. குறுந்தொகை ஃ 46. (மாமலாடன்‌) 


272 


பின்னர்ப்‌ பொதுமன்றில்‌ உள்ள எருவின்‌ நுண்ணிய 
பொடியைக்‌ குடைந்து விளையாடுகிறது. வீட்டு இறை 
இடத்தில்‌, தன்குஞ்சுகளோடு வாழ்கிறது, 


இவை உலகம்‌ எங்கணும்‌ காணப்பெறுகற நடைமுறை 
நிகழ்ச்சிகளே. பிரிந்த தலைவன்‌ தங்கியுள்ள அந்நாட்டில்‌ 
மட்டும்‌ இவை நிகழாவோ? பிரிவுத்துயரும்‌ மாலைப்பொழுதும்‌ 
துன்பம்‌ தருகிற தனிமையும்‌ அங்கு மட்டும்‌ இல்லையோ? 


எனவே அவற்றைக்‌ கண்ணுறும்‌ தலைவன்‌, விரைவில்‌ 
இரும்பி வருவான்‌ என்பது உறுதி; அதுவரை யான்‌ பொறுமை 
யாக ஆற்றி இருக்கிறேன்‌'' எனத்‌ தலைவி கூறுவதாக அமை 
இறது இப்பாடல்‌, 


காரும்‌ மாலையும்‌ முல்லை; பிரிவின்கண்‌ தலைமக்கள்‌ 
ஆற்றியிருத்தல்‌ முல்லை நிலத்து உரிமை; என்பது தொல்‌ 
காப்பியம்‌, ்‌ 


இனி, இப்பாடலில்‌ ஆழ்ந்த உட்பொருளாக்‌ அமைந்துள்ள 
குறிப்பு மொழிகளைச்‌ சிந்‌ இப்போம்‌. ்‌ 


ஈண்டுச்‌ சிவபெருமான்‌ குருவியாகவும்‌, மனம்‌ ஒன்றி வழி 
பாடியற்றும்‌ மெய்யடியார்களே அக்குருவியின்‌ கூம்பிய சிறகராக 
வும்‌, அவர்கள்‌ ஆன்மார்த்தமாகத்‌ தம்‌ நெஞ்சுத்தானத்தில்‌ 
சிவபெருமானுக்குச்‌ செய்யும்‌ திருநீற்று அபிடேகமே “எருவின்‌ 
நுண்தாது ஆடி” எனவும்‌, கணபதியும்‌ முருகனும்‌ “பிள்ளை 
களாகவும்‌ உருவகம்‌ செய்யப்பெற்றுள்ளனர்‌. அதன்‌ விளக்கத்‌ 
தைக்‌ காண்போம்‌. 


ஆம்பல்‌ வின்‌ சாம்பல்‌ அண்ண கூம்பிய சிறகர்‌: 


இத்‌ தொடரானது; உயிர்களாடய நமது பரந்து கடக்கும்‌ 
அறிவை, ஒருசேரக்‌ குவித்து, முத்தி நெறிக்கு ஆற்றுப்‌ படுத்திப்‌, 
பேரின்பம்‌ அருள்பவராஓய சிவபெருமானது, ஈசான முகத்தைக்‌ 
குறிப்பதாயிற்று, 


273 


ஐந்து முகக்கடவுள்‌: சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள்‌ 
எனச்‌ சிவாகமங்கள்‌ இயம்புகின்றன. அலற்றின்‌ பெயர்கனையும்‌ 
வண்ணங்களையும்‌, வடிவங்களையும்‌, அவை நோக்கும்‌ திசை 
களையும்‌, ஆற்றும்‌ தொழில்களையும்‌, நமது உடலில்‌, அவற்றை 
நாம்‌ உணரும்‌ இடங்களையும்‌, அவை தொழிற்படுத்தும்‌ 
மண்டலங்களையும்‌ முறையாக நாம்‌ கற்று அறிந்து கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 


எண்‌ | பெயர்‌ | வண்ணம்‌ | நோக்குந்திசை 
1 ஈசானம்‌ முத்துவெள்ளை மல்‌ 
2 தத்புருஷம்‌ மஞ்சள்‌ கிழக்கு 
3 அகோரம்‌ கறுப்பு தெற்கு 
4 வாமதேவம்‌ சிவப்பு வடக்கு 
5 சத்தியோஜாதம்‌ | வெள்ளை மேற்கு 
| உடலில்‌ 
வடிவம்‌ | தொழில்‌ தொழிலாற்றும்‌ | மண்டலங்கள்‌ 
| | டம்‌ | 
குழந்தை அருளல்‌ தலை ஆகாயம்‌ - 
வாலிபர்‌ மறைத்தல்‌| கழுத்து சுற்று 
வீரம்‌ ஒடுக்குதல்‌ | நெஞ்சு நெருப்பு 
பெண்மை காத்தல்‌: வயிறு நீர்‌ 
ஆண்பெண்‌ | படைத்தல்‌| அடிவயிறு நிலம்‌ 
| இருமை 


இவற்றிலிருந்து, ஈசானம்‌ என்பது சிவபெருமானது மேல்‌ 
நோக்கிய திருமுகம்‌ என்பதும்‌, பழுப்பு . (முத்து வெள்ளை), 
சாம்பல்‌ நிறமுடையது என்பதும்‌, முத்திப்‌ பேரின்பம்‌ அருள 
வல்லது என்பதும்‌ பெறப்படும்‌. திருவாசகத்தில்‌, 

“பிறந்த பிறப்‌(பு) அறுக்கும்‌ எங்கள்‌ பெருமான்‌! 

நிறங்கள்‌ ஒர்‌ ஐந்துடையாய்‌!...... ...''1 
என்ற சிவபுராணத்‌ தொடர்‌ இதனை உறுதிப்படுத்தும்‌. 

கூம்பிய சிறகர்‌: மெய்யடியார்களும்‌, சிவகணங்களும்‌ இறை 
வனை எப்பொழும்‌ சூழ்ந்திருப்பர்‌; சிவபெருமான்‌ என்னும்‌ 


1. திருவாசகம்‌, சிவபுராணம்‌ 28,49 ஆவது அடிகள்‌. 


274 


சிட்டுக்குருவிக்கு அவர்கள்‌ ॥றகுகளைப்‌ போன்றோர்‌. குருவியின்‌ 
சிறகுகள்‌ கூம்பிநிற்பது போலவே, சிவனடியார்களது சிந்தை, 
சளும்‌ குவிந்து சிவபெருமானது திருவடியிலேயே ஒன்றி. நிற்பன. 


பொதுவாக, மனிதமனம்‌ அலைமோதித்‌ திரிவது; நாயாய்ப்‌ 
பேயாய்‌ அலைவது; எண்ணற்ற சிந்தனைகளுச்கு உறைவிடமாக 
எந்த ஒரு நிலையான முடிவுக்கும்‌ வாராமல்‌ தவிப்பது. இத்‌ 
தகைய மனத்தினால்‌ எவ்விதப்‌ பயனும்‌ இல்லை. 


மனம்‌ ஒருங்கே குவிந்து ஒரே நிலையில்‌ ஒருவழிப்பட்டு 
நின்றால்‌, உயர்ந்த குறிக்கோள்களை எளிதில்‌ அடைய முடியும்‌. 
அறிவிலும்‌ தெளிவு ஏற்படும்‌. 


அவ்வாறு நமது மனத்தைக்‌ குவித்துச்‌ சவஞானத்‌ தெளி 
வினை ஊட்டவல்லவர்‌ சிவபெருமான்‌ ஒருவரே. 


“பப்‌(பு)அற வீட்டிருந்‌(து), உணரும்நின்‌ அடியார்‌ 
பந்தணை வந்தறுத்தார்‌ ... ''1 


என்ற திருவாசகத்‌ திருப்பள்ளி எழுச்சி, அடியவர்களது மனம்‌ 
இயல்பாகப்‌ பரந்து அலைவதையும்‌, அதனைக்‌ கட்டுப்படுத்திக்‌ 
குவிந்த உள்ளத்தராக்‌க, அவரை வீட்டு நெறியில்‌ தலைப்படச்‌ 
செய்பவர்‌ சிவபெருமான்‌ என்பதையும்‌ உணர்த்துவதாயிற்று. 


மனை உறை குரீஇ என்பது வீட்டினுள்‌ வாழும்‌ குருவி 
என்னும்‌ பொருளதாய்‌, ஈண்டு மெய்யடியஎர்தம்‌ இதய வீட்டில்‌ 
வாழும்‌ சிவபெருமானைக்‌ குறிக்கும்‌. 


உயிருக்குள்‌ உயிராய்‌ உறைந்து தின்று, நம்மை எல்லாம்‌ 
இயக்குபவர்‌ சவபெருமான்‌. அவருக்கு உடம்பாக அமைந்தன, 
எண்வகைப்‌ பொருள்கள்‌. அவற்றை அட்டமூர்த்தம்‌ என்பர்‌. 
அவற்றுள்‌ உயிரும்‌ ஒன்று. நிலம்‌, நீர்‌, த, வளி, வெளி என்ற 
லதீது பூதங்களும்‌, சூரியன்‌, சந்திரன்‌ என்ற இரு சுடர்களும்‌ பிற 
மூர்த்தங்கள்‌. 7 


பூ இகுப்பள்னி எழச்‌: ஏ ரர ரர கவரை 


275 


ஐந்து பூதங்களால்‌ ஆனதே நமது உடம்பும்‌, சிவபெருமானது 
மூன்று கண்களைப்‌ போலவே சூரிய மண்டலம்‌, சந்திரமண்டலம்‌ 
அக்கினி மண்டலம்‌ என்ற மூன்று மண்டலங்களைக்‌ கொண்டது 
இந்த உடம்பு. (எனவே நமது இந்த ஊன்‌உடம்பையும்‌ தமக்கு 
உறைவிடமாகக்‌ கொண்டவர்‌ சிவபெருமான்‌ என்பது தெளிவு), 
இதனைச்‌, 


“தந்தையே கோயில்‌ கொண்டஎம்‌ பெருமான்‌ 
திருப்பெருந்‌ துறையுறை சிவனே! 
எந்தையே! ஈசா! உடலிடம்‌ கொண்டாய்‌; ' 
யான்‌ இதற்(கு) இலன்‌ஓர்கைம்‌ மாறே!'"1 
என்ற மாணிக்க வாசகரது. திருவாசகத்தின்‌ மூலமும்‌ அறிந்து 
இன்புறலாம்‌. 
முன்றில்‌: என்பது இல்முன்‌, வீட்டு முற்றம்‌, தலைவாயில்‌ 
எனப்‌ பெருள்‌ உடையது. ஈண்டு நம்‌ மனித உடம்பின்‌ முன்‌ 
தலைப்‌ பகுதியை இது குறிக்கும்‌. 
அண்டத்‌ தொகுப்பினைப்‌ . போலவே, நமது உடலாகிய 
பிண்டமும்‌, சுத்தமாயை, அசுத்த மாயை என்ற இரு மாயா 
தத்துவங்களால்‌ ஆக்கப்பெற்றது இவ்‌ உண்மையை, நக்கீரர்‌, 
திருமுருகாற்றுப்படை என்னும்‌ தமது நூலில்‌, 


*இருபேர்‌ உருவின்‌ ஒருபேர்யாக்கை'3 
எனச்‌ சூரபதுமனது யாக்கையின்மேல்‌ வைத்துக்‌ குறிப்பிடுவார்‌. 


உலகை. இயக்கும்போது, சிவதத்துவம்‌ முதலிய ஐந்து 
சுத்தமாயா தத்துவங்களையும்‌, சிவபெருமான்‌, தமக்குத்‌ 
தொழிலகமாகக்‌ கொள்ளுகிறார்‌. இது, நம்‌ உடம்பின்‌ முன்‌ 
கலைப்‌ பகுதி, 

உயிர்களாகய நாம்‌ கருவினுள்‌ உருபெறும்‌ போது, முன்‌ 
துலை உச்சிக்குழி வழியாக, உயிர்‌ உடலோடு சேர்க்கப்பெறு 
கிறது 
AS vse ப பப்ப பபப மட பப்படம்‌ பிம்ப்ட டட ட்ட்டட்‌ 

1. கோயில்‌ திருப்பதிகம்‌: 8:22:10 2. திருமுருகாற்றுப்படை நக்8ரர்‌ 


276 


சிவஞானத்‌ தெளிவு பெற்ற உயிர்‌, இறுதியில்‌ பரமுத்தி 


யாகிய வீடுபேற்றினை எய்துதற்கு, இத்‌ தலையின்‌ உச வழி 
யாகவே வெளியேறுகிறது 


நமது தலையில்‌ புருவதடு தொடங்கி உச்சித்தலை வரை 
உள்ள பகுதிக்கு முன்‌ தலை, நெற்றிக்கண்‌, வாள்நுதல்‌, என்ற 
வேறு குறியீடுகளும்‌ உள, 


உணங்கல்‌ என்பது உலர்ந்த தானியங்கள்‌ எனப்‌ பொருள்‌ 
படும்‌ ஈண்டு, *நான்‌', “எனது” என்ற ஆன்ம தற்‌ போதமும்‌ தன்‌ 
முனைப்பும்‌ ஒடுங்குவதைக்‌ குறிப்பதாயிற்று, 


நாமெல்லாம்‌ சிற்றறிவு உயிர்கள்‌. நம்மைத்‌ கொன்று 
தொட்டே ஆணவம்‌, கன்மம்‌ என்ற இரு கொடிய மலங்களும்‌ 
வலிதே பிணித்துள்ளன, அதனால்‌ இச்‌9ிற்றுயிரும்‌ குற்றுயிர்‌ 
ஆயிற்று. ஈரம்‌ (இரக்கம்‌) உள்ளவை போன்ற வஞ்சத்‌ தோற்றம்‌ 
உடையன அம்மலங்கள்‌. அவற்றின்‌ வெய்ய பிடியிலிருந்து 
தம்மை விடுவிக்க, இறைவன்‌ மாயையிலிருந்து நமக்கு உடம்பு, 
உலகம்‌ முதலியவற்றை அருளினார்‌, ஆனால்‌ மாயையின்‌ 
காரியங்களால்‌ அறிவுத்‌ தெளிவு மட்டுமன்றி, அறிவில்‌ மயக்கமும்‌ 
விளைகிறது, 


பேரின்ப வேட்கையுடையோர்‌ மெய்யடியார்‌; அவர்கள்‌ 
இடையறாச்‌ சிவசிந்தனையுடன்‌, சைவநெறியில்‌ நிற்பர்‌ ஆதலால்‌ 
அவர்களுக்குச்‌ சிவபெருமான்‌ திருஅருள்‌ நோக்கால்‌ மும்மலங்‌ 
கனம்‌ உணங்டித்‌ தம்‌ ஆற்றல்‌ ஓடுங்குகின்றன. அந்த நிலையில்‌ 
அவர்கள்‌ மாசுநீங்கி மெய்யறிவு பெற்றோராய்த்‌ தலைவி 
நிலைக்கு உயர்கின் றனர்‌. 


இவ்வாறு .தலைவி நிலைக்கு உயர்ந்த ஆன்மாக்களை 
ஆசிரியர்‌ “உணங்கல்‌” என்ற சொல்லால்‌ குறிப்பிடுகிறார்‌ 


மாந்தி: என்பது "இன்று", *உண்டு' என்னும்‌ பொருளுடையது. 
ஈண்டுத்‌ தலைவனாஇய சிவபெருமான்‌ தலைவியாகிய நமது 
தலம்‌ கொண்டு, நமக்குப்‌ பேரின்பம்‌ அருளியவாறு குறித்தது, 


217 


"வரியார்‌ வளையார்‌ ஐயம்‌ வவ்வாய்‌, மாநலம்‌ வவ்வுதியே!” 
என்று பண்‌ இசைக்கிறொர்‌ திருஞானசம்பந்தர்‌,1 ' 


'பிச்சாண்டியாக வரும்‌ சிவபெருமான்‌ பெண்கள்‌ இடுறெ 
பிச்சையை ஏற்காது அவர்களது தலையாய பெண்மை நலத்‌ 
தையே கவர்ந்து செல்லுநறொன்‌' என்பது இதன்‌ கருத்து. 


'“தந்ததுஉன்‌ தன்னைக்‌ கொண்டதுஎன்‌ தன்னைச்‌ 
சங்கரா ஆர்கொலோ சதுரர்‌ !'?2 


கடையேனாகிய என்னை உன்திருவடிக்கழ்‌ ஏற்றுக்‌ சொண்டு 
ஒப்பு உவமையில்லாத உன்னையே எனக்குத்‌ தந்திருக்கிறாய்‌. 
இப்பண்ட மாற்றில்‌ யாரே சமர்த்தர்‌?” என்ற மாணிக்கவாசகரது 
மணிமொழி இங்கு இணைத்துச்‌ சிந்திக்கத்‌ தக்கது, 


நது உடலின்‌ உயர்ந்த பகுதி) தலை, இதுவே குறிஞ்சி 
நிலம்‌. இதன்‌ தலைவன்‌ சிவபெருமான்‌, 3 


உயிர்‌, உடல்‌ முழுவதும்‌ பரவியிருப்பதாயினும்‌, சிறப்பாக 
மூன்று இடங்களில்‌ மேம்பட்டு நிற்கும்‌; அவை மனித உடம்பின்‌ 
ஈகுறிஞ்சி'யாகிய தலை, . *மருத'மாகிய நெஞ்சு, (நெய்த'லாகிய 
அடிவயிறு என்பன. 

மிக உயர்ந்த பகுதியாகிய குறிஞ்சியும்‌, மிகத்‌ தாழ்வான 
பகுதியாகிய நெய்தலும்‌, உயிர்‌ என்னும்‌ அரசனுக்கு இரு வசந்த 
மண்டபங்கள்‌. அவற்றின்‌ இடைப்பட்ட நெஞ்சுத்‌ தானமாகிய 
மருதநிலமே அத்தாணி மண்டபமாம்‌ 


உயிர்‌, தனது உலகியல்‌ சிற்றின்பங்களை, வயிறு, அடி 
வயிறாகிய நெய்தலில்‌ நுகர்கிறது, 

உயர்ந்த பக்குவம்‌ அடைந்த நிலையில்‌, உயிர்‌, தனது உடம்‌ 
பின்‌ முன்தலைப்‌ பகுதியில்‌ சிவபெருமானைக்‌ கூடி இன்புறுகிறது 
ஆண்டவன்‌ ஆன்மப்‌ புணர்ச்சிக்கு இடம்‌ தலை. எனவே அகத்‌ 
துறையில்‌ 'இடந்தலைப்பாடு' ஓர்‌ சீர்மிகு சொல்லாட்சியாயிற்று, 


1. சம்பந்தர்‌ தேவாரம்‌ 1:63:1 
2 மணிவாசகர்‌, திருவாசகம்‌ 


218 


“இன்பே அருளி எனைஉருக்கி உயிர்‌உண்கின்ற எம்மானே”! 
““பெருந்தேவியும்‌ தானும்‌ஓர்‌ மீனவன்பால்‌ 
ஏற்றுவந்து ஆருயிர்‌ உண்ட திறல்‌ ஒற்றைச்சேவகனே” '3 
**அன்றே என்றன்‌ ஆவியும்‌ உடலும்‌ உடைமை எல்லாமும்‌ 
குன்றே அனையாய்‌ என்னை ஆட்கொண்ட போத 
கொண்டிலையோ3 


என்ற திருவாசகத்‌ தொடர்களிலிருந்து சிவபெருமான்‌ மெய்யடி 
யார்களது ஆன்ம போதத்தையும்‌, உடல்‌ பொருள்‌ ஆவியையும்‌ 
இருவினை போன்ற பிற உடைமைகளையும்‌ தாமே ஏற்றருளும்‌ 
பேரருளாளர்‌ என்பது தெளிவாகும்‌. 


மணிவாசகரது 'உயிருண்ணிப்‌ பத்து என்ற 34-அவது 
இருவாசகத்‌ இருப்பதிகம்‌ முழுமையும்‌, சிவபெருமான்‌ “உயிர்‌ 
உண்ணி' என்பதற்கும்‌, “அவன்‌ அருளால்‌ அவன்தாள்‌ வணங்'கு 
இற உயிர்களுக்குச்‌ 'சிவானந்தம்‌ மேலிடும்‌" என்பதற்கும்‌ சான்றாகத்‌ 
திகழ்கிறது. 


மன்றத்து என்பதற்குப்‌ 'பொது இடத்தின்‌ கண்‌ உள்ள” 
என்று பொதுவாகப்‌ பொருள்‌ கூறலரம்‌. ஈண்டு, நமது உடலின்‌ 
தெஞ்சுத்‌ தானத்தை இது குறிப்பதாயிற்று, 


உடலின்‌ அனைத்துப்‌ பகுதிகளிலும்‌ ஓடுகிற குருதி முழுவதும்‌ 
தமது இதயமாயெ பொது இடத்துக்கு வந்துதான்‌, தூய்மை 
பெற்றுத்‌ தஇிரும்புின்றது. எனவே நமது நெஞ்சு, பொது 
மன்றமாயிற்று, 


எருவின்‌ நுண்‌ தாது: எரூவின்‌ நுண்ணிய பொடி என்பது 
பொருள்‌. பசுவின்‌ எருவினை, விதிப்படி எரித்த சாம்பலி 
லிருந்து வடித்தெடுத்த நுண்மையும்‌ தூய்மையும்‌ பொருந்திய 
திருநீறு என்பது ஈண்டுப்‌ பொருளாயிற்று. 

1. எண்ணப்பதிகம்‌ 8:44:39 

2. திருப்பாண்டிப்‌ பதிகம்‌ 8:35:10 

3. குழைத்தபத்து 8%33:7 


279 


குடைவன ஆடி: உயிர்களாகிய நாம்‌, சிவபெருமானுக்கு 
ஆன்மார்த்த சிவபூசை செய்யும்‌ இடம்‌, நமது நெஞ்சுக்‌ குழி 
ஆகும்‌ இங்கு உள்ள நமது மனித இதயம்‌ ஒரு சிவலிங்கத்தின்‌ 
அமைப்புப்‌ போன்று, உடலின்‌ நடு இடத்தில்‌ இருப்பதும்‌, 
இடையறாது இங்குப்‌ பெருமானுக்குக்‌ குருதியால்‌ மிகச்சரான 
முறையில்‌ அபிடேகம்‌ ஆகிக்‌ கொண்டிருப்பதும்‌, உடற்‌ கூற்று 
நோக்கில்‌ அறியத்தக்க உண்மைகளாம்‌. நெஞ்சினைப்‌ பூசைத்‌ 
தானமாகவும்‌, தலையைத்‌ தியானத்‌ தானமாசவும்‌, அடிவயிற்றை 
ஓமத்தானமாகவும்‌ சைவசித்தாந்த ஞான நூல்கள்‌ அறிவுறுத்தும்‌, 

இறைவனை நம்‌ இதயக்‌ கமலத்தில்‌ எழுந்தருளச்‌ செய்து 
பால்‌, தயிர்‌. நெய்‌, கோமயம்‌, கோநீர்‌ என்ற ஆவின்‌ ஐம்‌ 
பொருள்‌ (பஞ்சகவ்யம்‌) களாலும்‌, பழச்சாறு, சந்தனம்‌, திரு 
நீறுமுதலியவற்றாலும்‌ அபிடேஇத்துப்‌ பூசித்தல்‌, ஆன்மார்த்த 
சிவபூசையின்‌ மையக்‌ கருத்தாகும்‌, 

மெய்யடியார்களது இத்தகைய அகப்பூசையையும்‌ தூய 
வெண்ணீற்றையும்‌ சிவபெருமான்‌ விரும்பி ஏற்றுக்‌ கொள்கிறார்‌ 
என்று ஞான நூல்கள்‌ உறுதி கூறுகின்றன. 

““விலையிலி சாந்தமென்று வெறி நீறு பூசி, விளையாடும்‌ 
வேடவிதகிர்தர்‌''1 எனவும்‌, மெய்‌ எலாம வெண்ணீறு சண்ணித்த 
மேனியான்‌?'2 
எனவும்‌ சிவபெருமானை அப்பரடிகள்‌, பரவித்‌ துதிப்பார்‌. 

2 'கொம்பன நுண்ணிடையாள்‌ கூறனை நீறு௮ணிந்த வம்பனை' எனச்‌ 

சுந்தர மூர்த்தியும்‌ 

*ஜண்மையனே! திரு நீற்றை உத்‌ தூளித்‌(து) ஒளிமிளிரும்‌ 
வெண்மையனே?4 
என்று மாணிக்க வாசகரும்‌, அனையவாறே பிறரும்‌, சிவ 
பெருமானது நீறுபூசிய திருமேனிப்‌ பொலிவைப்‌ பாங்குறப்‌ 
பரவித்‌ துதிப்பர்‌. இங்குப்‌ பெருமானுக்கு வெண்‌ குருதியாலும்‌ 
மிகச்‌ சீரான முறையில்‌ அபிடேகம்‌ ஆகிக்‌ கொண்டிருப்பது, 
உடற்கூற்று நோக்கில்‌ அறியத்தக்க உண்மையாகும்‌. 


1 அப்பர்‌ 4:8:9 2 அப்பர்‌ 4: 
3 சுந்தரர்‌ 7:83;7 தீ நீத்தல்விண்ணப்பம்‌, 8:6:22 


280 


இல்‌ இறை: இல்‌ என்பது வீடு; இறை என்பதற்கு 
முதன்மையானது, மிக முக்கியமானது என்பன பொருள்‌. நமது 
மனிக உடம்பாகிய வீட்டில்‌, முக்கியமான இடம்‌, இருதய 
மாகும்‌. 


திருமருகல்‌ என்னும்‌ திருத்தலத்தில்‌ இறைவனைப்‌ போற்றிப்‌ 
பரவுங்கால்‌, திருஞானசம்பந்தப்‌ யெகுமான்‌, 


“சிந்தா எனுமால்‌ சிவனே எனுமால்‌ முந்தா எனுமால்‌ 
முதல்வா எனுமால்‌” 1 


என இறைவனைப்‌ புகழ்ந்து பாடுவார்‌. இதிலிருந்து இறை 
என்பதன்‌ முதன்மை பெறப்படும்‌. 5 


இறை என்றால்‌ சிறகு என்பதும்‌ பொருள்‌. (குறுந்தொகை 
874-5). ஒரு பறவை பறப்பதற்குப்‌ பக்கச்‌ சிறகுகள்‌ இன்றி 
வமையாதன. , எனவே, மனித இருதயத்தின்‌ சிறைபோன்றவை, 
இடது வலதுபகுதிகள்‌ என்பதும்‌ இங்குக்‌ கொள்ளற்பாலது, 


தம்‌ பிள்ளையொடு வதியும்‌: கணபதி, முருகன்‌ என்ற தம்‌ 
பிள்ளைகளோடும்‌, வ ௪த்தியோடும்‌, சிவபெருமான்‌, நமது 
இதயத்தில்‌ எப்பொழுதும்‌ இருக்கிறொர்‌ என்பது குறிப்பு. 


நமது இருதயம்‌ என்பது ஒரே உறுப்புத்தான்‌. எனினும்‌ 
அதன்‌ தொழிற்பாடு கருஇ, அதை வலதுபகுதி, இடதுபகுதி என 
இரண்டாகவும்‌, மேல்‌ அறை 8ழ்‌ அறை என இரண்டாகவும்‌, 
ஆக நான்கு பகுதிகளாகப்‌ பிரித்து நோக்குகிறோம்‌. இற்றை 
தாள்‌ விஞ்ஞானிகளும்‌ இக்கருத்தை ஏற்பர்‌. 


தலைவனாகிய பரசிவம்‌, ஒரே பொருள்‌. சச்சிதானந்தமே 
அதன்‌ வடிவம்‌, (சத்‌ - நிலையானது, சித்‌-ஞானம்‌, ஆனந்தம்‌- 
இன்பம்‌) 

உயிர்களாக நம்‌ பொருட்டு இவ்‌ அண்டத்‌ தொகுப்பினை 
இயக்கும்பொழுது, கூழலுக்கு ஏற்றதொரு இவ வடிவத்தை 
அஃது எடுத்துக்‌ கொள்ளுதிறது. இவ்வாறாகச்‌ சிவன்‌ என்றும்‌, 
அவது ஆற்றலாகிய சத்‌ என்றும்‌ அவர்களது பிள்ளைகளாகிய 


281 


கணபதி, முருகன்‌ என்றும்‌, ஒன்றேயாகிய பரம்பொருள்‌, 
எளியோராகிய நம்‌ பொருட்டுப்‌ பலவாக விரிந்து. அருள்பாலிச்‌ , 
கிறது. 


மெய்யடியார்களாகிய நமது... இருதயத்தில்‌, வலது. பக்கத்‌ 
இல்‌ சிவன்‌, இடது பச்சுத்தில்‌ சத்தி, வலது 8ழ்‌ அறையில்‌ 
கணபதி, இடது 8ழ்‌ அறையில்‌ முருகன்‌ என்றவாறு, ஒரு சிவ 
குடும்பமே மனித இதயத்தில்‌ நின்று இயங்குகிறது. 


சிவந்த நிறமும்‌, நடுநிலைப்‌ பண்பும்‌ கொண்ட ஒரே 
தலைவன்‌ சிவபெருமான்‌. அவருடைய இடப்பாகம்‌, சிவசத்தி, 
அவள்‌, சிவபெருமானது ஆணையை ஏற்று, உயிர்களாகிய 
நமக்கு அருள்‌ புரிபவள்‌. நம்மைப்‌ பிணித்துள்ள மலங்களைக்‌ 
கழுவி நம்மைத்‌ தூயவராக்குபவள்‌. 


ஒரு முறை பிரமனுக்குக்‌ காட்சியருள இருவரும்‌ நிலவுலகிற்கு 
வந்தனர்‌. 


“பிரமன்‌ ஒரு மிகு காமி; அவன்‌, தான்‌ படைத்த பெண்‌. 
ணின்‌ அழகிலேயே' மயங்கிக்‌' காமுறும்‌ இயல்பின்‌. ்‌ எனவே 
பேரழகுடைய நீ அவன்முன்‌ தோன்றினால்‌, அவன்‌ உள்ளம்‌ 
விகார முறும்‌'' என அன்னையிடம்‌ கூறினான்‌, சிவபெருமான்‌. 


இருவரும்‌ தம்முள்‌ வடிவத்தை மாற்றிக்‌ கொண்டு அவன்‌ 
முன்‌ செல்லுவது எனத்‌ தீர்மானித்தனர்‌ வலப்புறச்‌ சிவபெரு 
மான்‌, சத்தியின்‌ வடிவத்தையும்‌, இடப்புறத்துச்‌ சத்தி, 
சிவபெருமானது வடிவத்தையும்‌ ஏற்றுக்‌ கொண்டு, பிரமன்‌ மூன்‌ 
காட்ச அளித்தனர்‌. வண்ணமும்‌ வடிவமும்‌ மாறின; ஆனால்‌, 
இடமும்‌ உருவும்‌ மாறவில்லை. 

ஆழ்ந்த இயானத்திலிருந்து கண்திறந்த பிரமன்‌, தன்‌ எதிரில்‌ 
காரிகை ஒருத்தி நிற்கச்‌ கண்டான்‌. அலைக்கழிந்த மனத்த 
னாய்க்‌ காலிலிருந்து ரெசுவரை அவளையே பார்த்தான்‌. 

பெண்‌ உருவில்‌ நின்ற சிவபெருமான்‌, சிறிதே முறுவலித்‌ 
தார்‌; ஆண்‌ வடிவத்திலிருந்த சத்தி சற்றே நாணினாள்‌. இயற்‌ 


282 


கைக்கு முரணான இவ்விரு நிகழ்ச்சிகளும்‌ பிரமனைச்‌ சிந்திக்க. 
வைத்தன. பெருமானது திருவிளையாடலை உணர்ந்தான்‌; 
வெட்கினான்‌; பொறுத்தருளுமாறு வேண்டினான்‌... 


சிவசத்தியரது வண்ண, வடிவ மாற்றம்‌ இவ்வாறு 
திருவானைக்கோயில்‌ புராணத்தில்‌ பேசப்படுகிறது. 


இப்புராண வரலாற்றுக்கும்‌, நமது உடல்‌ அமைப்புச்கும்‌ 
உள்ள ஓர்‌ அரிய ஓற்றுமை, உன்னி உணரத்தக்கது, சுத்தமாயா 
தத்துவம்‌ என்ற நம்‌ முன்தலலப்‌ பகுதியில்‌ உள்ளது 
பெருமூளை. இது வலம்‌, இடம்‌ என்ற இரு கூறுகளை 
உடையது, வலது கூறாகிய சிவன்‌ அமைதியாக இருக்க, 
இடது கூறாகிய சத்தியே வேலைகள்‌ பலவும்‌ செய்கிறது. 


அசுந்த மாயையின்‌ 31-தத்துவங்களும்‌, தமது உடம்பில்‌ புருவ 
நடுவிற்குக்‌ 8முள்ள பகுஇகளாம்‌, இக்‌8ழ்ப்பகுதியும்‌ வலம்‌, இடம்‌ 
என்ற இரு கூறுகளை உடையது, 


மூளையின்‌ வலது கூறு உடம்பின்‌ இடதுபகுதியையும்‌ 
மூளையின்‌ இடது கூறு உடம்பின்‌ வலதுப்பகுதியையும்‌, கத்தரிக்‌ 
கோலின்‌ இயக்கம்‌ போன்று மாறிநின்று இயக்குகின்றன 
என்பது அறிவியலார்‌ கருத்து. 


இருதயத்தின்‌ இடதுபகுதி தூய செங்குருதியாலும்‌, வலது 
பகுதி அழுக்கான நீலநிறக்‌ குருதியாலும்‌ நிறைந்திருக்கன்றன 


எப்பொழுதும்‌ தனது சத்தியை இடப்பாகத்தில்‌ கொண்ட 
சிவன்‌, பிரமன்‌ பொருட்டு நிலஉலகம்‌ வந்த பொழுது, வண்ண 
மாற்றமும்‌ வடிவ மாற்றமும்‌ செய்து கொண்ட தன்‌ விளைவே, 
இது என்பது சிந்திக்கற்பாலது. 


சிவபெருமான்‌ தமது பிள்ளைகளோடு நமது இருதயத்தில்‌ 
வதியும்‌ பெற்றியினை இனிச்‌ சிந்திப்போம்‌, 


இருதயத்தின்‌ மேல்‌ அறைகளையும்‌ சழ்‌ அறைகளையும்‌ 
(Awilum and  Ventricle) இணைப்பதற்குத்‌ தனித்தனியே 


283 


ஒருவழிப்‌ பாதைகள்‌ (Valves) உள்ளன. வலதுபக்கம்‌ உள்ளது 
மூவிதம்‌ கொண்ட திரிசூல வடிவினது (ரTரர்ய5றப). தந்தையின்‌ 
உடைமைகள்‌ மூத்த பிள்ளைக்கு உரியவை என்னுமாறு வலது 
மேலறையில்‌ வீற்றிருக்கும்‌ சிவபெருமானிடமிருந்து அவரது 
ஆயுத.மாகிய இரிசூலத்தினையும்‌ நீலக்குருதியையும்‌ பெற்று, 
அவற்றைத்‌ திறம்பட இயக்குறொர்‌, மூத்த பிள்ளையாகிய 
கணபதி அவர்‌ அம்மை அப்பனை வலஞ்சுற்றிவந்து தேமாங்‌ 
கனி பெற்றதற்குச்‌ சான்றாக, வலது ழ்‌ அறையிலிருந்து வெளி 
வந்த நீல அழுக்கு இரத்தம்‌ இருதய மேல்‌ அறைகளை வலஞ்‌ 
சுழித்து நுரையீரலுக்குச்‌ செல்லுகிறது 'நுரையீரலிலுள்ள 
பிராணவாயுவால்‌ தூய்மை அடைந்து செந்நிறத்தைப்‌ பெற்று 
அஃது இடது மேல்‌ அறையைச்‌ சேர்கிறது. “தந்தை வலத்தால்‌ 
அருள்கைக்‌ கனியோனே"'! என்பது அருணகிரியார்‌ வாக்கு. 


இடது பக்கம்‌ உள்ள ஈரிதழ்‌ வால்வு (MITRAL VALVE) 
வேலாயுதத்தை ஒத்தது. இடது மேலறையில்‌ வீற்றிருக்கும்‌ 
சிவசத்தியிடமிருந்து ச,த்திவேலையும்‌ செங்குருதியையும்‌ பெற்று 
அவற்றைக்‌ கொண்டு தம்‌ உடலில்‌ வதியும்‌ அவுணர்களை 
அழித்தும்‌ தேவர்களைக்‌ காத்தும்‌ அருள்‌ பாலிக்கிறார்‌, முருகப்‌ 
பெருமான்‌. 


அவர்‌ . அம்மை--அப்பனை வலம்‌ வாராது, தனது மயில்‌ 
ஊர்தியில்‌ ஏறி உலகனைத்தையும்‌ ஒரு நொடியில்‌ சுற்றியும்‌ 
தேமாங்கனி பெறாது, வெகுளியும்‌ அழுக்காறுமே பெற்றார்‌ 
என்பத புராண வரலாறு. (கதையின்‌ சுவைக்காக இவ்வாறு 
கூறுவதேயன்றி, எவ்விதத்‌ தீநெறியும்‌ இவர்களைப்‌ பற்றுவ 
தில்லை) இதற்குச்‌ சான்றாக, இடது 8ழ்‌ அறையிலிருந்து மேல்‌ 
நோக்கி வெளிப்பட்டு நம்‌ உடல்‌ முழுவதும்‌ மூலை முடுக்‌ 
கெல்லாம்‌ பரவு சிவப்புநிறக்‌ குருதி, ஆங்காங்கே தொழிற்‌ 
படு உறுப்புகளுக்குத்‌ துணை நீன்று அத்தொழிற்‌ பாட்டின்‌ 
விளைவாக எழுந்த அமுக்கையெல்லாம்‌ சுமந்து, நீலநிறக்‌ 
குருதியாகி, இறுதியில்‌ வலது மேலறையைச்‌ சேர்கிறது. 


தமது உடல்நலத்துக்காகச்‌ செங்குருதி வடிவிலான செவ்வேள்‌ 


பரமன்‌ அருளியது ஏராளம்‌; அதற்கு ஈடாகத்‌ தூய அச்செங்‌ 
i ந 


1 திருப்பரங்குன்றம்‌, திருப்புகழ்‌-3 


284 


குருஇ நம்‌ உறுப்புகளிலிருந்து .இதயத்திற்குக்‌ கொண்டு சென்ற 
தெல்லாம்‌ வெறும்‌ அழுக்குத்தான்‌. 


தந்தது உன்தன்னைக்‌ கொண்டது என்‌ தன்னைச்‌ 
சங்கரா ஆர்கொலோ சதுரர்‌?''! என மாணிக்கவாசகர்‌ 


இறைவனுடன்‌ செய்த பண்ட மாற்றுப்பற்றிப்‌ பேசுவார்‌. 


கன்‌ நிலையில்‌ ஒன்றேயாய பரசிவம்‌, நமது நலன்‌ கருதி 
நமது இருதயத்தில்‌ நான்கு கூறுகளாகச்‌ சிவன்‌, சத்தி, கணபதி 
முருகன்‌ என வெளிப்பட்டு அருள்‌ புரிகிறார்‌. இதனைச்‌ சிவ 
பெருமானது தொழிற்படுநிலை (தடத்த இலக்கணம்‌) எனச்‌ 
சைவசித்தாந்த சாத்திரங்கள்‌ அறிவுறுத்தும்‌. 


மெய்யடியார்களாகிய நமது இதயத்தில்‌ சிவபெருமான்‌ 
இவ்வாறு தம்‌ மனைவி மக்களொடு அமர்ந்து அருள்பாலிப்பதைத்‌ 
குறுந்தொகை ஆசிரியர்‌, “இல்‌ இறைப்‌ பள்ளி தம்‌ பிள்ளையொடு 
வதியும்‌' என்ற டதாடரால்‌ நயம்படக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


உயிருக்குள்‌ உயிரான இறைவன்‌, தம்‌ பிள்ளைகளோடு 
நமது மனித உடலுள்‌ கொலு வீற்றிருந்து பூசனைகளை 
ஏற்குமிடம்‌, நமது இருதயமே என்பதைக்‌ கூறவும்‌ வேண்டுமோ? 


நிறைவு: சிவ ஞானத்‌ தெளிவு பெற்ற ஒர்‌ உயர்பக்குவ 
ஆன்மா (உயிர்‌), நாளும்‌ சவதியானம்‌, சிவபூசை முதலிய வழி 
பாடுகளை முறையாகச்‌ செய்கிறது. சிவபெருமானை ஆன்‌ 
மார்த்தமாகத்‌ தன்‌ இதயத்தில்‌ வைத்து வழிபடுகிறது தலைவ 
ரான வெயெருமானால்‌ பல்காலும்‌ இன்புறுத்தப்‌ பெறுகிறது. 


ஓரோ ஒருகால்‌, அவர்‌, தன்னைப்‌ பிரிந்த காலத்து, 
“இத்தகைய இவவழிபாடு இயற்றுவோர்‌, சிவபெருமானது 
பரந்த வியாபகத்துக்கு உட்பட்ட எல்லா நாடுகளிலும்‌ இருப்பர்‌ 
எனவே அவர்களுக்கு அருள்‌ பாலிக்கும்‌ போது, பெருமான்‌ 
மெய்யடியாராகய நமது நிலையையும்‌ மறவாது எண்ணி அருள்‌ 
1 திருவாசகம்‌ கோயில்‌ இருப்பதஇகம்‌ 8:28:10 ப்பான்‌ கில்‌. 


285 


புரிவார்‌'' என்ற மன உறுதியுடன்‌ இருப்பர்‌ என்பதே குறுந்‌ 
தொகையின்‌' இப்பாடலுக்குத்‌ திரண்ட கருத்தாகும்‌. 


“பண்பால்‌ யாழ்பயில்‌ பாணபத்திரன்‌ 
தன்‌ போல்‌ என்பால்‌ அன்பன்‌...”'! 


எனச்‌ சிவபெருமான்‌ தானே, சேரமான்‌ பெருமானுக்கு வரைந்த 
திருமுகப்‌ பாசுரத்திலிருந்து,.  .மெய்யடியார்களை. மறவாது 
அருள்‌ பாலிக்கும்‌ அவரது பெருங்கருணை புலனாகும்‌. 


5. கொங்கு தேர்‌ வாழ்க்கை 


“டுப்ண்களின்‌ கூந்தலுக்கு இயற்கையாகவே மணம்‌ ண்பன்‌ 
இது பாண்டிய மன்னனுக்கு எழுந்த ஜல்‌ 


இயற்கையாக மணம்‌ இல்லை; நறுமண்‌, மலர்களைச்‌... சூடுவ 
தாலும்‌, பிறபிற, மணப்‌ பொருள்களின்‌ தொடர்பாலுமே ஒரு 
பெண்ணின்‌ . கூந்தலிலிருந்து , மண்ம்‌., வெளிப்படுகிறது, இது 
நக்ரேர்‌ போன்ற சங்கப்‌ புலவர்களின்‌. வாதம்‌, oe 

உயர்குலப்‌ பெண்டிர்க்கு இயற்கையாகவே கூந்தலில்‌ 
மணம்‌ உண்டு என்பது சைவ சித்தாந்தம்‌ கூறுகிற தத்துவ 
உண்மை. 


அதை உறுதிப்படுத்தவும்‌, சங்கத்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ மூலம்‌ 
நமது மயக்கத்தைப்‌ போக்கவும்‌, சிவபெருமான்‌ திருவுளக்‌ 
குறிப்பால்‌ எழுந்தது ஒரு பாடல்‌. 
குறுந்தொகை என்னும்‌. எட்டுத்தொகை ; நாலில்‌ காணப்‌ 
பெறும்‌ அப்பாடலையும்‌ அதற்கான சைவசித்தாந்த விளக்‌ 
குத்தையும்‌ தோக்குவோ. 
“கொங்குதேர்‌ வாழ்க்க அம்சிறைத்‌ தும்பி 
காமம்‌ செப்பாது: கண்டது மொழிமோ! ல்‌ 
பயிலியது கெழீஇய நட்பின்‌ ம்யி(ல்‌)இயல்‌ 
1 இருமுகப்பாசுரம்‌: ப்தினோராம்‌ இருமுறை, 


286 . 


செறிஎயிற்‌ (று) அரிவை கூந்தலின்‌ ்‌ | 
நறியவு(ம்‌) உளவோ?நீ அறியும்‌ பூவே?! 


இப்பாடறுக்குச்‌ சொற்பொருள்‌ வழி வெளிப்படையாகத்‌ 
தோன்றும்‌ பொதுவகையான। கருத்தினை முதற்கண்‌ நோக்கு 
வோம்‌, 


**மலரின்கண்‌ தேனை ஆய்ந்து உண்ணுறெ வாழ்க்கை 
யினையும்‌ (உள்ளிடத்தே) அழயெ சிறகுகளையும்‌ ' உடைய 
வண்டே! 


என்பால்‌ கொண்ட விருப்பின்‌ காரணமாக, என்னை 
மக௫ழ்வித்தற்காகக்‌ கூறாமல்‌, நீ அறிந்த உண்மையை அறிந்த 
வாறே கூறுவாயாக. 


நீஇதுகாறும்‌ எத்தனையோ மலர்களில்‌ தேனை ஆராய்ந்து 
உண்டிருக்கிறாய்‌, அத்தசைய இனிய மலர்களுள்‌, பலகாலும்‌ 
என்னோ நெருங்கிப்‌ பழகிய நட்பினையும்‌, மயிலின்‌ மெல்லியல்‌ 
பினையும்‌ உடைய இப்பெண்ணின்‌ கூந்தலைப்‌ போன்று நறு 
மணம்‌ உடைய மலர்களும்‌ உளவோ? _ என்பது இப்பாடலின்‌ 
பொருள்‌. 


“இவள்‌ ஓர்‌ உயர்குலத்‌ தலைவி; இவளது கூந்தல்‌ 
இயற்கையாகவே அறுமணம்‌ உடையது?” _ என்பது இதன்‌ 
கருத்து. 


சங்கத்தமிழ்‌ இலக்கியங்கள்‌ நமக்குச்‌ சிவயோக நெறியைப்‌ 
பயிற்றுவிப்பனவும்‌ அதன்‌ மூலம்‌ சிவஞானத்‌ திறவுகோலாக 
அமைவனவும்‌ ஆம்‌, உருவங்கள்‌ ஏன்‌? 


சிவன்‌, வன்‌ இரண்டுமே கண்ணுக்குப்‌ புலப்படாத அதி 
அண்‌ பொருள்கள்‌. சைவசமய இலக்கியங்களும்‌ சாத்திர நூல்‌ 
களும்‌ வனின்‌ நுண்ணிய உள்உணர்வினை எழுப்பிச்‌ சிவபரத்தின்‌ 
பால்‌ ஈடுபடச்‌ செய்பவை. 


வலவ வைய 
1 குறுந்தொகை 2-ஆம்‌ பாடல்‌ இறையனார்‌ அருளியது. ்‌ 


37 


நால்வகைத்‌ தவநெறியில்‌ நிற்கும்‌ அருளாளர்க்குச்‌ சிவன்‌ 
சீவன்‌ ஆகிய நுண்பொருள்களின்‌ இயல்புகளும்‌ இணைப்புகளும்‌ 
புலனாகும்‌, ஆனால்‌ உலகமாந்தர்‌ நிலை அவ்வாறன்று. 
முற்றிலும்‌ பருமையான பொருள்களை மேனோக்காகவே 
அறியும்‌ பண்புடைய அவர்களுக்கு, நுண்மை புலனாவதில்லை 


எனவே இறைமைப்‌ பண்பினைச்‌ சிறப்புவகையரல்‌ மட்டு 
மன்றிப்‌ பொதுவசையாலும்‌ உணர்த்த வந்த அருளாளர்கள்‌, 


நுண்ணிய உயிரைச்‌ கண்ணுக்குப்‌ புலப்படுகிற ஒரு ;தலைவி. 
யாகவும்‌, சிவபெருமானைத்‌ தலைவனாகவும்‌ உருவகித்து 
இலக்கியச்‌ சோலையின்‌ அகத்துறையில்‌ உலவ விட்டனர்‌, 


அத்தகைய உருவக அமைப்பு, இல்லாத ஒன்றின்‌ கற்பனை 
அன்று; உலக மாந்தரின்‌ உடலுறவு பற்றியதும்‌ அன்று. 
உண்மையான நல்லடியார்‌ தம்‌உள்ளத்து உணர்வுகளின்‌ 
இறைமை ஓவியமே அது. அத்தகைய உட்கடை அமைந்த 
சங்கத்தமிழ்‌ அகத்துறைப்‌ பாடல்களுள்‌ இதுவும்‌ ஒன்று 


களவுப்‌ புணர்ச்சியில்‌ ஒரு தலைவியின்‌ ஆன்ம நலத்தை 
உண்டான்‌ தலைவன்‌. பலகாலம்‌ புணர்ச்சி பயின்றும்‌ அவளை 
வரைவு கொள்ளாது காலம்‌ நீட்டிப்பதையும்‌, தலைவியின்‌ 
வருத்தத்தையும்‌ உணர்கிறாள்‌ தோழி, கற்பு நெறியில்‌ தலைவன்‌ 
தலைவியை மணந்து தன்‌ இல்லத்துக்கு அழைத்துச்‌ செல்ல 
வேண்டும்‌ என்ற குறிப்பினளாய்த்‌ தலைவனிடம்‌ ,தலைவியின்‌ 
ககைமை பற்றி வினவுறொள்‌. 

இவ்வாறு, ஒரு தோழியின்‌ கூற்றாக அமைறெது இப்பாடல்‌. 

முதலில்‌ இப்பாடலில்‌ சிறப்பு வகையால்‌ அமைந்த உட்டடைப்‌ 
பொருள்‌ பற்றிச்‌ சிந்திப்போம்‌, 

தலையின்‌ புறத்தே இருப்பது கூந்தல்‌; அதேபோல்‌ 

தலையின்‌ உள்ளே இருப்பது பேரறிவுத்‌ தானம்‌. 

புறக்‌ கூந்தலுக்கு மணம்‌ உண்டு; அதுபோல்‌ 
அகத்தே உள்ள அறிவுத்‌ தானத்துக்கும்‌ ஒர்‌ ஈர்ப்பு ஆற்றல்‌ உண்டு 
புறத்தே, தும்பி என்பது நீண்டு வளைந்த உறிஞ்சு குழலை 


288 


உடைய வண்டு; அது பூக்களில்‌ அமர்ந்து ஆய்ந்து தேன்பருகும்‌ 
இயல்பினது. அதே போன்று, ்‌ 


அகத்தேயும்‌ தும்பி வடிவ நாளம்‌ ஒன்று உள்ளது; சிவ 
பெருமான்‌ அத்தும்பியை இயக்கிப்‌, பூப்பெய்திய ஆன்மாக்களின்‌ 
மலபரிபாகத்தையும்‌, காமம்‌ சான்ற தன்மையையும்‌ தேர்ந்து 
உரிய காலத்தில்‌, ஆன்ம நலத்தை 'உண்ணும்‌ இயல்பினர்‌. 


பாடலில்‌ காணப்‌ பெறும்‌ அரிவை, மயிலின்‌ சாயலை. 
உடையவள்‌; பயிலியது கெழீஇய நட்பினள்‌; செறி எயிற்றினள்‌; 
அவளைப்‌ போன்றே. ஆன்மா என்னும்‌ தலைவியும்‌ தொண்டு, 
மகன்மை நெறிகளில்‌ பயின்று, தோழமை நெறியில்‌ முதிர்ந்து, 
செறிவான ஞானதெறியில்‌ தலைப்பட்டவள்‌? மயிலைப்‌ போன்று , 
அகவி அழைத்து ஆண்டவனையே தன்னுள்‌ அகப்படுத்தும்‌ பேறு 
பெற்றவள்‌. - 


நாளும்‌ ஏராளமான பூக்களில்‌ தேன்‌ உண்ணுகிறது, வண்டு. , 
அதேபோல்‌, ஒவ்வொரு நொடியும்‌, முற்கூறியவாறு பருவம்‌ 
எய்திய, எண்ணற்ற ஆன்மாக்களின்‌ , ஆன்ம போதத்தைக்‌ 
களைந்து, அவற்றை உய்விக்கிறார்‌. சிவபெருமான்‌". 


உயர்குலப்‌ பெண்டிர்தம்‌ கூந்தல்‌ இயற்கையாகவே மணம்‌ 
உடையது என்பது இதன்‌ திரண்ட கருத்து. 


இத்தகைய உயர்குலப்‌ பெண்டிர்‌ யாவர்‌? என்பதையும்‌, 
அரிவை; கூந்தல்‌ தும்பி, தேன்‌, நட்பு, முதலியவற்றின்‌ ஆழமான 
பொருளையும்‌ அகழ்ந்து காண முற்படுவோம்‌, 
கெரங்கு தேர்‌ வாழ்க்கை: 


தேனைத்‌ தேர்ந்து உண்ணுதல்‌ வண்டின்‌ இயல்பு. அதே 
போல்‌, தக்க ஆன்மாவைத்‌ தேர்ந்து, உரிய முறையில்‌ ஆட்‌ 
கொள்ளுதல்‌ சிவபெருமான்‌ இயல்பு என்பது இத்தொடரின்‌ 
உட்குறிப்பு. 

உயிர்ப்‌ பொருள்கள்‌, உயிரில்‌ பொருள்கள்‌ அனைத்துக்கும்‌ 
சிவபெருமானே தலைவர்‌. 


1 ““பிறந்தநான்‌ மேலும்‌ பிறக்கும்நாள்‌ போலும்‌ துறந்தோர்‌ துறப்போர்‌ 
தொகை!” - திருவருட்பயன்‌ 11, உமாபடிிவெனார்‌. 


289 


தனிப்‌ பெருநிலையில்‌ அவற்றினின்று வேறாக இருக்கும்‌ 
அத்தலைவர்‌, அவற்றிற்காகவே ஐந்தொழிலியற்றும்‌ போத; 
அவற்றோடு ஒன்றாகக்‌ கலந்தும்‌, உடனாக நின்றும்‌ அவற்றை 
இயக்குகிறார்‌. 


உயிர்களாகிய நம்மைத்‌ துன்பப்‌ பெருங்கடலிலிருந்து விடு 
வித்து, ஒப்புயர்வற்ற சத்சித்‌ ஆனந்தப்‌ பெருநிலைக்கு உயர்த்த 
வேண்டும்‌ என்பதே அவரது திருவுள்ளம்‌. 


துன்பத்திற்குக்‌ காரணம்‌, மலமாசுகளின்‌ வலிய பிணிப்பு 
என்பதனையும்‌, அவற்றினின்று நம்மை விடுவித்து நிலையான 
பேரின்பத்தை அருள்வல்ல ஒரே தலைவர்‌ சிவபெருமானே 
என்பதனையும்‌ நாம்‌ தெளிவாக உணர்தல்‌ வேண்டும்‌. 


அத்தகு மெய்ஞ்ஞானத்தைப்‌ பெறுதற்குத்‌ துணையாகத்‌ 
தனது வைப்பு ஆற்ற (Potential Energy) வாகிய மாயையி 
லிருந்து நமக்கு உடம்பு உட்கருவிகள்‌ முதலியவற்றைச்‌ சிவ 
பெருமான்‌ தந்தருளினார்‌. 

அத்தோடு அமையாது, தனது ஞானசக்தி (Kinetic Energy) 
யாகிய அருளாற்றலையே நம்‌ உடம்பினுள்‌ பின்தலைப்‌ பிடரி 
யில்‌ நிலைபெற்றிருக்குமாறு செய்து, நம்மை முழுவதுமாக 
இயக்குமாறும்‌ அருள்பாலித்தார்‌. 


அதுமட்டுமன்று, தானே நமது தலை உச்சியின்‌ புறத்தே 
தங்கியிருந்து, நமது சிவஞான வேட்கையைத்‌ தேர்ந்து நோக்கவும்‌ 
செய்கிறார்‌. 

அவர்‌ ஆன்மாக்களை ஆட்கொள்ளும்‌ முறை பலதரத்த 
தாகும்‌. ஆன்மாவின்‌ பாசப்பிணிப்பு, அறிவு வளர்ச்சி, சிந்தனைத்‌ 
தெளிவு இவற்றிற்கு ஏற்பவே அவர்‌ ஆன்மாவுக்கு அருள்‌ 
புரிகிறார்‌. . 


இதனை மணிவாசகர்‌ திகுவாக்காலும்‌ அறியலாம்‌. 
ஈஎஎப்பெருந்‌ தன்மையும்‌ எவ்வெவர்‌ திறமும்‌ 
அப்பரி(சு) அதனால்‌ ஆண்டு கொண்(ட) அருளி"! 


1 இருவாசகம்‌ 8ர்த்தித்‌ தரு அகவல்‌ 8:2:125 


290 


அடிமை, மகன்மை, தோழமை, பேரின்பக்‌ கூட்டம்‌ என்ற 
வாறு படிமுறையில்‌ அவரது அருளிப்பாடு அமைகறது. ஒரு 
குழந்தை வயிற்றின்‌ ரண ஆற்றலுக்கு ஏற்ப அதன்தாய்‌ அக்‌ 
குழந்தைக்கு உணவு ஊட்டுவதைப்‌ போன்றதே, இது. எனவே, 


ஈண்டு இறைவனில்‌ நடுவு நிலைமைக்கு எவ்வித இழுக்கும்‌ 
இல்லை, 


பாசப்பிணிப்பால்‌ அறிவு முடங்கிய ஆன்மாவுக்குச்‌ ச வபெரு 
மானே மாயையினாலான கருவிகளைச்‌ கொடுக்கிறார்‌; அறிவு 
விளக்கம்‌ செய்கிறார்‌; கால அடைவில்‌, வெபரத்தின்‌ முழுமுதல்‌ 
தன்மையைச்‌ செய்ந்நன்‌ நியோடு ஆன்மா சிந்திக்கத்‌ ககைப்படு 
கிறது. அப்பொழுது., 


மும்மலங்கள்‌ ஒடுங்கிய உயிர்‌ தூய்மையுறுகிறது; சுத்த 
மாயையினாலான பெருமூளைப்‌ பகுதியில்‌, சுத்தவித்தை என்ற 
பிட்யூட்டரியில்‌ அணைதிறது; 


சிவபெருமான்‌ ஈண்டு ஆன்மநலன்‌ முழுவதையும்‌ தானே 
ஏற்றுக்கொண்டு, பதிகரணங்களையும்‌, பதிஞானத்தையும்‌, 
திருவடிப்‌ பேரின்பத்தையும்‌ ஆன்‌ மாவக்கு அருளுகிறார்‌. 


வேட்டுவப்‌ ' புழுவைத்‌ ' தானாக்கும்‌ குளவியைப்‌ போன்று, 
ஆன்மபோதத்தை ஏற்று, ஆன்மாவைத்‌ தானாகவே ஆக்கிப்‌ 
பேரின்பத்தில்‌ இளைக்கச்‌ செய்கிறார்‌. 3 


இவ்வாறாகத்‌ தேனைத்‌ தேர்வு செய்து உண்ணும்‌ வண்டு 
போலச்‌ வெபெருமாணும்‌ உயிர்களைத்‌ தகுதித்‌ தேர்வு செய்து 
அறிவின்‌. தெளிவிற்கு ஏற்பவே ஆட்கொள்கிறார்‌ என்பது, 


[3 அன்றே என்தன்‌. ஆவியும்‌, உடலும்‌, உடைமை, எல்லாமும்‌ குன்றே 

அனையாய்‌| என்னைஆட்‌. கொண்டபோதே . கொண்டிலையோ? 

- திருவாசகம்‌ குழைத்த பத்து 8:33.7 

2 “தந்த(து)உன்‌ தன்னைக்‌ கொண்ட(.து)என்‌ தன்னைச்‌ சங்கரா! 

ஆர்கொலோ சதுரர்‌? - திருவாசகம்‌ கோயில்‌ திருப்பதிகம்‌ 8:22;10 

3 ஆம்பல்‌ பூவின்‌ சாம்பல்‌ அன்ன கூம்பிய சிறகர்‌ மனை. உறை குரீஇ 
முன்றில்‌ உணங்கல்‌ மாந்தி, மன்றத்து , . ,. குறுந்தொகை 46 


291 


"கொங்கு தேர்வாழ்க்கை” என்ற்‌ தொடரிலிருந்து பெறப்‌ 
படுகிற சைவ சித்தாந்தச்‌ செம்பொருளாகும்‌. 


அம்சிறைத்‌.தூம்பி 


- பூவிலிழுந்து தேனை 'உறிஞ்சுவதற்கு' அமைந்த நீண்டு 
வளைந்த குழல்‌ வடிவக்‌ கருவி தும்பி எனப்படும்‌. அத்தகைய 
தும்பியை உடைமையால்‌ தேன்‌ உறிஞ்சும்‌ வண்டுக்குத்‌ தும்பி 
என்பது பெயராயிற்று. 


நீண்டு நிலத்தைத்‌ தொடுகிற யானையின்‌ புழைக்கைக்குத்‌ 
தும்பிக்கை என்பது! பெயர்‌ அன்றோ? 


அம்சிறைத்‌ தும்பி-அழகிய உட்றெகுகளைத்‌ தன்‌ இருமருங்‌ 
இலும்‌ உடைய தும்பி, 


இஃது, சிவபெருமான்‌ 'இருக்கைலையிலும்‌ திரு த்தில்லையிலும்‌ 
நமது உடம்பில்‌ சிரசு, நெஞ்சுத்‌ தானங்களிலும்‌, சிவகணங்கள்‌ 
தன்‌ இரு மருங்கிலும்‌ சூழ்ந்திருக்க, உயிர்கட்கு அருட்பாலிக்கும்‌ 
தன விதந்தோதியது. 


“இறைவன்‌ ஈண்டிய அடியவ ரோடும்‌ 
பொலிதரு புலியூர்ப்‌ புக்‌(கு] இனி(து) அருளினன்‌ 
ஓலிதரு கைலை உயர்கிழ வோனே''? 


என்ற மாணிக்கவாசகர்‌ அருள்வாக்கும்‌ இக்கருத்தினையே 
வலியுறுத்துவதாகும்‌. ஈண்டிய -- இரண்ட; புக்கு -- புகுந்து; 
ஒலிதரு -- பரநாதத்தை அருளுகிற 


சிவகணங்கள்‌ இருமருங்கும்‌ சூழ்ந்திருக்கத்‌ திருக்கயிலையில்‌ 
அமர்ந்து பரலி எழுப்பி நமக்காக ஐந்தொழிலைப்‌ புரியும்‌ 
சிவபெருமான்‌, நமது ஆன்ம வளர்ச்சி கண்டு மகிழ்ந்து, நம்மை 


1 இருவாசகம்‌, 8ர்த்தித்‌ இரு அகவல்‌ 144 - 146 


292 


ஆட்கொள்ளுதற்‌ பொருட்டுத்‌ தன்‌ அடியவர்‌ புடைசூழத்‌ 
தில்லையம்பதியில்‌ புகுந்தருளினன்‌ என்பது இப்பாடற்பகுதயின்‌ 
கருத்து, 


விராட்‌ புருட வடிவம்‌ என்பது அண்ட பேரண்டங்களையும்‌ 
உள்ளடக்கிய சிவபெருமானது மாப்பேரு ஆகும்‌, அதன்‌ 
இருதயமாகத்‌ திகழ்வது இல்லைச்‌ சிற்றம்பலம்‌, நமது உடம்பில்‌? 
சுத்தமாயா இருதயமாக இருப்பது சிரசின்‌ முன்பகுதி. அதே 
போல்‌, ௮சுத்தமாயா இருதயமாக விளங்குவது நெஞ்சுத்தானம்‌ 


அறிவியல்‌ நோக்கு: அறிவியலைத்‌ துணைக்‌ கொண்டு அது 
பற்றிச்‌ சிந்திப்போம்‌. நமது மனித உடம்பினில்‌ ரெசின்‌ மையப்‌ 
பகுதியில்‌ தும்பிவடிவில்‌ ஒரு நாளம்‌ உள்ளது. அதன்‌ இரு 
மருங்கிலும்‌, இரண்டு பக்க நாளங்கள்‌ உள்ளன. 


அறிவியலார்‌ இவற்றை முறையே, நடுவில்‌ உள்ளன நாளத்தை 
மூன்றாம்‌ நாளம்‌ (Third Ventricle) என்றும்‌, பக்க நாளங்கள்‌ 
இரண்டையும்‌ முதல்‌ நாளம்‌, இரண்டாம்‌ நாளம்‌ (First Ventricle 
Second Ventricle) என்றும்‌ அழைப்பர்‌. 


தும்பிவடிவ மூன்றாம்‌ நாளம்‌ நமது நடுமூளை (Mi brain) 
யிலிருந்து வெளிப்பட்டுப்‌ புருவநடு நோக்கிப்‌ பெருமூளையின்‌ 
இருகூறு (Right & Left hemispheres of the cerebrum) களுக்கு 
தடுவில்‌, கீழேயுள்ள பிட்யூட்டரி (Pituitary, the master gland) 
என்ற தலைமைச்‌ சுரப்பியைத்‌ தீண்டிக்‌ கொண்டு நீண்டு 
வளைந்து கிடக்றெது. 


இதனுள்‌ மூளைநீர்‌ (cerebro spinal fluid) என்ற ஒருவகை 
அமுதம்‌ திறைந்திருக்கிறது. 


ஒரு மொச்சை விதையின்‌ இரண்டு பருப்புகளையும்‌ 
அவற்றின்‌ நடுவில்‌ உள்ள சிறிய முளையையும்‌ போன்று, நம்‌ 
ஒவ்வொருவர்‌ தலையிலும்‌ இந்த மூன்று நாளங்களும்‌ 
அமைந்துள்ளன, 


293 


தத்துவ சிந்தனை: தும்பிநாளத்தின்‌ தோற்றமும்‌ தொழிற்‌ 
பாடும்‌ ஆண்மைப்‌ பொலிவுடைய சிவபெருமானது பிச்சாண்டிக்‌ 
கோலத்தை நினைவுறுத்துவனவாம்‌. 


சுத்தமாயையினாலானது நம்‌ சிரசுப்‌ பகுதி; ஏனைய பகுதி 
சிவபெருமானால்‌ நமக்கு வினைநுகர்‌ களமாக அஆக்கித்தரப்‌ 
பட்ட, அசுத்தமாயையினாலான ஒரு சிறை அகும்‌. 


நமது உடலாகிய சிறையின்‌ புறத்தே இருந்த சிவபெருமான்‌ 
நமது இறைமைப்‌ பண்பினைக்‌ கண்ணுற்று, இச்சிறையினுள்‌ 
புகுந்து, நம்‌ ரெசினில்‌ உள்ள தும்பி வடிவ நாளத்தை இயக்கு 
கிறார்‌. அதுவே அவரது தூக்கிய திருவடியாகி நற்பயன்‌ 
நல்குகிறது. 


சுத்தமாயையினாலான நம்‌ சிரசுப்‌ பகுதியில்‌ சிவபெரு 
மானால்‌ இவ்வாறு இயக்கப்பெறுகிற “தும்பி நாளம்‌' இரண்டு 
மாயா உடம்புகளுக்கும்‌ ஓர்‌ எல்லையாக அமைந்துள்ளது 
அசுத்தமாயையினையே தனக்குப்‌ புகலிடமாகக்‌ கொண்டது 
ஆன்மா. எனவே அதனால்‌ நாளத்தின்‌ கீழேதான்‌ வஞ்சிக்‌ 
கொடிபோல ஊர்ந்து செல்ல முடியுமேயன்றி, நாளத்தின்‌ மேலே 
ஊர்ந்து, அதனைச்‌ செலுத்த முடியாது. இவ்வுண்மையைத்‌ 
தொடர்பு படுத்திச்‌ 'சசென்று அடையாத திருஉடையான்‌ 
திரிசிராப்பள்ளிக்‌ குன்று (௨)டையான்‌' எனப்‌ பண்‌ இசைப்பார்‌ 
திருஞானசம்பந்தர்‌. 
சிவபெருமான்‌ ஒருவரே ஊர்ந்து வரத்‌ தக்க இந்தப்‌ 
பரி வடிவ நாளத்தின்‌ மேல்‌ உயிர்கள்‌ (தலைவி) ஏற முனைவது 
வெந்தணலில்‌ கூட்டுவிக்கும்‌ என்பது, உயரிய சிவயோக உண்மை 
அதனை நமக்கு உணர்த்த விளைந்த தொல்காப்பியரும்‌ 
எத்திணை மருங்கிலும்‌ மகடூஉ மடல்மேல்‌ 
பொற்புடை நெறியை இன்மை யான?! 


என நூற்பா யாத்து, நம்மையும்‌ சிவயோக நெறிப்படுத்தினார்‌. 


1 தொல்‌, அகத்திணையியல்‌ - 38 


294 


எல்லா மனிதர்களின்‌ தலையிலுமே, இந்தத்‌ தும்பிவடிவ 
நாளம்‌ உள்ளது. அது பிட்யூட்டரி என்ற ஆணைத்தானத்தைத்‌ 
தண்டிக்‌ கொண்டு தான்‌ இருக்கிறது. என்றாலும்‌, சிவநெறி 
நின்று இடையறாது சிவதியானம்‌ செய்து அதன்‌ பயனாய்‌ 
உயர்ந்த சிவஞானம்‌ தலைப்பட்டோர்க்கே, 


திருவருள்‌ துணையால்‌, ஆணைத்தானம்‌ பெண்மையின்‌ 
சீர்மையையும்‌, மூன்றாம்‌ நாளம்‌ ஆண்மையின்‌ பொலிவினையும்‌ 
பெற்றுப்‌, பேரின்பக்‌ கூட்டம்‌ தலையினுள்‌, நிகழ்கிறது. 


*இடம்கலைப்பாடு' என்ற இலக்கியச்‌ சொல்லாட்சி இதனால்‌ 
எழுந்தது என்க. 


தும்பிவடிவ நாளத்தை 'மேருநடுநாடி” என்றும்‌, பக்க 
நாளங்களை *மிக்கு இடை, பிங்கலை” என்றும்‌ திருமூலர்‌, இரு 
மந்திரோபதேசம்‌ செய்வார்‌. (இந்நூல்‌ 3-ஆம்‌ அதிகாரம்‌ 
சிவபூமி'யில்‌ விளக்கம்‌ காண்க) 


அருணகிரியாரோ, தும்பிவடிவ நாளத்தை முருகன்‌. திருவடி 
எனச்‌ சிந்இத்து, அப்பெருமானது இருவடிபட்டுத்‌, தன்‌ தலையில்‌ 
பிரமன்‌ எழுதிய *தலைஎழுத்து” அழிந்தது எனப்‌ பண்‌ இசைப்‌ 
பார்‌, தேவர்‌ சறைமீட்ட முருகனின்‌ பெருமையைக்‌ கந்த 
புராணம்‌ சிறப்பிக்கும்‌. 


இரண்டு யானைகள்‌ அமுதம்‌ சொரிய, நலம்சேர்‌ நங்கையாய்‌ 
நடுவண்‌ வீற்றிருக்கும்‌ கயலக்குமியின்‌ தோற்றப்‌ பொலிவினை 
இத்த மூன்று நாளங்களின்‌ மூலம்‌, சைவ அருளாளர்கள்‌ தமது 
ஊல்‌ உடம்பாகிய ஆலயத்தின்‌ முகப்பிலே உள்ளுணர்ந்தனர்‌. 
சிவசத்தி நம்‌ உய்தகருதி எடுத்துக்கொள்ளும்‌ பல எளிவந்த 
தோற்றங்களுள்‌ இலக்குமியும்‌ ஒன்று என்பது சிவாகமத்‌ 
துணீவு. 


எனவே, சவொலமய அருத்த மண்டப முகப்புகளிலும்‌, அடி 
யார்தம்‌ இல்லங்களின்‌ முகப்புகவிலும்‌, கயலக்குமியின்‌ திருவுரு 
வத்தைச்‌ சமைத்து மூழ்ந்தளர்‌. 


295 


குலையின்‌ உள்ளே இருக்கும்‌ இந்த மூன்று நாளங்களின்‌ 
“திரிசூலத்‌' தோற்றத்தைப்‌ பக்சுநோக்கிலும்‌ (Side View} 
எதிர்ப்பார்வையிலும்‌ (Frontal View). கண்ணுற்றனர்‌ சைவ 
அருளாளர்‌. அதன்‌ விளைவாகத்‌ தமிழ்‌": நெடுங்கணக்கில்‌, 
வரிவடிவ ' அமைப்பிலே, ஆயுதம்‌ என்ற எழுத்து; ' முறையே 
விசர்க்க (-) வடிவத்தையும்‌; கவ்வின (௦௦) வடிவத்‌ 
தையும்‌ பெற்றது எனலாம்‌. 


 வெிற்த்னையாளர்‌ திக (5)த்‌ திருநீறு 
அணிவதற்குப்‌ பல காரணங்கள்‌ உள்ளன, அவற்றுள்‌. இந்த 
அமுத நாளங்களின்‌ அமைப்பும்‌. ஒன்றாதல்‌ கூடும்‌. 


ப்ப i வடிவத்தை ஓத்ததும்‌, கார்த்திகை ரோகிணி 
என்ற இருமனைவியர்‌ புடைசூழ - விளங்குவதுமான கூனுற்ற 
பிறைமஇ, சிவபெருமான்‌ திருமுடியில்‌ மாதர்ப்‌ பிறையாய்‌ 
மகழ்வுற்றுப்‌..... -. போலிவதைப்பற்றி... ; மற்றொரு . . இயலில்‌ 
செதப்போப்டட்ட்டு. வர்க்க லஸ்‌... கர்வ கல்லு 


இவ்வாறு ஒவ்வோர்‌ அருளாளரும்‌, சிவபூமியாகிய தம்‌ 
இரசினில்‌, தும்பி வடிவ நாளத்தின்‌ மூலம்‌ தத்தமக்குக்‌ 
கிடைத்த இறையருள்‌ அனுபவத்தைப்‌ பலவாதாக, விதந்தோதக்‌ 
காணலாம்‌; ்‌ வடி ட்டது 


வனிவிவது கெழீஇய வி்‌ 


எழுமையும்‌. என்னோடு பயிலுதல்‌ பொருந்திய நட்பினை 
உடையவள்‌ தலைவி'. எனத்‌ தலைவிக்கும்‌ தனக்கும்‌ உள்ள 
நீண்ட நெடிய தொடர்பினைத்‌ தலைவன்பால்‌ நினைவு 


கூர்கிறாள்‌, தோழி. 


தோழிஎன்பாள்‌ யார்‌? என முன்னர்க்‌ கண்டோம்‌. தோழி 
தானே செவிலி மகனே” என்பது தொல்காப்பியம்‌. மாயையின்‌ 
தத்துவக்‌ குழந்தைகளாகிய மனம்‌, புத்தி, அகங்காரம்‌, சித்தம்‌ 
என்ற நான்கும்‌, தலைவியாயெ உயிருக்குச்‌ சிவபெருமானால்‌ 


அருளப்‌ பெற்ற: ஆருயிர்த்‌ தோழிகள்‌. :- 


உயிர்‌ தனது அறிவுக்கும்‌ செயலுக்கும்‌ ஆசைகளுக்கும்‌ ஏற்ப, 
ஏராளமான பிறப்புகளைப்‌ பிறந்து இளைத்திருக்கிறது, 


296 


பிறப்புகள்‌ தோறும்‌ மாயையிலிருநத்துதான்‌ அதற்கு உடம்பு 
முதலியன அருளப்பெற்றன. எல்லாப்‌ பிறப்புகளிலும்‌ கருவி 
கரணங்கள்‌ அனைத்தும்‌ இருந்தும்‌, அறிவின்‌ வளர்ச்சிக்கு 
ஏற்பவே ஒவ்வொரு கருவியாக வெளிப்பட்டு இயங்கும்‌; ௮ 3த 
போல்‌, மனத்தின்‌ தொழிற்பாடும்‌ விளக்கமாகத்‌ தோன்றுவது; 
மனிதப்‌ பிறப்பில்தான்‌. அதனால்தான்‌ மனத்தை உயிரின்‌ 
ஆறாவது அறிவு எனத்‌ தொல்காப்பியரும்‌ சுட்டிக்‌ கூறினார்‌. 


மனம்‌ என்பது, மாயை என்ற ஒரு நுண்பொருளிலிருத்து 
வெளிப்பட்ட தத்துவம்‌. மாயை என்ற ஒரே பொருள்‌ அண்ட 
பேரண்டம்‌ முழுமைக்கும்‌ மூல வித்தாக இருப்பது போன்று, 
மனம்‌ என்ற ஓரே பொருள்‌ அனைத்து உயிர்களுக்கும்‌ ஓர்‌ 
௮கக்கருவியாக அமைந்துள்ளது. 


மனத்தின்‌ தனித்தன்மை யாது? எனில்‌, உயிரைச்‌ சிவத்தின்‌ 
பால்‌ செலுத்துவதேயாம்‌. என்றாலும்‌, வெவ்வேறு உயிரின்‌ 
வெவ்வேறு வகையான (பிராரத்த) ஊழ்வினைக்‌ கழிவுக்காக 
மனமும்‌ மாறுபாட்டுடன்‌ இயங்க வேண்டியதாகிறது. 


அப்படியிருந்தும்‌, உயிரோடு ஓட்டி உறவாடி, அதன்‌ 
ஒவ்வோர்‌ அசைவையும்‌ நுணுட அறிந்து செயல்படுகிறது, 
மனம்‌. 


எனவே உயிரின்‌ பண்டு தொட்ட இயல்புகளும்‌, அறிவின்‌ 
படிமுறை வளர்ச்சியும்‌, அதன்‌ தோழியாயெ மனத்திற்குத்‌ தான்‌ 
மிகத்‌ தெளிவாகத்‌ தெரியும்‌. 


தொண்டு, மகன்மை, தோழமை என்ற மூவகையான 
மெய்த்தவ நெறியில்‌ இடையறாது பமின்று, ஆழ்ந்த வெ 
தியானத்தில்‌ உயிராகிய தலைவி தலைப்படுதற்கு மனமே துணை 
நிற்கிறது. ்‌ 


உயிர்‌ சிவஞானத்‌இில்‌ தலைப்பட்டுச்‌ இர௫னுள்‌ குவிந்து 
திற்கும்போது, மனத்தின்‌ தொழிற்பாட்டைச்‌ சித்தம்‌ ஏன்று 
கொள்ளுகிறது. 


297 


சித்தம்‌ என்பது மூலப்பிரகிருதி என்றும்‌, அஃது உயிர்‌ 
நுகர்ந்து தொலைக்க வேண்டிய வினைகளின்‌ பதிவேடு என்றும்‌ 
கண்டோம்‌. 


புல்பூண்டு தொடங்கி ஒவ்வொரு பிறப்பிலும்‌. சித்தம்‌ என்ற 
மூலப்‌ பிரகிருதியிலிருந்துதான்‌ , ஆன்மதத்துவங்கள்‌ 24-ம்‌ வெளிப்‌ 
பட்டு, உயிருக்கு உடம்பாகின்றன., எனினும்‌ வினைநுகர்ச்சிக்‌ 
காலத்தில்‌, சித்தம்‌ தன்னை வெளிக்காட்டிக்‌ கொள்ளுவதில்லை. 


வினைகள்‌ அனைத்தும்‌ கழிந்த நிலையில்தான்‌, ஏனைய 
ஆன்ம தத்துவங்கள்‌ அனைத்தும்‌ சித்தத்துள்‌ ஒடுங்கச்‌, சித்தம்‌ 
என்ற தோழி சிவத்தை நாடி நிற்கிறது. 
“வினையின்‌ நீங்கி விளங்கிய அறிவின்‌ 
முனைவன்‌ கண்டது முதல்‌ நூ(ல்‌) ஆகும்‌"! 


என்ற தொல்காப்பியக்‌ கூற்றின்‌ ஆழ்நிலைப்‌ பொருள்‌ அப்போது 
தான்‌ புலனாகிறது. 

இவ்வாறாகப்‌, 'பயிலியது கெழீஇய நட்பு" என்ற தொடர்‌. 
தலைவிக்கும்‌ தோழிக்கும்‌ உள்ள பண்டு தொட்ட மிக நெருக்க 
மான நட்பினை உணர்த்துவதாகிறது. தலைவியின்‌ வளர்ச்சியில்‌ 
தோழி கண்ட நிறைவினைப்‌ புலப்படுத்துவதாகவும்‌ அமைகிறது. 


மயில்‌ இயல்‌: குவிந்து இடந்த.ஒரு மயிலின்‌ தோசைகள்‌ 
விண்‌ முகில்‌ கண்டு விநிகின்றன; வண்ண ஒளி வீசுகின்றன. 
இன்பத்தைத்‌ தன்னுள்‌ அகப்படுத்துவதற்காக மயில்‌ அகவு 
கின்றது. இது மயிலின்‌ இயல்பு. 

அதே போன்றது தான்‌ ஒரு தலைவியின்‌ நிலையும்‌, 
அவளுடைய சிந்தனைகள்‌ புறஉலகில்‌ அலைமோதித்‌ திரிந்த 
போது, பேரறிவுத்தானமாகிய பெருமூளை அம்பலாய்க்‌ கூம்பிக்‌ 
கடந்தது. 

பின்னர்‌ அவள்‌ இறைமை வயப்பட்டபோது, இடையறாச்‌ 
சிவதயானத்தின்‌ விளைவாக, அஃது அலர்ந்து ஆயிரம்‌ இதழ்த்‌ 
தாமறையாக விரிகிறது. இவ்வாறு பூப்பு எய்திய நிலையில்‌ 

1 தொல்‌ மரபியல்‌ - 96 


298 


உயிர்‌ காமஞ்சான்ற தலைவியாகும்‌ போது சிறைப்புறத்துச்‌ 
சிவபெருமானைத்‌ தன்னுள்‌ அசுப்படுத்துவதற்காக, மயிலினைப்‌ 
போன்று, அகவி அகவி அழைக்கிறது. 


செறி எயிறு: செறிவான, நிறைந்த, இடையீடற்ற, முறை 
யான, நெருக்கமான, அழகிய பற்கள்‌. இஃது, உயிர்‌ எனும்‌ 
தலைவியின்‌ இடையீடற்ற சிவசந்தனையையும சிவபெருமான்‌ 
பால்‌ அவளது மிகவும்‌ நெருக்கமான உறுதியான அன்பினையும்‌ 
உணர்த்துவதாகும்‌ 


பற்கள்‌ முத்து வெள்ளை நிறத்தில்‌ இருப்பது இயல்பு 
என்பர்‌ அறிஞர்‌. முத்தன்ன வெண்ணகையாய்‌! ஃஃஃ1 என்பது 
மாணிக்கவாககர்‌ வாக்கு. 


**முறிமேனி, முத்தம்‌ முறுவல்‌, வெறிநாற்றம்‌ 
வேல்‌உண்கண்‌, வேய்த்தோள்‌ அலட்கு”'3 என்பது குறள்‌ 


சிவபெருமானுக்கு ஐந்து திருமுகங்கள்‌. அவற்றுள்‌ ஒரு 
முகம்‌ மேல்நோக்கியும்‌, மற்ற நான்கும்‌ நான்கு தசைகளையும்‌ 
நோக்டியும்‌ இருக்கும்‌. மேல்‌ நோக்கிய திருமுகத்துக்கு ஈசானம்‌ 
என்பது பெயர்‌, அதன்‌ நிறம்‌ முத்து வெள்ளை, உயிர்களுக்குப்‌ 
பரமுத்தி அரூளுவது அந்த முகமே. 


இவ்வாறு, ஆட்கொள்ளும்‌ தலைவனாகிய சிவபெருமானின்‌ 
நிறமும்‌, ஆட்படும்‌ உயிராகிய தலைவியின்‌ எயிற்று நிறமும்‌ 
முத்துவெள்ளையாயில்‌ , பரமுத்திப்‌ பேறு உறுதியே யன்றோ? 


இங்ஙனம்‌ 'செறிஎயிற்று அறிவை” என்ற தொடர்‌, தலைவியின்‌ 
நிறைந்த அன்பினையும்‌, உயர்ந்த பண்பினையும்‌ உணர்த்துவ 
தோடு, முத்திப்‌ பேரின்பம்‌ துகர்தற்கான அவளது தகைமையை 
யும்‌ வலியுறுத்துவதாகும்‌, 


அரிவை: சிவபெருமானுக்கு இச்சாசத்தி, ஞானசத்தி, 
கிியாசத்‌இ என இநப்பது போல, ஆன்‌ மாக்களாகிய நமக்கும்‌ 
விருப்பம்‌, அறிவு, செயல்‌ என்ற மூன்று இயல்புகள்‌ உள்ளன, 

1. இருவெம்பாவை 


2 திருக்குறள்‌ - i113 


299 


தமது ஆணவக்கட்டு, வினைநுகர்ச்ச இவற்றிற்கு ஏற்ப 
அம்மூன்று இயல்புகளும்‌ நமது உலஇயல்‌ வாழ்விலும்‌, இறைமைப்‌ 
பற்றிலும்‌ துணைநிற்கின்றன. 


எண்ணிக்கையால்‌, இறைவன்‌ ஒருவனே; உயிர்களோ 


கோடானுகோடி; இடைநிற்கும்‌ தளைகள்‌ ஐந்து -- என்பது 
சைவசித்தாந்தம்‌, 


அரிவை என்பது பொது வகையால்‌ பெண்டிரைக்‌ குறிப்ப 
தாகும்‌ ஈண்டு அது சிறப்பாக உயர்தவ (குல)ப்‌ பெண்டிரைக்‌ 
குறிப்பதாயிற்று, 
உயர்குல பெண்டிர்‌ என்பார்‌ யாவர்‌? 

இறைவனாகிய சிவபெருமான்‌ ஒருவரே ஆண்‌ என்பதும்‌, 
புல்பூண்டிலிருந்து பிரம விட்டுணு உள்ளிட்ட கோடானு கோடி 
உயிர்களும்‌ பெண்களே என்பதும்‌ நாம்‌ முன்னரே கண்ட சைவ 
சித்தாந்தக்‌ கோட்பாடுகள்‌. 


உயிர்கள்‌ தத்தம்‌ அறிவின்‌ திறத்திற்கு ஏற்ப, ஒரறிவுப்‌ 
புல்பூண்டிலிருந்து, ஆறறிவு மானுடர்‌ தேவர்வரை ஒவ்வோர்‌ 
அறிவாகப்‌ படிமுறையில்‌ விளக்கம்‌ பெற்றுப்‌ பலவகை வடிவ 
வேறுபாடுகளையும்‌ பெறுகின்றன; இது பண்டு தொட்ட நம்‌ 
சைவத்தமிழ்க்‌ கொள்கை], 


மனம்‌ என்ற ஆறாவது அறிவினைப்‌ பெற்று மனித வடிவம்‌ 
பெற்ற உயிர்‌, மேன்மேலும்‌ அறிவு விளக்கம்‌ பெற்று, ஒவ்வொரு 
நொடியும்‌, படிமுறையில்‌ வளர்ந்து வளர்ந்து, உயர்‌ நிலை 
எய்திப்‌ பேரின்பத்தில்‌ திளைக்கிறது£, 
ப ட்டம்ப அதக 
1. '*ஒன்‌(நு) ௮றி(வு) அதுவே உற்(று) அறி(வு) அதுவே 
இரண்‌(டு) அறி(வு) அதுவே அதனொடு நாவே 
மூன்‌(அ) அறி(வு) அதுவே அவற்றொடு மூக்கே 
நான்‌(கு) அறி[வு] அதுவே அவற்றொடு கண்ணே 
ஐந்‌[து] அறி[வு] அதுவே அவற்றொடு செவியே 
ஆறு] அறி[வு] அதுவே அவற்றொடு மனனே 
தேரிதின்‌ உணர்ந்தோர்‌ நெறிப்படுத்‌ தனரே" - தொல்‌ மரபியல்‌ 27 
2. “அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ 
தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே. ** _ தொல்‌ பொருளியல்‌ 47 


300 


பொறிபுலக்‌ கட்டினில்‌, விலங்சென வாழ்ந்த, இறந்த 
காலத்துக்‌ குற்றறிவினையும்‌, மனம்‌ போனபோக்கிலே அலை 
மோதுகிற நிகழ்காலத்துச்‌ சிற்றறிவினையும்‌, 


சத்ரித்‌ ஆனந்தம்‌ என்ற எதிர்காலத்து அந்தமிலாப்‌ பேரறி 
வானந்தத்தையும்‌, நினைவு கூரும்‌ தன்மையுடைய உயிரே 
தலைமைப்‌ பண்புக்குத்‌ தகுதியுடைய உயிராகும்‌. 


அது சிவம்‌ என்னும்‌ இலக்கினை நோக்கி நகரத்‌ துடிக்கும்‌. 
அத்தகைய பெருவேட்கையே, அது சிவப்‌ பணியில்‌ சிறப்பாக 
நகர்ந்து முன்னேறத்‌ துணை செய்யும்‌ அங்ஙனம்‌. சிவத்தை 
நோக்கி நகர்ந்து அருள்‌ தொண்டு செய்யும்‌ சீரிய உயிர்க்கூட்ட 
மாகிய நகரத்தாரைத்‌, துக்க ஆன்மாக்களாகச சிவபெருமான்‌ 
தேர்வு செய்து ஆட்கொண்டருளுகறார்‌. 


ஆட்கொள்ளாம்‌ முறைமை: 


“இறை: உணர்வு உடைமை” என்பது ஒரு சிறப்பு எனக்‌ 
கண்டோம்‌. அத்தகு உடைமையிலும்‌ ஆன்மாக்களுக்குள்‌ வேறு 
பாடு உண்டு. 


விஞ்ஞானகலர்‌: நிறைவான றப்பறிவு (விசேட ஞானம்‌) 
உடைய உயிர்கள்‌ விஞ்ஞானகலர்‌ எனப்படுவர்‌. மாயை, 
கன்மம்‌ ஆதிய மலங்கள்‌ நீங்கப்‌ பெற்ற அவர்கள்‌, ஆணவம்‌ 
என்ற மூலமலமும்‌ தன்வலி இழந்து,- பெருங்காயம்‌ இருத்த கலம்‌ 
போல, புறப்பற்று நீங்கி, அகப்பற்றும்‌ வாசனை அளவில்‌ பற்றி 
நிற்கும்‌ உயிர்கள்‌. ஆவர்‌. 


அவர்கள்‌ ஒருநெறிய மனத்தால்‌, குவிந்த சித்தத்தைப்‌ 
பெற்றிருப்பர்‌. (மனம்‌ என்பதை: நெஞ்சுத்‌: தானத்திலும்‌, 
சித்தம்‌ என்பதைச்‌ சரசுத்தானத்திலும்‌ முன்னர்க்‌ கண்டோம்‌). 


இவர்களுக்குச்‌ வெபெருமான்‌' தானே அருவமாக உள்‌ 
நின்று, தம்‌ தஇிருக்குறிப்பால்‌, உள்ளுணர்வாக (101101) மெய்ப்‌ 
3பரருளை உணர்த்துதலால்‌, இவர்‌ விசேடமான பஇிஞானத்தைப்‌ 


301 


பெறுகின்றனர்‌; கலைசளினின்று நீங்க, முத்திப்பேரின்‌ பத்தை 
நுகர்கின்றனர்‌. எனவே இப்பெயர்‌ "பெற்றனர்‌. இறைவன்‌ 
திருவடியையே பற்றுக்கோ!டாகக்‌ கொண்ட இவர்கள்‌ மேலான்‌ 
அருளாளராகத்‌ திகழ்கின்றனர்‌. 


பிரளயாகலர்‌: அவர்களை அடுத்து நிற்போர்‌, தாமரை 
இலைத்‌ தண்ணீர்‌ போன்ற இயல்புடைய சான்றோர்‌ ஆவர்‌. 
அவர்கள்‌ மாயையின்‌ மயக்கும்‌ தன்மையை உணர்ந்து, ததன்‌ 
கட்டில்‌ அழுந்தாமல்‌, உல்சுப்‌ பொருள்களின்பால்‌ பற்று: நீங்கி 
வாழும்‌ உத்தமர்கள்‌, 

ஆணவம்‌ கன்மம்‌ ஆகிய இரண்டு மலங்களின்‌ பிணிப்பில்‌ 
மட்டும்‌ இருக்கும்‌ இவர்கள்‌, பிரளய காலத்தில்‌ கலையாதி 
கட்டுக்கள்‌ நீங்கி, உயர்நிலை எய்துதலால்‌, பிரளயாகலர்‌ எனப்‌ 
பெயர்‌ பெற்றனர்‌, 


இவர்களை ஆட்கொள்ளும்‌ போது, நாற்கரம்‌, நீலகண்டம்‌, 
மான்‌' மழு); பிறைநுதல்‌ இவற்றுடன்‌ முக்கட்செல்வராய்ச்‌ 
சிவபெருமான்‌ இவர்கள்முன்‌ தோன்றி நின்று அருள்‌ 
பாலிப்பர்‌. 


சகலர்‌: அவர்களுக்கும்‌ அடுத்தநிலையில்‌ உள்ளவர்கள்‌, 

ஆணவம்‌, கன்மம்‌! மாயை என்ற மூன்று மலக்கட்டுடைய நம்‌ 
போன்றோர்‌ ஆவர்‌. சகலர்‌ என அழைக்கப்‌ பெறும்‌ இவர்களுள்‌ 
பிரமா, விஷ்ணு உள்ளிட்ட தேவர்களும்‌, மனிதர்களும்‌ ஒருசில 
விலங்குகளும்‌ அடங்குவர்‌. 

“முக்கள்‌ தாமே' ஆறறி(வு) உயிரே 

பிறவும்‌ உளவே அக்கிளைப்‌ பிறப்பே 

ஒருசார்‌ விலங்கும்‌ உளளன மொழிப”! 


என்பது, பல்லாயிரம்‌ ஆண்டுகட்டு முன்பே நம்மவர்‌ கணித்த 
சித்தாந்தம்‌. (பிற என்பது தேவர்‌, அசுரரைக்‌ குறிப்பதாகும்‌) . 

உயிர்கள்‌ாகிய்‌ நம்முடைய இன்றைய மனித. வடிவம்‌ சகலர்‌ 
என்ப்படும்‌: அநாதியே நம்மைப்‌ பற்றியுள்ள்‌ ஆணவம்‌ என்ற 


1 தொல்காப்பியம்‌ - மரபியல்‌ - 33, 34 


302 


மூலமலமும்‌, அதன்‌ தூண்டுதலால்‌ நாம்‌ செய்த வினைகளாயெ 
கன்ம மலமும்‌, அவ்வினைகளின்‌ பயனை நாம்‌ நுகர்தற்‌ 
பொருட்டு இறைவனால்‌ உருக்கெ டுத்து அருளப்பெற்ற மாயா 
மலமும்‌ - ஆகிய இம்மூன்று மலங்களாலும்‌ கட்டுண்டு டெப்‌ 
பவர்கள்‌ தாம்‌, 


மானைக்காட்டி மானைப்‌ பிடித்தல்‌ என்ற முறையாலும்‌, 
பன றிக்குட்டிக்கும்‌ அதன்‌ தாயாக நின்று பால்‌ ஊட்டி அருளுதல்‌ 
போலவும்‌, மனிதர்களை மனித உருவில்‌ குருவாக எழுந்தருளியும்‌ 
ஏனையோரை அந்த அந்த உருக்கொண்டும்‌ சிவபெருமான்‌ 
ஆட்கொள்ளுகிறார்‌ . 


உயிரினத்தின்‌ ஏனையோர்‌, புறத்தாராம்ப்‌ புறத்திணைக்‌ 
கண்‌ நின்று, கால அடைவில்‌ படிமுறையில்‌ அறிவு விளங்கப்‌ 
பெற்று ௮கவாழ்வு புகுவர்‌ என்பது ருறிப்பு. 


விடுதலை: முட்டையுள்‌ முடங்கிக்‌ கிடக்கும்‌ உயிரை 
அதனின்று விடுவித்து, முழு உடம்புடன்‌ உலஇினில்‌ உலவச்‌ 
செய்வதற்கு, மீனின்‌ கண்ணும்‌, ஆமையின்‌ மனமும்‌, கோழியின்‌ 
உடற்பரிசமும்‌ உறுதுணையாகின்றன ௮ன்றோ? 


அதே போன்று சகலவர்க்கத்தினர்க்குச்‌ சிவகுரு. மூலம்‌ 
வழங்கப்பெறும்‌ எவெதீக்கையும்‌ பலவாறாக அமைகிறது. 


உலகக்‌ கூட்டினுள்‌ அறிவு முடங்கிக்‌ கடக்கும்‌ உயிரினத்‌ 
இற்கு, முதலில்‌ அதன்‌ கண்ணுள்ள அறியாமையை நீக்குதற்கும்‌ 
அடுத்து, அசன்‌ ஆன்மசிற்றறிவினைச்‌ சிவம்‌ என்னும்‌ பேரறிவி 
னில்‌ விளங்கச்‌ செய்வதற்கும்‌, குருவடிவில்‌ வருகிற சிவபெருமான்‌ 
க்கை புரிந்தருளுகிறார்‌. 


சரியை என்ற தொண்டு நெறியாளர்க்குச்‌ சமயதீக்கையும்‌, 
கரியை என்ற மகன்மை நெறியாளர்க்கு விசேட தீக்கையும்‌, 
யோகம்‌ என்ற தோழமை நெறியாளர்க்கு நிர்வாண தக்கையும்‌ 
அருனப்பெறுகன்றன. இந்த மூவகை நெறியிலும்‌ முதிர்ந்து 
சிவஞானம்‌ தலைப்பட்டார்‌, அன்பு நெறியில்‌ தலைவி நிலைக்கு 
உயர்‌ ன்றனர்‌. 


303 
தமக்கும்‌ உயர்கதி உண்டா? 


தாமும்‌ இயற்கை மணக்‌ கூந்தலைப்‌ பெறுவோமா? என்ற 
ஐயமும்‌ வேட்கையும்‌ நல்லோர்க்கு எழுவது இயல்பு. 


மும்மலங்களால்‌ பிணிக்கப்பட்ட நாம்‌, அசுத்த மாயை 
என்னும்‌ மருத்துவமனையில்‌, 'உயிர்தலம்‌' பெறுதற்காக உலவித்‌ 
திரிகிறோம்‌. 


*மலநோய்‌ நீங்கவேண்டும்‌, நிலையான சிவானந்தம்‌ சித்திக்க 
வேண்டும்‌' -- இவையே இறைவன்‌ நமக்கு இவ்வாழ்வினை 
அமைத்துத்‌ தந்ததன்‌ திருக்குறிப்பு. 


உயர்ந்த அக்குறிக்கோளை நாம்‌ அடைவதற்கு, அவர்‌ தமது 
திருஅருட்சத்தியையே நமக்குத்‌ துணைநிற்கச்‌ செய்கிறார்‌. 
உலகம்‌ முழுவதையும்‌ அவரது ஆணைப்படி நமச்காசுவே 
மாயையிலிருந்து, அன்னையாகிய சிவசத்தி தோற்றுவிக்கிறாள்‌, 
அவவே அனைத்து உயிர்களுக்கும்‌ பாலை ஊட்டுகிறாள்‌. 


“எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ என்பது 

தான்‌ அமர்ந்து வருஉம்‌ மேவற்‌ றாகும்‌?'! 
என்பது பல்லாயிரம்‌ அண்டுகளுக்கு முன்பிருந்தே நம்மவர்‌ 
கொண்டுள்ள சைவத்தமிழ்க்‌ கொள்கை, 

“இன்பம்‌ என்பது அனைத்து உயிர்களுக்கும்‌ உரிமை; 
எனினும்‌, அவரவர்‌ வினைவழி தான்‌ அவரவர்‌ அனுபவம்‌, 
நிகழும்‌ **என்பது இதன்‌ கருத்து. 

சிவபெருமான்‌ ஆணைப்படி சிவசத்தி எல்லா "உயிர்க்‌ 
குழந்தை” களுக்கும்‌ பாலை ஊட்டினாலும்‌, அந்த அந்த ஆன்மா 
வின்‌ ஊழ்வினைக்கும்‌ மெய்த்தவ மேம்பாட்டிற்கும்‌ ஏற்ப, அவள்‌ 
ஊட்டுற பாலும்‌, ஊனப்‌ பாலாகவோ ஞானப்பாலாகவோ 
அமைகிறது. 

திருவருள்‌ துணையால்‌, நாம்‌ மலக்கட்டு நீங்கப்‌ பெறும்‌ 
போது அசுத்த மாயையிலிருந்து விடுதலை பெற்றுச்‌, சுத்த 
1 தொல்காப்பியம்‌ பொருளியல்‌ - 27 ஆம்‌ சூத்திரம்‌ 


304 


மாயையில்‌ வாழத்‌ தலைப்படுிறோம்‌. அங்குச்‌ சிவானந்தம்‌ 
ஏித்திக்கறது, நாமும்‌ உயர்குலப்‌ பெண்டிராய்‌, இயற்கை 
மணமுடைய கூந்தலைப்‌ பெறுகிறோம்‌. 


இதுவே இவ்வுலகில்‌ ஒவ்வோர்‌ ஆன்மாவும்‌ முடிந்தமுடிவா 
கப்பெறுசிற தலையாய வென்முத்தநிலையாகும்‌. இத்தகைய 
உயர்ந்த பேற்றினை, நாம்‌ இப்பூவுலக வாழ்வில்‌, இந்த உடம்‌ 
புடனேயே எய்துதல்‌ இயலும்‌ என்பதை நம்‌ சைவத்தமிழ்ச்‌ 
சான்றோர்கள்‌ பண்டுதொட்டே அனுபவ வழி உணர்ந்திருக்‌ 
கின்றனர்‌, 


“அந்தமில்‌ சிறப்பின்‌ அகிய இன்பம்‌ 
குன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே"! 


நாம்‌ நுகர்ந்து தொலைக்க வேண்டிய வினைகள்‌ முழுவது 
மாகக்‌ கழிந்த போது, வினைப்பயனாகிய பால்‌, வேறு ஒன்று 
இன்மையால்‌, சிவசத்தி, சிவபெருமான்‌ இருவுளப்படி, நமக்குச்‌ 
சிவஞானப்பாலையே ஊட்டி அருளுகிறாள்‌. 


அப்போது நாம்‌ ஆனந்தமய கோசத்தில்‌ வாழும்‌ விஞ்ஞான 
கலர்‌ ஆகிறோம்‌. 


அறிவியல்‌ நோக்கு: 


சிவசத்தி நமது பின்தலையில்‌ இருந்து நம்மை இயக்குகிறாள்‌ 
எனக்‌ கண்டோம்‌. ்‌ 


“வழிபடு தெய்வம்‌ நிற்புறம்‌ காப்பப்‌ பழிதீர்‌ செல்வமொடு 
வழிவழி சிறந்து பொலிமின்‌.........''” 


அவள்‌ அவ்வாறு இயங்குதலால்‌, அதுகாறும்‌ முதுகுத்தண்டு 
வழியாகக்‌ 8ழ்முகத்‌ தொழிற்பாட்டில்‌ அலைமோதிய உயிர்‌, 
இப்போது அருட்சத்தியின்‌ திருவருளால்‌, பெருமூளையின்‌ கழே, 
படுக்கையாக வஞ்சிக்கொடி என ஊர்ந்து “சென்று, பிட்யூட்டரி 
(Pituitary) என்ற பெண்மைத்‌ தானத்தில்‌ அணைந்து 
நிற்கிறது. 

1 தொல்காப்பியம்‌ பொருளியல்‌ - 47 ஆம்‌ சூத்திரம்‌ 

2 தெசல்‌ செய்யுளியல்‌ 106 


 வெணகைகாவககாகாள!்‌. 


305 


பிட்யூட்டரியே, சுத்தவித்தை என்னும்‌ சுத்தமாயா தத்துவ 
மாகும்‌. இதுவே நம்‌ உடம்பில்‌ உள்ள ஆறு ஆதாரங்களில்‌ 
தலையாய *ஆக்ஞை' (ஆணை) என்னும்‌ ஆதாரமாகும்‌, சிவ 
சத்தி சிவபெருமானின்‌ ஆணையை ஏற்பதும்‌, சிவஆணைப்படி 
உயிரீனையும்‌ உடலையும்‌, கருவிகரணங்களையும்‌ தன்‌ ஆணை 
வழிச்‌ செலுத்துவதும்‌ இந்த இடமே ஆதலால்‌ இஃது ஆணைத்‌ 
தானம்‌ என்ற பொருத்தமான பெயரைப்‌ பெற்றது. 


உடலின்‌ வளர்ச்சிக்கும்‌, உள்ளத்து எழுச்சிக்கும்‌, உயிரின்‌ 
மேம்பாட்டிற்கும்‌ - இச்சுரப்பி தலையாய பெருந்துணை 
புரிகிறது. 


எனவே, அறிவியலாரும்‌ இதளைத்‌ தலைமைச்‌ சுரப்பி 
(Master Gland) என்றே அழைதக்கின்‌ றனர்‌. 


இதனை அணைந்து நிற்கிற ஆன்மாவே, உயர்குலத்‌ தலைவி 
எனப்‌ போற்றப்பெறும்‌. இதுகாறும்‌ விளங்காது கூம்பிக்‌ 
கிடந்த சுத்தமாயை, (மலமாசுக்கள்‌ நீங்கித்‌ தூய்மையுற்ற ஆரு 
யிர்க்கு, (இப்போது சிவபெருமானது திருவருளால்‌,) விளங்கித்‌ 
தோன்றுகிறது. 


எனவே சுத்‌ தமாயையினாலான சீவன்‌ முத்தான்மாக்களின்‌ 
சிரசில்‌ அமுதம்‌ சுரக்கிறது, ஆற்றல்‌. பெருகுகிறது, நாதம்‌ 
எழுகிறது. நறுமணம்‌. சுமழ்கறது, உண்மைப்‌ பேரின்பம்‌ 
கலை ப்படுகிறது. 


அருள்சத்தி எவ்வாறு துணை நிற்கிறாள்‌? நாம்‌ எவ்வாறு மல 
நோயினிலிருந்து ப:ப்படியாக விடுபடுகிறோம்‌? *உயர்‌ நலத்தை 
எவ்வாறு பெறுகிறேரம்‌? என்பவற்றை, உலக நடை மறையையும்‌ 
அறிவியல்‌ கருத்துக்களையும்‌ கொண்டு சிந்திப்போம்‌. 


குளத்து நீரில்‌ கல்லைப்‌ போட்டதும்‌, தண்ணீரின்‌ மேல்‌ 
பரப்பில்‌ வட்டவட்டமாக அலைகள்‌ தோன்றிப்‌ பின்னர்‌ மறை 


கின்றன அன்றோ? 


306 


அதே போன்றுதான்‌ நம்‌ மனித வாழ்விலும்‌, ஊழ்வினை 
நுகர்ச்சிக்கு ஏற்றவாறு, சுற்றமும்‌, நட்பும்‌ சுற்றிச்‌ சுற்றி 
வருகின்றன' உள்வட்டம்‌, வெளிவட்டம்‌ என்றவாறு, பல பல 
வட்டங்கனாசப்‌ பரந்து விரிகின்றன. இந்த வட்டங்களிலுள்ள 
சுற்றங்கள்‌ அனைத்தும்‌ மலப்பிணி நீக்கத்துக்கான மருந்துகளே; 
தண்ணீரின்‌ மேற்பரப்பில்‌ எழிலுறத்‌ தோன்றி மறையும்‌ 
அலைகளைப்‌ போன்றவையே, நோய்‌ குறையக்‌ குறைய 
மருந்துகள தேவையற்றன அன்றோ? 


அதேபோல்‌, கால அடைவிலே, அறியாமை நீங்க நீங்க 
“நில்லா உலகம்‌ புல்லிய நெறித்தே'! என்ற மெய்யுணர்வு 
தோன்றும்‌, “மருத்துவமனை நமக்கு நிலையான வாழ்விடம்‌ 
அன்று, என்ற உண்மை புலனாகும்‌; உலகப்‌ பற்று. தேய்வுறும்‌; 
பதிஞானம்‌ மேலோங்கும்‌. 


அப்போது மாவட்டம்‌, வட்டம்‌, சிறுசுழி என உறவுவட்டங்கள்‌, 
சிறுத்துக்‌ கொண்டே வந்து, குடும்பம்‌ என்ற ஒரு கட்டுக்குள்‌ 
நிற்கும்‌, அதுவே மேலும்‌ குறைந்து, உடல்‌ உயிர்‌ என்ற 
அளவிலே ஒரு கூட்டுக்குள்‌ ஒடுங்கும்‌. பின்னர்‌. 


“நீரில்‌ குமிழி இளமை; நிறைசெல்வம்‌ 
நீரில்‌ சுருட்டு ம்‌) நெடுந்திரைகள்‌ -- நீரில்‌ 
எழுத்‌(து)ஆகும்‌ யாக்கை; நமரங்காள்‌! என்னே 
வழுத்தாத(து) எம்பிரான்‌ மன்று?''2 


இளமை, செல்வம்‌, உடம்பு என்பன நிலையற்ற பொருள்கள்‌ 
அம்மூன்றையும்‌ துணைக்கொண்டு, நிலைத்த பொருளாகிய 
தில்லை மன்றாடியின்‌ இருவடியருளைப்‌ பெறுதல்‌ வேண்டும்‌ 
என்பது கருத்து, 


குடம்பை தனித்‌ (து) ஒழியப்‌ புள்பறந்‌ தற்றே 
. உடம்போடு உயிரிடை நட்பு 3 
தொல்கசப்பியம்‌ புறத்திணையியல்‌ ஃ 18 
* நீதிநெறி விளக்கம்‌ கடவுள்‌ வாழ்த்து - குமரகுகுபரர்‌. 
திருக்குறன்‌ 348 


ho 


ல 


307 


என்றவாறு, உடலின்‌ நிலையாமையைத்‌ தெற்றென நாம்‌ 
உணரும்போது உடம்பு என்பது ஐரு வினை நுகர்‌ கருவி 
எனவும்‌, அனுபவ வழியாகப்பதிஞான விளக்கத்தைப்‌ 
பெறுதற்காகச்‌ சிவபெருமானால்‌ நமக்கு அருளப்பெற்ற ஓர்‌ 
அரிய சாதனமே அது எனவும்‌ எண்ணத்‌ தலைப்படுவோம்‌. 


அப்போது மாயையின்பாலுள்ள பற்று, தாமரை இலைத்‌ 
தண்ணீர்‌ போலப்‌ பெரும்‌ அளவு நீங்கி, நாமும்‌ பிரளயாகலர்‌ 
என்ற இருமலத்தார்‌ நிலைக்கு உயருகிறோம்‌. முதிர்ந்த விளாம்‌ 
பழம்‌ கூட்டினுள்‌ இருந்தாலும்‌, ஒட்டினில்‌ ஒட்டாமல்‌ இன்‌ 
சுவையும்‌ நறுமணமும்‌ பெற்றுத்‌ தனித்துக்‌ டெப்பது போல்‌, 
உடம்பினில்‌ பற்றில்லாத உயிரும்‌ மாயாமலக்‌ கட்டினின்று 
விடுபட்டுச்‌ சிவசத்தியைச்‌ சார்ந்து நிற்கும்‌ 


இரு மாயையினாலான உடம்பு: நாம்‌ இப்பொழுது பெற்றி 
ருக்கும்‌ இந்த மனித உடம்பு, புறத்‌ தோற்றத்தால்‌ ஒன்றே 
போல்‌ காணப்‌ பெறுகிறது, எனினும்‌ இது சுத்தமாயை, அசுத்த 
மாயை என்ற இரண்டு மாயைகளினால்‌ ஆயதாய்‌, ஒன்றினில்‌ 
ஒன்று நுண்ணிய ஐந்து உடம்புகளை உடையதாய்‌ இருக்கிறது. 


ஐந்து உடம்புகள்‌: நமது உடம்பில்‌ கருவிகளுடன்‌ புறத்தே 
காணப்படுவது, 'சோற்றால்‌ அடித்த பிண்டம்‌” என்ற அன்னமய 
கோசம்‌ ஆகும்‌ ்‌ 


இதன்‌ உள்ளே, புறக்கருவிகளை இயக்குகிற பிராணன்‌ 
இந்திரியங்கள்‌ உள்ள உடம்புக்கு இந்திரியமய கோசம்‌ (அல்லது 
புலன்‌ உடம்பு, பிராணமயகோசம்‌ ) என்பது பெயர்‌. 

அதன்‌ உள்ளே, அவ்விந்திரியங்களையும்‌ இயக்குகிற மனம்‌ 
முதலிய அகக்கருவிகளை உறுப்பாகக்‌ கொண்ட உடம்பு ஒன்ற 
உள்ளது அதற்கு மனோமயகோசம்‌ என்பது பெயர்‌. 

மனோமய கோசத்துக்கு உள்ளே, சிறப்பு அறிவினை நமக்கு 
ஊட்ட வல்ல-ஓர்‌ உடம்பு உள்ளது. சிறப்பு அறிவினை (விசேட 
ஞானத்தை) இஃது உயிருக்கு ஊட்டுவதால்‌, இதனை விஞ்ஞான 


மயகோசம்‌ என்பர்‌. 


308 


உயிர்‌, பெொதுவாக ௮ன்னமயகோசம்‌, இந்திரிய மயகோசம்‌ 
என்ற புற உடம்புகளில்‌ பரவித்திரிந்து, புற உலக வாழ்வின்‌ 
இன்பதுன்பங்களிலேயே பெரிதும்‌ அலைமோதித்‌ திரிகிறது, 
௮ஃது அவ்வாறு இரிவதற்கு மனம்‌ என்ற ஆறாவது அறிவுச்‌ 
கருவி துணை நிற்றெது. 


அதனுள்‌ இருப்பது ஆனந்த மய கோசம்‌ அகும்‌. மனோ 
மயகோசத்தின்‌ உள்முக இயக்கத்தால்‌, உயிர்‌, தான்‌ பெறுகிற 
சிறப்பறிவின்‌ மூலம்‌, ஆனந்த மயகோசத்தை அடைதிறது, 
அங்குச்‌ சிவபெருமான்‌ திருவடியில்‌ தலைப்பட்டு முத்திப்‌ பேரின்‌ 
பத்தில்‌ இளைக்கிறது. 


இந்த ஐந்து உடம்புகளுள்‌, மனோமயகோசம்‌ நடுவண்‌ 
அமைந்துள்ளது. மலப்பிணிப்புற்ற உயிர்‌ ஊழ்வினைப்பயனை 
கரிய காலத்தில்‌ உரிய அளவு நுகர்தற்கும்‌, மாசுகள்‌ நீங்கிய 
உயர்‌ இறைவன்‌ இருவடி இன்பத்தில்‌ இனைத்திருப்பதற்கும்‌ 
ஏற்ப, மனம்‌ என்ற தோழி (அமைச்சு), நடுவண்‌ கோசமாக 
நின்று, உயிர்‌ என்ற தலைவி (அரூச)யைப்‌ பொறிபுலன்‌ வழி 
யாகப்‌ புறத்தேயும்‌, விஞ்னான ஆனந்தமய கோசங்களின்‌ 
வழியாக அகத்தேயும்‌ செலுத்துகிறது. 


மனம்‌ அவ்வாறு உயிரை வழிநடத்துவதற்கு, மனத்தினை 
ஆணையிட்டு இயக்குபவள்‌, (சிவபெருமானது பேரருள்‌ 
ஆற்றலாகிய) சிவசத்தி ஆவள்‌ சிவபெருமானது ஆணைப்படி 
க.யீர்களாகிய நமக்கு ஊழ்வினைகளை எட்டிக்கழித்து, மும்‌ 
மலங்களையும்‌ தனது அருள்‌ பொழிவால்‌ கழுவி, நம்மைச்‌ 
சிவபெருமான்‌ திருவடியில்‌ உய்விப்பதற்காகவே, சிவசத்தி 
அனைத்தையும்‌ இவ்வாறு இயக்குகிறாள்‌. 


கோசமும்‌ பாசமும்‌: இனி, இரண்டு மாயைகளினால்‌ ஆன 
நமது உடம்பினுள்‌ ஐந்து கோசங்களும்‌ பொருந்தி நின்று 
தொழிற்படும்‌ முறைமையையும்‌, உயிர்‌ ஆங்காங்கே பெறுகிற 
இன்ப வேறுபாடுகளையும்‌, இன்பத்தை ஊட்டுகிற இறை இயல்பு 
களையும்‌, பற்றிச்‌ சந்திப்போம்‌. 


309 


குறிஞ்சி: ஐந்து கோசங்களுள்‌, ஆனந்தமய கோசம்‌ என்ற 
அதிநுண்ணிய உள்‌உடம்பு, சுத்தமாயையினால்‌ ஆயது, 


மனித வடிவமைப்பில்‌, நம்‌ தலையிலுள்ள பெருமூளைப்‌ 
பகுதியாக இதனைச்‌ சிந்தித்தல்‌ பொருந்தும்‌. 


நிலப்பகுதியின்‌ உயர்ந்த இடத்தைக்‌, குறிஞ்சி என்பர்‌, 
வடபுலத்து உயர்ந்து நிற்கும்‌ மலை, இமயம்‌; அது நில 
அதிர்வினால்‌ தோன்றிய ஒரு மடிப்பு மலை என்பர்‌. அங்கிருந்து. 
கங்கை முதவியவற்றாத புண்ணிய நதிகள்‌ தோன்றி நாட்டை 
வள ப்படுத்துகின்‌ றன அங்குத்தான்‌ சிவபெருமான்‌. மலை 
மகளோடும்‌, மற்றவரோடும்‌ வீற்றிருந்து உலகு அனைத்துக்கும்‌ 
இரு அருள்‌ பாலிக்கும்‌ திருக்கயிலாயமலை உள்ளது, 


“ஒலிவெள்‌ அருவி ஓங்குமலை நாடன்‌... “என ஐங்குறு 
மாறு 205- ஆவது. பாடலும்‌, '*ஓலிதரு கைலை உயர்‌ 
கிழவோனே!?' : எனத்‌ திருவாசகம்‌  8ர்த்தித்‌ திரு. அசுவலும்‌, 
குறிஞ்சித்‌ தலைவனது சிறப்பினை விதந்தோதுகின்‌ றன. 


நிலப்பரப்பில்‌ உயர்ந்த இமயம்‌ போன்று, மனித உடலில்‌, 
உயர்ந்த இடமாகிய தலைஃய குறிஞ்சி ஆகும்‌. பொதுவாகக்‌ 
கூம்பிய மொட்டுப்‌ போன்று அம்பலாய்‌ நம்‌ தலையினுள்‌ 
இறக்கும்‌ பெருமூளை. இடையறாத ஆழ்ந்த சிவ தியானத்தின்‌ 
மூலம்‌, ஆயிரம்‌ இதழ்கொண்ட அழகிய தாமரை மலராக 
அலர்ந்து, ஒரு மடிப்பு மலையின்‌ தோற்றத்துடன்‌ பொலிவுறு 
கிறது. ஆகாயகங்கை என்னும்‌ அமுத ஆறு [Cerebro Spinal 
11104] இங்குத்‌ தோன்றி உடல்‌ நலத்தையும்‌ உள்ளத்தின்‌ 
வளத்தையும்‌ பெருக்குகின்றது. 


கூம்பிக்டெக்கும்‌ நிலையில்‌, பெருமூளையின்‌ இரண்டு 
கூறுகளும்‌ வெற்றுக்‌ குவியல்களே. சிவபெருமான்‌ திருவடிக்கீழ்‌, 
அவை இணைமலராய்ச்‌ சேரும்‌ போது, அவையே பதிகரணங்கள்‌ 
காந்தத்‌ தொடர்பில்‌ உள்ள இரும்புத்‌ துகள்கள்‌ தாமும்‌ 
அக்காந்த ஆற்றலைப்‌ பெறுவது போல, சிவத்தொடர்புடைய 
பெருமூளைக்‌ கூறுகள்‌, பதிஞானத் தின்‌ உறைவிடமாகின்றன. 


310 


“இணையார்‌ திருவடி என்‌ தலைமேல்‌ வைத்தலுமே 
துணையான சுற்றங்கள்‌ அத்தனையும்‌ துறந்‌(து) 
ஒழிந்தேன்‌” 8:13:1 


“பேராசை யா(ம்‌) இந்தப்‌ பிண்டமறப்‌ பெருந்துறையான்‌ 
சீரார்‌ இருவடி என்தலைமேல்‌ வைத்த பிரான்‌” 8 13:10 


இங்ஙனம்‌, இதனைச்‌ சிவபெருமானின்‌ தொழிலகம்‌ 
என்றும்‌, உயர்பக்குவ ஆன்மாக்களின்‌ உறைவிடம்‌ என்றும்‌, 
சைவ அருளாளர்கள்‌ அனுபவ வழி ஆய்ந்து கூறியுள்ளனர்‌. 
இதுவே ஆண்டவன்‌ -- ஆன்மப்‌ பேரின்பப்‌ புணர்ச்சிக்கான 
இடம்‌, ஆதலால்‌ குறிஞ்சி ஒழுக்கம்‌, இடம்‌ தலைப்பாடு முதலிய 
தொடர்கள்‌, பண்டை இலக்கியங்களில்‌ சீர்மிகு சொல்லாட்சி 
பெற்றுத்‌ இகழ்டின்‌ றன, RR 


முல்லை: அடுத்து, விஞ்ஞானமய கோசம்‌. இஃது அசுத்த 
மாயையினால்‌ ஆயது. அசுத்த மாயையின்‌ வெளிப்பாட்டை 
இரண்டு பகுதிகளாகச்‌ சிந்திப்பது சைவ மரபு, ஒன்று, சுத்தமும்‌ 
அசுத்தமும்‌ விரவிய மேற்பகுதி. இதனைச்‌ சுத்தாசுத்தம்‌ 
என்பர்‌. மற்றது முற்றிலும்‌ அசுத்தமாகிய 8ழ்ப்பகுதி இதனை 
அசுத்தமாயை (அல்லது பிரகிருதி மாயை) என்று அழைப்பர்‌. 


மனித வடிவமைப்பில்‌, நம்‌ பின்தலைப்‌ பிடரியில்‌ உள்ள 
சிறுமூளை நடுமூளை முதுகுத்தண்டு இவை அடங்கிய மைய 
நரம்புமண்டலத்தின்‌ ஏழ்ப்பகுதியைச்‌ சுத்தாசுத்த மாயையாகவும்‌, 
எஞ்சிய உடலை அசுத்த மாயையாசவும்‌ சிந்திப்பது பொருந்தும்‌. 


காடும்‌ காடுசார்ந்த நிலமும்‌ முல்லை. இது குறிஞ்சிக்கும்‌ 
மருதத்துக்கும்‌ இடைப்பட்டோ, மருதத்துக்கும்‌ நெய்தலுக்கும்‌ 
இடைப்பட்டோ குறிஞ்சக்கும்‌ நெய்தலுக்கும்‌ இடைப்பட்டோ 
இருக்கும்‌. எனவே இங்கு உள்ள தெய்வமும்‌, முழுமுதற்‌ 
பொருளாகிய சிவத்துக்கும்‌, பாசப்பிணிப்புற்ற உயிர்களுக்கும்‌ 
இடை நிலைப்பட்ட 'இடைய”ராகவே இருக்கும்‌. 


கொத்துக்‌ கொத்தாகப்‌ பிடரியினுள்‌ சிறுமூளையில்‌ அமைந்‌ 
இருக்கும்‌ அறிவு நரம்புகளும்‌ (Sensory Nerves), செயல்‌ நரம்பு 


311 


களம்‌ (Motor Nerves), ஓர்‌ அடர்ந்த நரம்புக்‌ காட்டினையே 
தினைவுறுத்தும்‌. சிவசத்தியே இப்பகுதியை நம்‌ த்‌ 
ஏற்ப இயக்குகிறாள்‌. இதனைத்‌ தொல்காப்பியர்‌. க 
“வழிபடு தெய்வம்‌ நிற்புறம்‌ காப்பப்‌ 
பழிதீர்‌ செல்வமொடு வழிவழி சிறந்து, பொலிமின்‌...''! 


என அறிவுறுத்துவார்‌ “இடையனுக்குப்‌ புத்தி பிடரியிலே', 'பெண்‌ 
புத்தி பின்புத்தி, என்ற வழக்காறுகளும்‌ இதுபற்றி எழுந்தவையே, 

சிறுமூளைப்‌ பகுதிய. கிய முல்லையில்‌ ஆண்‌ டவன்‌ ஆன்மப்‌ 
பேரின்பச்‌ கூட்டம்‌ நிகழ்தல்‌ இல்லை. எனினும்‌, சிவபெருமானது 
தொடர்பு நிலைபெற்று இருப்பதாலும்‌, ஆன்ம எழுச்சியின்‌ 
அடுத்தகட்டம்‌ பெருமூளையிலுள்ள ஆணைத்தானத்தில்‌ நிகழ 
விருக்கும்‌ புணர்ச்சியே ஆதலாலும்‌, இவை பற்றி ஆன்மா 
உறுதியாக இருப்பதாலும்‌, ஈண்டு ஆன்மா, பிரிவுக்காலத்திலும்‌ 
பொறுமையாக ஆற்றியே இருக்கிறது. 

மருதம்‌: ஐந்து உடம்புகளுள்‌ நடுவண்‌ உடம்பாகத்‌ திகழ்வது 
மனேோமயகோசம்‌ ஆகும்‌. மனம்‌ என்ற அசுத்த மாயா தத்து 
வத்தால்‌ இயக்கப்பெறுவது, இது. 

நாது உடம்பின்‌ நெஞ்சுத்தானத்தை மனோமய கோசம்‌: 
எனச்‌ இந்தித்தல்‌ பொருந்தும்‌. 

“நிலப்பரப்பில்‌, வயலும்‌ வயல்‌ சூழ்ந்த பகுதியும்‌ மருதம்‌ 
எனப்படும்‌. வயலின்‌ விளைபொருள்களால்‌ உலகம்‌ வளமுறுகிறது 
மருதத்திற்குத்‌ தலைவன்‌ இந்திரன்‌” என்பன தொன்று தொட்ட 
தமிழ்க்‌ கொள்கை. 

நமது மனித உடலில்‌ கக்கு வயலாக 
இருப்ப து, தம்‌ நெஞ்சுத்‌ தானத்திலுள்ள இருதயமே. இங்கு 
உள்ள செங்குருஇப்‌ பூக்களும்‌, வெண்தநருதிப்‌ பூக்களும்‌ 
(RBC & WBC, Red & white Blood Cerpuscles) உடலின்‌ 


இயக்கத்திற்கு இன்றியமையா! தவை. 
அரசனுக்கு ஓர்‌ அமைச்சனைப்‌ போன்றும்‌, தலைவிக்கு 
ஒரு தோழியைப்‌ போன்றும்‌, உயிரின்‌ அறிவுக்குத்‌ தூண்டு 


1 தொல்‌ புறத்திணை 


312 


கோலாக அமைவநு மனம்‌ என்ற நடுவண்‌ உடம்பேயாம்‌ 
அங்ஙனம்‌ மனமும்‌ உயிரும்‌ இணைந்து நின்று, அரசோச்சும்‌ 
அத்தாணி மண்டபமாக விளங்குவது நெஞ்சுத்தானமே. சரியை, 
கிரியை, யோகம்‌ ஆகிய மூவகைத்‌ தவதெறியில்‌ நிற்கும்‌ உயிர்‌, 
தனது தோழியாகிய மனத்தின்‌ துணை கொண்டு தான்‌, இங்குச்‌ 
சிவபெருமானுக்கு அசுவழிபாடு இயற்றுறது. 


அடுத்துத்‌ தலைவிநிலைக்கு உயர்ந்த, ஞானம்‌ தலைப்பட்ட 
ஆருயிரும்‌, மனத்தின்‌ தூண்டுதலாலேயே சிவபெருமானுடன்‌ 
இங்கு ஊடுகிறது. மருதத்திற்கு உரிப்பொருள்‌ ஊடல்‌” என்பது 
சைவத்தமிழ்க்‌ கொள்கை. 


உயிரின்‌ அறிவை விளங்கச்‌ செய்வதற்கும்‌, சிவபரத்தை 
நன்றிப்பெருக்குடன்‌ சிந்திக்கச்‌ செய்வதற்கும்‌, அவ்‌ உயர்தனிச்‌ 
கிழவனின்‌ திருவடியில்‌ அணைந்து பேரின்பத்தில்‌ திளைப்‌ 
பதற்கும்‌, உயிருக்குத்‌ துணை நிற்பது மனமே ஆகும்‌. 


வினைப்‌ பயனை நுகர வேண்டிய ஆன்மா, அந்த அந்ந 
இன்பதுன்பப்‌ பயன்களை நுகர்தற்காக, உயிர்களைப்‌ புலன்‌ 
களில்‌ ஈடுபடுத்தப்‌ புறக்‌ கருவிகளின்‌ மூலம்‌ புற . உலகில்‌ 
செலுத்துவதும்‌ மனமே ஆகும்‌. அதனாற்றான்‌, “மனம்‌ போன 
போக்கெல்லாம்‌ போக வேண்டாம்‌” என ஒளவையார்‌ 
அறிவுரை கூறிப்போந்தனர்‌ போலும்‌! 

மனம்‌ ஒன்றிநின்று, குவிந்து உள்முகப்படுவது பேரின்ப 
வாழ்வு; அதுவே பரந்து, உலக முகப்படுவது சிற்றின்ப வாழ்வு. 

பேரின்பம்‌ நிலையானது; சிற்றின்பம்‌ நீர்க்குமிழி போன்றது. 

நெய்தல்‌; பரந்துபட்ட உலகச்‌ சிற்றின்பத்தில்‌, ஊழ்வினை 
காரணமாக உலவித்திரிகறது உயிர்‌. எனினும்‌ தனது மெய்‌ 
யுணர்வு காரணமாக, இறைவளைப்‌ பிரிந்த நிலைக்காக, அஃது 
ஆற்றாது தவிக்கும்‌. 8ழ்மூகப்பட்டு இயங்கும்‌ உயிரின்‌ ஆற்றல்‌, 
அப்பொழுது, அடிவயிற்றில்‌ நிலைகொண்டிருக்கும்‌. 


அடிவயிற்றுச்‌ இறுநீர்ப்பை (பர்கா Bladder) நிலஉலசு 
உவர்க்கடலை நினைவுறுத்துறெ நெய்தல்‌ ஆகும்‌. 


813 


அகமும்‌ புறமும்‌: காமஞ்சான்ற உயர்பக்குவ ஆன்மாவைச்‌ 
சிரசினில்‌ சுத்தமாயையில்‌ சிவபெருமான்‌ புணர்ந்து பேரின்பம்‌ 
நல்குவதிலிருந்து ஐந்திணை . அகவாழ்வு தொடங்குது. 
அது, சிவயோகத்தில்‌ முதிர்ந்து சிவஞானத்தில்‌ தலைப்படுகிற 
ஆன்மாவின்கண்‌ நிகழ்வதாகும்‌. 


தொண்டு, மகன்மை, தோழமை என்ற மூவகைத்‌ 
தவநெறியில்‌ இறைமை உணர்வோடு நின்றபோதிலும்‌ உலகமுகப்‌ 
பட்டுக்‌. காமஞ்சாலாது வாழும்‌ இருநோக்குடைய ஆன்மா, 
கைக்கிளையின்‌ பாற்படுவதாகும்‌, 


தொண்டு முதலிய இளமைத்‌ தவநெறியில்‌ பயிலும்போதே, 
பரமுத்தி முதலிய முதிர்தவப்‌ பயனைப்பெற முனைப்புடன்‌ 
நிற்பது, பெருந்திணை யாகும்‌. 


செம்பொருள்‌ அருளும்‌ பேரின்பத்தை நாடாது, மண்ணும்‌ 
பொன்னும்‌, மங்கையும்‌, பிறவும்‌ அளிக்கும்‌ உலகச்‌ சிற்றின்‌ 
பத்தை நாடித்திரிவோர்‌ புறத்திணையின்‌ பாற்படுவர்‌, அப்போது 
அன்னமயகோசமும்‌ இந்திரியமய கோசமும்‌ பெருமளவில்‌ 
தொழிற்படும்‌. 

இவ்வாறு அமைந்த மனித உடம்பில்‌, நாம்‌ இப்பொழுது 
பெரிதும்‌ சிந்திக்க இருப்பது, அகத்திணையின்‌ பாற்பட்ட? 
சுத்தமாயையினாலான ஆனந்தமய கோசமேயாம்‌. 


நீ அறி பூவே: 

“எல்லா உயிர்க்கும்‌ இன்பம்‌ என்பது 

தா(ன்‌)அமர்ந்து வரூஉம்‌ மேவற்‌(று) ஆகும்‌”?! 

என்பது தொல்காப்பியம்‌, தத்தம்‌ வினை ஈட்டத்திற்கு ஏற்பவே 
உயிர்கள்‌ சிறிதும்‌ பெரிதுமான இன்பங்களை நுகர்ந்து 
வருகின்றன. , 

அவை படிமுறையில்‌ அறிவு வளம்‌ பெற்று முடிந்த முடி 
வாகச்‌ சவெபெருமானது திருவடிப்‌ பேரின்பத்தில்‌ திளைத்‌ 


கின்றன. 


1 தொல்‌ பொருள்‌ ஃ 213 


314 


உடலோடு கூடிய பொழுது நுகர்கிற பேரின்பத்தைச்‌ சீவன்‌ 
முத்தி எனவும்‌, உடலின்‌ நீங்கயபோது நுகர்வதைப்‌ பரமுத்தி 
எனவும்‌ சாத்திரம்‌ வல்லார்‌ உரைப்பர்‌. 


சீவன்‌ முத்த நிலையில்‌ தலைவனாகிய சிவபெருமான்‌ தலை 
வியாகிய ஆன்மாவை அதன்‌ தலையில்‌ பிட்யூட்டரி என்ற 
ஆணைத்தானத்தில்‌ புணர்ந்து பேரின்பம்‌ நல்குகிறார்‌. இந்த 
ஆணைத்தானமே “பூ” எனச்‌ சிறப்பிக்கப்‌ பெறுகிறது. ஆன்மாவின்‌ 
இடையறாச்‌ சிவதியானத்தின்‌ விளைவாக இப்‌ பெண்மைத்‌ 
தானம்‌ பூப்பு எய்துகறது; இங்குச்‌ சுரக்கும்‌ உயிர்ப்பு நீர்‌, அமுத 
மாகிறது. இங்கு உயிரின்‌ ஆன்மபோதத்தைச்‌ சிவபெருமான்‌ 
ஏற்றுக்கொண்டு, தனது ஒப்பற்ற எண்குணப்‌ படிமங்களை 
ஆன்மாவுக்கு அருளுகிறார்‌. 


“அந்த(ம்‌) ஒன்‌(று) இல்லா ஆனந்தம்‌ பெற்றேன்‌ 
யாது நீ பெற்ற(து) ஒன்று என்பால்‌” 


என வினவுவார்‌, மணிவாசகர்‌1, 


குன்‌ தலையில்‌ ஆன்மா அடைகிற இப்பேரின்பமே, பரமுத்தி 
இன்பத்துக்கு முன்னோட்டப்‌ பயிற்சியாக அமைகிறது 


அத்தகைய பேரின்பப்‌ புணர்ச்சியில்‌ ஆண்டவனால்‌ 
அரவணைக்கப்‌ பெற்ற ஆன்மாக்கள்‌ எண்ணற்றவையாகும்‌. 


“பிறந்தநாள்‌ மேலும்‌ பிறக்கும்நாள்‌ போலும்‌ 
துறந்தோர்‌ துறப்போர்‌ தொகை?" 


“காம பாணம்‌) அட்‌ (டு) அனந்த 
கோடிமா தரைப்புணர்ந்த 
காளை ஏறு கர்த்த(ன்‌) எந்தை அருள்பாலா$ 


இவ்வாறாகத்‌ தலைவன்‌ “அறிந்த பூக்கள்‌” அளவிட முடியா 
தன. எண்ணற்ற அப்பூக்களுள்‌ எம்‌ தலைவி கூந்தலின்‌ நறு 
rs aE TS EAT TO EN NE 
திருவாசகம்‌ 8:22:10 
திருவருட்பயன்‌ - 11 உமாபதி சிவம்‌ 
அருணகிரியார்‌ திருப்புகழ்‌ - 


to 


ட 


315 


மணத்தை ஓத்த பூவும்‌ உளவோ? எனத்‌ 'தோழி' சிவபெருமானை 
வினவுவதாக அமைகிறது, பாடல்‌, ஆதலால்‌, 


(நீ அறிபூவே' என்ற தொடர்‌, சிவபெருமானால்‌ ஆட்‌ 
கொள்ளப்‌ பெற்ற கோடானுகோடி பக்குவ ஆன்மாக்களைக்‌ 
குறிப்ப தாயிற்று. 
கூந்தல்‌: 

பெண்களின்‌ தோற்றப்‌ பொலிவிற்கு மெருகூட்டுவது கூந்தல்‌ 
நெற்றி முகப்பிலே தொடங்கித்‌, தலை ஓட்டின்‌ மேலே முழுவது 


மாகப்‌ பரவி விரிந்து, பிடரியிலிருந்து இடுப்புவரை அழகுறப்‌ 
பின்னப்பட்டுத்‌ தொங்கும்‌ தலைமயிர்‌, கூந்தல்‌ எனப்படும்‌. 


இஃது ஒரு புறத்‌ தோற்றம்‌. இதனோடு முற்றிலும்‌ ஒத்த 
அமைப்புடைய ஒர்‌ உறுப்பு, நம்‌ ஒவ்வொருவர்‌ தலையின்‌ 


உள்ளேயும்‌ இடம்‌ பெற்றிருக்றெது. 


அதனை அறிவியலார்‌ மைய நரம்பு மண்டலம்‌ (Central 
Nervous System) என்று அழைப்பர்‌. பெருமூளை, சிறுமூளை 
நடுமூளை, முதுகுத்தண்டு ஆகியவை அதல்‌ அடங்கும்‌, 


அது திருக்கோயில்களில்‌ உள்ள கொடிக்கம்பத்தையும்‌, நம்‌ 
வீட்டுத்‌ தொலைக்காட்சிப்‌ பெட்டிக்கான ஒளி ஈர்ப்பானை 
(TV ஹோகாலயும்‌ ஒத்ததாகும்‌. இதனைச்‌ “சிவபூமி” என்ற 
பெயரால்‌ திருமூலர்‌! சிறப்பிப்பார்‌, 


எல்லா மனிதர்களுக்கும்‌ மையநரம்பு மண்டலத்தின்‌ வடி 
வமைப்பு? ஒர மாதிரியாகத்தான்‌ உள்ளது. 


பேரறிவுத்‌ தானமாகப்‌ பெருமூளையும்‌,  சிற்றறிவின்‌ 
நிலைக்களனாகச்‌ சிறுமூளையும்‌. உறக்க காலக்‌ “கட்டுப்பாட்டு 
அறையாக முகுளம்‌, முதுகுத்தண்டும்‌ அமைந்துள்ளன. 
1 சிவபூமி! - மூன்றாம்‌ அதிகாரம்‌, 
2 *மையநரம்பு மண்டலம்‌! - மூன்றாம்‌ அதிகாரம்‌, 2 எ ஆம்‌ இயலில்‌ 


இயலில்‌ விளக்கம்‌ காண்க 


காண்க. 


316 
மாதஜெொரு யாகன்‌: 


எல்லா இடங்களிலும்‌ சிவனும்‌ சத்தியும்‌! இணைந்தே 
தொழிற்படுகின்றனர்‌. ஆயினும்‌ சில இடங்களில்‌ சிவத்தின்‌ 
பேராற்றல்‌ பெரிதும்‌ வெளிப்பட்டுத்‌ தோன்றும்‌, வேறுசில இடங்‌ 
களில்‌ சிவசத்தியின்‌ அருளிப்பாடு வீச்சாகச்‌ காணப்படும்‌. 
குழந்தைகளின்‌ நலனைக்‌ குறிக்கோளாகக்‌ கொண்ட ஒரு 
குடும்பத்தில்‌, அடுக்களையில்‌ தாயின்‌ அன்பும்‌, படிப்பறையில்‌ 
கந்தையின்‌ பரிவும்‌ மேலோங்கி இருக்கிறதன்றோ? அதே 
போன்றது தான்‌, இதுவும்‌. ஒரு யெண்‌ தன்‌ கூந்தலை நடுவில்‌ 
“வடிடு' எடுத்து, இருமருங்கும்‌ புனைந்து கொள்ளுகிறாள்‌ 
அன்றோ? அதேபோன்று, தலையினுள்‌ இருக்கும்‌ அறிவுத்‌ 
காணமாகய மூளையும்‌ வலது, இடது என இரு கூறுகளாக 
அமைந்துள்ளது. 


பெருமூளையின்‌ வலது கூற்றினைச்‌ சிவனும்‌, இடது கூற்‌ 
றினைச்‌ சத்தியும்‌, மாதொரு பாசனாக மறைந்து இருந்து 
இயக்குகின்றனர்‌. 


ஆதிசத்தியும்‌ முருகனும்‌: பின்‌ தலையிலுள்ள சிறுமூளை 
யினைச்‌ இவசத்தியின்‌ முதல்‌ வெளிப்பாடாக ப ஆதிசத்தி 
இயக்குகிறாள்‌, 


நடுமூளை, முகுளம்‌, முதுகுத்தண்டு இணைந்த பகுதியை 
அம்மையப்பர்தம்‌ இன்பக்‌ குழந்தையாகிய முருகன்‌ தொழிற்‌ 
படுத்துகிறான்‌. இஃது ஒரு தெய்வீக அமைப்புமுறை சிவயோக 
நெறி நின்று அனுபவ வழி இதனைத்‌ தெளிவாக உணரலாம்‌. 


சிறைப்புறத்‌ தலைவன்‌: 
சிவசந்தனை தோன்றுவதற்கு முன்னரும்‌ பின்னரும்‌ பர 


சிவத்தின்‌ நிலை என்ன? ஆன்மாவின்‌ நிலை என்ன? கருவி 
கரணங்களின்‌ நிலை என்ன? என்பன பற்றிச்‌ சிந்திப்போம்‌ 


1 “குவளைக்‌ கண்ணி கூறன்‌ காண்க 
அவளும்‌ தானும்‌ உடனே காண்க”? ஃ திருவாசகம்‌ - 8:3:61 
2 * வழிபடுதெய்வம்‌ நிற்புறம்‌ காப்ப , 
பொருள்‌ - 415 


உ. தொல்காப்பியம்‌ 


317 


நமது உடம்பு, உயிருக்கு அமைந்த ஒரு சிறைக்கூடமே. 
இதனை நமக்கு ஆக்கிந்தந்த தலைவர்‌ சிவபெருமான்‌. அவர்‌ நம்‌ 
தலை உச்சியிலே “சிறைப்‌ புறத்தானாக'த்‌ தங்குகிறார்‌. 


தலைவியாயெ உயிர்‌ இற்றை (இற்செறிவு)ப்‌ படுகிறாள்‌. 
அப்போது ஏழடுக்கு மூளை அம்பலாய்க்‌ கூம்பிக்‌ கிடக்கிறது. 
இறை ஆற்றலும்‌ வெளிபடத்‌ தோன்றாதிருக்கறத. 


இனிச்‌ சிவதியானத்தினால்‌ ஏற்படுகிற மாறுதல்கள்‌ யாவை? 
என உன்னுவோம்‌. 


இடையறாத ஆழ்ந்த சிவதியானம்‌ செய்யும்போது, 
ஆன்மா  மேநிலையுற்றுச்‌ சவெதத்துவத்தை அணைத்து. 
அம்பலாய்க்‌ கூம்பிக்‌ கிடந்த அறிவுத்தானம்‌ அலர்ந்து ஆயிரம்‌ 
இதழ்த்‌ தாமரையாகித்‌ தேனும்‌, மணமும்‌, தெவிட்டாத 
இன்பமும்‌ நல்குகிறது. 

அதுகாறும்‌ இற்செறிவுபட்ட ஆன்மாவை உய்விக்க விழை 
கிறார்‌ பரசிவம்‌ எனவே இந்த உடற்சிறையுள்‌ புகுறொர்‌; 
ஆயிரம்‌ இதழாகப்‌ பூத்த பெருமூளைப்‌ பகுதியில்‌ திருவடி 
வைக்கிறார்‌; நநிநாளத்தை ஆண்மைப்‌ பொலிவுடைய தாக்கி 
இயக்குகிறார்‌. 

அவ்வாறு பூப்பு எய்திக்‌ கரமஞ்சான்‌ ற உயிரின்‌ முன்‌ தலையில்‌, 
அலர்ந்திருக்கும்‌ சிவஞான பீடத்தில்‌, சிவபெருமான்‌ தேவரும்‌ 
மூவரும்‌ காணாத தன்‌ அழகிய திருவடியை வைக்கிறார்‌. 


இதனைத்‌ திருவடிதீக்கை எனச்‌ சாத்திரங்கள்‌ சிறப்பித்துக்‌ 
கூறும்‌. 
“மூலை இருத்தாரை முற்றத்தே விட்டவர்‌ 
சாலப்‌ பெரிய(ர்‌)என்‌(று) உந்தீபற 
தவத்தில்‌ தலைவ(ர்‌)என்‌ (று) உந்தீபற?! 
கூம்பிக்‌ இடக்கும்‌ அம்யல்‌ நிலையில்‌, அறிவுத்தானம்‌ ஒரு 
வெற்றுக்‌ குவியலே. 
1 திருவுந்தியார்‌ - 12 8 இகுவாசகம்‌ 8:13:1 3 திருவாசகம்‌ 8:18:70. 


318 


இறைவன்‌ இருவடிக்கழ்ப்‌, பெருமூளையின்‌ இருகூறுசளும்‌ 
இணை மலராகச்‌ சேரும்போது, அவையே பதிகரணங்கள்‌ 
அகின்றன. பரவெளியின்‌ பற்பல தத்துவ உண்மைகளும்‌, பரம்‌ 
பொருளின்‌ தனிப்‌ பெருநிலையும்‌ ஆன்மாவின்‌ சிவஞானக்‌ 
கண்ணுக்குத்‌ தெளிவாகும்‌, 


காந்தத்‌ தொடர்புடைய இரும்புத்‌ துகள்களும்‌ காந்த 
ஆற்றலைப்‌ பெறுவது போலச்‌ சிவத்‌ தொடர்பிலுள்ள மூளைக்‌ 
கூறுகளும்‌ சிவஞானத்‌ தெளிவினைப்‌ பெற்றுப்‌ பேரொளியோடு 
இகழ்கின்றன. 


**ஒரு பெண்ணின்‌ கூந்தலை ஒத்தன, பேரறிவுத்‌. தானங்கள்‌. 
தொடக்கத்தில்‌ ௮ம்பலாய்க்‌ கூம்பிக்கிடந்த அவை, இடையறாச்‌ 
சவதியானத்தால்‌ அலர்ந்து ஆயிரம்‌ இதழ்த்‌ தாமரையாய்‌ 
மணம்‌ பரப்புன்றன; சிவபெருமான்‌ திருவடி மலராகின்‌ றன. 


இத்தகு இறைமைச்சிறப்பு, சிவஞானம்‌ தலைப்பட்ட உயர்‌ 
பக்குவ ஆன்மாக்களுக்கே நிகழ்கிறது'' என்பன இப்பாடலி 
லிருந்து நாம்‌ அறியத்தக்க உண்மைகளாம்‌. 


£சவெபெகுமான்‌ ஒருவனே தியானிக்கற்பாலன்‌” என்ற உப 
நிடதமொழியை நாம்‌ வாழ்நாளில்‌ உணர்ந்து, பயின்று, உப்தி 
பெறுவோமாக! 


தா ஓ oe ௫ 

மு. பிறை தொழும்‌ பெண்டிர்‌ 

ஓர்‌ ஆண்யானையும்‌ பெண்யானையும்‌ அன்புடன்‌ வாழ்‌ 
இன்றன. அஃது ஒரு வறண்ட பாலை நிலம்‌. நீர்‌ வேட்கையால்‌ 
பெண்யானை பெரிதும்‌ வருந்துகிறது. தன்‌ அன்பு மனைவியின்‌ 
வருத்தத்தைப்போக்க ஆண்யானை விரும்புகிறது. 


தொலைவில்‌ நெடிதுயர்ந்த ஓர்‌ யாமரம்‌. பொதுவாக 
யாமரப்‌ பட்டையில்‌ நீண்ட காலத்துக்கு நீர்ப்பசை இருக்கும்‌. 
எனவே ஆண்யானை அந்த யாமரத்தைத்‌ தன்‌ கொம்பால்‌ 
குத்துறெது. பெயர்ந்த அதன்‌ பட்டையைத்‌ தன்‌ துதிக்கையால்‌ 
எடுத்துச்‌ சுவைத்துப்‌ பார்க்கிறது. 


319 


அந்தோ! யாவின்‌ பட்டை சிறிதும்‌ நீர்ப்பசை அற்று வறண்டு 
அன்றோ கிடக்கிறது? 


களிறு தனது இனிய பிடியின்‌ வருத்தம்‌ போக்க 
இயலாமையை எண்ணித்‌ துயரம்‌ கொள்ளுறைது; அண்ணாந்து 
மேலே நோக்கி, அவல நெஞ்சத்தோடு பிளிறுகிறது. 


இஃது ஒரு பாலைக்காட்‌9, பாலைத்‌ திணைக்கு உரிப்‌ 
பொருள்‌, பிரிவு என்பது இலக்கணம்‌. 


இக்கருத்தினை உள்ளடக்கிய ஒரு குறுந்தொகைப்‌ பாடலை 
(307)க காண்போம்‌. 


பெண்‌ யானையின்‌ வருத்தத்தை நீக்க முயலும்‌ ஆண்‌ 
யானையைத்‌ தான்‌ செல்லும்‌ வழியிலே கண்டும்‌, தலைவன்‌ 
தலைவியின்‌ வருத்தத்தைப்‌ போக்க விரைந்து வந்திலனே எனத்‌ 
தலைவி இரந்து கூறுவதாக அமைகிறது, பாடல்‌. 


£*வளைஉடைத்‌(து) அனைய(து) ஆகிப்‌ பலர்தொழச்‌ 
செவ்வாய்‌ வானத்‌[து) ஐஎனத்‌ தோன்றி 
இன்னம்‌ பிறந்தன்று பிறையே, ' அன்னோ! 
மறந்தனர்‌ கொல்‌ஓ! தாமே களிறுதன்‌ 
உயங்குநடை மடப்பிடி வருத்த(ம்‌) நோனாது 
நிலைஉயர்‌ யாஅம்‌ தொலையக்‌ குத்தி 
வெள்நார்‌ கொண்டு கைசுவைத்‌(து) ௮ண்ணாந்‌( து) 
அழுங்கல்‌ நெஞ்சமொடு முழங்கு(ம்‌) 
அத்த(ம்‌) நீள்‌இடை அழப்பிரிந்‌ தோரே”?1 
உடைந்த வளையலைப்‌ போன்ற, மதியின்‌ மூன்றாம்‌ 
பிற, இடம்‌ அகன்ற செவ்வானத்தின்௧ண்‌ விரைந்து தோன்றி, 
இன்னும்‌ வெளிப்பட்டு வரவில்லையே! அந்தோ! தலைவர்‌ 
நம்மை மறந்தனர்‌ போலும்‌! 
ஆண்யானை, வருந்திய நடையையும்‌ மடப்பத்தையும்‌ 
உடைய தன்‌ பெண்‌ யானையின்‌ நீர்‌ வேட்கையாகிய வருத்தத்‌ 


1 குறுந்தொகை - 307 கடம்பனூர்ச்‌ சாண்டில்யன்‌. 


320 


தைப்‌ பொறாமல்‌, நெடிது உயர்ந்த யாமரம்‌ அழியுமாறு தன்‌ 
கொம்பினால்‌ குத்தி, நீர்ப்பசை யற்று வறண்டதனால்‌ 8ழ்மைப்‌ 
பட்ட அதன்‌ பட்டையைச்‌ சுவைத்து” 


மேலே நோக்கத்‌, தனது பிடியிள்‌ துயர்நீசக்க இயலாத 
கையறு நிலைக்காகப்‌ பெரிதும்‌ துயருருகிற நெஞ்சமொடு. அவல 


மாய்ப்‌ பிறுகின்ற அரிய காட்சியை உடைய நீண்டசுரவழியின்‌ 
கண்‌ 


பிரிவுத்துயரால்‌ நாம்‌ அழுமாறு, (நம்மை) விட்டுப்‌ பிரிந்து 
சென்ற தலைவர்‌ நம்மை மறந்தனரோ? என்பது பாடலின்‌ 
வெளிப்படையான கருத்து, 


தலைவியைப்‌ பிரிந்து சுரவழிச்‌ சென்றான்‌ தலைவன்‌. பிரிவுத்‌ 
துயரால்‌ வாடுகிறாள்‌ தலைவி. மீண்டு வாராமையால்‌ தலைவன்‌ 
தன்னை மறந்திருப்பானா? என்ற ஐயம்‌ அவளுக்கு எழுகிறது 


செவ்வானத்தில்‌ மூன்றாம்‌ பிறை தோன்றாமையைத்‌ 
தலைவன்‌ வாராமையோடு இணைத்துச்‌ சிந்தித்துப்‌ புலம்பு 
இறாள்‌ தலைவி, 


ஈண்டுப்‌ பிறை என்ற சொல்லுக்கு நிறைந்த பொருள்‌ 
இருப்பதாகத்‌ தோன்றுகிறதே! அஃது என்ன? 


பிறை என்றதுமே, நமக்கு விரைவில்‌ நினைவுக்கு வருவது 
வானவீதியிலே வளர்ந்தும்‌ தேய்ந்தும்‌ வலம்‌ வருகிற சந்திரனே. 
முழுவதுமாகக்‌ கலைகள்‌ தேய்ந்த அமாவாசை நாளில்‌, சந்திரன்‌ 
வானத்தில்‌ காணப்‌ பெறாமையால்‌, அதனைப்‌ பிரிவிற்கும்‌, 
மூன்றாம்‌ பிறையாகவே அது மீண்டும்‌ பிறத்தலால்‌ : அதனைத்‌ 
தலைவன்‌ மீண்டு வருதற்கும்‌ குறிப்பு உரைத்ததாகக்‌ கொள்ளு 
வது பொருந்தும்‌. 


திங்களுக்கு ஒரு முறையே மூன்றாம்‌ பிறை வருதலால்‌ அது 
சிறப்புடையதாயிற்று என உரை விளக்கம்‌ செய்வாரும்‌ உளர்‌, 


அவை எல்லாம்‌ மேலெழுந்த வாரியாகச்‌ சரி எனத்‌ 
தோன்றினாலும்‌, விழுமிய சங்கப்‌ பாடல்களில்‌, ௮ச்‌ சொல்‌ 


321 


லாட்டி எத்தகைய உள்ளீட்டுப்‌ பொருளைக்‌ குறிக்கும்‌ என்பதை 
நோக்குதல்‌ வேண்டும்‌ 


பிறை தொழும்‌ பெண்டிர்‌ 
சங்க காலத்தில்‌ பெண்கள்‌ பிறை தொழுதனர்‌ என்பதற்குச்‌ 


சான்றுகள்‌ பல காட்டுவர்‌ அறிஞர்‌, ஏன்‌ பிறை தொழுதனர்‌ 
என்பதந்கான காரணமும்‌ கூறுவர்‌. 


நல்ல. தொரு கணவனைப்‌ பெறுதல்‌, இன்பமான இல்லற 
வாழ்வு இவை பிறைதொழுதலின்‌ குறிக்கோளாக நருந்திருக்‌ 
கின்றன. 
பிறைதொழுதற்கும்‌ நல்ல கணவனைப்‌ பெறுதற்கும்‌ என்ன 
தொடர்பு? இவ்வாறு ஐயம்‌ எழுவது இயல்பு 
அதேபோல்‌, பிறை தொழுதலால்‌ இன்ப வாழ்வு எவ்வாறு 
அமையும்‌? என்பதும்‌ பலருடைய க தூண்டுதிறது. 
“எல்லா உயிர்க்கு (ம்‌) இன்பம்‌ என்பது 
தா(ன்‌) அமர்ந்து வரூஉம்‌ மேவற்(று) ஆகும்‌':! 
என்பது பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முந்திய தொல்காப்பியர்‌ 
கூற்று 
“இன்பம்‌ என்பது யாவர்க்கும்‌ உரிமை; ஆயினும்‌ வீதிப்‌ 
படியே அமையும்‌" என்பது இதன்‌ கருத்து. 
பரணன்‌ பது நுகரவேண்டிய முறை விதி எனப்படும்‌. 


அவ்வாறு “ஊழ்வினை இன்பம்‌', பற்றிச்‌ கூறிய தொல்‌ 
காப்பியர்‌ மேலான, நிலையான, அறிவுமயமான ஓர்‌ உண்மைப்‌ 
பேரின்பத்தையும்‌ சுட்டி உணர்த்துகிறார்‌ அதனை, 
“அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ 
தன்வயின்‌, வருதலும்‌ வகுத்த பண்பே 
என்ற நூற்பாவால்‌ அறிகிறோம்‌, 


.1 தொல்காப்பியம்‌ பொருன்‌ 219 
2 தொல்காப்பியம்‌ பொருள்‌ 239 


322 


இவை, சைவ ஆகமங்களோடு மிகவும்‌ ஓட்டிய கருத்துடை 
யன. வாழ்வின்‌ ஒவ்வொரு நிலையிலும்‌ இன்பம்‌ இருந்தாலும்‌! 
அவை பெரிதும்‌ நிலையற்றன சிற்றின்பமா கவே உள்ளன என்ப 
அம்‌, எனினும்‌ ஈறில்லா பேரின்பம்‌ ஒன்று உளது என்பதும்‌, அப்‌ 
பேரின்பத்தை நாம்‌ இவ்வுடலுடன்‌ இவ்‌ வாழ்விலேயே எய்து 
தல்‌ கூடும்‌ என்பதும்‌, தொல்காப்பியத்தால்‌ அறியக்‌ கூடிய 
உண்மைகளாம்‌, 


பேரின்பத்தை அடைவதற்கான நெறிமுறைகளைச்‌ சைவ 
சித்தாந்த சாத்திரங்கள்‌ மிகச்‌ சிறப்பாக எடுத்தோதுகின்றன, 


அந்த நெறிகளைத்‌ தொண்டு நெறி, மசன்மை நெறி, 
தோழமை நெறி, அன்பு நெறி என வகுத்து விளக்குவர்‌ சைவ 
அருளாளர்‌. அவற்றை ஒவ்வொன்றாகக்‌ காண்போம்‌. 


சரியை என்பது (சரீரத்தால்‌) உடம்பால்‌ சிவத்தொண்டு 
செய்தலாம்‌. இருக்கோயிலைத்‌ தூய்மை செய்தல்‌, நந்தனவனம்‌ 
அமைத்தல்‌, மலர்‌ தொடுத்தல்‌ மூதலிய உடலால்‌ செய்யும்‌, 
தொண்டுகள்‌ இதில்‌ அடங்கும்‌. 


அப்போது உயிர்‌ சிவபெருமானிடம்‌ வேண்டுவது யாது? 
மனம்‌ மொழி, மெய்‌ அனைத்தும்‌ கடந்து, மீதானப்‌ பெரு 
வெளியிலிருக்கும்‌ சிவபெருமானைத்‌ தன்‌ அகத்துள்‌ எழுந்தருளு 
மாறு அகவி அழைப்பது, தொண்டு நெறியாளர்‌ பண்பு. 


கிரியை என்பது மனம்‌ முதலிய உட்கருவிகளையும்‌, நீர்‌, பூ 
முதலிய புறக்‌ கருவிகளையும்‌ கொண்டு சிவலிங்கத்‌ திருமேனியை 
அகமும்‌ புறமும்‌ பூசித்தல்‌. கரணங்களால்‌ செய்யப்‌ பெறும்‌ 
காரியங்கள்‌ கிரியை எனப்படும்‌. 


அவ்வாறு இரியையில்‌ பயிலும்‌ உயிர்‌, சிவபெருமானிடம்‌ 
வேண்டுவது யாது? 
மும்மலம்‌ பிணிப்பால்‌ இருள்‌ கவ்விய தள்‌ உன்ளத்து இருளை 


நீக்குமாறும்‌, நெஞ்சுத்தானத்தில்‌ பேரொளியான சிவசூரியத்‌ 
தோற்றத்தை அகுளுமாறும்‌ வேண்டுதல்‌ கிரியையாளர்‌ பண்பு. 


323 


யோகம்‌ என்பது மனம்‌ முழுமையாகச்‌ சவதியானத்தில்‌ 
ஒன்றி நிற்றல்‌ புறத்தே, திருக்கோயில்‌ ஓமகுண்டங்களில்‌ 
வளர்க்கப்பெறும்‌ சிவாக்கினியைப்‌ போன்று, ஓவ்வொரு 
வருடைய இல்லத்திலும்‌ உள்ளத்திலும்‌ (உடம்பின்‌ அடிவயிற்றில்‌) 
சிவாக்கினியை ஓம்பி, அதில்‌ சிவபெருமான்‌ திருவுருவைப்‌. பேரழல்‌ 
தோற்றமாக வெளிப்படக்‌ காட்டுமாறு ஆன்மா ஒன்றிய 
உள்ளத்தோடு சிந்திப்பது யோக நெறியாம்‌. 


அப்போது உயிர்‌ இறைவனை வேண்டுவது யாது? 


மலமாசுகள்‌ சிவாக்கினியில்‌ சுட்டு எரிக்கப்‌ படவும்‌, வினைகள்‌ 
அனைத்தும்‌ சிவச்செயலாக நிகழவும்‌, புருவநடுவில்‌ சத்திநிபாதம்‌ 
என்ற அருள்மழை பொழியவும்‌, சுத்தமாயையாகிய அறிவுத்‌ 
தானம்‌ விளக்கமுறவும்‌ ஆன்மா இறைவனை இரந்து நிற்கும்‌. 


யோக முதிர்ச்சியில்‌ ஆன்மா ஒன்றிய மனத்துடன்‌ சிவ 
தியானம்‌ செய்யும்‌. அஃது ஆன்மா சிவபெருமானை நோக்கிப்‌ 
புரியும்‌ “'கன்னித்தவமே ஆகும்‌ அப்போது ஆன்மாவுக்குப்‌ பல 
அரிய உண்மைகளைச்‌ சிறிது சிறிதாக இறைவன்‌ உள்நின்றே 
உணர்த்தி அருளுவார்‌. 


அவ்வாறு ஆன்மா இறைவனால்‌ உள்முகமாக (1॥-tயரtion) 
உணர்த்தப்‌ பெறுபவற்றுள்‌, “செவ்வாய்‌ வானத்து ஐ எனத்‌ 
தோன்றிப்‌ பிறக்கும்‌ சிவமாகிய பிறையும்‌” ஒன்றாகும்‌. 


எனவே சங்க இலக்கியங்களில்‌ காணப்பெறும்‌ பிறைக்கு 
ஒரு தனிச்‌ சிறப்பு உண்டு; அது பற்றிய செய்திகளை மேல்வரும்‌ 
பகுதிகளில்‌ விரிவாகச்‌ சிந்திப்போம்‌. 


பிறை ச்ஷ£டியா நொம்மாண்‌: 


தக்கனது சாபத்தால்‌ தனது கலைகளை ஒவ்வொன்றாக 
இழந்து கொண்டிருந்தான்‌, சந்திரன்‌. தன்னைக்‌ காக்கும்படி 
பிர மனையும்‌ விட்டுணுவையும்‌ வேண்டினான்‌. 


324 


படைக்கும்‌ கடவுள்‌ பிரமன்‌, காக்கும்‌ கடவுள்‌ விட்டுணு: 
ஆயினும்‌ அவனது தேய்ந்த கலைகளை அவர்களால்‌ திரும்பப்‌ 
படைத்துத்‌ தரவோ, ந கலைகளைத்‌ தேயாது: காத்து 
நிற்கவோ முடியவில்லை 


எனவே தில்லைக்‌ கூத்தன்‌ திருவடியில்‌ சரண்புகுந்தான்‌, 
சந்திரன்‌. அவ்வாறு தஞ்சம்‌ புகுந்த மதியைத்‌ தண்ணளியோடு 


ஏற்றுக்‌, தன்‌ ிரரினில்‌: ' ஓர்‌ அணியாகச்‌- 'சூடிக்கொண்டார்‌ 
சிவபெருமான்‌. 


கலைதேய்ந்த மதி, கண்ணுதலோன்‌ கருணையால்‌, மாதர்ப்‌ 
பிறைக்‌ கண்ணியாயிற்று. அவரது திருமுடியில்‌ அழகான ஓர்‌ 
அணியாகவும்‌ இகழ்ந்து கொண்டிருக்கிறது. 


இவ்வரலாற்றின்‌ மூலம்‌ நாம்‌ அறியக்கூடிய உண்மை என்ன? 
ஆணவம்‌ முதலிய மும்மலங்கள்‌ நீங்கி, ஆன்மா ஆண்டவனைச்‌ 
சரண்‌ அடைதல்‌ வேண்டும்‌. அவ்வாறு சரண்‌ அடைந்தால்‌ அவ்‌ 
வுயிர்‌ அவரது அருள்‌ நோக்கால்‌, அவர்‌ ஏரசிலேயே ஓர்‌ அணி 
யாக திலைபெறுகிறது. 


இவ்வாறு தில்லைக்‌ கூத்தன்‌ தன்‌ திருமுடியில்‌ பிறையைச்‌ 
சூடியது அவரது தன்னிகரில்லாத்‌ தலைமைப்‌ பன்புக்கும்‌ 
பேரருள்‌ இறனுக்கும்‌ ஒரு சான்றாகும்‌. 


உடலிடம்‌ கொண்ட பொரும௱ண்‌: 


மனிதனது சாதனைகளுக்குச்‌ சான்று பகரும்‌ கல்வெட்டுக்‌ 
களைப்‌ போன்றே, நமது மனித உடல்வெட்டும்‌ இறைவனது 
பெருமைகளை எடுத்தியம்பிக்‌ கொண்டிருக்றெது. 


ஒரு மனிதன்‌ இறந்தாலும்‌ உலகளாவிய மனித இனம்‌ 
ஊழிவரை இருக்குமன்றே 7? 'எனவே இவபெருமான்‌ தனது 
வடிவ, உருவ, செயற்பாடுகளுக்கு நிலையானதொரு சான்றாக 
தம்மிடத்தில்‌ உருவாக்கி வைத்திருப்பது உடல்‌ வெட்டு ஆகும்‌. 


மனம்‌ என்ற ஆறாவது அறிவினை உடையவன்‌ மனிதன்‌ 
அவன்‌ தன்னையும்‌, தன்‌ தலைவனையும்‌ நன்கு உணர்ந்து, உய்தி 
அடைய வேண்டும்‌. அதற்காகவே சிவபெருமான்‌ மனித 
இனத்துக்குத்‌ தன்‌ உருவத்‌ தோற்றத்தை நல்கினார்‌. ற 


325 


தில்லைக்‌ கூத்தன்‌ திருமுடியில்‌ , ஒளிரும்‌ பிறைமதியைப்‌ 
போன்றே, உயிர்களாகிய நம்‌ ஒவ்வொருவர்‌ தலையிலும்‌ பிறைமதி 
ஒன்று உள்ளது. அதனை நாம்‌ எனாது வாண்டு? 


xine கால்‌ [| அறியும்‌ என்பாதூ யார ெமறழி: 


ஒரு மொழியைக்‌ கற்றவர்க்கே, அம்மொழியின்‌ நெடுங்‌ 
கணக்குப்‌ புரியும்‌; ஒரு கலையில்‌ தேர்ந்தவர்க்கே, ' அக்கலையின்‌ 
நுண்ணிய சிறப்பியல்புகள்‌ புலனாகும்‌ அதே போன்றுதான்‌ , 
மனம்‌ ஒன்றிய சிவயோக நெறியில்‌ , தலைப்பட்டுத்‌ : தேறியவீர்‌ 
கஞக்குத்தான்‌ , தத்தம்‌ உடம்பிலேயே சிவசாரூபம்‌ வதெவீவர்குக்‌, 


அறிவியல்‌ கருத்தா: 
மனித உடலியலைத்‌ துணைக்‌ கொண்டும்‌ இவ்வுண்மையை 
ஓரளவு சிந்திக்கலாம்‌. 


மொச்சை விதையில்‌, இருபருப்புகளும்‌ அவற்றின்‌ நடுவே 
ஒரு முளையும்‌ இருக்கிற தன்றோ? அதே போன்றுதான்‌, நம்‌ 
தலையிலுள்ள பெருமூளையின்‌ இருகூறுகளுக்கு இடையில்‌ மூன்று 
அமுத நாளங்கள்‌ உள்ளன. மூளைக்கூறுகளை ஒட்டினாற்போல்‌ 
உள்பகுதியில்‌ மொச்சைப்‌ பருப்பினைப்‌ போன்று: இருமருங்கும்‌ 
உள்ள நாளங்களை முதல்‌ நாளம்‌ என்றும்‌ இத்த ரால்‌ தானம்‌ 
ப்ட்‌ அவிவியவரர்‌ அழைப்பர்‌. 4 


அவை இரண்டிற்கும்‌ நடுவே, மூன்றாம்‌ பிறையின்‌ வடிவில்‌ 
அமைந்துள்ள தாளத்திற்கு மூன்றாம்‌ நாளம்‌ (Th Yangricle) 
ப பெயரிட்டுள்ளனர்‌. 

வானத்துச்‌ சந்திரனில்‌ போன்றே இந்த நாளத்திலும்‌ 
ரு வே தப்‌ 11100 - CSF) நிறைந்‌திருக்கிறது. 


முன்‌தலைப்‌ கில்‌ உள்ளது பெருமூளை; பின்தலைப்‌ 
பிடரியுள்‌-இருப்பது சிறுமூளை. இரண்டுக்கும்‌ நடுவில்‌ அமைந்திருக்‌ 
கிறது நடுமூளை. '' 'நடுமூளையை.' அறிவியலார்‌ ்‌ இன்பத்தானம்‌ 
(Pleasure Centre) என்றே அழைப்பர்‌. இந்த நடுமூளையிலிருந்து 


326 


வெளிப்பட்டுப்‌ புருவ நடு நோக்கி வளைந்து கிடக்கிறது 
மூன்றாம்‌ நாளம்‌, 


இனி, எவ்வாறு இந்தப்‌ பிறை நாளம்‌' ஆண்மைப்‌ பொலி 
வினைப்‌ பெற்றது என்ற வரலாற்றினைக்‌ காண்போம்‌. 


மிச்சாண்டியும்‌ பிறையும்‌ 


தவத்திலும்‌ மேலான தனிப்பெருந்‌ தலைவனோ, கற்பிலும்‌ 
மேலான கடவுளோ இல்லை எனத்‌ தாருகாவனத்து இருடியரும்‌ 
அவர்தம்‌ பெண்டிரும்‌ தருக்குற்றிருந்தனர்‌ அவர்களுடைய தவ 
நெறியையும்‌ கற்பொழுக்கத்தையும்‌ சோதிக்கவும்‌ அவர்களை 
நன்னெறிப்படுத்தி உய்விக்கவும்‌ திருவுளம்‌ கொண்டார்‌, 
சிவபெருமான்‌. 


தான்‌ ஓர்‌ ௮ம்மணக்கோலச்‌ சுந்தரனாக இருடிப்பெண்டிர்‌ 
மூன்‌ பிச்சாண்டிக்‌ கோலத்தில்‌ சென்றார்‌. அவர்கள்‌ காமவயப்‌ 
பட்டுத்‌ தம்‌ கைவளைகளை தெடழவிட்டனர்‌. மோகினி வடிவில்‌ 
சென்ற விட்டுணுவின்‌ எழிலுருவில்‌ இருடிகள்‌ மயங்கித்‌, தம்‌ 
நிலை இழந்தனர்‌. இது சைவ புராணம்‌ கூறுற இறைவனின்‌ 
பிச்சாண்டிக்‌ கோல வரலாறு. 


சிவபெருமானின்‌ ௮ம்மணப்‌ பிச்சாண்டிக்‌ கோலத்தை 
ஆலயங்களில்‌ காணலாம்‌. 


பெளராணிகப்‌ பின்னணியில்‌ அமைந்த, சிவபெருமானின்‌ 
இத்திருக்கோல வடிவமைப்பு, நம்‌ தலையினுள்‌ பிறை வடிவ 
மூன்றாம்‌ நாளத்தில்‌ பொலிவுற்றுத்‌ திகழ்கிறது . 


தாருகாவனத்து இருடிப்பெண்டிரின்‌ தருக்கடக்கியது போலவே, 
நம்முள்‌ பக்குவ ஆன்மாக்களின்‌ சித்த மலத்தை அறுவித்து, நம்‌ 
மையும்‌ சிவமாக்கி ஆட்கொள்ளுதற்குச்‌ சிவபெருமான்‌ நம்‌ 
சிரசினில்‌ இயக்குகிற கருவியே, இப்‌ 'பிறைநுதல்‌' என்பதைக்‌ 
கூறவும்‌ வேண்டுமோ? 


327 


"'சித்தமலம்‌ அறுவித்துச்‌ வமாக்க எனைஆண்ட 
அத்தன்‌எனக்‌(கு) அருளிய வா(று) ஆர்பெறுவார்‌ 
. அச்சோவே''1 
தலையினுள்‌ பால்‌ உறுப்புக்கள்‌: அடுத்து, தம்‌ தலையிலுள்ள 
பால்‌ உறுப்புகளின்‌ அமைப்பையும்‌, தொழிற்பாட்டையும்‌, 
பண்பு நலன்களையும்‌ பற்றிச்‌ சிந்திப்போம்‌, 
௭முமுனையின்‌ இருமுணை: 
தமது முதுகுத்தண்டு (80101 Con0)க்குச்‌ சுழுமுனை : என்று 
பெயர்‌. இதனை 'மூன்று மண்டலத்தின்‌ முட்டிய தூண்‌' என்று 
விதந்து ஓதுவார்‌ ஒளவையார்‌ 2 
நமது உடம்பை மூன்று மண்டலங்களாகப்‌ பகுத்துக்‌ 
காண்பர்‌ அருளாளர்‌. தலையினைச்‌ சந்திரமண்டலம்‌ என்றும்‌ 
நெஞ்சகத்தைச்‌ சூரியமண்டலம்‌ என்றும்‌, அடிவயிற்றுப்‌ பகுதியை 
அக்கினி மண்டலம்‌ என்றும்‌ அவர்கள்‌ தெளிவாக உணர்த்து 
கின்றனர்‌. அந்த மூன்று மண்டலங்களையும்‌ சுழுமுனை 
இணைத்துச்‌ செங்குத்தாக , நிற்கிறது என அமைப்பு விளக்கம்‌ 
தருகிறார்‌ ஒளவையார்‌... --” ச 
சுழுமுனையின்‌ அடிப்பாகத்தில்‌ இருப்பது மூலாதாரம்‌- 
அங்குப்‌ பால்‌ வேறு பாட்டிற்கேற்ப, ஆண்‌ பெண்‌ குறிகள்‌ 
உள்ளன அன்றோ? இவ்வமைப்பு, மான்‌? என அழைக்கப்படு 
இற அசுத்தமாயா தத்துவத்தில்‌ உள்ளது; 
புரு வநடுவிற்குக்‌ சீழ்‌உள்ள உடற்பகுதி அசுத்தமாயையினால்‌, 
ஆயது.  கீழ்முனையில்‌ போன்றே, சுமுமுனையின்‌ தலைப்பகுதி 
யிலும்‌ ஒரு மூலாதாரம்‌ உள்ளது, இது, விந்து என்று அழைக்கப்‌ 
படுகிற சுத்தமாயா தத்துவத்தில்‌ உள்ளது; இங்கும்‌ ஆண்‌ 
பெண்குறிகள்‌ உள்ளன. 
மோகினி, மான்‌ என்ற அசுத்தமாயா தத்துவங்கள்‌ 
ஆன்மாக்களாயெ நமக்கு வீளையாட்டுத்‌ தளம்‌. 
நாதம்‌, விந்து, சாதாக்கியம்‌, ஈசுரம்‌, சுத்தவித்தை என்ற 
ஐந்தும்‌, விந்து என்ற சுத்த மாயாதத்துவங்கள்‌. அவை சிவ 
1, ஒளவையார்‌: 'விநாயகர்‌ அகவல்‌” 
2. சுத்தமாயை விந்து 5 தத்துவங்கள்‌ 
சுத்தாசுத்தமாயை - மோஹினி 7 தத்துவங்கள்‌ 
சுத்தமாயை - மான்‌ 24 தத்துவங்கள்‌ ஆக 36 - தத்துவங்கள்‌ 


328 


பெருமான்‌ நமக்காகத்‌ தொழிற்படும்‌ களம்‌. அதன்‌ உள்‌ 
அமைப்பை நோக்குவோம்‌, 

பிறை ஓர்‌ எல்லை: சுத்தம்‌ அசுத்தம்‌ என்ற இந்த இரண்டு 
மாயா உடம்புகளுக்கும்‌ நடுவில்‌ அவற்றை இணைத்து நிற்கும்‌ 
ஓர்‌ எல்லையாக அமைந்திருப்பது பிறை வடிவ மூன்றாம்‌ 
நாளமாகும்‌. 

சுழுமுனையின்‌ தலைப்பகுதி முகுளம்‌; அதற்கு மேலே 
இருப்பது நடுமூளை; தடுமூளையிலிருந்து வெளித்தோன்றிப்‌ 
புருவ நடுநோக்கி வளைந்து, பிட்யூட்டரி என்ற தலைமைச்‌ 
சுரப்பியைத்‌ தொட்டுக்‌ கொண்டு இருப்பது, மூன்றாம்‌ தாள 
மாகும்‌. 

அல்குல்‌: காம வாயில்களுள்‌ பெருஞ்சிறப்புடையது அல்குல்‌ 
என்ற பெண்மைச்‌ எிள்னமாகும்‌. தொல்காப்பிய! மெய்ப்‌ 
பாட்டியலிலும்‌ இதுபற்றிப்‌ பேசப்படுகிறது. 

முதுகுத்‌ தண்டின்‌ எழ்ப்பகுதியிலுள்ளதைப்‌ போன்றே, மேல்‌ 
பகுதியிலும்‌, நம்‌ புருவங்களுக்கு. நடுவில்‌, உயிர்ப்பு நீர்களைச்‌ 
சுரக்கும்‌ புனித வாயில்‌ ஒன்று உளது. 

இதனை ஆணைத்தானம்‌, ஆக்ஞை எனச்‌ சைவ சித்தாந்தி 
களும்‌, “பிட்யூட்டரி - தலைமைச்‌ சுரப்பி' (Pituitary, the 
Master Gland) என்‌ அறிவியலாரும்‌ , அழைப்பதில்‌, ஒருமித்த 
கருத்துடையவர்களாகவே இருக்கின்றனர்‌. இதனை ஆன்ம 
அல்குல்‌ என்றும்‌ ஆன்ம ஆவுடையார்‌ என்றும்‌ அழைத்தல்‌ 
பொருந்தும்‌ 

உயிருக்கும்‌ உடம்புக்கும்‌ உள்ள தொடர்பினை இரண்டு 
நிலைகளில்‌ பகுத்து நோக்குவர்‌, அருளாளர்‌. ஒன்று- உலகமுகப்‌ 
பட்ட பொதுநிலை, மற்றது, அருள்‌ வழிப்பட்ட சறப்புநிலை- 
சிறப்பு நிலை எய்தியோரை *இகு பிறப்பாளர்‌' எனப்போற்று 
வது மரபு. 


உலகைப்‌ பொதுநிலை: உலக மூகப்பட்ட பொது நிலையில்‌, 
உயிரின்‌ ஆற்றல்‌, உடல்‌ முழுவதும்‌ பரவி நிற்கும்‌. அப்பொழுது 
தம்‌ சிந்தனைகளும்‌ செயல்களும்‌, பல வழிகளிலும்‌ விரிந்தும்‌, .- 
பரந்தும்‌ கிடக்கும்‌* 1 


329 


உண்மைத்‌ தவ நிலை: ஆனால்‌ உயிர்‌ உண்மைத்‌ தவவலியால்‌ 
சிறப்புற்ற காலத்தில்‌ உயிரின்‌ ஆற்றல்‌ முழுவதும்‌ ஒருங்கே குவிந்து 
சிறப்பறிவுடைய ஓர்‌ உள்‌ உடம்பின்‌ (விஞ்ஞான மயகோசத்தின்‌) 
தை ணயால்‌ நம்‌ தலையிலுள்ள பிட்யூட்டரி என்ற. அணைத்‌ 
தானத்தை அணைந்து நிற்கும்‌. 


உயிராற்றல்‌ இவ்வாறு நம்‌ தலையினுள்‌ குவிந்து நிற்கும்‌ 
இடம்‌, பெண்மையின்‌ சின்னமாகிய அல்குல்‌! என்றும்‌ தேன்‌ 
நிலவுத்‌ தானம்‌ என்றும்‌ சங்ககால ' மெய்யுணர்வரளர்களால்‌ 
இடம்‌ சுட்டிக்‌ குறிப்புரைச்கப்‌' பெறுகிறது. 


ஆண்மையின்‌ ஆணைக்காகக்‌' காத்திருக்கும்‌ பெண்மை 
இயல்புகள்‌; . பிட்யூட்டரி. என்ற அஆணைத்தானத்தில்‌ (Master 
Gland)) பெருகி நிற்கின்றன. . காமஞ்சான்ற ஆன்ம எழுச்சியே 
இது. இதனையே இறைவனும்‌ விரும்புகிறார்‌ 


இஃது ஓர்‌ ஞான நிலை, 


அரும்பு நிலை; ஆனால்‌, மனிதர்களாகிய நாம்‌ எல்லோரும்‌ 
பிறக்கும்போதே ஞானிகளாகப்‌ பிறப்பதில்லை, அப்போது, நம்‌ 
முதுகுத்‌ தண்டின்‌ மேற்பகுதியிலுள்ள: (பிறை நாளம்‌' ஒரு சிறு 
குழவிக்‌ குஞ்சாகவே* இருக்கறது... ...ஆணைத்தானமூம்‌ அரும்‌ 
பாகவே இருக்கறது. 


பருவ வளர்ச்சி: அரும்பர்யும்‌, 'குஞ்சாயுமிகுந்‌த குழந்தைகள்‌ 
வளர்ந்து, பன்னீராண்டில்‌ பூப்பு எய்திப்‌ பருவ மங்கையராய்ப்‌ 
பொலிவுறுவதும்‌, பதினாறு அண்டில்‌ 'திண்மையுற்று வீறுடைய 
காளையராய்‌ விளங்கித்‌ தோன்றுவதும்‌ உலக இயல்பேயன்றோ? 


அதேபோல்‌, தொண்டு, மகன்மை, தோழமை என்றவாறு 
படிமுறையில்‌ உயிர்‌ அறிவு சீராக வளர்ந்ததன்‌ பின்னரே, நாம்‌ 


1. அல்குல்‌ தைவரல்‌ - தொல்‌ மெய்ப்பாட்டியல்‌ 15 


330 


குலைமைப்‌ பண்புக்குத்‌ தக்கவராகிறோம்‌. அப்போது பிறை 
நாளமும்‌, பெண்மைப்‌ தானமும்‌ பேரின்ப உறவுக்கு ஏற்ற 
வளர்ச்சியைப்‌ பெறுகின்றன. 


தலைவனும்‌ தலைவியும்‌: சிவபெருமான்‌ ஒருவரே ஆண்மகன்‌, 
அவரே தலைவன்‌. கோடானு கோடி. உயிர்களும்‌ பெண்‌ பாலரே 
இவை முன்னகும்‌ கூறிய சைவசித்தாந்த உண்மைகள்‌. 


உயிர்களாகிய நாம்‌ சிவயோக நெறிநின்று ஒன்றிய மனத்‌ 
தோடு சிவ பெருமானையே தியானிக்கும்‌ போது, இந்த மூன்றாம்‌ 
நாளமே முருகன்‌ இருவடியாகவும்‌, சிவபெருமான்‌ திருவடி 
யாகவும்‌, இவலிங்கமாகவும்‌ பேராற்றலுடனும்‌ ஆண்மைப்‌ 
பொலிவுடனும்‌ திகழ்கிறது. 


'சத்தத்‌ இனுள்ளே சதாசிவம்‌ காட்டி' என்பார்‌ ஒளவையார்‌. 
சத்தம்‌ என்பது நாததத்துவம்‌, சதாசிவம்‌ என்பது கீழே 
ஆவுடையாரும்‌ மேலே இலிங்கமு மாகிய, சிவபெருமானது 
அருவுருவத்‌ இருமேனி. 


நமது பெருமூளையின்‌ வலது கூறு நாததத்துவம்‌. அதன்‌ 
இடது கூறு விந்துதத்துவம்‌. இடது கூறைச்‌ சார்ந்து நிற்கும்‌ 
பிட்யூட்டரி என்பது ஆன்ம ஆவுடையராய்த்‌ திகழ. வலது 
கூறைச்‌ சார்ந்துள்ள மூன்றாம்‌ (பிறை) நாளம்‌ சிவபெருமானது 
பிச்சாண்டி ஆண்மைப்‌ பொலிவுடன்‌ இலிங்கமாய்ப்‌ பிட்‌ 
யூட்டரியைப்‌ பொருந்தி நின்று சதாசிவத்‌ திருமேனியாகத்‌ 
திகழ்கின்றது. இதனையே ஒளவையாரும்‌ சத்தத்‌இனுள்ளே 
சதாசிவம்‌ காட்டி எனப்‌ பரவித்துதித்தனர்‌. 


தேள்‌ நிலவு: தண்மையும்‌ இனிமையும்‌ உடையது. விண்மதி 
அதிலிருந்து அமுதம்‌ பொழிந்து கொண்டே இருக்கும்‌. அதனால்‌ 
இளங்கா தலர்கள்‌ “தேன்நிலவு (Honey Moon) இன்பத்தை! 
பெரிதும்‌ விரும்புவர்‌; பொழிலையும்‌, புனலையும்‌ நாடி: 
செல்வர்‌. 


நம்‌ தலையிலுள்ள மூன்றாம்‌ (பிறைவடிவ) நாளமு! 
அவ்வாறு அமுதத்தைப்‌ பொழிகிறது எனவும்‌, 


331 


தலைமக்கள்‌ புணர்ந்து இன்புறுகற தேன்நிலவுத்‌ தானமாக 
நம்‌ தலையினுள்‌ இருக்கும்‌ பேரின்பத்‌ தானம்‌ (Pituitary) 
பிட்யூட்டரி எனவும்‌, கண்டோம்‌. அதனை, ஆன்மாவுக்கு, 
நுண்ணுடம்பில்‌ அமைந்த ஆன்ம அல்குல்‌! எனவும்‌ அப்பேரின்ப 
உறவைத்‌ தலைமக்கள்‌ புனல்‌ விளையாட்டு' எனவும்‌ சங்க 
நூல்கள்‌ சிறப்பிப்பது எத்துணை பெருத்தம்‌? 


விழுமிய ஆண்டவன்‌ - ஆன்மப்‌ பேரின்பப்‌ புணர்ச்சிக்கு 
இடம்‌ தலை என்பதாலன்றோ, இடந்தலைப்பாடு என்பது 
தொன்மைச்‌ சங்க நூல்களில்‌ சீர்மிகு சொல்லாட்சி ஆயிற்று? 


பிறையும்‌ வான்புர வியும்‌: 


நமது உடலினுள்‌ வான மண்டலமாயிருப்பது சிரசு. 
அதனுள்ளிருக்கும்‌ மூன்றாம்‌ பிறை நாளத்தைச்‌ சிவபெருமான்‌ 
வான்புரவி போன்றதொரு ஊர்‌தியாகக்‌ கொண்டு, ஐந்தொழில்‌ 
இயற்றுகிறார்‌. இவ்வுண்மையை, இலக்கியங்களிலிருந்தும்‌ 
அறியலாம்‌. 

“உள்ளம்‌ போல உற்றுழி உதவும்‌ 

புள்ளியல்‌ சுலிமா உடைமையான”'! 
என்பது தொல்காப்பியக்‌ கூற்று. * தலைவியா கிய. ஆன்மா 
வினைப்பயன்‌ நுகர வேண்டிய காலத்தில்‌, இறைவன்‌ அவளைப்‌ 
பிரிந்திருந்தான்‌. ஆயினும்‌, அவ்வான்மா படிமுறையில்‌ தூய்மை 
யூற்ற போது, உற்றுழி உதவும்‌ அருட்சிந்தையால்‌, இன்புடன்‌ 
விரைந்து பறக்கும்‌ ஆற்றல்‌ மிகுந்த தன்னுடைய வான்‌ 
புரவியில்‌ ஊர்ந்து நொடிப்‌ பொழுதில்‌ அத்தலைவிக்குத்‌ 
இருவருள்‌ பாலிக்கிறான்‌'' என்பது கருத்து. 


“எப்போதும்‌ தேன்புரையும்‌ சிந்தையராய்த்‌ தெய்வப்பெண்‌ 
ஏத்திசைப்ப வான்புரவி ஊரும்‌ மகிழ்ந்து''? 


1 தொல்‌ - கற்பியல்‌ 53 
2 திருவாசகம்‌ 8;19:6 திருத்தசாங்கம்‌. 


332 


“இங்ஙனம்‌, பேரின்பமாயே பேரருளினை நல்க வல்ல வான்‌ 
புரவி இன்னும்‌: தோன்ற வில்லையே!” என்பது இக்குறுந்‌ 
தொகைப்‌ பாடல்‌ தலைவியின்‌. ஆழ்ந்த மனக்‌ குறையாகும்‌.. 


பிறை தே௱ன்றுமைக்குக்‌ காரணம்‌ எண்ண? 


தனது பிடியின்‌ நீர்வேட்கையைப்‌ போக்க .விழைந்ததுகளிறு. 
அதற்காக யா மரத்தைக்‌ தன்‌ கொம்பினால்‌ குத்தியது. ஈண்டு , 
அதன்‌ கடமை உணர்விலோ, செய்வினைத்‌ திறனிலோ எவ்விதக்‌ 
குறைவுமில்லை. .. ஆயினும்‌, அந்தோ! யாமரப்‌ பட்டையில்‌ 
நீர்ப்பசை இல்லை. இஃது : எதனைக்‌ குறிக்றெது?. பேரின்பம்‌ 
நுகர்தற்குத்‌ தக்க பருவத்தைத்‌ தலைவி. இன்னும்‌ எய்தவில்லை 5 
என்பதையும்‌ ஆகவே, பிறை தோல்‌ றாமைக்குக்‌ காரணம்‌ 
தலைவனின்‌ மறதியன்று; தலைவியின்‌ அலராப்‌ பருவமே 
என்பதையும்‌ குறிப்பதாயிற்று 


ஆணவ இருள்‌ அறிவை முடக்க, வினைகளின்‌. தொகுதி 
ஆற்றலைக்‌ கட்டிப்போட, மாயையின்‌ மயுக்கத்துள்‌ மருண்டு. 
கடக்கும்‌ ஆன்மாவுக்குத்‌ தன்‌ சிரசினுள்‌, நீங்காது நிலவுகிற, 
மூன்றாம்‌ பிறை வெளிப்படத்‌ தோன்றா திருப்பது இயல்பே. 


மும்மலங்களும்‌ நீங்கும்போது, ஆன்மத்‌ தலைவிக்கு முதுகுத்‌ 
தண்டு வழியான &ழ்முசச்‌ செயற்பாடு குறைகிறது. விண்வெளிப்‌ 
பயணத்துக்கு ஏதுவான, பிறையின்‌ தோற்றம்‌. தெளிவாகிறது. 
சிரசிலுள்ளிருக்கும்‌ மூன்றாம்‌ பிறை வடிவநாளம்‌ வெதியானத்‌ 
தால்‌ ஆண்மைப்‌ பொலிவைப்‌ பெற்றுப்‌, பிட்யூட்டரி என்னும்‌ 
பெண்மைத்‌ தானத்தில்‌ பக்குவ ஆன்மாவுக்குப்‌ பேரின்பம்‌ 


நல்குகிறது. 


ஆதலால்‌, மல நீக்கமும்‌, தேனிலவும்‌ பேரின்பப்‌ பேறுமே 
சங்ககாலத்‌ தமிழர்‌ விரும்பிய உயர்ந்த குறிக்கோள்கள்‌ ' என்பது 
தெளிவு. ஐராவணம்‌ ஊர்ந்து இருக்கயிலைக்கு மீண்ட்‌ சுற்‌ தரன... 
உபமன்யு முதலிய பெருந்தவ. முனிவரும்‌ வணங்கினர்‌, ஆதலால்‌ 
ஒனிபொருந்திய பிறையின்‌ தோற்றத்தால்‌, உலகோர்‌ ' அனை 
வரும்‌ தொழுது போற்றுவர்‌. என்பது உணரற்பால்து. : 


333 


அடுத்துக்‌ கன்னிப்பெண்கள்‌ பிறை தொமூதற்கான காரணங்‌ 
களை நோக்குவோம்‌: நல்ல கணவனை அடைதல்‌, மழைவளம்‌ 
பெருகுதல்‌, நன்மக்கட்‌ பேறு, இன்ப வாழ்வு என்பதாகப்‌ 
பிறை தொழுதலின்‌ நோக்கத்தை உலகியலோடு தொடர்பு 
படுத்தி உரையாசிரியர்‌ களும்‌ உரைகூறிப்‌ போந்தனர்‌, அயினும்‌' 
மெய்ப்பொருள்‌ விளக்கமாகச்‌ சிந்திக்கும்போது, மும்மல நீக்கம்‌, 
சிவஞானம்‌ விளங்கப்‌ பெறுதல்‌, சிவபரத்தையே தலைமகனாக 
அடைதல்‌, அந்தமிலா அலிவீள்யச்திள்‌ திளைத்‌தஇருத்தல்‌. எனப்‌ 
பொருள்‌ கோடலே சாலும்‌ . ள்‌ படு ஸ்‌ 

இங்கனம்‌. உடலோடு கூடிய நிலையில்‌, சரசினுள்‌ 'நிசுமுகிற 
ஆண்டவன்‌ . ஆன்மப்‌. பேரின்பக்‌ கூட்டமும்‌, அதன்‌ பயனான 
இம்மைப்‌ பேரின்பமும்‌, .'உடலின்‌ ..நீங்கிய நிலையில்‌ -எய்துநறெ 
பரமுத்தியாகிய பேறும்‌, பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ தம்‌" 
வேட்கையாயிருந்‌ படக்க. 

இவ்வுயரிய தமிழ்ப்‌ பண்பாட்டினை உள்ளடக்கியே, அன்னது 
தமிழ்க்‌ ப கருவூலங்களில்‌ பிறைதொழும்‌ பெண்டிர்‌ பற்றிப்‌ 


பரவலாகப்‌ பேசப்படுகிறது.” ‘ ஞர்‌ 1] 
௦. முலையிடைக்‌ கிடக்கும்‌ 
முதல்வன்‌ 

தலைவனைப்‌ பிரிறாள்‌ தலைவி, பிரிவுத்துயரால்‌, இரங்கி 
நிற்கும்‌ அவளது ஆற்றாமையைப்‌ புலப்படுத்துகிறது ஒரு குறுந்‌ 
அதாகைப்‌ பாடல்‌, அதனை ஈண்டுக்‌ காண்போம்‌ 
யப்‌ “வெம்திறல்‌ கடுவளி பொங்குர்ப்‌ போந்தென்‌' 
' இதற்றுவிளை உழிஞ்சில்‌ வற்றல்‌ ஆர்க்கும்‌ 
மலைஉடை அரும்சுரம்‌ என்ப, நம்‌ ' - 
'முலையிடை மூனிநர்‌ சென்ற. ஆறே?! 
1 குறுந்தொகை 99, ஒளவையார்‌ 


oh க! 


334 


இஃது ஒளவையார்‌ என்னும்‌ அருந்தமிழ்ப்‌ புலவர்‌ 
பாடியது. 


அரும்பதவுரை: நம்‌ முலையிடை முனிநர்‌ - நமது இரண்டு 
கொங்கைகளின்‌ இடையே கிடப்பதை வெறுத்தவர்‌; சென்ற 
ஆறு - பிரிந்து சென்ற வழியானது; வெ(ம்‌) திறல்‌ கடுவளி -- 
வெம்மையானதும்‌ பெருவலியுடையதும்‌ மிக்க விரைவானதுமான 
காற்று; பொங்கர்‌ -- மரத்தின்‌ கிளைகளிலே। போந்தென - 
வீசுதலால்‌; உழிஞ்சில்‌ -- வாகை மரத்தினது; நெற்று விளை 
வற்றல்‌ - நன்கு முஇர்ந்த நெற்றினது வற்றல்‌; ஆர்க்கும்‌ - 
ஒலிக்கும்‌ இடமாகிய; மலை உடை அரும்‌ சுரம்‌ -- குறிஞ்சி திரிந்த 
பாலை நிலமாகும்‌. 


தலைவன்‌ ஒருவன்‌, தலைவியின்‌ இரண்டு கொங்கைகளின்‌ 
நடுவில்‌ இன்புற்றிருந்த முந்திய நிலையையும்‌, அவளது முலை 
களை வெறுத்து. அவளைப்‌ பிரிந்து, மரக்களைகளிலே வெய்ய 
பெருங்காற்று வலிமையாக வீசுதலால்‌, வாகை மரத்தின்‌ 
மூற்றிய நெற்றுக்கள்‌ ஒன்றுடன்‌ ஒன்று மோது அவல ஓலி 
எழுப்புகின்ற மலைகளை உடைய பாலை நிலத்தில்‌, அவன்‌ 
“துன்‌ புடன்‌” செல்லுகிற இப்பொழுதைய நிலையையும்‌. ஒப்பு 
நோக்கித்‌, தலைவி கவல்‌இறதாகக்‌ காட்சி அளிக்கிறது 
இப்பாடல்‌ . 


நெடும்பல்லியத்தை என்ற மற்றொரு பெண்பாற்‌, புல 
வரும்‌, *இடைமுலைக்‌ கிடந்தும்‌ ஈடுங்கலான தலைவனை 
விளித்து அவனது இயல்பினைப்‌ பாடுகிறார்‌. 


இவ்வாறு இடைமுலைக்‌ இடந்த தலைவர்தம்‌ 
நிலையேயன்றிப்‌ பிறை தொழுத பெண்டிர்‌ பற்றிய குறிப்புக்‌ 
களையும்‌ தமிழ்‌ இலக்கியங்களில்‌ பரவலாகக்‌ காணுகிறோம்‌. 


நாம்‌ இப்போது இத்‌திக்க விழைவது யாது? எனில்‌, “சங்க 
காலத்துச்‌ சான்றாண்மை மிக்கப்‌ பெண்ணொருத்தி, ஆன்‌ 
தோரும்‌ அறிஞர்களும்‌ கூடியுள்ள ஓர்‌ அரச அவையிலே, அல்லது 
2 குறுந்தொகை - 178 


335 


அத்தகையவர்கள்‌ அறியுமாறு, இவ்வளவு வெளிப்படையாகத்‌ 
தலைவன்‌ தன்‌ மூலைகளிடை முன்னர்‌ இன்புற்றிருந்தான்‌ 
என்பதைப்‌ பாடுவாரா?' என்பதே. 


எனவே, முலைகள்‌, பிறை, சுரவழி முதலிய சங்க இலக்கியத்‌ 
தொடர்களுக்கு, உள்ளீடான குறிப்புப்‌ பொருள்களைச்‌ சங்கப்‌ 
புலவர்கள்‌ கொண்டிருந்தனர்‌ என்பது துணிவு. மூறையாக 
இவற்றைச்‌ சிந்தித்தல்‌ , இவ்விரு பெருமாட்டிகளின்‌ சான்றாண்‌ 
மைக்கு அரண்‌ செய்வதாக அமையும்‌ அன்றோ? 


இருயேர்‌ உருவின்‌ ஒருயேர்‌ யாக்கை” 


முருகப்‌ பெருமானின்‌ வேல்பட்டதும்‌, சூரபதுமனின்‌ உடல்‌ 
மயிலாகவும்‌, சேவலாகவும்‌ இரண்டு கூறாயிற்று, அசுத்த 
மாயையான கீழ்ப்பகுதி தூய்மையுற்று, விந்து தத்துவத்தை 
உணர்த்துகிற மயிலாயிற்று, மயில்‌, முருகப்‌ பெருமானுக்கு 
ஊர்தியாகக்‌ கீழேயும்‌, சுத்தமாயைப்‌ பகுதியாகிய சேவல்‌ நாத 
தத்துவத்தை உணர்த்துவதாய்‌ பெருமானது கொடியாக 
மேலேயும்‌, தத்தமக்கு உரிய இடத்தை அருளப்‌ பெற்றன. இது 
கந்தபுராணம்‌ கூறுகிற வரலாறு. இதனை, 
“இருபேர்‌ உருவின்‌ ஒரு பேர்‌ யாக்கை” 
எனத்‌ திருமுருகாற்றுப்‌ படையில்‌ நக்8ரர்‌ உரைப்பார்‌. 
சூரபதுமனின்‌ உடலைப்‌ போன்றே, நமது இந்த உடம்பும்‌ 
முண்டம்‌ பிண்டம்‌ என்ற இரண்டு கூறுகளை உடையது, 
முண்டம்‌ என்பது தலை; புருவ நடுவிற்கு மேலுள்ள நெற்றிப்‌, 
பகுதி; இது விந்து என்னும்‌ சுத்த மாயையினால்‌ ஆனது 
பிண்டம்‌ என்பது நம்‌ உடம்பில்‌, முண்டத்திற்குக்‌ கழ்‌ உள்ள 
பகுதி. இது (மோஹினி,! மான்‌? என்ற இரண்டு கூறுகளை ' 
யுடைய) அசுத்தமாயையினால்‌ ஆனது. | 
4 மோஹினி அசுத்தமாயையின்‌ மேல்‌ பகுதி; இறைவன்‌ மறைப்பு. 
ஆற்றலாய்‌ நின்று, ஆன்மாவுக்கு ஊழ்வினைப்‌ பயனை ஊட்டுகிற: 
இடம்‌; *சுரவழி' என்ற இலக்கியச்‌ சொல்லாட்சிக்கும்‌ பொருளாய்‌ 
அமைவது. 
2 மான்‌: அசுத்‌ 
நுகர்விடம்‌ 


தமாயையின்‌ ஒழ்ப்‌ பகுதி, ஆன்மாவுக்கு ஊழ்வினை 


336 


காமவாயில்கள்‌: முற்றிலும்‌ அசுத்த மாயையினாலான கழ்‌ 
உடம்பில்‌ உலக இன்பத்துக்குத்‌ துணைநிற்கும்‌ பலப்பலக்‌ கருவி 
களும்‌ காமவாயில்களும்‌ உள்ளன. அவை பருமை நிலையில்‌ 
யாவர்க்கும்‌ வெளிப்படையாகத்‌ தோன்றுவன. புறத்திணை 
என்ற 'உலகவாழ்வில்‌ இன்பம்‌ சேர்ப்பன; 


அவற்றைப்‌ போன்றே, சுத்தமாயையினாலான நம்‌ சிரச 
னுள்ளும்‌ .கருவாய்களும்‌ காமவாயில்களும்‌ மிகமிக நுண்ணிய 
உறுப்புகளாக அமைந்துள்ளன. அவை அகம்‌' என்று ஆன்மீக 
வாழ்வில்‌ பேரின்பம்‌ சேர்ப்பன, எனவே, அடுத்து, நம்‌ 
ஒவ்வொருவர்‌ யர்‌? உள்ள காமவாயில்கள்‌ பற்றிச்‌ 
சிந்திப்போம்‌. 


மார்‌்பஷ்கள்‌: (யரறுமும்‌ அகழும்‌) 


புறத்தே ஒரு பெண்ணுக்குப்‌ பெலிலினைல்‌ தருவன 
மார்பகங்கள்‌. ஆண்மகனுக்குக்‌ காமத்தைத்‌ தூண்டுகிற காம 
வாயில்களுள்‌ முதன்மையானவை  மார்பகங்களே. பால்‌ உறவுக்‌ 
காலத்தில்‌ இருபாலார்க்கும்‌ . இன்பம்‌ சேர்க்கும்‌ இவை, மகப்‌ 
பேற்றின்போது பால்‌ சுரந்து, குழந்தைக்கு ஊட்டி மகிழ்வன. 
உலக நடைமுறையில்‌ ஒரு பெண்ணின்‌ புற உடம்பிலே, நெஞ்சி 
னில்‌ மார்பகப்‌ பொலிவினைக்‌ காணுகிறோம்‌. ஆன்மீகத்தில்‌, 
தமது நுண்ணிய அக உடம்பில்‌ மார்பகங்கள்‌ எங்கே இருக்‌ 
கின்றன? ‘ 


நமது ரெரினுள்‌ - அமைந்திருக்கும்‌ பெருமூளையின்‌ இரண்டு 
கூறுகளுமே, ஒரு பெண்னின்‌ இரண்டு மார்பகங்களை ஒத்தன 
பெருமூளையைக்‌ இழிருந்து நோக்குற இன்றைய. மருத்துவ 
வல்லுநர்களும்‌, பெருமூளையின்‌ &ழ்ப்பகுதியில்‌ இரண்டு மூலைக்‌ 


காம்புகள்‌ (Mஅmillary Bodies) இருப்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டு 
கிறார்கள்‌. 


இடைமுலைக்‌ கிடந்த தலைவன்‌ யார்‌? 


பெருமூனையின்‌ இரண்டு கூறுகளுக்கும்‌ உள்ளே, இடது 
பக்கத்தில்‌ ஒன்றும்‌, வலது பக்கத்தில்‌ ஒன்றும்‌, - ஆக இரண்டு 


337 


'அமுத' நாளங்களும்‌ இவற்றிற்கு நநிவே முன்றாவது நாளம்‌ 
(Third Ventricle) என்ற ஒன்றும்‌—.ஆக மூன்று அமுத நாளங்கள்‌ 
நம்‌ தலையின்‌ மையப்பகுதியில்‌ உள்ளன. 


பெருமூளையின்‌ இரண்டு கூறுகளுக்கு நடுவில்‌ வான்பிறை 
வடிவிலே ஓர்‌ உறுப்பு உள்ளது. அதற்குக்‌ கார்பஸ்‌ கலோசம்‌ 
(Corpus Collosum) என்பது பெயர்‌. இஃது ஓர்‌ ஆணின்‌ பாலுறுப்‌ 
பினைப்‌ போன்றது. நம்‌ எல்லாருடைய சிரசினுள்ளும்‌ “மார்பக 
மூளைக்‌ கூறுகளுக்கு நடுவில்‌, கார்பஸ்‌ கலோசம்‌ ஆகிய 'தலைமகன்‌ ட 
தொன்றுதொட்டு ' நீங்காது இருந்து வருகிறான்‌. அவனது 
இருப்பும்‌ புணர்ப்பும்‌, சவதியானத்தால்‌ பெரிதும்‌ பக்குவப்பட்ட 
ஆன்மாக்களால்‌ மட்டுமே தெளிவாக உணரற்பாலது. இதனை 
இயக்கும்‌ தலைவனே, இடைமுலைக்‌ இடந்த தலைவன்‌ ஆவான்‌. 
அவன்‌ யாரெனக்‌ காண்போம்‌... ‘ 


அம்யலும்‌ அலருச்‌ : 

ஒன்றன்‌ மேல்‌ ஒன்றாக அடுக்கப்பட்ட ஏழு தொப்பிகளின்‌ 
அமைப்பினை உடையது பெருமூளை என அறிவியலார்‌ கூறுவர்‌, 
அவ்வாறு: உயர்ந்து நின்று பூத்துக்‌ குலுங்க வேண்டிய பெரு 
மூளை, உரிய பயிற்சி இன்மை காரணமாக, நம்‌ போன்ற 
சாதாரண மக்களுக்கு அவலமாய்க்‌ கூம்பிக்‌ கடக்கிறது. இவ்வாறு 
கூம்பிக்கடக்கும்‌ மூளையை அம்பல்‌ என்றும்‌. மலர்ந்து விரிந்த 
மூளையை அலர்‌ என்றும்‌ தொல்காப்பியர்‌ முதலிய பண்டைத்‌ 
தமிழ்ச்‌ சான்றோர்கள்‌ பகர்ந்துள்ளனர்‌. 


அரும்பு நிலை: 

எல்லாப்‌ பெண்குழந்தைகளும்‌ பிறக்கும்‌ போதே மார்பகங்‌ 
களுடன்‌ தான்‌ பிறக்கின்றன. எனினும்‌ அவற்றின்‌ திரட்சி 
பிஞ்சு உடம்பிலே வெளிப்பட்டுத்‌ - தெரிவதில்லை சிறுமி என்ற 
அரும்பு நிலையிலிருந்து வளர்ந்து பூப்பெய்திய காலந்தொட்டு, 
அவளது , மார்பகங்களின்‌ எழுச்சியிலும்‌ மாற்றத்தைக்‌ காணு 
கிறோம்‌. ்‌ 


அதே போன்றதுதான்‌, உயிர்களாகிய நம்‌ அனைவர்‌ 
நிலையும்‌. நம்‌ எல்லோருக்கும்‌ நுண்‌ உடம்பில்‌ தலையின்‌ முன்‌ 


398 


பகுதியில்‌ மார்பகங்கள்‌ உள்ளன. தெய்வீகத்‌ தன்மையுடைய 
அவை, தொடக்கத்தில்‌ வெளிப்பட்‌ உண்ரப்படுவதில்லை. 


அம்யலை அலராக்குவது வாங்ஙணம்‌? 


உடற்பயிற்சி செய்யும்‌ ஒருவன்‌, கை, கால்‌, மார்பு, முதலிய 

புற உறுப்புகளுக்கு ஏற்ற பயிற்சிகளை முறையாகத்‌ தொடர்ந்து 

செய்வதன்‌ மூலம்‌ அந்தந்த உறுப்புகளை எழிலுற வளர்த்துக்‌ 
கொள்ளுகிறான்‌. அது புற உடம்புக்கான பயிற்சி. 


அதே போல்‌, யோகாசனப்‌ பயிற்சிச்‌ செய்யும்‌ ஒருவன்‌, 
தனது இருதயம்‌, நுரையீரல்‌, வயிறு, குடல்‌ முதலிய உள்‌ 
உறுப்புக்களை நலமுடன்‌ வைத்துக்‌ கொள்ளுகிறான்‌; 


அதே போன்று, கூம்பிக்‌ இடக்கும்‌ பெருமூளையை உரிய 
முறையில்‌ ஒன்றிய மனத்துடன்‌ தியானப்‌ பயிற்சி செய்வதன்‌ 
மூலம்‌, மலர்ந்து மணம்‌ கமழச்‌ செய்ய இயலும்‌ என்பதில்‌ 
நமது பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ ஆழ்ந்த நம்பிக்கையும்‌) 
அனுபவ அறிவும்‌ பெற்றிருந்தனர்‌. .. நாம்‌ சிவதியானத்தை 
முறைப்படி செய்து வரும்போது, : சிவபெருமான்‌ மூன்றாம்‌ 
தாளத்தினுள்‌ தானே உட்புகுந்து இயக்குகிறார்‌. அஃது 
ஆண்மைப்‌ , பொலிவினைப்‌ பெறுகிறது; பிட்யூட்டரி . என்ற 
பெண்மைத்‌ தானத்தில்‌ (ஆக்ஞை ஆதாரத்தில்‌) சரங்குவித்து 
நிற்கும்‌. உயிராகிய தலைவியைப்‌ புணர்ந்து பேரின்பம்‌ 'நல்கு 
கிறது. 


தொல்காப்பிய ஐந்திணை அக ஒழுக்கத்தைக்‌ கொண்டு, 
நமது சிரசே குறிஞ்சி என்றும்‌, அதன்‌ தலைவன்‌. சேயோனாகிய 
முருகப்‌ பெருமான்‌ என்றும்‌, அவனே ஆன்மத்‌ தலைவியரைப்‌ 
பேரின்பத்தில்‌ செலுத்துகிறான்‌ எனவும்‌ கண்டோம்‌. 


சிவ பெருமானும்‌ முருகப்‌ பெருமானும்‌ 'வேறு வேறல்லர்‌ 
என கந்தபுராணம்‌ அறிவுறுத்தும்‌. எனினும்‌ சுந்தவேளின்‌ தந்தை 
சிவபெருமான்‌ ஆதலால்‌, ' தொல்காப்பியர்‌ சிவபெருமானை 
மிக்கோன்‌! என்ற சொல்லால்‌ போற்றி மூழக்‌ காணுகிறோம்‌. 


1 “ஒன்றே வேறே என்றிரு பால்வயின்‌ . , £” தொல்‌ களவு 2 


339 


'குறிஷ்ரித்‌ தலைவனாகிய முருகனே ஆன்மா என்னும்‌ 
தலைவிக்கு ஒத்த . தலைவன்‌; எனினும்‌, மிக்கோனாகிய 
சிவபெருமானே அத்தலைவன்‌ ஆசவும்‌ விளங்கலாம்‌ சைவ 
சமய நெறியில்‌ அத்தகு இலக்கணமும்‌ உளது என்பது நூற்‌ 
பாவின்‌ உட்கிடை. 


எனவே இண்ட விலைக்‌ கிடந்த தலைவனை முருகன்‌ எனக்‌ 
கொள்ளினும்‌, சிவபெருமான்‌ எனக்‌ கொள்ளினும்‌, “இரண்டும்‌ 
ஓக்கும்‌. அவர்கள்‌ தொழிற்படுத்துவதால்தான்‌, நம்‌'சிரரினில்‌ 
உள்ள மூன்றாம்‌ நாளம்‌ ஆண்மைப்‌ பொலிவுற்று, இந்த 
உடம்புக்குள்‌ சிறைப்பட்டிருக்கிற்‌ உயிருக்கு உய்தியும்‌ பேரின்ப 
மும்‌ நல்குகிறது. என்பதை நாம்‌ மனங்‌ 'கொள்ளுதல்‌ கடமை 
யாகும்‌, 


உலக வாழ்வில்‌ ஓர்‌ அண்மகனை முதலிலேயே கவருவன 
ஒரு பெண்ணின்‌ மார்பகங்கள்‌, அதே போன்று, ஆன்மீக 
வாழ்வில்‌, பரசிவம்‌ ஒருவரே ஆண்மகன்‌; அவரை நம்பால்‌ 
ஈர்க்கும்‌ மார்பகங்களாகத்‌ திகழ்பவை, சிவஞான பீடமாகிய 
நமது பெருமூளைக்‌ கூறுகளே. யாம்‌ (Right and Left hemispheres 
of the cerebrum). 


தியானம்‌: மனத்தை அலையவிடாமல்‌ ஒன்‌ றியிருந்து இறை 
வனை நினைக்கும்‌ பயிற்சியைத்‌. இயர்னம்‌ என்று கூறுகிறோம்‌. 
"சிவபெருமான்‌ ஒருவனே தியானிஃகற்பாலன்‌” என்பது உபநிடதம்‌ 
கூறுறெ உண்மை, மனம்‌ ஒன்றிச்‌ சிவபெருமானைத்‌ தியானித்‌ 
தலால்‌, நமது சத்த மலமாகிய ஊழ்வினை நீங்கும்‌; அறியாமை 
என்னும்‌ ஆணவக்கூறு அகலும்‌; அசுத்தமாயையில்‌ அல்லலுற்ற 
மனம்‌ தூய்மைப்படும்‌” மான சிந்தனைகள்‌ மாறி, விழுப்பமான 
உயர்ந்த இறை உணர்வுகள்‌ தலைப்படும்‌, இங்ஙனம்‌ சிவதியானம்‌ 
ஒன்றே உயிர்களாகிய தமக்கு இம்மை இன்பத்தையும்‌, மறுமை 
வாழ்வினையும்‌, அம்மைப்பேற்றினையும்‌ அடைவிக்கவல்லது. 


மந்திரங்கள்‌: தியானத்திற்கு மந்திரங்கள்‌ பெரிதும்‌ துணை 
நிற்கின்றன. பரம்பொருளாகிய சிவபெருமான்‌ மந்திர வடிவினன்‌ 
ஆதலாலும்‌, மந்திரங்கள்‌ நாதத்தின்‌ தலையாய வெளிப்பாடு 


340 


ஆதலாலும்‌, ஏனைய பெளதீக மீதலிகள்‌ (பரக Sound) 
யாவற்றிலும்‌ சிவமூலமந்திரம்‌ பலகோடி. மடங்கு ஆற்றல்‌ 
மிக்கது ஆதலாலும்‌, அதனை இடையறாது மனம்‌ ஒதுங்கால்‌ 
அம்மந்திர ஒலி, இமயமலைச்‌ சிகரங்களை ஒத்த பெருமூளை 
யில்‌ ஆயிரக்கணக்கான இதழ்‌ (மடிப்பு)களிலே ஓர்‌ இனிய 
அஇிர்வினை எழுப்புவதும்‌ உயிரின்‌ அறிவு அவ்வொலி அலைக 
ளிலேயே அழுந்தி நிற்பதும்‌ இயல்பாதிறது. 


அப்போது, நுண்ணிய மனக்கண்ணால்‌, சுத்தமாயா தத்து 
வங்களையும அவற்றின்‌ அமைப்பையும்‌ செயற்பாட்டையும்‌ 
மிகத்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌. இது சைவ நெறி வழியிலான 
அனுபவ உண்மை, பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பே, நம்‌ 
தமிழ்ச்‌ சான்றோரால்‌ அறியப்‌ பெற்ற இவ்வுண்மையை இன்றைய 
அறிவியலாரும்‌ (5வொரறத முதலியவற்றால்‌) நடைமுறையில்‌ 
உறுதி செய்கின்றனர்‌. 


முலையிடை முளிநர்‌: தலைவியின்‌ மார்பகங்களில்‌ முனீவுற்று 
அவற்றைப்‌ பிரிந்து சென்ற தலைவன்‌ என்பது இத்தொடருக்குப்‌ 
பொருள்‌. இதிலிருந்து, முன்னர்ச்‌ சிலகாலம்‌ தலைவன்‌ 
தலைவியின்‌ முலையிடைத்‌ துஞ்சினான்‌ என்பதும்‌, இப்பொழுது 
ஏதோ காரணத்தால்‌ அவற்றின்பால்‌ முனிவுற்றான்‌ என்பதும்‌ 
பெறப்படும்‌. 


இல்லற வாழ்விலும்‌ கூட, ஒரு பொதுவான உலக வழக்கைச்‌ 
காணலாம்‌. கணவன்‌ பலகாலும்‌ நன்னெறிப்படுத்தி, அறிவுறுத்‌ 
இய நிலையிலும்‌, மாறுகோள்‌ படுகிற மனைவியை அவன்‌ 
இலகாலம்‌ விட்டுப்‌ பிரிவதும்‌, பின்னர்க்‌ கூடுவதும்‌ இயல்பே 
யன்றோ? 


ஒளவையாரின்‌ இப்பாடலில்‌. தலைவனின்‌ முனிவுக்குக்‌ 
காரணம்‌ கூறப்பெறவில்லை; ஆயினும்‌, மாணிக்கவாசகரது 
இருவாக்கிலிருந்து, முனிவுக்கான காரணத்தை, உய்த்துணரலாம்‌- 


பரமானந்தப்‌ பழங்கடல்‌ அதுவே...... 
எந்தம்‌ பிறவியில்‌ கோபம்‌ மிருந்து”! 


2 திருவாசகம்‌ - இரு௮ண்டப்பகுதி - 66 8 73 


341 


"ஆன்மாக்கள்‌ மும்மலப்‌ பிணிப்பிலிருந்து விடுபட்டு, முத்திப்‌ 
பேரின்பத்தில்‌ திளைத்திருக்கவேண்டும்‌' என்பதே சிவபெருமான்‌ 
திருவுள்ளம்‌, எனவே ஒளவையார்‌ கூறுகிற உயர்பக்குவ ஆன்மா 
எவ்வளவுதான்‌ சீவன்முத்த நிலைக்கே உயர்ந்திருந்தாலும்‌ 
பிறப்புக்கு வித்தாகிய வினைகள்‌ முழுவதுமாக நீக்கப்‌ பிறவிப்‌ 
பிணி அறுத்துக்கொண்டு, பேரின்பத்தினை எய்தவில்லையே 
என, அத்தலைவிபால்‌ தலைவன்‌ மூனிந்தனன்‌ என்று பொருள்‌ 
கொள்ளுதல்‌ சாலும்‌, ழ்‌ 


சுரவழி: அடுத்துச்‌ சுரவழியைப்‌ பற்றிய பாடற்‌ செய்திகளை 
மீண்டும்‌ நோக்குவோம்‌: அஃது ஒரு மலை உடைஅருஞ்சுரம்‌, 
குறிஞ்சி நிலம்‌ திரிபு பட்டதால்‌, பாலையாக மாறிய தன்மை 
யது. முருகனையே தலைவனாகக்‌ கொண்டது குறிஞ்சி நிலம்‌. 
தலைவனே தலைவியின்‌ பால்‌ முனிவுற்றுச்‌ சென்ற நிலையில்‌; 
அக்குறிஞ்சி நிலம்‌ தன்‌ வளமை இழந்து, அருஞ்சுரம்‌ ஆயிற்று 
என்க. ன்‌ ்‌ 

அஃது ஒரு *வெம்திறல்‌ கடுவளி” வீசுகின்ற சுரம்‌; அங்கு 

வீசுகின்ற காற்று வெம்மையும்‌ விரைவும்‌ மிக்கது. தலைவன்‌ 
“ தலைவியைப்‌ பிரிந்து, தனித்துச்‌ சென்ற வழி, காற்று மண்டலம்‌ 
என்பது தெளிவாகிறது. அண்டத்திலும்‌ பிண்டத்திலும்‌ ஐம்‌ 
பூதங்களின்‌ அமைப்பு முறை! ஒரே தன்மையன. நமது உடம்‌ 
பினுள்‌ காற்று மண்டலமாக இருப்பது நுரையீரலும்‌, கழுத்துப்‌ 
பகுதியும்‌ ஆகும்‌. இங்குத்தான்‌ சிவபெருமான்‌ மறைப்பு ஆற்ற 
லாயிருந்து, ஆன்மாக்களாகிய நம்க்கு ஊழ்வினைப்‌ பயனை 
ஊட்டுகிறான்‌. 

“அஃது ஓர்‌ *உழிஞ்சில்‌ வற்றல்‌ ஆர்க்கும்‌ சுரம்‌; வாகையின்‌ 
முதிர்ந்து உலர்ந்த வற்றல்‌ நெற்றுக்கள்‌ காற்றினால்‌ அலைப்‌ 
புண்டு, ஒன்றோடு ஒன்று மோது ஒலி எழுப்பும்‌ சுரம்‌. பாலை 
என்னும்‌ அக,த்இணைக்கு, வாகை என்பது புறம்‌, 

பாடலின்‌ உட்கிடை: தலைவி - ஒரு. சீவன்‌ முத்தான்மா. 
தலைவன்‌-—சிவபெருமான்‌, தலைவி மெய்த்தவ நெறி நிற்பவள்‌; 


1 நிலம்‌ நீர்‌ தவளி விசும்பொடு ஐந்தும்‌ கலந்த மயக்கம்‌ உலகம்‌ - தொல்‌ஃ 
மரபியல்‌ - 91. 


342 


தலைவனோடு களவுப்‌ புணர்ச்சியில்‌ இன்பம்‌ துய்த்தவள்‌; கற்பு 
வாழ்க்கைக்காகத்‌ காத்திருப்புவள்‌. ஆயினும்‌ அவல்‌ வினை 
எச்சத்‌இன்‌ காரணமாக, மாய உடம்புகளில்‌ உறைபவள்‌ 
இன்னும்‌ இருந்து சாத்துவிக குணத்தைப்‌ பெறாதவள்‌. எனவே 
அவளுக்குப்‌ பேரின்பம்‌ நிலையானதாக அமையவில்லை. 


பிராரத்த வினை நீங்கனால்தாவ்‌ பிறவித்தளை நீங்கும்‌ 
மும்மலங்கள்‌ கட்டு விடும்‌; இருவருள்‌ இத்திக்கும்‌. ஆதலால்‌ 
வினைகளுக்கு உரிய இன்ப துன்பப்‌ பயனை ஆன்மாவுக்கு 
ஊட்டிக்‌ கழித்த பிறகு, நிலையான பேரின்பத்தை நல்குவதற் 
காகவே, அவளது முலைகளை நீங்கிச்‌ சுரவழிச்‌ செல்லுகிறான்‌ , 
தலைவன்‌, ., அவனது பிரிவு, வினைவயிற்‌ பிரிவு; ஆன்மாவின்‌ 
ஈடேற்றத்தையே கருத்தாகக்‌ கொண்டது. 


நிறைவுரை: சித்தமலமா கிய மூலகன்மத்தையும்‌, ஆணவத்தின்‌ 
ஆணிவேரையும்‌ அறுத்து, நமக்குப்‌ பேரின்பம்‌ நல்க வல்ல ஒரே 
தலைவன்‌ சவெபெ௫ுமானே; இஃது அருளாளர்‌ பலரும்‌ தம்‌ 
அனுபவ வழித்‌ தெளிந்து, நமக்கு அறிவுறுத்திய பேருண்மை 
யாகும்‌. எனவே நாமும்‌ சிவதியானத்தை மேற்கொள்ளுவதன்‌ 
மூலம்‌, சவஞானமாகிய தூய மார்பகங்கள்‌ விளங்கப்‌ பெற்றுத்‌ 
இருவருள்‌ துணையால்‌. பேரின்பம்‌ துய்ப்போமாக! 


ஏ. நீர்க்‌ துறைக்‌ காவலன்‌ 


அன்னாய்‌ வாழி! வேண்டு, அன்னை! உவக்காண்‌ 

மாரிக்‌ குளத்துக்‌ காப்பான்‌ அன்னன்‌? 

தூவலின்‌ நனைந்த தொடலை ஓள்வாள்‌, 

பாசி சூழ்ந்த பெருங்கழல்‌, 

தண்யனி வைகிய வரிக்‌ கச்சினனே!! 

பகற்குறி நாடி வருறொன்‌ தலைவன்‌, அவனது வருகையை 
யும்‌, எழிலார்‌ தோற்றத்தையும்‌, அவனுடன்‌ தலைவி பேரின்பம்‌ 
நுகரத்தக்க முறைமையையும்‌ தோழி தலைவியிடம்‌ எடுத்தியம்பு 
கிறாள்‌. - 
A லான்‌ ரள அதனது வளாக வன ச 


1 ஐங்குறு தூ௮- பாடல்‌ எண்‌ 206 ஃ கபிலர்‌. 


343 


அரும்பத உரை: உவக்காண்‌--நடு இடத்தில்‌ காண்பாயாக; ' 
மாரிக்குளம்‌--மழை நீரால்‌ நிறைந்தகுளம்‌; காப்பான்‌ குளத்‌ 
தின்‌ கரை உடைபடாமலும்‌, குளத்து நீரை ஒருவரும்‌ மாசு 
படுத்தாமலும்‌ காத்து நிற்போன்‌; தூவல்‌ _ மழைத்துளி? 
தொடலை ஒள்வாள்‌-- வளைந்து தொங்குதிற, ஒளி பொருந்திய, 
கூரியவாள்‌; பாசி (நீரின்‌) தூய்மையைக்‌ கெடுப்பதும்‌ மறைப்‌ 


பது மாகிய மாசு; கழல்‌-- வீரக்கழல்‌, 


விரிவுரை: உவக்காண்‌ காணவேண்டிய பொருள்‌ அருகி 
இருந்தால்‌ இவண்‌ காண்‌ என்றும்‌, தொலைவில்‌ இருந்தால்‌ 
அவண்‌ காண்‌ என்றும்‌, இடைநிலத்தில்‌ இருநீதால்‌ உவ்ண்காண்‌ 
என்றும்‌ கூறுவர்‌. ஈண்டு உவக்காஸ்‌ என்பதற்கு இடைநிலைப்‌ 
பெர்குளைக்‌ காண்சு என உரைப்கர்வர்‌! உரக ஸ்ர 


இதனை உ௮அகாண்‌ எனப்‌ பகுத்தும்‌ நோக்கலாம்‌, அப்போது, 
உரத்தைக்‌ கொண்டு அகரத்தைக்‌ காண்‌ எனப்‌ பொருள்‌ 
அமையும்‌. 

ஓம்‌ என்பது பிரணவ ஒலி, இதுவே தில்லைச்‌, கூத்தனின்‌ 
உடுக்ல்சுயிலிருந்து முதலில்‌ வெளிப்பட்ட இலியாகும்‌. உயிர்‌ 
களாகிய நம்து உ.ய்‌ஜிகருதித்‌ தோற்றுவிக்கப்‌ பட்ட இவீஒலி 
விரிந்து விரிந்து, அண்ட பேரண்டத்‌ தொகுப்பு அத்துணையும்‌ 
தோன்‌ றின. ; a 


ஓம்‌ என்ற குவிந்த நிலையிலிருந்து ௮௨ம்‌ . என்றவாறு 
பிரணவம்‌ விரிகிறது. ஆதலால்‌. ஓம்‌ என்பதைக்‌ குவி (சமட்டி) 
'பிரண்வம்‌ என்றும்‌: ௮௨ம்‌ என்பதை விரி (வியட்டி): பிரண்வம்‌ 
'என்றும்‌ உரைப்பர்‌, :  - ்‌ 


அறிவியலில்‌, .0. “என்பது ஆக்ஸிஜன்‌ என்ற்‌ உயிர்க்‌ 
காற்றையும்‌, 1 என்பது ஹைட்ரஜன்‌ என்ற நீர்வ்ர்யுவிவ்யும்‌ 
உணர்த்தும்‌ குறியீடுகள்‌ அன்றோ? அவையே போல்‌ அகரம்‌ 
சிவபெருமானு. ( Power) க்கும்‌, உகரம்‌ சிவபெருமானது அருளாற்ற 


344 


லாயெ சிவசத்தி (Kinetic Energy) க்கும்‌, மகர ஒற்று சடமாகிய 
மாயா ஆற்றலு (Potential Energy)க்கும்‌ குறியீடுகளாயின. 


அசுரத்திலிருந்து உகரம்‌ தோன்றுகிறது? 

இடியிலிருந்து மின்னல்‌ தோன்றுகிறது; 

ஒலியிலிருந்து ஒளி வெளிப்படுகிறது; 

நாதத்இலிருந்து விந்து வெளிப்படுகிறது? 

சிவத்துள்ளிருந்து சிவசத்தி வெளிப்பட்டுத்‌ தோன்றுகிறாள்‌ 


இவ்வாறு ஒரு பொருளிலிருந்து பிறிதொரு பொருள 
தோன்றினாலும்‌, முதற்‌ பொருளைவிட, அதனின்று தோன்றிய 
துணைப்பொருளின்‌ வேகம்‌ (விரைவு) மிகுதி. 


பிரணவ விரிவும்‌ விளைவும்‌: “தாய்‌ எட்டடி பாய்ந்தால்‌? 
குட்டி பதினாறு அடி பாயும்‌' என்பது பழமொழி, அதேபோல்‌, 
“ஓலியின்‌ வேகத்தைவிட, அதனின்று வெளிப்படும்‌ ஒளியின்‌ 
வேகம்‌ பத்துநூறாயிரம்‌ மடங்கு மிகுதி” என்பது அறிவியலார்‌ 
கணிப்பு. ஆதலால்‌, மின்னலின்‌ பளிச்சிடு ஒளியை முன்னர்க்‌ 
காண்பதும்‌, அதன்‌ தோற்றுவாயா கிய இடியின்‌ தடபுட்‌' 
ஓலியைப்‌ பின்னரே கேட்பதும்‌ இயல்பு ஆதிறதன்றோ? 


அதேபோன்று, அகரமாயெ இவபெருமானைவிட, உகர 
மாய சிவசத்தி மிகமிக விரைவாகச்‌ செயல்படுகிறாள்‌. எனவே 
உகரம்‌ முதற்கண்‌ விரைந்து வெளிப்பட்டுப்‌ பரந்து விரிய, 
அதனை அகரம்‌ தொடர்து. அதனால்‌ ௮௨ம்‌ என்ற விரி 
பிரணவம்‌ ௨௮ம்‌ (உவம்‌) என்ற மாறுபட்ட தோற்றத்தைப்‌ 
பெறுகிறது. 


உகரத்தைத்‌ தொடர்ந்த அகரத்தால்‌, தொல்காப்பிய த்தில்‌ 
உவம இயல்‌ தோன்றியது. (உ௮ம்‌--அகரச்‌ சாரியை). புலன்‌ 


345 


களாலும்‌ பொறிகளாலும்‌ அறியத்தக்க பருமையான பொருள்‌ 
களை உவமையாகக்‌ கொண்டு, கண்ணுக்குப்‌ புலனாகாத 
நுண்பொருளையும்‌, உய்த்துணர்தல்‌ வேண்டும்‌ என்பது தொல்‌ 
காப்பியச்‌ சான்றோன்‌ கருத்து, இவ்உண்மை அவரால்‌ பல 
வாறாக உணர்த்தப்‌ பெறுறெது. 


நிலப்பரப்பில்‌ உயர்ந்தது குறிஞ்சி, எனினும்‌ அது முல்லையைத்‌ 
தொடர்கிறது. சேயோன்‌ ஆகிய சிவபெருமான்‌ மாயோனாயெ 
சத்தியைத்‌ தொடர்கிறான்‌. இவ்வாறாகச்‌ சத்திநிபாதத்தைத்‌ 
தொடர்கிறது சிவசீவக்‌ கூட்டம்‌. 


உலகியலிலும்‌ இவ்வுண்மை நன்கு புலனாகும்‌. நாம்‌ ஒரு 
தாயின்‌ கருவிலே உருப்பெறுவதற்குத்‌ தோற்றுவாயாக 
இருப்பவர்‌ தந்தையே யாயினும்‌ அத்தாய்‌ காட்டிய பிறகுதானே 
தந்தையை அறிகிறோம்‌? அதேயோல்‌, 


சிவசத்தியின்‌ துணையால்‌ சிவத்தைக்‌ காணவேண்டும்‌ 
என்பது சைவக்‌ கொள்கை, அண்டசராசரங்களையும்‌ தோற்றி 
யும்‌, காத்தும்‌, இயக்கி அருள்புரிபவன்‌ சிவபெருமானே; அங்கு 
அவனுக்குத்‌ துணைநிற்பவள்‌ சிவசத்தியே. ஆதலால்‌, 


உவக்காண்‌ என்பதற்கு வேறுவகையாலும்‌ பொருளைச்‌ 
சிந்திக்கலாம்‌,  'பேரின்பமாகிய உவகையை இப்பொழுதே 
எய்த தற்குக்காண்‌'; “உவகையுறுதற்‌ பொருட்டுக்‌ காண்‌: 
உவகையுடன்‌ காண்‌” எனப்பல பொருள்பட நூலாசிரியர்‌ 
அதனை வியங்கோளாக்கினர்‌ எனலும்‌ பொருந்தும்‌, பேரின்ப 
மாகிய உவகையை ஊட்டுபவர்‌, சிவபெருமான்‌; அத்தகைய 
பேரின்ப உவகையும்‌ இவ்வுலக வாழ்விலேயே நாம்‌ அடையக்‌ 
கூடிய ஒன்றுதான்‌ என்பது பண்டு தொட்ட சைவத்தமிழ்ச்‌ 
கொள்கை. இக்கருத்தைத்‌ தொல்காப்பியரும்‌, 


1 உ ௮க்காண்‌, 

3 உவக்காண்‌ என்றவாறு இத்தொடரில்‌ சைவ சித்தாந்தத்‌ தத்துவப்‌ 
பொருள்‌, பொதிந்து கிடப்பதை உன்னி உணர்க 

3 உகரத்தைக்‌ கொண்டு அகரத்தை உள்முகமாகக்‌ காண்க 

4 'ரிவசத்தியைக்‌ கொண்டு சிவத்தைச்‌ சிந்தையுள்‌ காண்க” 


346 


"அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆெ இன்பம்‌ 
தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே'!! 
என்ற நூற்பா மூலம்‌ செவ்விதே உரைப்பர்‌. 


தொல்காப்பியர்‌ செய்யுளியலில்‌ முப்பத்து நான்கு செய்யுள்‌ 
உறுப்புகளைச்‌ சிறப்பாகத்‌ ,தொகுழ்தும்‌ வகுத்தும்‌ கூறுவார்‌, 
அவற்றுள்‌ நோக்கு என்பதும்‌ ஒன்றாயிற்று, உவசகாண்‌ என்ற 
லங்ருறுநாற்றுத்‌ தொடர்‌, தொல்காப்பியரது “நோக்கு” என்ற 
இர்‌ செய்யுள்‌ உறுப்பினைப்‌ பெரிதும்‌ சார்ந்த நிற்கக்‌ 
காணலாம்‌. 


ஆன்ம சிற்றறிவு பரம்‌ பொருளை நாடாத இளமைப்‌ 
பருவத்தினைக்‌ 'காமஞ்சாலாப்‌ பருவம்‌” என்பார்‌ தொல்‌ 
காப்பியர்‌, அப்பருவத்தில்‌, நமது முகத்தில்‌ உள்ள இரண்டு 
சுண்டும்‌ மேலும்‌ கீழுமாக இமைத்து, இயங்கப்‌, புறப்‌ பொருள்‌ 
களையே கண்டு கொண்டிருக்கின்றன. காட்டுப்‌ பொருள்கள்‌ 
சேய்மையில்‌ இருப்பின்‌, அவண்காண்‌ என்றும்‌, அணிமையில்‌ 
இருப்பின்‌, இவண்காண்‌ என்றும்‌ கூறுவது உலக வழக்கம்‌, 


இரைப்படம்‌ காட்டுவதில்‌ பயன்படும்‌ இரண்டு கார்பன்‌ 
களைப்‌ போன்று நமது தலையினுள்ளும்‌ இரண்டு முக்கிய 
நரம்புகள்‌ உள்ளன. அவற்றிற்கு OLFACTORY NERVES 
என்று பெயர்‌ வெயோக நெறியில்‌ முதர்ந்து, சிவதியானத்தில்‌ 
மையான பருவம்‌ எய்திய காலத்தில்‌ நம்‌ இரு சுண்களின்‌ 
நாக்கும்‌ சிவமுலமத்தர ஆற்றலால்‌, மின்‌ இயக்கம்‌ பெறு 
கின்றன; ஒன்றை ஒன்று தம்முள்‌ பொருந்தியும்‌ பிரிந்தும்‌, 
பொருந்தியும்‌ பிரிந்துமாகப்‌ புருவ நடுவில்‌ கூடுகின்றன; புதிய 
தோர்‌ எழுச்சிக்கும்‌ வித்திடுகின்‌ றன. 


ஈண்டுப்‌ பொருந்துவன கண்களின்‌ தோக்கே (olfactory 
நரம்புகளின்‌ ஆற்றலே) என்பதும்‌ கண்மணிகள்‌ யாண்டும்‌ 
பொருந்துதல்‌ இல்லை என்பதும்‌ குதிப்பு. 


தொல்‌ஃ பொருளியல்‌ 239 


ர 
2 “நிலம்‌ மயங்குதல்‌ இல்லை; ககுப்பொருள்‌ மயங்கும்‌' என்ற 
தொல்காப்பியறரது அறிவுரை காண்க. 


347 


அட்போது ஆன்ம அறிவு அணிமையிலோ, சேய்மையிலோ 
உள்ள புறப்பொருள்களை நோக்கிப்‌ புறத்தே செல்லாமல்‌ 
உள்முகமாக (Subjective Experience) அகநோக்கில்‌ செல்லு 
வதையே ஐங்குறு நூற்றாசிரியர்‌ *உவக்காண்‌' என்றனர்‌. 


இது காறும்‌ “உவக்காண்‌' என்பதற்கு இலக்கிய, தத்துவ, 
அறிவியல்‌ பொருள்‌ கண்டோம்‌. ஆயினும்‌ நடைமுறைப்‌ 
பயிற்சியில்‌ இடைநிலத்தில்‌ உவக்காண்பது யாங்ஙனம்‌? பேரின்ப 
உவகையை எய்துமாறு காண்பது யாங்ஙனம்‌? சச்சிதானந்தப்‌ 
பொருளை உவகையுடன்‌ இவ்வுடலினுள்‌ காண்பது யாங்ஙனம்‌? 
என்ற வினாக்கள்‌ எழுகின்றன அன்றோ? இவற்றிற்கான 
விடையை அறிவியல்‌ துணைகொண்டு ஆய்ந்து நோக்கலாம்‌. 


மின்சாரம்‌ (Electricity) என்பது இயல்பால்‌ ஓரே பொருள்‌. 
அஃது அவ்வாறு ஒன்றாகவே இருந்துவிட்டால்‌, நமக்கு ஒரு 
பயனும்‌ இல்லை, எனவே அது நேர்மின்‌ ஆற்றல்‌, எதிர்மின்‌ 
ஆற்றல்‌ (4465), -46) என இரு கூறுகளாகப்‌ பிரிந்து, தனித்‌ 
தனிச்‌ செப்புக்கம்பிகளில்‌ ஓடி, ஓர்‌ இணைப்பான்‌ (Switch) மூலம்‌ 
பொருதும்போது, மின்‌ஆற்றல்‌ வெளிப்பட்டு ஓலி, ஒளி வடிவில்‌ 
நமக்குப்‌ பலவாறாகப்‌ பயன்‌ தருகின்றது அன்றே? 


அதே யோல்‌, நமது அறிவின்‌ நிலைக்களனாகிய மூளை 
சான்பது ஒரே பொருள்‌; ஆயினும்‌ வலது இடது என்ற இரண்டு 
கூறுகளாசித்‌ தொழில்படுகிறது. ஒருவரேயாகிய பரசிவம்‌, 
உயிர்களாகய நமது உய்தி கருதிச்‌ வென்‌ சத்தி என இரண்டு 
கூறாகி ஐந்தொழில்‌ புரிகிறார்‌. இவன்‌ மூளையின்‌ வலது கூறினையும்‌, 
சத்இ இடது கூறினையும்‌ இயக்குகின்றனர்‌, அவை முறையே 
நாத தத்துவம்‌, விந்து தத்துவம்‌ ஆகின்றன அவ்விரண்டும்‌ 
பொருந்திய நிலையில்‌ அவ்விருமூளைக்‌ கூறுகளுக்கு நடுவில்‌ 
உள்ள மூன்றாம்‌. நாளம்‌ சாதாக்கிய தத்துவமாகப்‌ பேராற்ற 
லோடு இயங்கத்‌ தொடங்குகிறது. மூறுகிய சிவதியானத்தால்‌ 
அஃது ஊற்றம்‌ பெறுகிறது. 


சாதாக்கியம்‌ என்பது என்ன? சிவனும்‌ சத்தியும்‌ முறையே 
அறிவும்‌ செயலுமாகச்‌ சம அளவில்‌ அருஉருவாய்‌ விரவி நிற்கும்‌ 


348 


சிவலிங்கத்‌ இருே மனியைச்‌ சாதாக்கியம்‌ என்பர்‌, திருக்கோயில்‌ 
கருவறையில்‌ உள்ள சிவலிங்கத்தைப்‌ போன்றே, நம்‌ சிரசின்‌ 
நடுவில்‌, Corpu$ Collosum என்ற அறிவியல்‌ பெயரோடு ஓர்‌ 
உறுப்பு அமைந்‌ ிருக்கின் றது. இதனை நெற்றிக்கண்‌ என்பர்‌ 
சைவ அருளாளர்‌, எனவே வலது எண்ணுக்கும்‌ இடது கண்ணுக்‌ 
கும்‌ இடையில்‌ புருவ நடுவில்‌ உவக்காணின்‌, நெற்றிக்கண்ணா கிய 
இந்த மூன்றாம்‌ ஞானக்கண்‌ புலனாகும்‌. தற்கால அறிவியலில்‌ 
மீ ஓலி (யர 5௦0) மூலம்‌, புறட்போருள்களை நிழற்பட 
வாயிலாக (80௨௩ செய்து) காண்பது போல, ஒவ்வொருவரும்‌ 
அத்தம்‌ உள்ளுறுப்புக்களை அகக்‌ கண்ணால்‌ காணமுடியும்‌. 
என்பதை, இற்றைநாள்‌ விஞ்ஞானமும்‌ ஏற்கிறது இதனைச்‌ 
'சக்குத்தினுள்ளே சதாசிவம்‌ காட்டி என ஆயிரம்‌ ஆண்டு 
களுக்கு முன்பே, ஒளவை மூ எட்டியும்‌ “விநாயகர்‌ அகவலில்‌ 
அறிவுறுத்தியுள்ளமை காண்க. 

சிவபெருமான்‌ பேரின்பப்‌ பொருள்‌, அவரைக்‌ காண்பதும்‌ 
உவகை காண விழைவதும்‌ உவகை, “உடம்பினை முன்னம்‌ 
இழுக்கு” என்று எண்ணியிருந்த இருமூலர்‌ போன்ற சைவப்‌ 
“பரருளாளர்களும்‌ சிவதியானத்தில்‌, சிவமூல மந்திர ஒலியின்‌ 
பேராற்றலால்‌, உடம்பினுக்குள்னே உறு பொருளாகிய பரம்‌ 
பொருளின்‌ பலதிற, வடிவ, உருவ வேறுபாடுகளையும்‌, செயற்‌ 
பாடுகளையும்‌, பேரின்பப்‌ பயனையும்‌ உள்முகமாகக்‌ கண்டு 
உவகை கொண்டிருக்கின்‌ றனர்‌, 


எனவே உவகை எய்துதல்‌ வேண்டுமென்ற வேட்கையோடு, 
உவமப்‌ பொருளாயெ மூன்றாம்‌ நாளத்தையே சிவலிங்கமாகச்‌ 
இந்‌த்து உவகையுட்டும்‌ அப்பேரின்பப்‌ பொருளைச்‌ சிவமூல 
மந்திரத்தின்‌ துணைக்‌ கொண்டு, இரண்டு கண்களுக்கும்‌ இடைப்‌ 
பட்ட புருவநடுவில்‌, உவகையுறுதற்‌ பொருட்டு உவகையுடன்‌ 
காண்க என ஐங்குறுநூற்றின்‌ ஆரியர்‌ அறிவுறுத்துகிறார்‌. 
அதற்கேற்ப, நாம்‌ உவக்காணின்‌, நம்‌ தலையின்‌ மையப்‌ பகுதி 
யில்‌ வெலிங்கத்‌ இருமேனியைக்‌ காணலாம்‌ என்பதும்‌, மூன்றாம்‌ 
காளமே சிவலிங்கமாகத்‌ இகழப்‌ பிட்யூட்டரியே ஆன்ம ஆவுடையா 
ராக இருக்க, ஆண்டவன்‌ ஆன்மப்‌ பேரின்பப்‌ புணர்‌ ச்சியில்‌ 
ஆன்மா இளைக்கும்‌ என்பதும்‌ உறுதி. 


349 


மாரிக்குளம்‌: கார்காலத்துப்‌ பெருமழையால்‌, குளத்தில்‌ 
நீர்‌ நிறையும்‌ என்பது உலகியல்‌ உண்மை, அதேபோல்‌ சத்தி 
நிபாத அருள்மழையால்‌ ஆன்மாக்களின்‌ சிரசு ஓர்‌ அமுதக்‌ 
கடலாகிறது என்பதும்‌ அவர்கள்‌ (கொள்கையினால்‌ உயர்ந்த 
நிறையுடையா' ராகின்றனர்‌ என்பதும்‌ சைவசித்தாந்தம்‌ 
அறிவுறுத்தும்‌ தத்துவ உண்மைகள்‌. 


இதனை மணிவாசகர்‌ போன்ற அருளாளர்‌ தம்‌ அனுபவ 
மூலம்‌ நன்கு உணரலாம்‌. “சிறைபெறா நீர்போல்‌ சிந்தை 
வாய்ப்‌ புகுந்த திருப்‌ பெருந்துறையுறை சிவனே” என்பது 
திருவாசகம்‌. 


இற்றைநாள்‌ அறிவியலைக்‌ கொண்டு சந்திப்பின்‌, இது. 
நம்‌ சிரசினுள்‌ நிறைந்திருக்கிற மூளைநீர்‌ (Cerebro Spinal 
Fluயid—CSF) என்பதோடு ஒத்திருக்கக்‌ காணலாம்‌. இதனை 
விரிவாகப்‌ பின்னர்க்‌ காண்போம்‌. 


எல்லா மனிதர்களுக்கும்‌ இம்மூளைநீர்‌ இருப்பினும்‌, 
இடையறாச்‌ சிவதியானத்தினால்‌, சத்திநிபாத அருள்‌ மழைப்‌ 
பொழிவினைப்‌ பெறுகிற உயிர்களுக்கு, மூளை நீரே பேராற்றல்‌ 
உடைய அமுதமாக, ஆன்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட பல 
அரிய சிந்தனைகளுக்கு வளமூட்டுகிறது. எனவே அவர்கள்‌ 
கொள்கையினால்‌ உயர்ந்த நிறையுடையோர்‌ ஆகின்றனர்‌. 


காப்பான்‌: உலக நடைமுறையில்‌ குளத்தை ஒருவன்‌ எவ்வா 
றெல்லாம்‌ காப்பான்‌? பெருமழையினால்‌ நீர்‌ பெருகிய குளத்‌ 
இினைக்‌; கரை உடையாமல்‌ காத்தல்‌ என்பது ஒருவகை; நீர்‌ 
நிறைந்த குளத்தில்‌ நீராடத்‌ துணிவோரை எச்சரித்துக்‌ காத்தல்‌ 
என்பது மற்றொரு வகை; குடிநீர்க்‌ குளமாயின்‌ மக்களும்‌ 
மாக்களும்‌ அதனை மாசுபடுத்தாமல்‌ காத்தல்‌ என்பது 
பிறிதொருவகை. 


உலகத்து நீர்நிலைகளை இவ்வாறு காத்து நிற்கும்‌ 
காவலனைப்‌ போலச்‌ சிவபெருமானும்‌ உயிரினத்தின்‌ காவலனாகத்‌ 
தோன்றுவதைத்‌ தோழி தலைவியிடம்‌ விதந்தோதுகிறாள்‌. 


320 


கர உஷஸா.யாருட காத்தல்‌: 
சிவபெருமான்‌ ஆகாய கங்கையைத்‌. தன்‌ சடையில்‌ 
அடக்கி; நாம்‌ வாழும்‌ நில உலகைக்‌ காத்தமருளினார்‌ என்பது 
புராணம்‌, 
மனலமசுளை ஒருபாகம்‌ வைத்தலுமே மற்றொருத்தி 
சலமுகத்தால்‌ அவன்சடையில்‌ பாயு(ம்‌! அது என்னேடீ! 
சலமுகக்கால்‌ அவன்சடையில்‌ பாய்த்திலளேல்‌, தரணி எல்லாம்‌: 
பில்முகத்தே.புகப்பாய்ந்து பெருங்கேடாம்‌.சாழலோ: (3:12:77 


என்பது புத்தரை வரதில்‌ வென்ற மாணிக்சுவாசகரது கூற்று. 
சிவபெருமான்‌ காய சுங்கையின்‌ ஆணவத்தை. அடக்கித்‌. 
திரணியினைக்‌ காத்தருளிய தனகமைக்கு இப்பாடல்‌ ஒருசான்று. 


எச்சரித்துக்‌ காத்தல்‌: தலையாய: சைவத்தினை நீங்கிப்‌ 
புறப்புறக்‌ சமயமாகிய சமணத்தில்‌ சார்ந்து, அவல வாழ்வில்‌ 
உழன்றதற்காக இரங்குகறார்‌ அப்பறடிகள்‌, அவரது, தேவா 
ஈத்தைக்‌ கேட்போம்‌: ; 


“காத்தாள்பவர்‌ காவல்‌ இகழ்ந்தமையால்‌; 
கரைநின்‌ றவர்‌ கண்டுகொள்‌ என்று சொல்லி: 

நீத்தாய கயம்புக நூக்கியிட நிலைகொள்ளும்‌ 
வழிக்துறை ஏன்றறியேன்‌.......... 


ஊட்டிக்காத்தல்‌: சிவபெருமான்‌ இருவுளப்படி, அவரது 
அருளாற்றலாகிய சிவசத்தி, பரஞானம்‌ என்ற. இறை அறிவினை 
யும்‌ அபரஞானம்‌ என்ற உலக. அறிவினையும்‌ தனது. இருமுலை 
களிலிருத்து சுரந்து, அமுதத்தில்‌ கலந்து ஆருயிர்க்கு. ஊட்டுகிறாள்‌., 
உயிர்‌ அதனை உண்டு, இன்பத்தில்‌ இளைக்கறது; 


தமது உடம்பில்‌. தலையிலுள்ள பெருமூளையின்‌: இரண்டு 
கஜகளே பெருமாட்டியின்‌ இரண்டு திருமுலைகள்‌ என்பதையும்‌, 
அங்குச்‌ சுரக்கும்‌ பரஞான அபரஞானத்தை உண்டு, உயிர்‌ 
சவஞானத்‌ தெளிவு பெறுகிறது என்பதையும்‌ அனுபவழி 
உணரலாம்‌. 


3௮ 


*கர௰த்துள்‌ அமுது ஊற ஊற, நீ கண்டு கொள்‌! 
என்று காட்டம்‌ 
சேய்மாமலர்ச்‌ சேவடிக்கண்‌ தம்டிம்ல்ஸ்மன்னித்‌ இசமுமே'! 


என்ற மணிவாசகரது அனுபவ மொழியை ஈண்டு இணைத்துச்‌ 
இந்திப்பது நற்பயன்‌ தருவதாகும்‌, 

தூவல்‌; மழைச்‌ சாரல்‌, ஈண்டு சிவச்த்தியின்‌ அருள்மழை 
வீழ்ச்சியைக்‌ குறிப்‌ பதாயிற்று? இதனைச்‌ சத்திநிபாதம்‌ 
எஞ்பர்‌. 

இருவினை ஒப்பு, மலபரிபாகம்‌, -- இவற்றைத்‌ தொடர்வது, 
சத்திநிபாதம்‌, என்பது சைவசித்தாந்தம்‌. என்வே இருவினை 
ஒப்பு என்றால்‌ என்ன, மலபரிபாகம்‌ என்றால்‌: என்ன, என்பது 
பற்றி முதற்கண்‌ ஒரளவு அறிதல்‌ வேண்டுமன்றோ? 

மும்மலங்கள்யாவை? சிவபெருமான்‌ என்னும்‌ தலைவனிடம்‌, 
உயிர்‌ என்ற தலைவி அனுக முடியாதவாறு .தடையாயிகுப்பன, 
ஐந்து மலங்கள்‌, அவை: ஆணவம்‌, கன்மம்‌, மாயை, இரேர்தாயி, 
மாயேயம்‌ என்பன, 

அவற்றுள்‌ தீரோதாயி எனப்‌ பெறுவது சிவ்சத்தியே, அவள்‌ 
நமது ஊழ்வினைக்கு ஏற்ப இன்பதுன்பங்களாகிய பர்லை, 
மறைந்திருந்து உரியகாலத்தில்‌ நமக்கு ஊட்டுகிறாள்‌;அவ்வினைகள்‌ 
நீங்கி, நல்லறிவு பெறுகறவரை நாம்‌ ஆண்டவனை அடைய 
முடியாதவாறு சிவசத்தி நம்மை உலக முகப்படுத்துகறாள்‌. 
நாமும்‌ புறநோக்கிலேயே அலைகிறோம்‌, என்வே இடைக்காலத்‌ 
தடையாக நிற்கும்‌ அவளையும்‌ பர்சங்களுள்‌ ஒன்றாக்கனர்‌ 
ஆன்றோர்‌. 

மாயேயம்‌ என்பது மாயையின்‌ காரிய வெளிப்பாடு. நம்து 
ஊழ்வினைக்கு ஏற்பச்‌ சிவசத்தியரல்‌ நம்க்கு மாயையி லிகுந்து 
உடம்பு, உட்கருவிகள்‌, உலகம்‌, நுகர்பொருள்கள்‌ ஆகியவை 
படைத்துத்தரப்படுகின்றன; வினைநுகர்ச்சிக்கும்‌ அறிவு விளக்‌ 
குத்துக்கும்‌ துணையாக வெளிப்படுகிற அவை, கர்லமுதிர்வுவரை 
வேற்றுப்புலனிலேயே நம்மைக்‌ கவர்ந்து இழுப்பதால்‌ அவையும்‌ 
மலமாயின.. 

1 திருவாசகம்‌: சென்னிப்பத்து 5 


352 


ஆகவே இடைக்காலத்‌ தடைகளஈகிய திரோதாயி, மாயேயம்‌ 
என்ற இரண்டையும்‌ நீக்கி அநாதியாகிய ஆணவம்‌, கன்மம்‌, 
மாயை என்ற மூன்றையும்‌, மும்மலங்கள்‌ எனக்குறிப்பது மரபு 


இருவினைகளின்‌ தோற்றமும்‌ தொழிலும்‌: நான்‌ என்று 
தற்போத உணர்வோடும்‌, தன்முனைப்போடும்‌ செயற்படும்‌ 
போது, அதுவே நல்வினை, தீவினை என இருவிளையாகிறது) 
புண்ணியமாகவும்‌ பாவமாகவும்‌ மாறுகிறது; உரியகாலத்தில்‌ 
இன்ப துன்பப்‌ பயனைக்‌ கொணர்கிழது; அப்பயனை நுகர்தற்‌ 
பொருட்டு, மறுமறு பிறப்யுக்கும்‌ வித்தாகிறது. 


கற்போதத்தையும்‌ தன்முனைப்பையும்‌ விட்டு, அனைத்தும்‌ 
சிவபெருமான்‌ தருவுளப்படி, அவரது பேரறிவுத்‌ தூண்டுதலால்‌, 
அவருடைய செயலாகவே நிகழ்கின்றன என்ற உணர்வு; 
ஓவ்வோர்‌ உயிருக்கும்‌ ஒரு காலகட்டத்தில்‌ நிகழவே செய்யும்‌. 


அப்போது நல்வினை தீவினை என்ற இருவினைகளையும்‌ 
உயிர்‌, வேறுபாடின்றிக்‌ காணும்‌. அவ்வாறு உயிர்‌ இருவினை 
களையும்‌ ஒப்ப நோக்கி உவர்த்தலை, இருவினை ஒப்பு என்பர்‌ 
அருளாளர்‌. முத்திய வினைகள்‌ நுகர்ந்து கழிக்கப்பட்டுப்‌ புதிய 
வினைகளும்‌ ஏறாத நிலையில்‌, கன்ம மலம்‌ ஒடுங்கும்‌. 


நான்‌ என்ற அகங்காரமும்‌, எனது என்ற மமகாரமும்‌ 
ஆணவத்தின்‌ வலிய கூறுகள்‌, அவை நம்மில்‌ நீங்கியபோது 
ஆணவம்‌ என்ற அநாதி மூல மலமும்‌. நம்மிடத்தில்‌ தன்‌ 
ஆற்றலைச்‌ செலுத்த முடியாது ஒடுங்கும்‌. இவ்வாறு ஆணவ 
மலம்‌ ஓடுங்குவதற்கான தணைக்காரணங்கள்‌ தொழிற்படுவதை 
மலபரிபாகம்‌ என்பர்‌ அருளாளர்‌. 


தாய்‌ அன்பு! 

ஒரு சிறுகுழந்தை மலங்கழித்ததும்‌, அக்குழந்தையின்‌ அன்புத்‌ 
தாய்‌, மனமகழ்வோடு, தண்ணீர்கொண்டு அதனைத்‌ தூய்மை 
செய்து தந்தையிடம்‌ சேர்ப்பிக்கிறாள்‌ அன்றோ? அதேபோன்று 
இருவினை ஒப்பும்‌ மலபரிபாகமும்‌ நிகழ்ந்த நிலையில்‌, ஆன்மா 
வின்‌ பாவ்‌ கருணைகொண்டு, சிவசத்‌இ தன்‌ தஇருவருளையே மழை 
யாகப்‌ பொழிகறாள்‌. இதனைச்‌ சத்திநிபர்தம்‌ என்பர்‌. 


353 


மாயையிலாலான இந்த உடம்பின்கண்‌ சத்திநிபாதம்‌ 
எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நோக்குவோம்‌, உயிரின்‌ செயற்‌ 
பாட்டிற்குத்‌ துணையாக இந்த உடம்பு இறைவனால்‌ நமக்கு 
அருளப்பெற்றது. அப்போது சிவசத்தியின்‌ முதல்‌ வெளிப்‌ 
பாடாகிய ஆதிசத்தி உடம்பின்‌ பின்‌ தலைப்‌ பிடரியைத்‌ தனது 
இருப்பிடமாக!க்‌ கொள்ளுகிறாள்‌, அங்கு அவள்‌ மறைந்திருந்து 
தெழிற்படுதலாலும்‌, ஊழ்வினை முடிவும்‌ அறிவுத்‌ தெளிவும்‌ 
திகழும்‌ வரை, நமது கண்களுக்கு இறை இன்பத்தைக்‌ காட்‌ 
டாது மறைத்தலாலும்‌, அவளுக்குத்‌ இரோதாயி (மறைப்பு சத்தி) 
என்பது பெயராயிற்று, 


வினைகளுள்‌ உயிர்‌ அழுந்தி நிற்கும்‌ காலங்களில்‌, திரோதாயி 
என்ற ஆதிசத்தி, முதுகுத்தண்டினைச்‌ சுற்றிக்‌ சழ்நோக்கியே 
நம்மைச்‌ செலுத்துறொள்‌; வினைக்கு ஏற்ற ஊனப்பாலை. 
ஊட்டுகிறாள்‌. 


வினைகளும்‌ நீங்கி, நான்‌ என்ற அகந்தையும்‌ (ஆணவமலக்‌ 
கட்டும்‌) அறுபட்ட போது, திரோதாயியே அருட்சத்தியா 
கிறாள்‌. அப்போது ஞானப்பாலை? ஊட்டுகிறாள்‌; அதற்காகச்‌ 
சிரசினுள்‌ இருக்கும்‌ நடுநாளத் தின்‌ அடியில்‌ உயிரை ஊர்ந்து 
செல்லுமாறு செய்கிறாள்‌; மீதானப்‌ பெருவெளியிலிருந்து 
நுண்ணிய அஆற்றல்மிகுந்த அருள்மழையைச்‌ இரசினுள்‌ 
பொழியச்‌ செய்கிறாள்‌. தலையில்‌ எல்லோருக்குமே முளைநீர்‌ 
இருக்கிறது. அதுவே சத்திறிபாதத்தால்‌ பேராற்றலுடைய 
அமூதமாகிறது.8 
1. வழிபடு தெய்வம்‌ நிற்புறம்‌ காப்ப தொல்‌ செய்யுளியல்‌ 106 
2, ஒன்றே வேறே என்றிருபால்வயின்‌. தொல்‌. களவியல்‌ 2, 
ஏ. நடுநாளம்‌-மேருநடுநாடி, சிவபூமி என்ற தலைப்பில்‌ காண்க. 
4, “வினைவயிற்‌ பிரிந்தோன்‌ மீண்டுவரு காலை 

இடைச்சுர மருங்கில்‌ தவிர்தல்‌ இல்லை! * - தொல்‌. கற்புஈ53, 
5. சிறைபெறா நீர்போல்‌ சிந்தைவாய்ப்‌ பாயும்‌ 

திருப்பெருந்‌, துறையுறை சிவனே, . ' திருவாசகம்‌ 8:22:5 

“செய்ய தருமச்‌ செழுங்கிரியின்‌ மீதிழிந்து 

வையம்‌ பரவ மஒழ்த்து எழுந்து” உமாபதியாரின்‌ நெஞ்சு விடுத[து (407 
6. அகண்டாகார்‌ சிவபோகம்‌ எனும்‌ பேரின்ப வெள்ளம்‌ பொங்டுத்த தும்பிப்‌ 

பூரணமாய்‌ ஏசுஉருவாய்க்‌ கிடக்குது தாயுமானவர்‌ 30:3 (காடும்‌ கரையும்‌) 


354 


தொடலை ஒள்வாள்‌: தொங்றுகின்ற தன்மையும்‌, மிகுந்த 
ஒளியும்‌, வளைந்த வடிவும்‌, நிறைந்த கூர்மையும்‌, அறுக்கின்ற 
ஆற்றலும்‌ உடைய ஒரு கருவி என்பது பொருள்‌, தலைவனது 
அரைக்‌ கச்ரில்‌ கொங்குகிற வாளைக்‌ குறிப்பதாயிற்று. இதனை 
அறிவியல்‌ துணைகொண்டு சிந்திப்போம்‌, 

அறிவியல்‌ நோக்கு; நம்‌ தலையின்‌ மையப்பகுதியில்‌ ஒரு 
நாளம்‌ உள்ளது. அதனை மூன்றாம்‌ நாளம்‌ (78/0 Ventricle) 
என்று அறிவியலார்‌ அழைப்பர்‌. அது பிறைச்‌ சந்திரனை ஒத்த 
ஒளியையும்‌, வடிவத்தையும்‌, இயல்பினையும்‌ உடையது. செவிப்‌ 
பக்கம்‌ இருந்து நோக்கினால்‌, அந்த மூன்றாம்‌ நாளம்‌ நமது 
கலையினுள்‌ ஒளி பொருந்திய வாள்‌ ஒன்று தொங்குவதைப்‌ 
போன்று தோற்றம்‌ அளிக்கும்‌, அதனுள்‌ (CSF - Cerebro Spinal 
Fluid என்ற) மூளைநீர்‌, அமுதம்‌ போன்று ஊறி, நமக்கு அளப்‌ 
பரிய ஆற்றலைத்‌ தருகிறது, 

அதன்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ இரண்டு நாளங்கள்‌ உள்ளன. 
அவற்றின்‌ இருமருங்கிலும்‌ பெருமூளையின்‌ இருகூறுகள்‌ ஆயிரம்‌ 
இதழ்களை உடைய ஓர்‌ அழகிய தாமரைவடிவில்‌ அமைந்‌ 
ள்ளன. அகன்‌ இதழ்களின்‌ இடைவெளிகளிலெல்லாம்‌ இவ 
அமுதம்‌ (CSF) நிறைந்திருக்கிறது. 


ஒன்வாளின்‌ அமைப்பும்‌ ஆற்றலும்‌: வானினை ஓத்தது 
மது தலையிலுள்ள மூன்றாம்‌ நாளம்‌ எனக்‌ கண்டோம்‌; 
இஃது இன்பத்‌ தானமாயெ தடுமூளையிலிருந்து வெளிப்படுகிறது; 
அதனால்‌ தான்‌ போலும்‌ இது பேரின்பத்தின்‌ தோற்றுவாய ராகவும்‌ 
அமைகிறது. பெருமூளையின்‌ வலதுகூறினை ஓரளவு சார்ந்து, 
பருவநடுவினை நோக்கி நீள்கிறது: கத்தரிக்கோல்‌ 
வடிவினதாகிய பார்வை-வளையத்தை ஊடுருவித்‌, தலைவிதிப்‌ 
படவடாகய தாமரைக்‌ காம்பினை உராய்ந்து, பேரின்பத்‌ 
தானமாகிய (பிட்யூட்டமி) தலைமைச்‌ சுரப்பியைத்‌! தீண்டுகிறது. 


மூன்றாம்‌ நாளத்தை நடுநாளம்‌, மேருநடுநாடி, சாதாக்கியம்‌, 
சதாசிவம்‌, இறைவன்‌ திருவடி, பிச்சாண்டி, கஜலெட்சுமி. 
நெற்றிக்கண்‌ என்றெல்லாம்‌ சைவநூல்கள்‌ சிறப்பித்துப்‌ பேசும்‌, 
இலக்கியங்களே, செவிவரை நீண்டகண்‌, பிறைமதி, ஓள்வாள்‌ 
போன்‌ ற தொட ர்களால்‌ வருணித்து மகிழும்‌. 


றி வேறே என்‌(று )ரபால்வயின்‌. தொல்‌ களவு 2 


1, ஓன்‌? 


355 


அதேபோல்‌ பிட்யூட்டரியைத்‌, தலைமைச்சுரப்பி, ஆக்ஞைஃ 
ஆகாரம்‌. ஆணைத்தானம்‌, ஈரிதழ்த்தாமரை, பெண்மையின்‌ 
திலைக்களன்‌, சுத்தவித்தை, ஆனந்தமயகோசத்தின்‌ நுண்செவி 
என வெவ்வேறு துறையினரும்‌ பலவாறு விதந்தோதுவர்‌, 


சுத்தவித்தையில்‌ சிரியையைவிட ஞானம்‌ மிகுந்து இருக்கும்‌ 
என்பது சித்தாந்தம்‌. பிட்யூட்டரியும்‌ (Posterior & Anterior 
Lobes என்ற) இரண்டு கூறுகளை உடையதாய்‌ ஈரிதழ்த்‌ 
தாமரையை ஒத்திருக்கிறது. இது பெருமூளையின்‌ இடது 
கூறினை ஓரளவு சார்ந்து நிற்கிறது. 


சிவசிந்தனையால்‌ விளையும்‌ (பேறு ; : சிவமூல மந்திர 
தியானத்தால்‌, மூன்றாம்நாளம்‌ சிவமாந்‌ தன்மையைப்‌ பெறு 
கிறது; நாம்‌ .திருக்கோயில்களில்‌ -கண்டு வழிபடுறெ சிவலிங்கத்‌ 
திருமேனியின்‌ வடிவத்தையும்‌, அம்மணக்கோலப்‌  .பிச்சரடன 
மூர்த்‌இயின்‌ அண்மைப்‌ ெ பாலிவையும்‌ பெற்றுப்‌ டேராற்றலுடன்‌ 
திகழ்கிறது. 


அப்போது, ஆக்ஞை - ஆதாரத்தை அணைந்த ஆருயிரின்‌ 
நிலை என்ன? தத்துவ ஆடைகள்‌ அனைத்தையும்‌ களைந்த 
அம்மண நிலையில்‌, அது சிவசத்தியையே தனக்கு உடம்பாகப்‌ 
'பெறுதிறது. . அங்குப்‌ பிட்யூட்டரியே பெண்மையின்‌ சின்னமான 
ஆன்ம ஆவுடையாராகத்‌ திகழ்கிறது. 


இத்துணை செயற்பாடுகளையும்‌ இயக்குபவள்‌, சிவபெரு 
மானது அகுட்சத்தி. பூப்பெய்திக்‌ காமஞ்சான்று, தலைவி 
நிலைக்கு உயர்ந்த ஆருயிரை, இப்பெண்மைத்‌ தானத்தில்‌ 
சேர்த்துச்‌, சிவபெருமான்‌ திருவடி இன்பத்தைத்‌ துய்க்குமாறு 
ஆன்மாவுக்குத்‌ துணை நிற்பவள்‌ சிவசத்தியே. தக்கருத்துப்‌ 
பற்றித்‌ தான்‌. 
1 திருவருட்பயன்‌ - பதிமுதுநிலை - 2 
2 இங்கனம்‌ சுத்தமாயையினாலான நமது தலையினுள்‌ ஒளிபொருந்திய 
வாள்வடிவ நாளம்‌ ஒன்று, பெண்மைத்தானமாகிய பிட்யூட்டரியை 
நோக்கித்‌ தொங்குவதைத்‌ ''தொடலை ஓள்வாள்‌-!! என உயிரோவியம்‌ 
ஆக்கினர்‌ ஆசிரியர்‌, 


356 


“தன்நிலைமை மன்னுயிர்கள்‌ சாரத்‌ தரும்சத்தி 
பின்னமிலான்‌ எங்கள்‌ பிரான்‌”... 1 


என அருட்சத்தியின்‌ கருணையை 


விசந்தோதுவார்‌, உமாபதி 
சிவனார்‌. 


யாசி சூழ்ந்து பெருஙண்கமல்‌; 


நமது தலையினுள்‌ பெருமூளைக்கும்‌ சிறு மூளைக்கும்‌ நடு 
வில்‌ உள்ள நடுமூளையை இன்பத்தானம்‌ எனக்‌ கூறுவர்‌ 


அறிவியலார்‌. இதனை முருகப்பெருமான்‌ உறையும்‌ கந்தமலை 
எனல்‌ சாலும்‌, 


சிவபெருமான்‌ அமர்ந்து ஐந்தொழில்‌ இயற்றுகற இடம்‌ 
பெருமூளை, சிவசத்தி ஆதிசத்‌ திவடி. விலே மறைந்திருந்து, நமது 


ஞானப்பாலையோ வட்டுகிற இடம்‌ சிறுமூளை இவ்விரண்டுக்‌ 
கும்‌ இடையிலே, அப்பனுக்கும்‌ அம்மைக்கும்‌ நடுவிலே அன்புக்‌ 
மேந்தையாய்‌ நடுமூளையை இருப்பிடமாகக்‌ கொண்டு கந்தவேள்‌ 
அமர்ந்திருக்கிறார்‌, இஃது, சிவனுக்கும்‌ சத்திக்கும்‌ நடுவில்‌ 
மிருகன்‌ என்றவாறு இருக்கோயில்களில்‌ நாம்‌ நாளும்‌ வணங்கி 
வழிபடும்‌ சோமாஸ்கந்த மூர்த்தத்தை ஒத்தது. 

முற்கூறிய மூன்றாம்‌ தாளம்‌ (Third Ventricle) இந்த நடுமூளை 
(Mid-brain மிலிருந்து வெளித்‌ தோன்றுகிறது எனக்‌ கண்டோம்‌. 
அருணகிரிநாதர்‌ போன்ற அருளாளர்கள்‌, நடுமூுளையை 
மிருகனாகவும்‌ நடுநாளத்தை மூருகன்‌ இருவடியாகவும்‌ வாழ்த்திப்‌ 
போற்றுவர்‌, தடுநாளம்‌ தலைவிதிப்‌ பதிவேட்டை (Hypothalam._ 
05) உராய்ந்து செல்லும்‌ போது, அங்கு முன்னர்ப்‌ பிரமனால்‌ 
எழுதப்பட்ட தலை எழுத்து அழிந்து விடுகிறது என்பது அவர்‌ 
தம்‌ ௮( ள்வாக்கு, 


சேல்பட்‌(டு) அழிந்தது செந்தூர்‌ வயல்‌;பொழில்‌ தேங்கடம்பின்‌ 
மால்பட்ாடு) அழித்தது பூங்கொடி யார்மனம்‌; மாமயிலோன்‌ 
வேல்பட்(டு) அழித்தது வேலையும்‌ சூரனும்‌ வெற்பும்‌; அவன்‌ 
கால்பட்‌ (டு) அமிந்த(து)இங்‌(கு) என்தலை மே(ல்‌) அயன்‌ 
கையெழுத்தே”'1 


1 கந்தரலங்காரம்‌ 40-அருணகிரிநாதர்‌ 


357 


குத்தரிக்கோலின்‌ மையப்பகுதியை ஓத்தது, பார்வை வளை 
யம்‌ (Optic Chiasm) எனக்‌ கண்டோம்‌. நம்‌ எதிரில்‌ இருக்கும்‌ 
பொருள்‌, பார்வைத்‌ திரையில்‌ (82118) இடவலமாற்றத்துடன்‌ 
பதிவாவதற்கு இப்பார்வை வளையத்தில்‌, பார்வை நரம்புகள்‌ 
இடவலமாகப்‌ பின்னி அமைந்திருப்பது காரணமாதிறது. 


வளைந்த இப்பகுதியை நடுநாளம்‌ ஊடுருவிச்‌ செல்லுகிறது 
அதனைக்‌ 8ழே பிட்யூட்டரி என்ற பெண்மைத்தானத்திலிருந்து 
*உவக்காண்‌' கிறது ஆன்மா. அப்போது முருகன்‌ திருவடிக்கு 
அமைந்த வீரக்கழல்‌ போன்று இப்‌ பார்வை - வளையம்‌ ஆன்மா 
வுக்குக்‌ காட்சி அளிக்றெது. 


சிவபெருமானுக்கும்‌ முருகனுக்கும்‌ வேறுபாடு இல்லை என்பது 
கந்தபுராணம்‌ கூறும்‌ உண்மை. குறிஞ்சித்‌ தலைவனாகச்‌ 
சேயோனை (மூருகவேளை)க்‌ கொண்ட தொல்காப்பியர்‌, 
களவியல்‌ 2-ஆம்‌ நூற்பாவில்‌, “ஒத்த கிழவனும்‌ கிழத்தியும்‌ 
காண்ப; மிக்கோன்‌ ஆயினும்‌ கடிவரை இன்றே” என்ற தொடர்‌ 
மூலம்‌, பரசிவத்தின்‌ தலைமைச்‌ சிறப்பைப்‌ போற்றுதிறார்‌. 


எனவே இப்‌ பார்வை - வளையத்தினை ஊடுருவிச்‌ செல்லும்‌ 
நடுநாளத்தை, வீரக்கழல்‌ அணிந்த முருகன்‌ திருவடியாசவும்‌, 
சிவபெருமான்‌ திருவடியாகவும்‌ சிந்தித்தல்‌ பொருந்தும்‌. 


இருக்கோயில்களில்‌, தென்முகம்‌ நோக்கி மோனநிலையில்‌ 
அமர்ந்திருக்கும்‌ ஆலமர்‌ கடவுளை வழிபடுகிறோம்‌. அவரிடம்‌ 
காணப்பெறுகிற தனிச்‌ சிறப்பு யாது? வலக்கைப்‌ பெருவிரலை 
யும்‌, சுட்டுவிரலையும்‌ இணைத்து, ஏஎனய மூன்று விரல்களை 
நீக்கி நிற்கும்‌ சின்முத்திரையாகும்‌. இதன்‌ மூலம்‌ அவர்‌ நமக்குக்‌ 
குறிப்பாக உணர்த்துவது என்னை? 


ஆணவம்‌ (நடுவிரல்‌), கன்மம்‌ (அணிவிரல்‌), மாயை (சிறு 
விரல்‌) ஆகிய சேடுறு மலங்கள்‌ மூன்றோடும்‌, இயல்பாக உறவு 
கொண்டிருப்பது, உயிர்‌ (சுட்டுவிரல்‌). அவற்றின்‌ நீங்கி, உயிர்‌ 
சிவபெருமான்‌ திருவடியை (பெருவிரலை) அணைய முற்படின்‌, 
அவர்‌ விரைந்து சென்று ஆன்மாவை ஏற்றுத்‌ திருவருள்‌ பாலிப்‌ 
பார்‌ என்பது அம்முத்‌இரையின்‌ உட்பொருள்‌, 


355 


பார்வை வளையம்‌ 011௦ chiasm), சவபெருமானது பெரு 
விரலும்‌ சட்டுவிரலு % பொருந்தி திற்கும்‌ ரின்முத்திரையை. 
நினைவுறுத்துவ தாக அமைந்துள்ளது. பிட்யூட்டரி என்ற 
ஆணைத்தானத்தில்‌ (ஆக்ஞை உ தாரத்தில்‌) நிலைகொள்ளும்‌ 
ஆன்மா, அதற்கு மேலே உள்ள நடிநாளத்தைச்‌ சிவவிங்கமாகச்‌. 
சந்தித்துப்‌ பார்வை வளையத்தின்‌ மூலம்‌ மேலே நோக்குங்கால்‌ 
மீகானப்‌ பெருவெளியிலுள்ள பரசிவம்‌ என்ற தனிப்‌ பெரு முழு 
முதலைக்‌ கண்டு இன்புறலாம்‌ என்பது அருளாளர்‌ கண்டு 
உணர்ந்த உண்மை, இதனைச்‌ 


““இருச்சிலம்‌(பு) ஓசை, ஓலிவழி யேசென்று 
நிருத்தனைக்‌ கும்பி(டு)” என்‌(று) உந்தீயற 
நேர்பட, அங்கே நின்‌ (று) உந்தீபற?! 


எனச்‌ சைவசித்தாந்த சாத்திரங்கள்‌ பதினான்கனுள்‌ 
முகலாவதாகக்‌ கருதப்பெறும்‌ திருவுந்தியார்‌ என்று நாலில்‌, 
ஆசிரியர்‌, திராவியலூர்‌ உய்யவந்த தேவநாயன ரர்‌ அறிவுறுத்து 
கிறார்‌, 


பாசி; குளத்தில்‌ பசிய நிறத்துடன்‌ படர்ந்து நீரை மாச 
படுத்தும்‌ ஒருவகைத்‌ தாவரத்திற்குப்‌ பாரி என்று பெயர்‌, இது 
கொடிப்பாசி என்றும்‌ படர்பாடி என்றும்‌ இருவகைப்படும்‌, 
சொடிப்பாடு தண்ணீரில்‌ நீந்துவோரின்‌ கால்களில்‌ பின்னியும்‌, 
படர்பாசி, நீர்த்துறைகளில்‌ கால்வைப்போரை வழுக்கியும்‌ 
தீரினுள்‌ மூழ்கச்‌ செய்யுப்‌. 


இலையே போன்றுதான்‌, உயிரினை மூழ்கடிக்கும்‌ பாசங்களும்‌ 
உள்ளன. அவை, ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என மூன்று. 
இறைவனையும்‌ உயிரினத்தையும்‌ போன்று, பாசங்களும்‌ ஆதி 
அந்தமில்லாத அநாதியே இதனைப்‌ 


“பதி,பசு, பாச(ம்‌)எனப்‌ பகர்‌ மூன்றில்‌ 


பதியைப்‌ பேல்பசு பாசம்‌ ௮ ஈடு” என்பார்‌ திருமூலர்‌ 


கட 


1 திருவுந்தியார்‌ ட 17 2 திகுமந்இுரம்‌ 


359 


உயிர்களாகிய நமக்கு விருப்பம்‌. அறிவு, செயல்‌ என்ற முத்‌ 
இற ஆற்றல்‌ உண்டு, அவற்றை ஆணவமலம்‌ அநாதி கால 
மாகவே முடக்கி, இறை பேரின்பத்தை நாம்‌ நுகர முடியாத 
வாறு தடுத்து வந்திருக்கிறது. ஆணவத்தின்‌ வலிய பிணிப்பில்‌ 
நிலைதடுமாறும்போது நாம்‌ தற்போதத்துடனும்‌, தன்முனைப்‌ 
புடனும்‌ பற்பல வினைகளைச்‌ செய்கிறோம்‌. அது கன்ம மலம்‌ 
என்ற பெயருடன்‌ கிளைத்துப்‌ பெருகுகிறது. 


ஓவ்வொரு வினைக்கும்‌ எதிர்விளைவு உண்டு என்பதும்‌, வினை 

செய்தவனே அதன்‌ பயனை அனுபவிக்க வேண்டும்‌ என்பதும்‌ 
நியதி அவ்வாறு முந்திய வினைகளின்‌ பயனை நுகர்தற்கு 
ஏற்ப, உடம்பு, கருவி கரணங்கள்‌, உலகம்‌, நுகர்ச்சி ஆகியவை 
வேண்டுமன்றோ? வினையை நுகர்ந்து சழித்தால்தான்‌, அதன்‌ 
ஆற்றல்‌ ஒடுங்கும்‌. ஆணவத்தின்‌ கேட்டினையும்‌, சிவபரத்தின்‌ 
பெருங்‌ கருணையையும்‌ உயிர்‌ உணர்ந்து அறிவு விளக்கம்‌ 
பெற்றால்‌ தான்‌, தீய ஆணவமும்‌. கன்மமும்‌ ஒடுங்கும்‌, 

எனவே ஆணவம்‌, கன்மம்‌ ஆகிய இரண்டு மலங்களின்‌ பிடி 
யிலிருந்து நம்மை விடுவித்து, அறிவு முதலிய ஆற்றல்களை 
விளங்கச்‌ செய்வதற்கு, இடைக்காலத்‌ துணையாகச்‌ சிவபெரு 
மான்‌, தமது வைப்பு சத்தியாகிய மாயையைத்‌ தொழிற்படுத்து 
கிறார்‌, 

மாயை 36-தத்துவங்களாக விரிகிறது. உயிருக்குச்‌ சட்டை 
களைப்‌ போன்று ஐந்து உடம்புகள்‌ கிடைக்கின்றன. அவற்றுள்‌, 
சுத்தமாயையினாலான நாதம்‌ முதலிய ஐந்து சிவதத்துவங்களை 
யும்‌ உவபெருமான்‌. தனக்குத்‌ தொழிலகமாகக்‌ கொள்ளுகிறார்‌, 
அஃது உயிருக்கு ஆனந்தமய கோசம்‌ (பேரின்ப உடம்பு) 
ஆதிறது. 

அடுத்துச்‌ சுத்தமும்‌ அசுத்தமும்‌ விரவிய, காலம்‌ முதலாய 
ஏழு வித்யா தத்துவங்களையும்‌ தெய்வீக ஆற்றல்களின்‌ நிலைக்‌ 
களன்‌ ஆக்குகிறார்‌. அஃது உயிருக்கு விஞ்ஞானமய கோசம்‌ 
(மெய்யறிவு உடம்பு) ஆகிறது. 

முற்றிலும்‌ அசுத்தமாயையினாலானது மூலப்பிரகிருதி. அது 
சத்தம்‌ என்ற முக்குணச்‌ சமட்டியை முதலாகக்‌ கொண்ட 24 


360 


ஆன்ம தீத்துவங்களினாலானது. அஃது உயிருக்கு மனப்‌ 
கோசம்‌, பிராணமயகோசம்‌, அன்னமயகோசம்‌ என்ற மூன்று 
உடம்புகளாக ஐ ௬வெடுக்கிறது. சித்தம்‌ என்ற இம்மூலப்பகுதியே, 
இன்பமாகவும்‌ துன்பமாகவும்‌ உயிர்‌ அனுபவித்துத்‌ தொலைக்க 
வேண்டிய நல்வினை, வினைகளின்‌ பேரேடு ஆகும்‌. இதனையே 


தலைவிதி என்றும்‌, தலை எழுதீது என்றும்‌, பிரமன்‌ கைஎழுத்த 
என்றும்‌ பலவாறு கூறுறோம்‌. 


இவ்வாறு மூன்று மலங்களும்‌ உயிர்களாகிய நம்மை வலிதே 
பிணித்த ச்‌, வபரத்தின்‌ மேன்மையை நாம்‌ உணர லுடியாத 
வாறு தலையிட்டு நிற்கின்றன. உயிர்களாநிய தாமோ அறிவும்‌ 
பிற ஆற்றல்களும்‌ உடைய உயர்ந்த பொருள்‌ ஆனால்‌ 
நம்மைப்‌ பிணித்துள்ள பாசங்களோ அறிவு ஆற்றலில்லாத சடப்‌ 
பொருள்கள்‌. 


பேராற்றல்‌; பாசங்கள்‌ மூன்றுக்கும்‌ தனித்தனியே இல 
இயல்புகள்‌, உண்டு, ஆனால்‌ அவ்வியல்புகள்‌ உயிரினத்தைப்‌ பற்றி 
திற்கும்போதுகான்‌ வெளிப்பட்டுத்‌ தொழிற்படுமேயன்றித்‌ தனித்‌ 
திருக்கும்போது தம்முள்‌ முடங்கிய கிடக்கின்றன. மேலும்‌ 
அவை சிற்றறிவுப்‌ பொருள்களாயெ நம்‌ போன்ற உயிரினத்தைத்‌ 
தான்‌ பற்றித்‌ தளையிட முடியுமேயன்றி, முற்றறிவுடைய முழு 
முதற்‌. பொருளாகிய சிவபரத்தின்‌ முன்னால்‌, செயலற்று 
மூடங்கி விடுகிஃ றன, எனவே ஆணவம்‌ முதலியவற்றை 
ஓஓக்கும்‌ பேராற்றல்‌ சிவபெருமான்‌ ஒருவருக்கே உண்டு என்பதை 
விற்கு, 


தாம்‌ மும்மலப்‌ பற்றை. விட்டு, மூழுமுதற்‌ கடவுளைப்‌ 
பற்றுங்கால்‌ நாம்‌ அவ்வாறு தீய ஒன்றைவிட்டு உயர்ந்த 
ஒன்றைப்‌ பெறவதற்கு (வீடுபேற்றிற்கு)ச்‌ இவபெருமானே 
பெருந்துணை புரிறெயர்‌. 


நடுவுிலைக ம்‌: சிவபெருமான்‌ கருணையே வடிவானநடு 
திலையாளர்‌; ஆதலால்‌ உயிரினத்தை வதைக்கும்‌ பாசங்களையும்‌ 


361 


வெறுத்தொதுக்காமல்‌ தம்‌ திருவடிக்கீழ்‌ வேறுபாடின்றி ஏற்றருளு 
கிறார்‌. அதனால்தான்‌, தில்லைக்கூத்தன்‌ வலது திருவடிக்கீழ்‌, 
ஆற்றல்‌ ஒடுங்கிய மூன்று மலங்களும்‌ முயலகன்‌ 'என்ற வடிவில்‌ 
முடங்கிக்‌ கிடப்பதை நம்மால்‌ காணமுடிகிறது. 'ஊன்றிய அத்‌ 
இருவடியில்‌, பேராற்றலின்‌ சின்னமாகிய வீரக்கழல்‌ . கவினுறத்‌ 
திகழ்கிறது. 


மலங்களிலிருந்து விடுபட்டு நிலையான அறிவரனந்தத்தை 
அடையத்‌ தவமியற்றும்‌ ஆருயிர்களை, அவர்‌ தனது தூக்கிய 
இடது திருவடிக்கீழ்‌ நிலைபெறுமாறு செய்கிறார்‌. வலது 
திருவடி, சிவபெருமான்‌ திருவடி எனவும்‌, இடது திருவடி, 
அம்மையார்‌ திருவடி எனவும்‌ காண்க. இவ்வாறு, இய மலங்கள்‌ 
ஒருபால்‌ செயலற்றுக்டெக்க, நல்லுயிர்கள்‌ பிதிதொமருபால்‌ 
பேரின்பத்தில்‌ இனைத்திறாக்கத்‌, தில்லைச்‌ சிற்றம்பலத்துப்‌ 
பெருமான்‌ ஆடுகிற திருக்கூத்தின்‌ நடுவுநிலைப்‌, சிப்சரமகயத்‌ 
தான்‌ என்‌ என்று புகழ்வது! 


பாசிசூழ்‌ பெருங்கழல்‌: தற்காலத்தில்‌ பலரும்‌ 'வாழ்ச்தை 
என்பது அனுபவிப்பதற்கே” என்ற தத்துவக்‌ கூற்றின்‌ உண்மைப்‌ 
பொருளைத்‌ தவறாகப்‌ புரிந்துகொண்டு, புதிது புதிதாகத்தாமே 
இன்பங்களைச்‌ சந்தித்து நுகர்வதே “வாழ்க்கை அனுபவம்‌' என 
மயங்கி, மேன்மேலும்‌, புதுவினைகளைச்‌ செய்கின்றனர்‌. 
சித்தத்தைப்‌ பெரிதும்‌ சூழ்ந்து கிடப்பது இத்தகைய புதுவினை 
களும்‌ பிராரத்த வினைகளும்‌ ஆகிய சுன்ம மலம்‌ ஆகும்‌. அது 
கொடிப்பாசியைப்‌ போன்று உயிரைப்‌ பின்னிப்‌ பிணைத்து நின்று 
மறுமறு பிறப்புக்கும்‌ இன்பதுன்பங்களுக்கும்‌ வித்தாகித்‌ தொடர்‌ 
வது, உயிரை ஆற்றலுடன்‌ மூடக்குகிற அத்‌ தொடர்ப) 
முற்றுணர்வின னாகிய முதல்வன்‌ திருவடிக்கழலில்‌ ஆற்றலற்று 
அடங்கிக்‌ கிடக்கும்‌. வீரக்கழலணிந்த வலது திருவடிக்கீழ்‌, 
ஒடுங்கிக்டைக்கும்‌ முயலகன்‌ என்ற மும்மல ஆற்றல்கள்‌ 
சூழ்ந்துள்ள திருவடி என்பதைப்‌ “பாசி சூழ்ந்த பெருங்கழல்‌' 
எனக்‌ கபிலர்‌ சிறப்புடன்‌. பாடுகிறார்‌. 


சிவயோகம்‌ முதிர்ந்து, சிவஞானம்‌ தலைப்பட்ட ஆருயிர்‌ 
சிவதியானத்தால்‌ ஆக்ஞை - ஆதாரத்தை அணையும்‌2பா து: 


362 


அதற்குச்‌ சிவபெருமான்‌ திருவடி தெரிகிறது; அத்திருவடியில்‌ 
அணிந்துள்ள வீரக்கழல்‌ புலப்படுகிறது; அவ்வீரச்‌ கழலை 
வினைத்‌ தொடராகிய கொடிப்பாசி செயலற்றுச்‌ சுற்றிச்‌ 
கொண்டு கிடப்பதும்‌ தெரிகிறது. இவ்வாறு பாசிசூழ்ந்த 
பெருங்கழலை'த்‌ தன்‌ சிரசின்‌ உள்ளேயே அருயிர்‌ நுகர்ந்து 
இன்புறுகிறது. 

ஏித்தமலம்‌ அறுவித்துச்‌ சிவமாக்கி எனைஆண்ட 

அத்த(ன்‌ எனக்‌(கு) அருளியவா (று) ஆர்பெறுவா (ர்‌) 

அச்சோவே"! 

என மாணிக்கவாசகரைப்‌ போன்று, அதுவும்‌ பேரின்பத்தில்‌ 
இளைச்கறது, 


நிறைவுரையாக இப்பாடலின்‌ செய்திகளைத்‌ தொகுத்து 
நோக்குவோம்‌ நமது பிறப்பு இறப்புகளுக்கும்‌ இன்ப துன்பங்‌ 
களுக்கும்‌ காரணமாக உள்ள வினைத்தொடரையும்‌ மலமாசு 
களையும்‌ இவபெருமான்‌ ஆற்றல்‌ இழக்கச்‌ செய்து வீரக்கழல்‌ 
அணிந்த தனது வலது திருவடியில்‌ அழுத்தி நிற்கிறார்‌. சத்திதி 
பாதம்‌ என்ற திருவருள்‌ மழையால்‌, உயிர்களாகிய நமது மல 
மாசுகள்‌ முழுமையாகக்‌ கழுவப்பட்டு, நாய்‌ தூய்மையுறு 
கிறோம்‌. அத்தகைய திருவருள்‌ மழை, மீதானப்‌ பெருவெளி 
யிலிருந்து நமது சிரசினுள்‌ மிக நுண்மையாகப்‌ பொழிதிறது. 


சிரசினுள்‌ பொழிகற அமுதநீர்‌, அறிவுத்தானமாகிய 
மூளையைப்‌ பெரிதும்‌ வளப்படுத்துகறது, ஆயிரம்‌ இதழ்களைக்‌ 
கொண்ட அழகிய ஒரு தாமரை மலரினைப்‌ போன்று, சுருள்‌ 
சுருளாக நமது மூளையின்‌ மடிப்புகள்‌ எண்ணற்றவையாய்‌ 
அமைந்துள்ளன. அவற்றின்‌ இடைவெளிகளில்‌ ஆகாய கங்கை 
என்ற அமுத நீர்‌ தேங்குகிறது. அதனைச்‌ சிவபெருமானே 
ஓவவிட்டுணுவாக இருந்து காத்தருள்கறொர்‌. 


பெருமூளையின்‌ இரண்டு கூறுகளுக்கு நடுவில்‌ உள்ளது 
மூன்றாம்‌ நாளம்‌. அஃது ஒளிபொருந்தித்‌ தொங்குகற ஒரு 
வாளின்‌ அமைப்பினை உடையது. அதனைத்‌ தொழிற்படுத்தி, 
உயிர்களாகிய நமது தலைவிதி என்னும்‌ பாசத்தை அறுப்பவர்‌ 
EEE TS i er NE DE cr பபபல 


1 திருவாசகம்‌, அச்சோ பத்துஃ1 


363 


வெபெருமான்‌, அவரால்‌ ஆற்றல்‌ ஒடுக்கப்பட்ட பாசத்தொடர்‌ 
அவரது கழல்‌ அணிந்த வலது திருவடியிலேயே அடங்கிக்‌ கடக்‌ 
கிறது. CSF என்ற ஆகாய கங்கையின்‌ அமுதநீரால்‌ நனைந்த 
தும்‌, முறுக்கேறிய தலை நரம்புகளின்‌: தொகுதியுமாகிய 
சிவஞான அரைக்கச்சினை உடையவர்‌, அவர்‌. 


சிவஞானம்‌ என்ற நிலையான பேரின்‌ உவகையைப்‌ 
பெற்று உய்வதற்கு விழைசிற ஆன்மா சிவமூல மந்திரத்தால்‌ 
தனது புருவ நடுவில்‌ சிவபெருமானை முறையாகச்‌ சந்தித்தால்‌, 
அவர்‌ இப்பிறப்பிலேயே கூட அவ்வான்மாவுக்குப்‌ பாசங்களை 
நீக்கிச்‌ சவஞானப்‌ பேரின்பம்‌ நல்குதல்‌ கூடும்‌. 


இவ்வுண்மை தொல்காப்பியராலும்‌, கபிலர்‌ போன்ற சங்கத்‌ 
தமிழ்ச்‌ சான்றோர்களாலும்‌ பல்லாற்றானும்‌ சிறப்புற வலி 
யுறுத்தப்‌ பெறுகின்றது. 


நாமும்‌ அத்தகு திருவடிப்‌ பேரின்பத்திற்காக உவக்‌ 
காண்போமாக! . 


8. தலைவி உண்ட 
பேரின்பத்‌ தேன்‌ 


அன்னாய்‌, வாழி! வேண்டு, அன்னை! நம்படப்பைத்‌ 
தேன்மயங்கு பாலினு(ம்‌) இனிய - அவர்‌ நாட்டு 
உவலைக்‌ கூவல்‌ தழ 

மா(ன்‌)உண்‌ (டு) எஞ்சிய கலிழி நீரே?! 


தலைமகனோடு உடன்போக்கு மேம்கொண்ட தலைவி 
ஒருத்தி, பின்னர்‌ மீண்டும்‌ தாயகம்‌ வருகிறாள்‌. அப்போது 
அவளுடைய தோழி அவளைப்‌ பார்த்து, '*ஏடி தோழி! நீ 
தலைவனுடன்‌ போயினையே; அங்கு நீ அருந்திய நீர்‌ உனக்கு 
1: ஐங்குறுநூறு, குறிஞ்சித்திணை - 8-ஆம்‌ பாடல்‌ 


364 


ஏற்புடைத்தாய்‌ இருந்ததா?" என வினவுகிறாள்‌, அவ்வாறு 
வினவிய தோழிக்குத்‌ தலைவி விடை பகர்வதாக அமைகிறது 
இப்பாடல்‌. 


அரும்பதவுரை : படப்பை -. புழக்கடைத்‌ தோட்டம்‌; 
உவலை - இலைதழை, உலர்ந்த சருகுகள்‌; கூவல்‌ - நீரைப்‌ 
பெறுதற்குத்‌ தோண்டப்பட்ட தாழ்வான பள்ளம்‌. மான்‌ - 
விலங்குப்‌ பொதுப்பெயர்‌; கலிழி - கலங்கல்‌ 


மேனோக்கான பாடற்‌ பொருள்‌ : “அன்னையே! வாழ்க! 
யான்‌ சொல்லுவதை விரும்பிக்‌ கேட்பாயாசு! அன்னையே! 
தலைவனது நாட்டில்‌ இலைகள்‌ உதிர்ந்து மட்யெதும்‌, பள்ளங்‌ 
களின்‌ அடிப்பகுதியில்‌ கிடப்பதும்‌, விலங்கினம்‌ உண்டு கலக்கி, 
எஞ்சியதுமாடிய கலங்கல்‌ சின்னீரையே யான்‌ அங்குக்‌ குடித்தேன்‌. 


ஆயினும்‌, தமது புழைக்கடைத்‌ : தோட்டத்தில்‌ உள்ள 
தேனடைகளினின்று பெற்ற இனிய தேனை, ஆவின்‌ பாலுடன்‌ 
கலந்து பருகினால்‌, கிடைப்பதாகிய இனிய சுவையை விடத்‌, 
தலைவனது நாட்டுச்‌ சின்னீர்‌, இன்‌ சுவையுடையதாய்‌ இருந்தது!” 
இஃது இப்பாடலின்‌ வெளிப்படையான பொருள்‌. 


இனி, இதன்கண்‌ பொதிந்து க்கும்‌ சைவ இத்தாந்தச்‌ 
செம்பொருள்‌ சாரத்தைப்‌, பாடல்தலைவியைப்‌ போன்று, 
நாமும்‌ உண்டு இன்புறுவோம்‌. 


கலிழி நீம்‌ உண்டது என்னை? 


அவனோ மலைநாட்டுத்‌ தலைவன்‌ 
அவளோ மருத்நிலத்து மங்கை 


*வறப்பினும்‌ வளம்தரும்‌ வண்மை உடையது மலை” என்பது 
நானில இலக்கணம்‌. மலையினில்‌ நன்னீர்‌ சுரக்கும்‌ ஊற்றுகள்‌ 
உண்டு; வழிந்தோடும்‌ அருவிகள்‌, வழிதோறும்‌ பல உண்டு; 
வளம்‌ கொணரும்‌ தூய ஆறுகளும்‌ அங்காங்கே தோன்றும்‌, 


365 : 


மலையின்‌ வளம்‌ அவ்வாறு இருக்கத்‌ தலைலி, மான்‌ 
உண்டு எஞ்சிய சலிழி நீரினை உண்டது யாங்ஙனம்‌? நீர்விடாய்‌ 
மி௫னும்‌, விலங்குகள்‌ உண்டு கழித்த. சன்னீரை அருந்த, உயர்‌ 
குலப்‌ பெண்‌ ஒருத்திக்கு மனம்‌ உடன்‌ படுமா? அவ்வாறு 
கலங்கிய நீரை: அருந்துவது உடல்‌ நலத்துக்கு ஏற்றதா? இன்ப 
மயக்கத்தில்‌ உண்டனள்‌' என அமைதி கூறின்‌, அக்கால 
ஐந்திணை ௮௧ ஓழுச்சுத்தில்‌, மெய்யுறு புணர்ச்சியே மேலோங்கி 
இருந்தது  என்றல்லவோ கொள்ளப்‌ பெறும்‌? அதனை ஓர்‌ 
உயர்த்த வாழ்வு நெறியென்றோ, அவ்வாறு வாழ்ந்த 
தலைமக்களைத்‌. தலையாய மக்கள்‌ என்றோ, அவர்களுடைய 
காலத்தைப்‌ பொற்காலம்‌ என்றோ, எவ்வாறு எண்ணிப்‌ 
பெருமை கூறுவது? இவை இயல்பாக எழுகின்ற சில வினாக்கள்‌, 


“குறிப்புச்‌ சொற்களும்‌ குறிப்புப்‌ பொருள்களுமே சான்றோர்‌ 
இலக்கியங்களிலே மிகுந்து பரந்து வருகின்றன”: . என்பது 
அறிஞர்‌! கருத்து. எனவே ஐங்குறு நூற்றின்‌ இப்பாடலில்‌ ஆழப்‌ 
பொதிந்து கிடக்கும்‌ குறிப்பு மொழிகளை தாமும்‌ அகழ்ந்து 
நோக்க, உண்மையான அறிவானந்தத்தை உண்டு மகிழ்வோம்‌. 

நம்‌ படப்பை: மூதலில்‌, நீம்‌ படப்பை” என்ற சொல்லாட்சி, 
இதயத்தானத்தை எவ்வாறு குறிக்கிறது எனக்‌ காண்போம்‌. 
தமிழகப்‌ பண்பாட்டில்‌ சமயமும்‌ தத்துவமும்‌ வேற்றுமை 
தோன்றாது இணைந்து நிற்பது போல, நமது உடம்பில்‌ நாடி 
களும்‌ நரம்புகளும்‌ பின்னிப்‌ பிணைந்து தொழிற்படுகின்‌ றன. 


நாடியும்‌ நரம்பும்‌ ஒன்றெனத்‌ தோன்றுவது போல்‌ நம்‌ 
குமிழர்களின்‌ கடவுட்‌ கொள்கையும்‌, தத்துவ நோக்கும்‌ 
(Religion and Philosophy), இவர்‌ தம்‌ குருதியில்‌ இரண்டறக்‌ 
கலந்திருக்கக்‌ காணலாம்‌. மைய தரம்பு மண்டலம்‌ (Central 
Nerves System) என்ற நரம்புகளின்‌ கட்டமைப்பு, உடல்‌ முழு 
வதும்‌ பெரிதும்‌ சிறிதுமான நரம்புகளாகக்‌ கிளைத்து, யூலை 
முடுக்கெல்லாம்‌ செயல்பட்டுக்‌ கொண்டிருக்றெது. அதுபோலக்‌ 
குருதி ஓட்ட மண்டல (Blood Circulatory System)மும்‌ உடலின்‌ 
1 இலக்கியச்‌ சொல்லகராதி-சுன்னாகம்‌ ௮. குமாரசாமி பிள்ளை 75 ஆண்டு 

களுக்கு முன்‌ ஆனந்த ஆண்டில்‌ பதிப்பிக்கப்பட்டது. ்‌ 


366 


எல்லாப்‌ பாகங்களிலும்‌ இரத்த நாளங்களின்‌ மூலம்‌ இயங்கிக்‌ 
கொண்டிருக்கிறது. சற்றே ஆழ்ந்து நோக்கினால்‌, நரம்புகள்‌ 
(Nerves) தெய்வீக ஆற்றலின்‌ நிலைக்களனாகவும்‌, நாளங்கள்‌ 
(நாடிகள்‌ - Blood vessels) உயிர்‌ ஓட்டத்தின்‌ வழித்‌ கடமாகவும்‌ 
அமைந்திருப்பனத உணரலாம்‌, 


சிவபெருமான்‌ நமது மைய நரம்பு மண்டலத்தின்‌ ஆறு 
ஆதாரங்களிலும்‌ நின்று ஐம்பெருந்தொழில்‌ இயற்றி அருளும்‌ 
பெற்றியை முன்னர்ச்‌ சந்தித்தோம்‌. குருதி நாளங்கள்‌ வழியாக 
நமது உடலில்‌ ஓடுற உயிர்‌, கொழுகொம்பு தழுவிய கொடி 
போல, நரம்புகளைப்‌ பின்னிப்‌ பிணைந்து, சிவபெருமானைச்‌ 
சார்ந்தே தொழிற்படுகிறது. இதனைக்‌ *கொட நிலை' என்ற 
சொல்லாட்சியின்‌ மூலம்‌ தொல்காப்பியர்‌! குறிப்புரைக்கிறார்‌. 
குருதி ஓட்டத்தின்‌ மையப்பகுதி இருதயம்‌, எனவே உயிருக்குத்‌ 
தாய்வீடு இருதயம்‌ எனலாம்‌. உயிர்‌ அமைதியாக 
உறங்குவதும்‌ இருதயமாகிய தாயின்‌ மடியில்தான்‌. மனம்‌ என்ற 
அமைச்சு துணை நிற்க, ஒர்‌ அரசியாக அமர்ந்து, அரசோச்சும்‌ 
அத்தாணி மண்டபமும்‌ இருதயமே. உடம்பு எனும்‌ நானிலத்தில்‌ 
இருதயமே வளங்கொழிக்கும்‌ மருத நிலமாகும்‌. 


எனவே, பாடலில்‌ “நம்‌ படப்பை” எனத்‌ தலைவி குறிப்பிடும்‌ 
இடம்‌, நமது மனித உடலில்‌ இருதயத்தைக்‌ குறிப்பதாயிற்று. 


கூவல்‌ : அடுத்துக்‌ கூவல்‌ என்பது, நம்‌ தலையிலுள்ள 
பிட்யூட்டரி என்ற மூளைப்‌ பகுதியை எவ்வாறு குறிக்கும்‌ எனத 
காண்போம்‌. * 


பிட்யூட்டரி என்பது தலைமைச்‌ சுரப்பி; அது தனக்கு 
மேலே உள்ள பெருமூளையிலிருந்து சுரந்து வருகிற அமுதத்தை 
ஏற்பதன்‌ மூலம்‌ இறை ஆணையை ஏற்கிறது. (Hypothalamus 
என்ற) தலைவிதி ஏட்டிலிருந்து லெ உயிர்ப்பு நீர்களை ஏற்பதன்‌ 
மூலம்‌ *இருவினையின்‌ ஆணை” (பால்‌ அது ஆணை)யை ஏற்கிறது 


மதல்‌ அதிகாரம்‌ இரண்டாம்‌ இயலில்‌ 
“கொடிநிலை! பற்றிய விளக்கத்தைக்‌ காண்க, 


1 “வள்ளலும்‌ வள்லியும்‌' என்ற, 


367 


இரண்டு அணைகளுக்கும்‌ ஏற்ப, ஆன்மாக்களாகிய நம்மை 
இயக்குகிறது. இவ்வாறு உயிர்ப்பு நீர்கள்‌ தேங்கி நின்று தொழிற்‌ 
படுகிற மூளைப்‌ பள்ளம்‌” கூவல்‌ என்ற சொல்லால்‌ குறிக்கப்‌ 
பெறுகிறது. 


உவலை : காய்ந்து உலர்ந்த சருகுகள்‌ என்பது பொருள்‌: 
இஃது ஈண்டு, இறைவன்‌ திருவடிபட்டுத்‌ தீய்ந்த ஊழ்வினை 
களைக்‌ குறிப்பதாயிற்று. 


ஹைப்போதாலமஸ்‌ (Hypotholamus) என்ற பகுதி, நமது 
பிராரத்த வினைகள்‌ குறிக்கப்‌ பெற்றுள்ள வினைப்பதிவேடு 
எனக்‌ கண்டோம்‌. தலைவிதி, தலை எழுத்து என்றெல்லாம்‌ 
நாம்‌ அறிவது இதனையே எனவும்‌ உணர்ந்தோம்‌, இது 
பிட்யூட்டரிக்குச்‌ சற்று மேலேயுள்ள தாமரைக்‌ காம்பு ஆகும்‌” 
இங்கிருந்து சில உயிர்ப்பு நீர்கள்‌ பிட்யூட்டரியில்‌ சேர்கின்றன 


தலை எழுத்து வலிமையுடையது, என்றாலும்‌ இறைவன்‌ 
திருவடிபட்டு அழிவது என்பது அருளாளர்‌ குருத்து, எனவே 
ஈண்டு இறைவன்‌ திருவடிபட்டுத்‌ தீய்ந்து, ஆன்ம ஆவுடையாரை 
(கூவலை) அணைந்த ஊழ்வினைகள்‌, ஆற்றலற்ற நிலையில்‌ 
உவை எனக்‌ குறிக்கப்பட்டன. 


இனிம தேன்‌ மயங்கு பால்‌: 


பல மலர்களிலும்‌ ஊறுகிறது தேன்‌, ஈக்கள்‌ அதனைச்‌ 
சேகரித்துத்‌ தேன்‌ கூட்டிற்குக்‌ கொண்டு வருகின்றன. அதே 
போல்‌ நமது உடம்பில்‌ பல இடங்களில்‌ ஊறுகன்றன, குருதியும்‌, 
குருதி அணுக்களும்‌. அவை அவ்விடங்களிலிருந்து இருதயம்‌ 
என்ற கூட்டிற்கு வந்து சேர்கின்றன. இருதயத்திலிருந்து புறப்‌ 
படுற செங்குருதி பல்வள மிக்கது. அது நமது உடம்பு முழு 
வதும்‌ பரவி, நல்ல உடல்‌ தலத்தையும்‌, மிகுதியான ஆற்றலை 
யும்‌ தருகிறது. 


எனவே தேன்‌ மயங்கு பால்‌” என்ற தொடரால்‌, தலைவி 
யின்‌ 'பிறந்த இடத்துப்‌ பெருமை" பேசப்படுகிறது. 


368 


அவர்‌ நாடு: அடுத்து, அவர்‌ நாடு என்பது எதைக்‌ குறிக்‌ 
கிறது? எனக்‌ சாண்போம்‌. எங்கும்‌ நிறைந்தவர்‌ பரம்பொரு 
ளாயெ சிவபெருமான்‌, அவர்‌ மக்களின்‌ நலனுக்காக. ஒவ்வோர்‌ 
ஊரிலும்‌ இருக்கோயில்‌ கொண்டு எழுந்தகுளி "இருக்கிறார்‌. 
இறைவன்‌ அங்குச்‌ கோயில்‌ கொண்டிருந்தும்‌ எல்லா மக்களாலும்‌ 
அங்குச்‌ சென்று அவரை வழிபடுவதற்கு வாய்ப்பதில்லை. 
எனவே உலக மக்களை உய்விப்பதற்காகவே அவர்‌ திருவிழா 
ஏற்றுத்‌ இருவீநி உலா வருகிறார்‌. 


அதே போன்று தம்‌ உடம்பில்‌, சிவபெருமான்‌ தனது சத்தி 
யுடன்‌ மறைந்து நின்று ஐந்தொழில்‌ இயற்றும்‌ இடம்‌, தம்‌ தலை 
யின்‌ முன்‌ பகுதியிலுள்ள பெருமூளையின்‌ இகுகூறுகளாம்‌. நமது 
மாண்‌ உடம்பில்‌ அதுவே. கருவறை. அப்பகுதி சுச்தமாயையினால்‌ 
ஆயது, 


அதுவே பாடலில்‌ குறிக்கப்பெறுிற “தலைவரது நாடு 
ஆகும்‌, 


கூவல்‌: சிவபெருமானின்‌ எளிவந்த கருணை: இனிக்‌ கூவ்ல்‌ 


என்ற சொல்‌ மூலம்‌ நாம்‌ அறியத்‌ தக்க தத்துவ உண்மைகள்‌ 
யாவை? என தோக்குவோம்‌, 


சுத்தமாயையினாலான தம்‌ பெருமூளை, சிவபெருமானின்‌ 
தனி இடமாகும்‌. அங்கு மும்மலப்‌ பிணிப்புடைய உயிர்‌ உட்‌ 
செல்லுதல்‌ இயலாது. ஆயினும்‌ உயிர்களாயெ தமது மலங்களைக்‌ 
கழுவி, நம்மைத்‌ தூய அறிவினராக்ப்‌ பேரின்பம்‌ துய்க்கச்‌ 
செய்யவேண்டும்‌ என்பதே சிவபெருமானது பெருவிழைவு. 


எனவே நம்‌ மைய கரம்பு மண்டலத்தின்‌ புறப்பகுதியாகிய 
மூதுகுத்‌ தண்டினையே (Spinal Cord) அவர்‌, தனது கேரோடும்‌ 
இருலீதியாகக்‌ கொள்ளுகிறார்‌, பெகுமூளையை இருப்பிடமாகச்‌ 
(அத்ற்கு அவர்‌, மிகமிக எளிவந்தவராகச்‌ சிறுமூளை, முகுளம்‌, 
முதுகுத்தண்டு ஆகியவற்றில்‌ உள்ள ஆதாரங்களைத்‌ தமது 
அடமாகக்‌ கொண்டு இன்னருள்‌ புரிகிறார்‌. 


369 


ஆதீாரத்தானங்கள்‌ என்பவை, திருஉலாக்‌ காலத்தில்‌ இறை 
வன்‌ சிறிது நேரம்‌ தங்குகற மண்டபங்களைப்‌ போன்றவையே, 


பண்டுதொட்டு இன்றுவரை. நம்‌ சைவத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ 
கள்‌ இவ்வுண்மையைத்‌ தெளிவாகவே உணர்ந்திருக்கின்‌ றனர்‌, 
எனவே நமது மைய நரம்பு மண்டலத்தில்‌ ஆறு ஆதாரங்களைத்‌ 
தெய்வீகத்‌ தானங்களாகத்‌ தெளிந்து போற்றினர்‌. அவை: 


1. மூலாதாரம்‌ (இடுப்பில்‌ கருவாய்க்கும்‌' எருவாய்க்கும்‌ 
நடுவில்‌, (Coccyx) உள்ளது, 


2. சுவாதிட்டானம்‌ மூலாதாரத்திற்கு இரண்டு விரல்‌ அளவு 
மேலே உள்ளது (கபற) புனர்‌ உற்பத்தி மண்டலம்‌. 


3. மணிபூரகம்‌ (நாபித்தானம்‌ - பயமாம்கா). உணவு சரண 
மண்டலம்‌, 


4. அனாகதம்‌ (நெஞ்சுத்தானம்‌ -- 70௦78) குருதி ஓட்ட 
மண்டலம்‌, 


5. விசுத்தி (கழுத்துப்‌ பிடரி-—Cசரiஎக]) காற்று மண்டலம்‌. 


6. அச்ஞை (புருவநடு — Pituitary & the Brain) ஆகாய 
்‌ மண்டலம்‌, 


பரம்பொருளாகிய சிவபெருமான்‌ உயிர்களாகிய நம்மை 
உய்விப்பதற்காகப்‌ பல்வேறு உருவத்‌ திருமேனிகளுடன்‌, நமது 
உடம்பில்‌ இந்த ஆதாரங்களில்‌ தங்கி அவற்றை இயக்குகிறார்‌. 
நுண்ணிய அவ்வியக்கம்‌, தற்காலத்து “அக்கு பஞ்சர்‌” (Aம 
Puncture) வைத்திய முறையை ஒருபுடை ஒத்ததாகும்‌. 


மூலாதாரத்தில்‌ சிவபெருமானே...விநாயகர்‌ வடிவில்‌ விற்‌ 
மிருந்து, நமக்கு ஏற்படுகிற இடையூறுகளைக்‌ களைகறார்‌. 
சுவாதிட்டானத்தில்‌ (சிவ) பிரமனாக. அமர்ந்து, நமக்குப்‌ பதி 
அறிவினை ஊட்டிச்‌ சிவத்தொண்டு என்ற: சரியை நெறியில்‌ 
நம்மை ஆட்கொள்ளுதிறார்‌. மணி பூரகத்தில்‌ சிவ விட்டுணு 
வாக அமர்ந்து, பதி அறிவினை வளர்த்து நிலைபெறச்‌ செய்த, 


370 


மகன்மை என்ற கிரியை நெறியில்‌ செலுத்துகிறார்‌. அனாகதத்தில்‌ 
சிவ உருத்திரராக அமர்ந்து, நம்மிடத்து உள்ள மல மாசுகளை 
ஒடுக்கி, நமது மனத்தை ஒரு நிலைப்படுத்திச்‌ சிவயோக நெறி 
யில்‌ நிற்கச்‌ செய்கிறார்‌. விசுத்தியில்‌ மகேசுவர வடிவத்தில்‌ 
மறைந்திருந்து, நமது ஊழ்வினைப்‌ பயனையும்‌, கடவுட்‌ பண்‌ 
யையும்‌ கட்டுகிறார்‌. 


ஆக்ஞை என்பது ஆறாவது ஆதாரம்‌ ஆறு ஆதாரங்களு ர்‌ 
இடத்தால்‌ மட்டுமன்றிச்‌ செயற்பாட்டாலும்‌ தலைமைப்‌ பண்‌ 
பாலும இதுவே மிக உயர்ந்த ஆதாரம்‌, இஃது ஈரிதழ்த்‌ 
தாமரை வடிவில்‌, நம்‌ தலையினுள்‌, பெருமூளையின்‌ அடிப்பகுதி 
யில்‌ அமைந்துள்ளது. இதுவே நம்‌ உடம்பில்‌ உள்ள எல்லா 
உயிர்ப்பு நீர்ச்‌ சுரப்பிகளுக்கும்‌ தலைமையானது. எனவே 
அறிவியலார்‌ இதனைத்‌ தலைமைச்‌ சுரப்பியாக, பிட்யூட்டரி 
(Pituitary the Master 018௩0) என்றே அழைப்பர்‌. இது மேலே 
பெருமூளைப்‌ பகுதிகளிலிருந்து வருகிற ஆணைகளை ஏற்றுக்‌ 
கொள்ளுகிறது, தானும்‌ சல உயிர்ப்பு நீர்களைச்‌ சுரக்கிறது, 
அவற்றின்‌ மூலம்‌ தனக்குக்‌ கீழுள்ள சுரப்பிகளையும்‌ பிற உறுப்பு 
எனையும்‌ தன்‌ ஆணைவழிச்‌ செலுத்துகிறது. 


சைவ அகுளாளர்கள்‌ அறிவுறுத்துகிற சுத்தமாயை நமது 
தலையிலுள்ள பெருமூளை எனவும்‌, ஈத்தமாயையின்‌ ஐந்தாவது 
தத்துவம்‌ ஆகிய சுத்தவித்தை, பிட்யூட்டரி எனவும்‌ கொள்ளுதல்‌ 
எற்புடைத்தாகும்‌, 


கலிழி நீர்‌ உண்டமை: சிவபெருமான்‌ தரம்பு மண்டலத்தின்‌ 
ஒவ்வோர்‌ ஆதாரத்திலும்‌ தொழிலியற்றும்போது, உயிரும்‌ 
அத்த நரம்புகளைச்‌ சுற்றிக்‌ கொடிபோலச்‌ சூழ்ந்துள்ள குருதி 
நாளங்களில்‌ தங்கிக்‌, காந்தம்‌ கண்ட இரும்புபோல, அவரால்‌ 
ஈர்த்துக்‌ கொள்ளப்பெறுறெது. 


(அரு ஏறிக்‌ கரை படிந்த இரும்பு, அய்மையுறும்‌ வரை, 
காந்தத்தால்‌ இழுக்கப்படுவஇில்லை: அஃது இரும்பின்‌ குற்றமே 
யன்றிக்‌ காந்தத்இன்‌ இயலாமை யன்று). 


371 


உலா வரும்‌ தேரைப்‌ பின்தொடரும்‌ சிறுவன்‌, அத்தேர்‌ 
நிலைகொள்ளும்‌ இடத்தினைத்‌ தானும்‌ அடைவது போல, 
ஆதாரத்‌ தானங்களைச்‌ சூழ்ந்து நின்று சிவத்தைப்‌ பற்றிய 
ஆன்மா, சிறிது சிறிதாக அறிவு விளக்கம்‌ பெறுகிறது; சிவத்‌ 
தொண்டின்‌ மாட்‌) உணர்கிறது. தொண்டுநெறி, மகன்மை 
நெறி, தோழமை நெறி எனப்‌ படிமுறையில்‌ வளர்ந்து அன்பு 
நெறியில்‌ தலைவி நிலைக்கு உயருகிறது, 

உயிர்‌, தொடக்க கால வாழ்வில்‌ ஆணவாதி மலங்களால்‌ 
பெரிதும்‌ கட்டுண்டபோது, அசுத்தமாயை என்ற கீழ்‌ உடம்‌ 
பிலேயே (புருவத்திற்குக்‌ ழே உள்ள உடம்பிலேயே) உலவு 
கிறது. அம்மலங்கள்‌ ஒடுங்கும்போது ஆன்மா துூய்மையுறுகற து, 
அப்போது, சுத்தவித்தை என்ற பிட்யூட்டரியில்‌ அணைகிறது. 

அகத்துறையில்‌ அல்‌ தல்‌ என அழைக்கப்‌ பெறும்‌ பெண்மைத்‌ 
தானம்‌, பிட்யூட்டரியே. நம்‌ பிடரியிலுள்ள ஆதிசத்தியின்‌ 
அருளால்‌, உயிர்‌ இதனை அணைந்து பெண்மை இயல்புகளோடு 
நிற்கிறது. இதனை ஆன்ம ஆவுடையார்‌ என அழைத்தல்‌ 
பொருந்தும்‌. 

அப்போது சிவபெருமான்‌ மூன்றாம்‌ நாளத்தை! இயக்கு 
வதால்‌, அஃது ஆண்மைப்‌ பொலிவுற்றுச்‌ சிவலிங்க வடிவத்தைப்‌ 
பெறுகிறது, 

சிவமூலமந்திர இயானத்தின்யோது, இலிங்கமும்‌ ஆவுடை 
யாரும்‌ பொருந்துகின்‌ றன; இலிங்க வடிவினராயெ இவனுக்கும்‌, 
பிட்யூட்டரி என்ற ஆவுடையாரில்‌ பெண்மை இயல்புடன்‌ 
திற்கும்‌ உயிருக்கும்‌ இவ்வாறாகப்‌ பேரின்பக்‌ கூட்டம்‌ நிகமுகிறது. 


அப்பொழுது ஆன்மா பருகுகிற அமுதமே ஈண்டுத்‌ தலைவி 
உண்ட கலிழிநீராகக்‌ கூறப்பெறுறெது, 


அவர்‌ நாட்டு நீர்‌: 
ஒரு மலையில்‌ சுனைகளில்‌ நீர்‌ ஊறுவதாலும்‌, மழைநீர்‌ 
விழுவதாலும்‌, நீர்பெருகித்‌ தாழ்வான நிலப்‌ பகுதிக்கு ஆறாசு 
ஓடி வருறெ தன்றோ? அதேபோலத்‌ திருவருள்‌ துணையால்‌, 
1. Corpus CollosuM 


372 


மீதானப்‌ பெருவெளியிலிருந்து இறைவனது இருவருள்‌ பொழி 
வாக! விழுற மழைநீரும்‌ குருதி ஒட்டத்திலிருந்து மாற்றுவடிவு 
எடுக்கிற ஊற்றுநீரும்‌ என இரண்டும்‌ நமது சரசினுள்‌ மூளை 
நீராக (Cerebro Spinal Fluid) பரவி நிற்கிறது. 


நெஞ்சுத்‌ தானத்தில்‌ எல்லோருக்குமே குருதி ஓட்டம்‌ லி 
லாக இருந்தாலும்‌, பிள்ளைப்‌ பேறுடைய ஒரு தாய்க்குத்‌ தன்‌ 
குழந்தையைக்‌ கண்ணுற்ற தாய்மை அன்பிலே அக்குருதியே, 
பாலாகச்‌ சுரக்கிற தல்றோ? அதே போன்று சாதாரண 
மனிதனுக்கு மூளைநாளங்களில்‌ ஓடுற குருதி, வெறும்‌ ப்பம்‌ 
நீராக இருக்கிறது; அது சிவ யூலமந்திர ஒலியால்‌ அளப்பரிய 
ஆற்றலைப்பெற்று அமுதமாக மாறுகிறது. அதனை ஆகாய 
கங்கை என அழைக்கிறோம்‌, 


மூளைநீர்‌ என்பது புருவ நடுவில்‌ தொடங்க, மேல்நோக்கி 
மண்டை ஓட்டினை ஓட்டினாற்போல்‌ (Sb arachnoid Space) 
தலை முழுவதும்‌ பரவி, தமது பிடரியிலுள்ள அமுத ஏரியில்‌ 
(ய தேங்கி, முதுகுத்‌ தண்டு (Sற்றக! Cord) வழியாகக்‌ 
2ீழ்நோக்‌?ப்‌ பாய்ந்து, நமது உலகியல்‌ வாழ்வுக்குப்‌ பயன்படு 
கிறது. இதனை வீணாக்கி விடாது காப்பாற்றுவதோடு, இதனை 
மேலிடத்திலேயே அணையிட்டு இதன்‌ ஆற்றலைப்‌ பெருக்கி, 
உடல்நலத்துக்கும்‌ உள்ளப்‌ பண்புக்கும்‌, உயிரின்‌ உய்திக்கும்‌ 
பயன்‌ படுத்துவதே அறிவுடைமையாகும்‌. இதனையே பரதன்‌ 
என்ற பேரரசன்‌ முன்னொரு காலத்தில்‌ செய்தான்‌ என்பது 
புராண வரலாறு. 
ரன்ன னன வனத்‌ கவ வ வ பப்டி மட்ட ப கடம ௬ ரட்பக்ப 
1 கிருவருள்‌ பொழிவு - சத்திநிபாதம்‌. இதனை மாணிக்கவாசகர்‌, “சிறை 
பெறா நீர்‌” என உவமிப்பார்‌ **சிறைபெறா நீர்போல்‌ சிந்தைவாய்ப்‌ 
புக5த இருப்பெருந்‌ துறை உறை வனே?! _ திருலாசகம்‌ 
நீர்‌: இருதயத்திலிருந்து வெளிப்படுற குருதி, வாயினில்‌ எச்சி 
ம்‌, மூக்கில்‌ சனியாகவும்‌, கண்ணில்‌ நீர 
ல்‌ வியர்வையாகவும்‌ மாற்றம்‌ பெறு 
மூளை நீராகிறது, 


ஈகவும்‌ கோழையாகவும்‌, 
வதைப்‌ போலவே, தலை 


மறன 


3 நெஞ்சு வீடு தூது “உமாபதிசிவம்‌ 


373 
மான்‌ உண்டு எஞ்சிய கலிழி நீர்‌: 


மானின்‌[தோற்றமும்‌ தொழிற்பாடும்‌; நம்‌ தலையில்‌ பெரு 
மூளையின்‌ இரண்டு கூறுகளுக்கு நடுவில்‌ மூன்று நாளங்கள்‌ 
உள்ளன, அவற்றுள்‌ நடுநாளம்‌ ஒரு தனிச்‌ சிறப்பு வாய்ந்தது. 
அது, பாய்கின்ற ஒரு மானின்‌ வடிவத்தையும்‌, பிறை மதியின்‌ 
வடிவத்தையும்‌ ஒத்தது. சிவபெருமானின்‌ பிச்சாண்டிக்‌ கோல 
ஆண்மைப்‌ பொலிவை நினைவூட்டுவது. இதற்கு அறிவியலார்‌ 
இட்ட பெயர்‌ மூன்றாம்‌ நாளம்‌ (Third Ventricle) என்பதாம்‌, 


அதன்‌, இருமருங்கிலும்‌ இரண்டு நாளங்கள்‌ உள்ளன. நம்‌ 
வாயின்‌ இருமருங்கிலும்‌ எச்சில்‌ ஊறி, நாவினை தனைப்பது 
போல்‌ இந்த. மூளை நாளங்களுள்‌, (061 என்ற) மூளைநீர்‌ 
சுரந்து நடுநாளத்தின்‌ மேல்‌ பொழிகின்றது. தந்தையின்‌ விந்து 
தாயின்‌ கருப்பைக்கு மாற்றப்‌ பெறுவது போல, மான்வடிவ 
மூன்றாம்‌ நாளத்தால்‌ உண்ணப்பட்டு எஞ்சிய இந்த மூளை 
நீர்‌ பீட்யூட்டரி என்ற பெண்மைத்தானத்தில்‌ சேர்கிறது. 
இவ்வாறு மான்வடிவ நாளம்‌ உண்ட அமுதநீர்‌, மான்‌ உண்டு 
எஞ்சிய கலிழிநீர்‌ ஆயிற்று. 


இதனை ஆண்டவன்‌ -- ஆன்மப்‌. பேரின்பப்‌ புணர்ச்சியின்‌ 
போது. பிட்யூட்டரி. என்ற ஆன்ம  அவுடையாரில்‌, மான்‌ 
வடிவினதாகிய : மூன்றாம்‌. நாளத்தால்‌ ' கலக்குண்டு, எஞ்சிய 
அமுதநீர்‌ என்க. இதனை. மானால்‌ கலக்குண்ட நீர்‌” என்னும்‌ 
பொருள்பட 'மான்‌ கலிழிநீர்‌” என்றனர்‌. 


இதனைப்‌ பிறிதொரு வகையாகவும்‌ சிந்திக்கலாம்‌. பிட்யூட்டரி 
என்பது தலைமைச்‌ சுரப்பி; விந்து என்ற சுத்தமாயையினா 
லானது; முத்தி பஞ்சாக்கர த்தை முறையாக எண்ணும்‌ போது 
ஆன்மா அணையும்‌ இடம்‌ பிட்யூட்டரியே, என்பன முன்னர்ப்‌ 
பலகாலும்‌ அறிந்த செய்திகள்‌. பிட்யூட்டரியே, உடலின்‌ 
பிறபகுதிகளிலுள்ள ஏனைய அசுத்தமாயா சுரப்பிகளுக்கு 
ஊட்டச்சத்து அளிக்கிறது. அசுத்தமாயைக்கு மான்‌ என்று 
பெயர்‌; எனவே பிட்யூட்டரியில்‌ சுரக்கும்‌ அமுதம்‌, மான்‌ என்ற 
அசுத்தமாயா உடம்பினுக்கு உணவு ஆகிறது. அவ்வாறு 


374 
மானுக்கு உணவாகியது போகப்‌, பிட்யூட்டரியில்‌ எஞ்சிறிற்கும்‌ 


நீரை “மான்‌ உண்டு: எஞ்யெ நீர்‌” எனச்சுட்டி உரைத்தனர்‌ 
எனலும்‌ பொருந்தும்‌. 


அஃது எவ்வாறு இனியதாயிற்று? 


மூன்றாம்‌ பினற (Cோறய5 ௦:!050௱) என்பது நடுமூளையில்‌ 
தொடங்கிப்‌ புருவநடுவினை நோக்கி நீண்டு, பார்வை வளை 
யத்தை (Optic chiasm) ஊடுருவி, வினைப்பதிவு ஏட்டை 
(Hypothalamus) உராய்ந்து சென்று, பெண்மைத்‌ தானத்தை 
(Pituitary)த்‌ தண்டிக்‌ கொண்டிறாக்றெது எனக்‌ கண்டோம்‌. 


து எல்லா மனிதர்களுக்கும்‌ உள்ள, பொதுவான ஒரு 
ம்தத்துவ அமைப்பு, மின்‌ ஒட்டமுள்ள மின்சாதனங்கள்‌ 
ஆற்றலுடன்‌ விளங்குகின்றன அன்றோ? அதேபோல்‌ சிவ 
தியானம்‌ செய்யும்‌ சிறப்பியல்பினர்க்கு, இவ்வுறுப்புக்கள்‌ 
அனைத்தும்‌ அளப்பரிய தெய்வீக ஆற்றலைப்‌ பெறுகின்றன. 
வெமூலமந்திரத்தை விதிப்படி எண்ணும்போது, தலையினுள்‌ 
தோன்றுகிற நுண்ணிய ஒலி அலைகளால்‌, அறிவுத்தானமாயெ 
பெருமூளை என்ற ஆயிரம்‌ இதழ்த்‌ தாமரையில்‌ “ஞான அதிர்வு 
கள்‌ தோன்றுகின்றன. மந்திரத்துக்கு உரிய தலைவராகிய 
சிவபெருமான்‌, பிறைவடிவ நாளத்தின்‌ உள்நின்று அதனை ஓர்‌ 
இலிங்க வடிவினதாக்கித்‌ தொழிற்படுத்துகிறார்‌. அஃது 
ஆண்மையின்‌ பொலிவைப்‌ பெறுகிறது. 


பிட்யூட்டரியில்‌ தலைவியாக ஆன்மா அணைய, அப்பகுதி 
பெண்மையின்‌ சீர்மையைப்‌ பெறுகிறது. சாதாரண பூதத்துவ 
மூளைநீரும்‌ பேராற்றல்‌ உள விந்து சத்தியாகி இஹறைமைத்‌ 
தன்மையைப்‌ பெறுகிறது. அப்போது திகழும்‌ ஆண்ட வன்‌- 
ஆன்மப்‌ பேரின்பப்‌ புணர்ச்சியில்‌ சிவபெருமான்‌ “உண்டு” எஞ்சிய 
கலிழிநீராகிய விந்துசத்‌இ, பெண்மைக்‌ தானத்தை அடைகிறது, 
அங்கு அதனைத்‌ தலைவியாதிய ஆன்மா உண்டு பேரின்பத்தில்‌ 
இிளைக்கிறது. 


இவ்வாறாகச்‌, சிவமூலமந்‌இிர ஒலியால்‌ பேராற்றலைப்‌ 
பெற்றதாலும்‌ சிவபெருமானே மூன்றாம்‌ தான்வடிவில்‌ 


375 


உண்டபின்‌ விந்துசத்தியாக விளைந்ததாலும்‌, பேரின்பக்‌ 
கூட்டத்தில்‌ வெளிப்பட்டதாலும்‌, பெண்மைத்தானமாயெ 
சுத்தவித்தையை (பிட்யூட்டரியை)ச்‌ சேர்ந்ததாலும்‌. உயிருக்குப்‌ 
புத்துணர்வும்‌ சிவஞானத்‌ தெளிவும்‌ ஊட்டியதாலும்‌ தலைவிக்கு 
இந்த மூளைநீர்‌ இன்சுவை உடையதாயிற்று என்க 


சங்க காலத்து இப்பாடலிலிருந்து அறியத்தக்க சாத்திர 
உண்மைகள்‌ யாவை? எனில்‌, 


உலக நடப்பில்‌ நமது இருதயத்துக்‌ குருதியினால்‌ நாம்‌ 
பெறுகிற ஆற்றல்‌ சிறப்பானதாகும்‌; .எனினும்‌, இறைமைத்‌ 
தொடர்பால்‌, ஆயிரம்‌ இதழ்த்‌ தாமரை போன்ற நமது பெரு 
மூளையின்‌ கீழேயுள்ள . பிட்யூட்டரி என்ற அமுதசுரபியில்‌, 
பிச்சாண்டிப்பெருமான்‌ ஆன்மநலன்களை எல்லாம்‌ ஏற்றுக்‌ 
கொண்டபின்‌, அவரது ஆண்மைப்‌ பொலிவால்‌ சலக்குண்டு 
எஞ்சிய அமுதநீர்‌, இதயத்துக்‌ குருதியைவிட நிறைவான இன்பம்‌ 
பயயப்பதாகும்‌. 


உயிர்களாயெ நாம்‌ இருதயகமலம்‌ என்ற அசுத்தமாயையில்‌ 
பயிலுறெ இறைமைப்‌ பண்பு, சுத்தமாயையினாலான சவ 
தத்துவம்‌ என்ற பெருமூளைப்‌ பகுதியில்‌ செவ்விதே வளர்‌ 
வதற்குச்‌ சிவாமுதம்‌ துணைநிற்கிறது. 


எனவே இருதயத்தை இருப்பிடமாகக்‌ கொண்ட மனம்‌ 
என்ற ஆறாவது அறிவுக்கருவி ஒடுங்னொல்‌ மட்டும்‌ போ தாது, 
தலையிலுள்ள சித்தம்‌ என்ற தலைவிதி ஏடும்‌ தேய்ந்து ஓடுங்க 
வேண்டும்‌. 
*'சித்தமல(ம்‌) அறுவித்துச்‌ சவமாக்க எனைஆண்ட 
அத்த(ன்‌) எனக்‌(கு) அருளியவா (று) 
ஆர்பெறுவார்‌? அச்சோவே!” 
மாணிக்கவாசகர்‌! 


1 இருவாசகம்‌, அச்சோபத்து ஃ 1 


376 


9. தலைவன்‌ தந்த தழைஆடை 


அன்னாய்‌, வாழி! வேண்டு. அன்னை! என்னை 
தானும்‌ மலைந்தான்‌; எமக்கும்‌ தழைஆயின; 

பொன்‌ வீ மணி அரும்பினவே-- 

என்ன மரம்கொல்‌, அவர்‌ சார(ல்‌) அவ்வே! 1 


அரும்பத உரை: சாரல்‌--மலைச்சாரல்‌; பொன்வீ--பொன்‌ 
போன்ற நிறமுடைய பூக்களோடு; மணி அரும்பினவே--மணி 
போன்ற அரும்புகளும்‌ உடையன; மலைந்தான்‌ -- அணித்து 
கொண்டான்‌; தழை ஆயின-_—ஆடை ஆயின. 


அந்தமிலா ஆனந்தம்‌ பெற்ற ஒரு தலைவியின்‌ கூற்றாக 
அமைறெது, இப்பாடல்‌, 


பாடலின்‌ பொருள்‌: “அன்னையே வாழ்க! யான்‌ கூறுவதை 
விரும்பிக்‌ கேட்பாயாக! அன்னையே! இயற்கைப்‌ புணர்ச்சியில்‌ 
இன்பம்‌ நல்கிய தலைவன்‌, பொன்னிறப்‌ பூக்களையும்‌ மணியன்ன 
அறும்புகளையும்‌ கொண்டதழைகளை எனக்கு ஆடையாகத்‌ 
தந்தான்‌. எனக்கு மட்டுமா தந்தான்‌? தானும்‌ “அணிந்து 
கொண்டான்‌. ்‌ 


என்னே அவனது அன்பு! என்னே அவனது. மலைநாட்டு 
வளம்‌! என்னே அழயெ பொன்‌ வண்ணப்‌ பூக்கள்‌! அப்பொன்‌ 
வீமணி நல்கும்‌ யொலிவுடை மரங்கள்‌ என்ன மரங்களோ! 


(இத்தகு மரத்தை யான்வேறு எங்குமே கண்டதில்லை) 


இஃ து இப்பாடலின்‌ வெளிப்படையான பொருள்‌, இனி 
இதன்கண்‌ பொதிந்து கடக்கும்‌ ஆழ்ந்த உட்பொருளைச்‌ 
நஇப்போம்‌. 


தலைவன்‌ யார்‌? உயிர்ப்‌ பொருள்கள்‌ அனைத்தையும்‌ தனக்கு 
அடிமையாகவும்‌, உயிரில்‌ பொருள்கள்‌ யாவற்றையும்‌ தனக்கு 
உடைமையாகவும்‌ கொண்ட ஒரே தலைவன்‌; அவனே செம்‌ 
ர ர கரசி 


ஐங்குறு நூறு - குறிஞ்சி - 


377 


தலைவி யார்‌? உள்ளத்தால்‌ பூப்பு எய்திக்‌ காமஞ்சான்ற 
உயிர்க்‌ கூட்டம்‌. தலைவிக்கு நீண்டதொரு வாழ்க்கை வரலாறு 
உண்டு. அதனை விளக்கமாகப்‌ பின்னர்ச்‌ சிந்திப்போம்‌. 


சாரல்‌ என்பது எதனை? தன்னேரில்லாத்‌ தலைவன்‌ சிவ 
பெருமான்‌ எனக்‌ கண்டோம்‌, அவர்‌ தன்னளவிலே சும்மா 
இருக்கும்‌ இடம்‌ மீதானப்‌ பெருவெளி ஆகும்‌. மீதானம்‌ 
என்பதைத்‌ துவாத சாந்தம்‌ என்பர்‌ வடநூலார்‌. உயிர்களாக 
நமது தலை உசரிக்கு மேலே பன்னிரண்டு அங்குல உயரம்‌ 
என்பது இதன்‌ பொருள்‌. இது பரம்பொருளின்‌ இயல்பான 
சிறப்பு நிலை. 


அவ்வாறாயின்‌, அப்பெருமானுக்குப்‌ பொதுநிலை என 
ஒன்று உண்டோ? என்ற வினா எழுறெதன்றோ? 


உண்டு. அவர்‌ உயிர்களாகிய நம்பொருட்டுத்‌ தொழிற்‌ 
படுகிற 'தடத்த' நிலையே அப்பொது நிலையாகும்‌. அப்போது 
அவர்‌ தங்கியிருக்கும்‌ உயர்ந்த இடமே “சாரல்‌” என்ற சொல்‌ 
லால்‌ இப்பாடலில்‌ குறிப்பிடப்‌ பெறுகிறது. அஃது எந்த இடம்‌ 
எனக்‌ காண்போம்‌. 


நம்பொருட்டு அவர்‌ அவ்வாறு தொழிற்படும்போது, முதலில்‌ 
நமக்சென ஒரு வாழ்விடத்தை அமைத்துத்‌ தருகிறார்‌. 
அத்தகைய மறுவாழ்வு (Rehabilitation)க்கு நிலைக்களனாக 
அமைவது, மாயை என்ற ஒரு சடப்பொருள்‌. அஃது இறை 
வனது வைப்பு ஆற்றலே (Potential Energy) அன்றி, வேறன்று- 
அதனைப்‌. பரிக்ரெக சத்தி என்பர்‌ வடநூலார்‌. அத்த மாயை 
யிலிருந்து நம்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஏற்ற உடம்பு, உட்கருவிகள்‌, 
உலகம்‌, நுகர்ச்சி இவற்றை அவர்‌ தன்‌ சித்சத்தியாகிய ஆணை 
வழிப்‌ படைத்தருரூகிதார்‌. வடமொழியில்‌ இவை முறையே 
தநு, கரண, புவன, பேகம்‌ எனப்‌ பேசப்படுகின்றன. 


இவ்வாறு உயிரின்‌ வாழ்விடம்‌ மாயை என்பதாயிற்று. 
அஃது ரண்டு கூறுகளைக்‌ கொண்டது. அதன்‌ மேற்கூறு, 
a த கூறு 


378 


ஈத்‌ தமாயை எனவும்‌, 8ழ்க்கூறு அசுத்தமாயை எனவும்‌ அமைக்கப்‌ 
பெறும்‌, அசுத்த மாயை மேலும்‌ விரிந்து, சுத்தாசுத்தம்‌ என்ற 
இடைநிலைப்‌ பகுதியாகவும்‌, முற்றிலும்‌ அசுத்தம்‌ என்ற 
அடிப்பகுதியாகவும்‌ அமையும்‌, 


இத்தகைய அமைப்புமுறை உடல்‌ உலகம்‌ யாவற்றிற்கும்‌ 
பொதுவாகும்‌. நமது மனித உடம்பில்‌ தலையினுள்‌ புருவத்‌ 
இற்கு மேலுள்ள பெருமூளைப்‌ பகுத, சுத்தமாயை எனவும்‌ 
ஏனைய உடற்பகுதிகள்‌ அசுத்தமாயையின்‌ விரிவாக்கம்‌ எனவும்‌ 
கொள்ளுதல்‌ பொருந்தும்‌. சுத்தமாயை ஐந்து தத்துவங்களாக 
வும்‌, அசுத்தமாயை முப்பத்தொரு தத்துவங்களாகவும்‌? விரி 
கின்றன என்பது சைவசித்தாந்தம்‌ மட்டுமே அறிவுறுத்துகிற 
தனிப்பெருங்‌ கொள்கை, 


இவ்வாறு 36-தத்துவங்களால்‌ வடிவ்மைக்கப்பட்ட நமது 
இந்த உடம்பில்‌, சவபெருமான்‌ இருந்து தொழிற்படுகற இடம்‌ 
எது? எனக்‌ காண்போம்‌, மின்‌ ஆற்றல்‌ என்பது ஒரே 
பொருளாயிருந்தும்‌, நமக்குப்‌ பயன்பட வரும்போது, நேர்மின்‌ 
ஆற்றல்‌ என்றும்‌ எதிர்மின்‌ ஆற்றல்‌ என்றும்‌ இரண்டு கூறாகித்‌ 
தொழிற்படுகிற தன்றோ? அதேபோல்‌, ஒன்றேயாகிய பரசிவம்‌, 
சிவன்‌ என்றும்‌ சத்தி என்றும்‌ இருகூறாட, நமக்காகத்‌ தொழிற்‌ 
படுகிற நிலையில்‌, நமது அறிவுத்தானமாகிய பெருமூனையின்‌ 
இருகூறுகளையுமே (Right and Left hemispheres of the 
rebrun) தனக்கு நிலைக்களனாகக்‌ கொள்ளுகிறது, 


அடுத்துப்‌ பெருமூளையைச்‌ “சாரல்‌” எனச்‌ குறிப்புனரத்தல்‌ 
எங்கனம்‌ பொருந்தும்‌? என்பதைச்‌ சிந்திப்போம்‌. நிலப்பரப்பில்‌ 


1 சுத்த மாயா தத்துவங்கள்‌: நாதம்‌, விந்து, சாதாக்கியம்‌. ஈசுரம்‌, 
சுத்தவித்தை என்ற ஐந்து (5) 

2 அசுத்த மாயா தத்துவங்கள்‌; காலம்‌, நிய, கலை, வித்தை, அராகம்‌, 
புகுடன்‌, மரயை என்ற ஏழும்‌ (7) அசுத்தமாயையின்‌ மேற்பகுதி. அதன்‌ 
ழ்ப்பகுயில்‌ மனம்‌, புத்தி, அகங்காரம்‌, சத்தம்‌ என்ற அந்தக்‌ 
கரணங்கள்‌ 2-ம்‌, கண்முதலிய அறிவுக்கருவிகள்‌ 8-ம்‌ கைகால்‌ முதலிய 

செயற்கருவிகள்‌ 5-ம்‌, கலை முதலிய தன்மாத்திரைகள்‌ 82ம்‌, நிலம்‌ 
ச.றாகிய பூதங்கள்‌ 58-ம்‌ ஆக 24-ம்‌ அடங்கும்‌, 


379 


உயர்ந்த பகுதியினை மலையென அழைச்கிறோமன்றோ? 
அதேபோல்‌ நமது மனித உடம்பின்‌ உயர்ந்த பகுதியாகிய 
தலையையும்‌, நம்‌ உடம்புக்கு அமைந்த . மலையெனக்‌ 
கொண்டனர்‌, பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌. அவர்கள்‌ 
அவ்வாறு கொண்டதற்கு விழுமிய பல காரணங்களும்‌ உள்ளன. 


நில உலகில்‌ நாம்‌ வாழும்‌ இந்தப்‌ புண்ணிய பூமிக்கு 
வடக்கே உள்ளது இமயமலை. அதன்‌ தென்பக்கச்‌ சாரலில்‌ 
உள்ளது திருக்கயிலாயம்‌ என்ற புனித மலைப்பகுதி, அதனையே 
சிவபெருமான்‌ உமையொடு அமர்ந்து, உயிரினத்துச்குத்‌ திரு 
வருள்‌ பாலிக்கும்‌ இடம்‌ என அருளாளர்‌ வணங்கித்‌ துதிப்பர்‌. 
இமயத்திலுள்ள கைலாயத்தைப்‌ போன்றதே, நம்‌ தலையிலுள்ள 
பெருமூளையும்‌. 

॥ன்னூறாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்னர்‌, ஆழ்கடலாக 
இருந்த ஒரு நிலப்பரப்பே, கால அடைவில்‌ பற்பல நில அதிர்வு 
களால்‌, அதன்‌ மேற்பரப்பு குவிந்தும்‌ மடிந்தும்‌, குவிந்தும்‌, 
மடிந்தும்‌, மிக உயரமான ஒரு மலையாயிற்று எனவும்‌, அதுவே 
இமயமலை எனவும்‌, அஃது ஒரு ம்டிப்புமலை எனவும்‌ நிலநூல்‌ 
வல்லார்‌ கருதுவர்‌. 

அதேபோல்‌, பலகாலம்‌ அம்பலாய்க்‌ கூம்பிக்டெந்த' நம்‌ 
பெருமூளை, இடையறாச்‌ சிவதியானத்தால்‌ அலர்ந்து, மண்டை 
ஒட்டினுள்ளேயே சுருள்‌ சுருளாக மடிந்து, ஒருமடிப்பு மலையின்‌ 
தோற்றத்துடளேயே திகழ்கிறது எனலாம்‌. 

மலை என்பது உயர்ந்தது மட்டுமன்றித்‌ திண்மை மிக்கது; 
வண்மை நிறைந்தது; பிறபகுதிகளுக்கு நல்ல வளம்‌ கொணர்வது 
பனிமூட்டமும்‌ மேக மூட்டமும்‌ உடையது; வற்றாத சீவநதி 
சளுக்குத்‌ தாயகமாவது. 

இத்தகைய பெருமைகள்‌ பலகொண்ட மலையினைப்‌ 
போன்றே, நம்‌ உடம்பில்‌, தலையும்‌ திண்மையானது; அறிவுத்‌ 
தானமாகிய பெருமூளைக்குக்‌ சுவசமாக நிற்பது; ஊட்டச்சத்து 
மிக்க அமுதநீர்‌ பலவற்றைச்‌ சுரப்பது; வெண்முகிலும்‌ கார்‌ 
முகிலும்‌ (White mater & Grey mater) சூழ்ந்து கிடப்பது; 
உடலின்‌ பிறபகுதிகள்‌ அனைத்துக்கும்‌ எல்லா நலன்களும்‌ தத்து, 


380 


தன்வழிச்‌ செலுத்துவது, (இசன்‌ விரிவான செய்திசளை, 
இந்நூல்‌ மூன்றாம்‌ அதிகார த்தில்‌ காண்க). 


எனவே, தமிழினத்துப்‌ பேரின்ப ஓழுகலாறு பற்றிப்‌ 
பெருமையுறப்‌ பேசும்‌ கபிலதேவர்‌, தம்‌ ஐங்குறுநூற்றுக்‌ குறிஞ்சி 
ஓழுக்கப்‌ பாடல்களில்‌, தலைவிநிலைக்கு உயர்ந்த சிவஞானிகளின்‌ 
பெருமூளைப்‌ பகுதியையே, தலைவனாகிய சிவபெருமான்‌ 
உறைகிற மலைச்சாரல்‌ எனப்போற்றி உரைத்தனர்‌ என்க. 


என்ன மரம்‌ கொல்‌: தலைவனுடைய மலைச்சாரலில்‌ உள்ள 
பொன்வண்ணப்பூக்களைத்‌ தருகின்ற அரிய மரத்தின்‌ பெருமை 
வியந்து போற்றப்பெறுகிறது, நமது தலையினுள்‌ பெருமூளையே 
தலைவனது சாரல்‌ எனக்‌ கண்டோம்‌. எனவே ஈண்டு மரம்‌ 
என்றது, நம்‌ முதுகுத்தண்டினைக்‌ குறிப்பதாயிற்று. மூளையும்‌ 
முதுகுத்தண்டும்‌ இணைந்த பகுதியை மையநரம்பு மண்டலம்‌ 
என்பர்‌ அறிவியலார்‌, மூளையின்‌ மடிப்புகள்‌ நிறைந்த பகுதி 
பரந்துபட்ட தழைகளையும்‌, மூதுகுத்தண்டு அடிமரத்தினையும்‌ 
ஓத்திருக்கக்‌ காணலாம்‌. இதனை, 


“இருள்படப்‌ பொதுளிய பராரை மராஅத்து 
உருள்பூந்‌ தண்தார்‌ புரளும்‌ மார்பினன்‌ £*1 


என நக்8ரர்‌ முருகப்பெருமானைப்‌ புகழ்ந்து கூறும்‌ செய்தியுடன்‌ 
இணைத்து நோக்குதல்‌ பயனுடைத்து. 

அடுத்துப்‌ பொன்‌ வீ, மணி அரும்பு, தழை என்ற்‌ தொடர்‌ 
களால்‌ ஆசிரியர்‌ குறிப்புரைக்கும்‌ உண்மைகள்‌ யாவை? எனக்‌ 
காண்போம்‌, 


பொன்‌ வீ : பொன்‌ போன்ற நிற்முடைய பூக்கமும்‌, மணி 
போன்ற ஒளியும்‌, வடிவும்‌ கொண்ட அரும்புகளும்‌ கூடிய தழை 
கள்‌, தலைமக்கள்‌ இருவருக்கும்‌ ஆடையாயின என்பது கருத்து, 


தத்துவ நோக்கு : பொன்‌ வீ என்பது. பொன்‌ போன்ற 
மலர்கள்‌ என்னும்‌ பொருளதாகி பென்மையும்‌ ஒளியும்‌ பொருந்‌ 


1 திநமுருகாற்றுப்படை, திருப்பரங்குன்றம்‌ 4 10 


381 


திய சத்தமாயையைக்‌ குறிப்பதாயிற்று. மணி அரும்பு என்பது 
செந்நிற அரும்பு எனவும்‌,.மணி வடிவ அரும்பு எனவும்‌ பொருள 
னவா, விந்து, நாத தத்துவங்களைக்‌ குறிப்பால்‌ உணர்த்தின * 


.... சுத்த மாயை, சிவபெருமான்‌ நமக்காகத்‌ தங்கித்‌ தொழில்‌ 
படுற இடம்‌ சுத்தமாயையின்‌ ஐந்தாவது தத்துவம்‌ சுத்த 
வித்தை இதன்‌ நிறம்‌ பொன்மை! என்பன சைவ அருளாளர்‌ 
அனுபவழித்‌ தெளிந்த உண்மைகள்‌, எனவே சுத்தவித்தையி 
லுள்ள அரும்புகளும்‌, மலர்களும்‌ தலைமக்களுக்குக்‌ தழையாயின 
என்பது குறிப்பு. 


அறிவியல்‌ நோக்கு: நமது மனித உடம்பில்‌ சுத்தவித்தை 
எங்கு உள்ளது? நம்‌ தலையினுள்‌ பிட்யூட்டரி என்ற தலைமைச்‌ 
சுரப்பி ஒன்று பெருமூளையின்‌ அடிப்பகுதியில்‌ உள்ளது. அஃது 
அளப்பரிய ஆற்றலை உடையது. 


அது பல உயிர்ப்பு நீர்களைச்‌ சுரக்கிறது. இதனைத்‌ 
துலைமைச்‌ சுரப்பி (Master Gland) என அறிவியலாரும்‌, 
ஆக்ஞை ஆதர்ரம்‌, ஆணைத்தானம்‌ “எனச்‌ சைவ அருளாளரும்‌ 
அழைப்பர்‌. இதுவே சுத்தவித்தை எனப்படுகிறது. 


உலகப்‌ பற்றுகளாகிய தத்துவ ஆடைகளைக்‌ களைந்து? 
இறைகாமம்‌ சான்ற ஆருயிர்‌, அருட்சத்தியின்‌ துணையால்‌ 
சுத்தவித்தை என்ற இத்தலைமைச்‌ "சுரப்பியை அணைகதிறது. 
இங்குத்தான்‌ சிவபெருமான்‌ சவனைக்கூடிப்‌ பேரின்பம்‌ நல்கு 
கிறார்‌, 
தானும்‌ மலைந்தான்‌: 

பெர்ன்வீ, மணி அரும்புடன்‌ கூடிய தழைகளையே தானும்‌ 
அணிந்து கொண்டான்‌ என இதற்கு மேலோட்டமான பொருள்‌ 
கூறலாமாயினும்‌, சவபெருமான்‌ இயற்றுறெ ஐந்தொழில்களுள்‌ , 
அருளல்‌ என்ற இறுதித்‌ தொழிற்பாட்டை இது குறிப்பால்‌ 
உணர்த்துவதாயிற்று. 

1 சுத்தவித்தை - பொன்னிறம்‌ வாலையானத்த சுவாமிகள்‌, சைவ 


சித்தாந்தப்பட லிளக்கம்‌ பக்‌, 


382 


மாயையிலிருந்து நமக்கு உடம்பு மூதலியவற்றை படைத்துக்‌ 
தருறெ சிவபெருமான்‌, குறிப்பிட்ட ஒரு கால எல்லைவரை 
நம்மை உலக வாழ்வில்‌ நிலை பெற்றிருக்குமாறு காத்து, இறுதி 
யில்‌ அவற்றை நம்மிலிருந்து பிரித்துத்‌ தன்னுள்‌ ஒடுக்கிக்‌ 
கொள்ளுகிறார்‌ இவ்வாறு படைத்தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ 
என்ற முத்தொழில்களும்‌ முறையாக நிகழ்த்தப்‌ பெறுகின்றன. 
இஃது உலகத்து உயிர்கள்‌ அனைத்துக்கும்‌ பொது வகையால்‌, 
மாயையைக்‌ கருலியாகக்‌ கொண்டு, இறைவன்‌ அருளும்‌ முறை. 


அடுத்து, அவர்‌ சிறப்பு வகையால்‌ உயிர்களை எவ்வாறு 
உய்விக்கிறார்‌ என்பதைக்‌ காண்போம்‌. சிவனும்‌ சத்தியும்‌ இரு 
கூறாக, அம்பலாய்க்‌ கூம்பிக்‌ கடக்கும்‌ பெருமூளையின்‌ இருகூறு 
களிலும்‌ கங்‌, நாதவிந்து தத்துவங்களை இயக்கிக்‌ கொண்டு, 
தம்மை வெளிக்காட்டாது மறைந்தே இருப்பர்‌. அட்போது சிவ 
சத்தி, தன்‌ ஆயிரத்தில்‌ ஒரு கூறாக, ஆதிசத்தி என்ற பெயரோடு 
வெளிப்பட்டு, நம்‌ பின்தலைப்‌ பிடரியுள்‌ சிறுமூளையில்‌ தங்கு 
கிறான்‌. அங்கு, நம்‌ தாயாக மறைந்து தின்று நமது ஊழ்வீனை 
களுக்கு ஏற்றவாறு ஊனப்‌ பாலை அட்டுகறாள்‌. மும்மலங்கள்‌ 
தம்மில்‌ நீங்கும்போது, அவளே அருட்சத்தியாகி, ஞானப்பாலை 
ஊட்டிச்‌ சிவஞானத்‌ தெளிவுடைய ஆன்மாக்களைச்‌ சிவபெரு 
மான்‌ திருவடியில்‌ சேர்ப்பித்துப்‌, பேரின்பம்‌ துய்க்குமாறு அருள்‌ 
புரிகிறாள்‌. 4 


இங்ஙனம்‌ வினைகள்‌ தொடரும்‌ காலத்தில்‌, உயிர்‌ 
கனிடமிருந்து தன்னை மறைத்துக்‌ கொள்ளுதலும்‌, வினை 
நீங்கிய நொடியில்‌ தன்னை வெளிக்காட்டி அருளுதலும்‌, இறை 
வன்‌ உயிர்களின்பால்‌ இயற்றுகிற தலையாய இரண்டு தொழில்‌ 


களாம்‌. 


எமக்கும்‌ தழையாயின: பொன்னிறப்‌ பூக்களும்‌, மணி 
போன்ற அருப்புகளும்‌ கூடிய தழைகள்‌, உயிராகிய தலைவிக்கு 
ஆடையாயின என்பது பொருள்‌. அவ்வாறாயின்‌, உயிர்த்‌ 
தலைவிக்கு வெவ்வேறு காலச்சூழலில்‌ வேறுவேறாய ஆடைகள்‌ 
இருந்தன என்பதும்‌, வெயெருமான்‌ என்ற தலைவனைப்‌ 
புணர்ந்து பேரின்பம்‌ துய்ந்த பின்னர்‌, அவளுக்குப்‌ பொன்வீயும்‌ 


383 


மணியரும்பும்‌ மாற்றுடையாயின என்பதும்‌ பெறப்படும்‌, எனவே 
அத்தசைய ஆடைகள்‌ எவை எவை என்பது நம்‌ சிந்தனைக்குரிய 
தாெது. அதனைத்‌ தெளிவாக நாம்‌ உணர வேண்டுமானால்‌, 
ஆன்மாவின்‌ படிமுறை அறிவு வளர்ச்சியைப்‌ பற்றி ஓரளவு 
நினைவுகூர்தல்‌ வேண்டும்‌. 


முப்பொருள்‌: இறைவனைப்‌ போலவே, உயிர்களும்‌ தளை 
களும்‌ கால எல்லைக்கு அப்பாற்பட்ட அநாதி, இறைவனர்கிய 
சிவபெருமான்‌ ஒருவரே பேரானந்த மெய்ப்பொருள்‌. அவரை 
உயிர்சளர்யெ நாம்‌ அடைய முடியாதவாறு தடையாக இருக்கும்‌ 
*இன்பப்‌ போலிக'ளே தளைகள்‌ எனப்படுவன்‌. அவை, ஆணவம்‌, 
கன்மம்‌, மாயை என்ற மூன்று. 


முந்திய கேவல நிலை; அவற்றுள்‌ ஆணவம்‌ என்பது மூலமல 
மாகும்‌. அநாதி தொட்டு உயிரை இருளில்‌ அழுத்தி நிற்பது 
ஆணவமே, ஆணவத்தால்‌ முழுமையும்‌ பிணிக்கப்பட்டு, உயிர்‌ 
அவலத்தில்‌ உலவிய காலம்‌, உயிரின்‌ சேவலநிலை (தனி நிலை) 
எனப்படும்‌, அப்போது உயிர்‌ ஆணவத்தையே தனக்கு ஆடை 
யாக (உடம்பாக)க்‌ கொண்டிருந்தது. ஆணவத்தின்‌ சார்பால்‌ 
வினைகள்‌ பல' செய்தது; அதனர்ல்‌ கன்ம மலத்தாலும்‌ 
கட்டுண்ட து, 


இன்றைய சகல நிலை; ஆணவம்‌, கன்மம்‌ என்ற்‌ இவ்விரு 
மலக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கவும்‌, ஆன்ம ' அறிவினை 
விளங்கச்‌ செய்யவும்‌, ஆனந்தத்‌ தேனை நமக்கு அட்டி 
இன்புறுத்தவும்‌ திருவுளம்‌ கெர்ண்ட சிவபெருமான்‌, மாயை 
யினாலான உடம்பு முதலியவற்றை நமக்கு அருளினார்‌. இது, 
*துணியிலுள்ள அழுக்கினைப்‌ போக்க உவர்மண்‌ போனத பிறி 
தோர்‌ அழுக்கனைச்‌ சேர்த்தல்‌ போன்றதே யாம்‌'-என நயம்‌ 
பட உவமிப்பர்‌ ஆன்றோர்‌. 


(சிவபெருமான்‌ தருக்குறிப்பால்‌, மர்யையிலிருந்து பெற்ற 
மாற்று உடையாகிய உடம்புடனேயே நாம்‌ இப்பொழுது 
வாழுகிறோம்‌ ) 


384 


மாயையின்‌ பஞ்ச கலைகளாலானவை, உடம்பு முதலியன. 


ஆதலால்‌, நம்முடைய இப்பொழுதைய வாழ்வு, சகலநிலை 
எனப்படும்‌. 


மாயையினாலான உடம்பும்‌, உலகப்‌ பொருள்களும்‌, பிற 
வும்‌ நமக்கு அருளப்பட்டதன்‌ நோக்கம்‌, ஆணவ கன்மங்களின்‌ 
பிடியிலிருந்து நாம்‌ விடுபட வேண்டுமென்பதே. ஆனால்‌, நாம்‌ 
இருமலங்களின்‌ அழுக்கிலிருந்து விடுபடுவதற்கு மாறாக, மூன்றா 
வது மலமாகிய மாயையினை மிகுதியாகச்‌ சார்ந்து, மும்மலங்‌ 
சளுக்கும்‌ அடிமையானோம்‌. எப்போதும்போல இறைவன்‌ 
இருவருள்‌ இங்கும்‌ நமக்குத்‌ துணை நிற்பதாயிற்று. அதனால்‌, உயிர்‌ 
இறிக சிறிதாக மும்மலங்களின்‌ கேட்டினை உணர்ந்து. அவற்றி 
லிருந்து விடுபடுவதற்காக இறைவனைச்‌ சாரத்தலைப்படுகிறது , 


சகல. நிலையில்‌ உயிரின்‌ அறிவு வளர வளர, “மாயா தத்து 
வங்கள்‌ நிலையற்றன, அறிவற்றன, அவை வெறும்‌ சடம்‌ 
என்பதையும்‌, “அவற்றின்‌ வேறாயது, அறிவுப்பொருளாகிய 
உயிர்‌” என்பதையும்‌, 'சிற்றறிவு உயிர்‌, சிவபெருமான்‌ இருவருள்‌ 
துணையால்‌ மட்டுமே, மும்மல நீக்கமும்‌, முத்திப்‌ பேரின்பமும்‌ 
எய்த முடியும்‌" என்பதையும்‌, அனுபவங்களின்‌ மூலம்‌ தெளிவாக 
உணருகிறது. 

தொண்டு நெறி, மகன்மை நெறி, தோழமை தெறி என 
மூவகைத்‌ தவ நெறிகளில்‌ படிப்படியாக முன்னேறி, உயிர்‌ 
இறுதியாக ஞானத்தில்‌ தலைப்படுகிறது. இவ்வாறு மலங்கள்‌ 
ஓடுங்கித்‌ தூய உயிராகும்போது, அன்‌ பின்‌ பிணைப்பாகிய தலைவி 
நிலைக்கு உயருகிறது. அப்போது. அசுத்த மாயா உடம்பிலிகுந்து, 
கொஞ்சம்‌ கொஞ்சமாக மனத்தரய்மையுற்றுச்‌ சுத்தமாயா 
உடம்பினைப்‌ பெறுகிறது. இந்த நிலையிலேயே ஆன்மாவுக்குச்‌ 
சுத்தவித்தையின்‌ பொவ்னிறப்‌ பூக்கள்‌ ஆடையாகின்‌ றன. 


௮சுத்த மாயையின்‌ 31-தத்துவங்களையும்‌ தனக்கு ஆடையாக 
( உடம்பாக)க்‌ கொண்டிருக்கிறது ஆன்மா. பற்று நீங்கிப்‌ 
பேரில்‌ பத்திற்குத்‌ தலைப்படும்போது, உயிர்‌ தனது தத்துவ 


385 


ஆடைகளை அங்காங்கே விட்டு விட்டு அம்மண நிலையில்‌, 
சிரசுத்‌ தானத்தில்‌ சிவபெருமானைச்‌ சேருகிறது. 


சிவபெருமான்‌, இப்பூவுலகில்‌, தலைவியாகிய . உயிரைப்‌ 
புணர்ந்து பேரின்பம்‌ நல்கும்‌ இடம்‌, தம்‌ தலையில்‌. பிட்யூட்டரி 
என்ற ஆணைத்தானம்‌ ஆகும்‌. இது சுத்தமாயையின்‌ ஐந்தாவது 
தத்துவமாகிய சுத்தவித்தை ஆகும்‌. இதன்‌ நிறம்‌ பொன்மை 
என்பது சிவாகமங்கள்‌ அறிவுறுத்தும்‌ உண்மை, 


பேரின்பக்‌ கூட்டத்துக்குப்‌ பின்‌, சிவபெருமான்‌; அசுத்த 
மாயா தத்துவங்களைக்‌ கடந்து வந்த ஆன்மாவுக்குச்‌ சுத்த 
வித்தையின்‌ பொன்னிறப்‌ பூக்களையும்‌ அரும்பு, தழை ஆகிய 
வற்றையும்‌ ஆடையாகத்‌ தந்து அணிந்து கொள்ளச்‌ செய்து, 
அவற்றைத்‌ தானும்‌ அணிகிறார்‌. இஃது ஆன்மாவின்‌ சீவன்‌, 
முத்தநிலை, பாடலின்‌ கருத்து இந்த அளவிலேயே அமைகிறது 
என்றாலும்‌, ஆன்மாவின்‌ படிமுறை வளர்ச்சியை முழுமையுறச்‌ 
செய்வதற்கு, ஆன்மாவீன்‌ சுத்தநிலை பற்றியும்‌ சுருக்கமாக 
இவண்‌ குறிப்பிடுதல்‌ வேண்டும்‌. 


ஆன்மாவின்‌ சுத்தநிலை: சைவ ஞான்‌ நூல்களில்‌ கூறியுள்ள 
படி, உயர்ந்த பக்குவ ஆன்மாக்களின்‌ பசுகரணங்கள்‌ சிவபெரு 
மான்‌ திருவருளால்‌ பதிகரணங்களாக மாற்றப்‌ பெறுகின்றன 
பிச்சாண்டியாய்‌ நின்று சிவபெருமான்‌ ஆன்மா போதத்தைத்‌ 
தானே ஏற்றுக்‌ கொள்ளுவதும்‌, ஆன்மாவைத்‌ தம்பால்‌ முழுமை 
யாகச்‌ சார்ந்திருக்கும்‌ வண்ணம்‌ பிச்சேற்றி ஆளுவதும்‌, தன்‌ 
எண்‌ குணங்களையும்‌ ஆன்மாவின்பால்‌ பதிய வைப்பதும்‌, சிவ 
சத்தியையே ஆன்மாவுக்கு உடம்பாக அருளுவதும்‌ இந்த நிலை 
யில்‌ நிகழ்கின்றன. 


தந்த(து) உன்‌ தன்னைக்‌ கொண்ட (த) என்‌ தன்னைச்‌ 
சங்கரா ஆர்கொலோ சதுரர்‌! 

அந்தம்‌ ஒன்‌ (று) இல்லா ஆனந்தம்‌ பெற்றேன்‌ 
யாதுநீ பெற்ற(து) ஒன்‌ (று) என்பால்‌!” --1 


7 மாணிக்கவாசசம்‌, திருவாசகம்‌, கோயில்‌ இருப்பூகம்‌- 10 


386 


என்பனபோன்ற அருள்‌ வாக்குகளாலும்‌ இவ்வுண்மையை 
உய்த்துணரலாம்‌, 


நிறைவுரை: இவ்வாறு கபிலர்‌, பொன்வீ, மணி அரும்பு, 
மலைச்சாரல்‌, முதலியவற்றைக்‌ கொண்டு இறை பேரின்பத்தைக்‌ 
குறிப்பால்‌ உணர்த்திய முறைமையினால்‌, “நம்‌ தலையினுள்‌ 
சுத்த வித்தையே பேரின்பத்தானம்‌' என்ற சித்தாந்த சைவக்‌ 


கோட்பாட்டினை அரண்‌ செய்திருக்கிறார்‌ எனலாம்‌. மேலும்‌, 
“அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ 
தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே”?! 


எனத்‌ தொல்காப்பியர்‌ கூறுகிற சீவன்‌ முத்தநிலைக்கும்‌ இப்‌ 
பாடல்‌ ஓர்‌ இலக்கியமாகத்‌ திகழ்கிறது. 


“யாது மூரே யாவரும்‌ கேளிர்‌ 
ததும்‌ நன்றும்‌ பிறர்தர வாரா 
நோதலுந்‌ தணிதலும்‌ அவற்றோர்‌ ௮ன்ன*" 


கணியன்‌ பூங்குன்றனார்‌. 


1 தொல்‌ - பொருள்‌ ஃ 259 


சைவசித்தாந்தச்‌ செம்பொருளும்‌ 
உடற்கூறும்‌ 

1. சிவம்‌ எனும்‌ செம்பொருள்‌ 

உடம்பினை முன்னம்‌ இழுக்‌(கு) என்‌(று) இருந்தேன்‌; 

உ.டம்பினுக்‌(கு) உள்ளே உறுபொருள்‌ கண்டேன்‌; 

உடம்பு(உள்‌)ளே உத்தமன்‌ கோயில்‌ கொண்டா(ன்‌) என்று 

உடம்பினை யான்‌இருந்(து) ஒம்புகின்றேனே,”?1 

தமிழகம்‌ அன்றும்‌ இன்றும்‌: சைவ சித்தாந்தத்தின்‌ தத்துவ 
சிந்தனைகள்‌ பழம்பெருமை வாய்ந்தவை, அவற்றின்‌ ஆழ்ந்த 
உட்பொருள்களை நம்‌ பண்டைத்‌ தமிழ்‌ முன்னோர்கள்‌ 
நுண்ணிதே அறிந்து தெளிந்திருந்தனர்‌. சிவாசுமங்களின்‌ 
சாரமாதிய சைவ சித்தாந்தச்‌ செந்நெறியில்‌, அவர்கள்‌ தமது 
வாழ்வு முறைகளை அமைத்துக்‌ கொண்டு, நிலையானதும்‌ அறிவு 
மயமானதுமான உண்மைப்‌ பேரின்பத்தில்‌? (சத்சித்‌ ஆனந்தத்தில்‌) 
திளைத்திருந்தனர்‌ என்பதற்கு அகச்சான்றுகள்‌ ஏராளமாக 
உள்ளன. அவற்றை ஆழ்ந்து சிந்தித்தால்‌, அக்காலத்‌ தமிழகத்‌ 
இன்‌ பொற்கால வளமைக்குச்‌ சைவ சித்தாந்தச்‌ செந்நெறிகளே 
ஆணி வேராக இருந்தன என்பதும்‌ தெளிவாகிறது. 

ஆனால்‌ இன்றைய உலகமோ, விஞ்ஞானச்‌ சார்புடைய 
தாயிருக்கக்‌ காணுகிறோம்‌, நிலவியலில்‌ தொடங்கி, நீரியலில்‌ 
மிதந்து, உடலியலைத்‌ தொடர்ந்து, உளவியலை ஊடுருவி. 
வானியலைத்‌ தொட்டு நிற்குமாறு அறிவியல்‌ துறைகள்‌ ஓவ்‌ 
வொரு நாளும்‌ பல நூறாகப்‌ பெருகிப்‌ பரந்து விரிந்து 
கொண்டே இருக்கின்றன. புற உலக அறிவு மேம்பட்டுவரும்‌ 
இந்நாளில்‌, அகவாழ்வில்‌ அமைதி இல்லை; இன்பம்‌ இல்லை; 
எங்கும்‌ ஒரே குழப்பம்‌, கூச்சல்‌, போர்‌, சோர்வு. இத்தகைய 
பெருந்துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும்‌, அமைதியாக 
இன்பமுடன்‌ வாழவேண்டும்‌ என்ற பெருவிருப்பும்‌ உள்ளத்‌ 
துடிப்பும்‌ இன்று உலகில்‌ வாழும்‌ ஒவ்வோர்‌ உயர்ந்த மனிதனிட 
மும்‌ காணப்பெறுகின்றன. 
த) ௧ இருமந்திரம்‌ 725 

2 சச்சிதானந்தம்‌ 


388 


அந்த முறையிலே, சைவ சித்தாந்தச்‌ செம்பொருள்‌, இன்றைய 
அறிவியல்‌ ஆய்வு மேம்பாட்டுக்கும்‌, நலிந்து மயங்குகிற 
நல்ல உள்ளங்களுக்குத்‌ தெளிவூட்டுவதற்கும்‌, மலிந்து இடக்கும்‌ 
வன்முறைச்‌ சிந்தனைகள்‌ திருந்துவதற்கும்‌, உலக ஒருமைப்பாடு 
தழைப்பதற்கும்‌ பெரியதொரு துணையாக அமையும்‌ என்பது 
உறுதி, 


எனவே இத்தகைய இன்னல்களிலிருந்து விடுபடப்‌ பழம்‌ 
பெரும்‌ சைவ ' சித்தாந்தக்‌ கோட்பாடுகளையும்‌, இக்காலத்து 
மேலோங்கிக்‌ தோன்றுவதாய அறிவியல்‌ ஆய்வு நுணுக்கங்களை 
யும்‌ இணைத்து ஒப்பு நோக்கி, மெய்ப்பொருள்‌ காண்பது 
பயனுடையதாகும்‌. இன்றைய அறிவியலின்‌ பலதுறைக்‌ கருத்துச்‌ 
களைப்‌ பொதுவாகவும்‌, உடலியல்‌ துறைச்‌ சிந்தனைகளைச்‌ 
சிறப்பாகவும்‌ எடுத்துக்கொண்டு, அவற்றைத்‌ தொன்மைச்‌ சைவ 


நெறிகளோடு இணைத்துச்‌ சிந்ிப்பது இந்நூல்‌ எழுந்ததன்‌ 
நோக்கமாகும்‌. 


இந்த முயற்சியின்‌ முன்னோடியாகச்‌ சைவம்‌ என்றால்‌ 
என்ன? சித்தாந்தம்‌ என்றால்‌ என்ன? செம்பொருள்‌ என்றால்‌ 
என்ன? என்பவற்றை ஓரள வேனும்‌ அறிந்து கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 


சைவம்‌ என்பது என்ன? இிலத்தோடு தொடர்புடையது 
தைலம்‌ என்பதைப்‌ போலச்‌ சிவத்தோடு தொடர்புடையது 
சைவம்‌ ஆகும்‌. சிவத்தையே தனிப்பெரு முழுமுதற்பொருளாக 
மனம்‌ மொழி மெய்‌ என்ற இரிகரணங்களாலும்‌ இடையறாது 
சிந்தித்து வழிபடுவோர்‌ சைவர்‌ அவர்‌, 


சித்தாந்தம்‌ என்றால்‌ என்ன? சித்தம்‌ என்றால்‌ முடிவு என்‌ 
பது பொருள்‌; அந்தம்‌ என்றாலும்‌ முடிவு என்பதே பொருள்‌; 
எனவே சைவ சித்தாந்தம்‌ என்றால்‌ சிவஞானப்பேறு பற்றிய 
முடிந்த முடிவு என்பது பொருளாயிற்று. 

வெபரத்தின்‌ இருவருளில்‌ இளைத்தலைச்‌ சிவஞானம்‌ என்பர்‌. 
சிவஞானத்தின்‌ அளப்பரிய பெருமைகளையும்‌, அதனை அடை 
வதற்கான நெறிமுறைகளையும்‌ நாம்‌ தெளிந்து உய்தி பெறுதல்‌ 
வேண்டும்‌. அதற்கு உறுதுணையாக, ஊழியின்‌ தொடக்கத்தே, 


389 


சிவபெருமான்‌ செய்தருளியவையே வேத சிவாகமங்கள்‌ 
என்பது அருளாரிரியர்கள்‌ துணிவு, அவ்வாறு இறைவனால்‌ 
அருளப்பெற்ற வேதங்கள்‌, உலகத்தில்‌ இருக்கின்ற அனைத்துப்‌ 
பொருள்களுக்கும்‌ பொது; அவரால்‌ அருளப்‌ பெற்ற சிவாக 
மங்களோ எனில்‌,அவை ' ஆறறிவுடைய மனித இனத்துள்ளும்‌ 
சைவ உணர்வு மேம்பட்டு வளர்ந்த உயிர்களுக்குச்‌ செந்நெறி 
காட்ட வத்த சிறப்புடையன. 


வேத வாழ்வினைக்‌ கடந்த சைவ அருளாளர்கள்‌ தம்‌ நுண்ணிய 
உள்முகச்‌ சிந்தனையால்‌, சிவாகமங்களின்‌ நெறிமுறைகளை 
ஐயந்திரிபின்‌ றிக்‌ கற்றனர்‌; வழுவின்றி அந்நெறி நின்றனர்‌; 
உயரிய சிவஞானத்தில்‌ திளைத்தனர்‌. பிறபிற்‌ சமயக்‌ கோட்பாடு 
சுளையும்‌ ஆய்வு செய்தனர்‌. அவற்றுள்‌ ' நிலவும்‌ உயர்ந்த 
கருத்துக்கள்‌ சிவாகமங்களில்‌ முன்னரே செறிவாக : நிறைந்திருப்‌ 
பதைக்‌ கண்டனர்‌. தாம்‌ தெளிந்து நுகர்ந்து இன்புற்ற 
சிவாகமக்‌ கருத்துக்களைச்‌ சைவ சித்தாந்தத்‌ தத்துவங்களாகவும்‌ 
ஞான நூல்களாகவும்‌, நமது சிற்றறிவிற்கு ஏற்புடைய வகையில்‌, 
எளிமையாக்கி அருளினார்‌. இவ்வாறு இறையருள்‌ துணையால்‌, 
ஆய்வு செய்து அறுதியிடப்பட்டதும்‌ அதற்குமேல்‌ வேறொரு 
முடிவு இல்லாததும்‌, பிறசமயக்‌ கருத்துகள்‌ அனைத்தும்‌ தன்னுள்‌ 
அடங்கியதுமாகிய சிவஞானத்‌ தெளிவே. சைவ இத்தாந்த 
மாகும்‌. 


சைவத்தின்‌ காலமும்‌ களமும்‌: : சைவ சித்தாந்தத்தை 
அண்மைக்‌ காலத்தில்‌, அதாவது 12, 13ஆம்‌ நூற்றாண்டுகளில்‌ 
உருவானதாக இக்கால ஆய்வாளர்கள்‌ கூறுவர்‌ . முறையாகச்‌ 
௪ந்தித்தால்‌, அவர்கள்‌ கருத்து பிழையானது என்பது புலனாகும்‌. 
எடுத்துக்காட்டாக ஒன்று காண்போம்‌: இந்திய அரசியல்‌ 
சட்டங்கள்‌ அண்மையில்‌, 1947இல்தான்‌ தொகுக்கப்‌ பெற்றன; 
என்றாலும்‌ “(குடவோலை முறை'' என்ற குடியாட்டத்‌ 
தத்துவம்‌, பண்டைச்‌ சோழர்‌ கால்த்தலேயே நடைமுறை 
வழக்கிலிருந்ததாக வரலாறு கூறுகிறது. எனவே குடியரசு என்ற 
சிந்தனை மேல்நாடுகளில்‌ தோன்றுவதற்குப்‌ பன்னெடுங்காலம்‌ 
முன்னதாகவே, நம்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வழக்கில்‌ இருந்தது என்ப 
தற்கு இஃது ஒரு சான்று ஆகிதன்றோ? 


390 


இவை போன்றனவே சைவக்‌ கொள்சைகளும்‌. 
சைவத்தின்‌ மெய்கண்ட சாத்திர நூல்கள்‌ இயற்றப்‌ 
பெற்ற காலம்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு உட்பட்ட அண்மைக்‌ 
காலமே. என்றாலும்‌, சிவபெருமான்‌ இப்பேரண்டத்‌ தொகுப்‌ 
பினையும்‌ சிவ ஆகமங்களையும்‌ உயிரின உய்வு கருதீப்படைத்‌ 
தருள, உயிர்களுக்குச்‌ சைவ நன்றி உணர்வு, முதற்கண்‌ எப்‌ 
பொழுது தோன்றியதோ, அப்பொழுதிருந்தே - அதாவது வர 
லாற்றுக்கு முந்திய அநாதி காலந்தொட்டே - நம்‌ சைவ சமய 
மும்‌, கோட்பாடுகளும்‌, நிலவி வந்திருக்கின்றன என்பதே 
உண்மையாகும்‌. 

சைவத்தின்‌ களம்‌: சிவபெருமானே தனிப்பெரு முழுமுதற்‌ 
பொருள்‌. ௮ண்டத்‌ தொகுப்பு முழுமையும்‌ அவரால்‌ ஆக்கப்‌ 
பெற்றவையே. எனவே கோடானுகோடி. அண்டங்களையும்‌ 
தனது களமாக உள்ளடக்கி நிற்பது சைவ சமயம்‌ என்பது 
துணிவு உயிர்ப்பொருள்கள்‌, உயிரில்‌ பொருள்கள்‌ என்ற இரு 
வகைப்‌ பொருள்களும்‌ இதனுள்‌ அடங்கும்‌, ஒலியும்‌ ஓளியும்‌ 
எங்கெங்கு உள்ளனவோ, சொல்லும்‌ பொருளும்‌ எங்கெங்கு 
வழங்கு$ன்றனவோ, அங்கெல்லாம்‌ சைவம்‌ வெளிப்படை 
யாகவா, மறைந்தோ வாழ்றெது; வாழும்‌ என்பதும்‌ உறுதி, 

சிவபெருமானே பரம்பொருள்‌: “கடவுள்‌ இல்லை” என்பாரும்‌ 
“கடவுள்‌ பலர்‌” என்பாரும்‌ உலகில்‌ எக்காலத்தும்‌ இருக்கவே 
செய்கின்றனர்‌. அவ்‌இரு பாலரையும்‌ விடுத்துச்‌ சிந்தித்தால்‌, 
“பரம்பொருள்‌ ஒன்றே” (ஏகம்௪சத்‌) என்பதில்‌ நன்மக்கள்‌ அனை 
வரும்‌ ஒருமித்த கருத்துடையவரே. எனினும்‌ உலக மாந்தரின்‌ 
மாறுபட்ட அறிவு வளர்ச்சி, நில அமைப்பு, மொழிவளம்‌, 
வாழ்க்கை முறை இன்ன பிற முரண்பாடுகளால்‌, ஒவ்வொரு 
காலத்திலும்‌ சமயக்‌ கொள்கைகள்‌ பலவாக உருவெடுத்தன. 
ஒவ்வொரு சமயத்தவரும்‌ தத்தம்‌ கருத்திற்கு 'ஏற்ப அப்பரம்‌ 
பொருளுக்கு வெவ்வேறு பெயர்‌ சூட்டினர்‌. ஏனைய சமயத்‌ 
தாரது உருவ வழிபாட்டு முறைகளை இகழ்ந்து பேரி, உலகத்‌ 
தவரைத்‌ தம்மிடத்துக்கு மதமாற்றம்‌ செய்ய முனையும்‌ 
மாற்றுச்‌ சமயிகளுங்‌ கூடத்‌, தம்‌ வழிபாட்டிற்கென ஏதோ ஓர்‌ 
உருவத்தையும்‌, அதற்கு ஓரு பெயரையும்‌ வைத்து, “வான 
மண்டலத்துப்‌ பொன்னிறச்‌ இங்காதனத்தில்‌ அத்‌ 3தவன்‌ 
விற்றிருப்ப' தாகச்‌ சத்‌இரித்துப்‌ பேசுவர்‌. 


301 


பிறபிற சமயங்கள்‌ இவ்வாறு தம்முள்ளேயே முரண்பட்டு 
நிற்க, உலகச்‌ சமயங்கள்‌ அனைத்திலும்‌ மேலாகச்‌ சைவசமயம்‌ 
ஒன்றே தெளிவான சித்தாந்தம்‌ கொண்டதாய்‌ இருக்கிறது 
பரம்பொருள்‌ ஒன்றே” என்பதிலும்‌, அந்தமிலா அறிவானந்த 
(சச்சிதானந்த): சொரூபியாகிய அது, தன்‌ இயல்பு நிலையில்‌ 
(சொரூப இலக்கணத்தில்‌), பெயரோ, உருவமோ, குணம்‌ 
குறியோ ஒன்றுமில்லாதது என்பதிலும்‌, அது நமக்காகக்‌ 
தொழில்படுகிற தடத்த இலச்கணத்தில்‌, உயிரினத்தின்‌ மாறு 
பட்ட அறிவு நிலைக்கு ஏற்ப, அருவம்‌, அருஉருவம்‌ உருவம்‌ 
எனப்‌ பல்வேறு நிலைகளைத்‌ தானாகவே கொள்ளுகிறது 
என்பதிலும்‌ சைவஞான நூல்கள்‌ உறுதியான கருத்தினை 
'வெளிப்படுத்துகின்றன. ள்‌ 

எனினும்‌,, பரம்பொருளைப்‌ பரசிவம்‌ என்ற பெயரால்‌ 
நம்‌ தமிழினம்‌ சிறப்பித்து மகிழ்கிறது ' அவ்வாறு ஒரு நாமம்‌ 
ஓர்‌ உருவம்‌ ஒன்றுமில்லாப்‌ பேராயிரத்தானைச்‌ சிவம்‌ என்ற 
பெயரால்‌ ஏன்‌ அவர்கள்‌ அழைத்தனர்‌ என்பது உயரிய 
சிந்தனைக்கு ஒரு விருந்தாகும்‌, அது பற்றிய கருத்துக்களை 
இப்பொழுதுச்‌ சிந்திப்போம்‌. 
செம்யொருண்‌ என்பது எதைக்‌ குறிக்கிறது? 

“பிறப்‌(பு) என்னும்‌ பேதைமை நீங்கச்‌ சிறப்‌(பு) என்னும்‌ 

செம்பொருள்‌ காண்ப(து) அறிவு”?! 
என்பார்‌ வள்ளுவப்‌ பெருந்தகை. செம்பொருள்‌ என்பதற்கு, 
“வீட்டிற்கு நிமித்த காரணமாகிய: செவ்விய பொருள்‌” எனப்‌ 
உரைகாண்பார்‌. பரிமேலழகர்‌. செம்மையான பொருள்‌, சிவந்த 
பொருள்‌ எனவும்‌ பிறபிற அறிஞர்கள்‌ உரை கூறுவர்‌. சிவந்த 
பவள நிறத்தை உடைய அச்செவ்வியரைச்‌ சிவம்‌ என்‌ அழைப்‌ 
பதுதான்‌ எவ்வளவு பொருத்தம்‌! முத்திப்‌ பேற்றினை அருள 
வல்ல அவரே செம்பொருள்‌ ஆவர்‌ என்பது நம்‌ பண்டைத்‌ 
தமிழ்ப்‌ பெருமக்களது ககுத்து. 

செம்பொருளின்‌ வியாபகம்‌: நமது உடலின்கண்‌ ஆற்றலை 
வளர்ப்பது செங்குருதி என்ற செந்நிற இரத்தமாகும்‌. சிவப்பு 
அணுக்கள்‌ (Red Blood Corpuscles)  நிறைந்திருப்பதால்‌ 
அஃது அச்செந்நிறத்தைப்‌ பெற்ற்து. நமது உச்சித்‌ தலையிலிருந்து 

1 திருக்குறள்‌ 5 358 


392 


உள்ளங்கால்‌ வரை செங்குருடு ஓடாத இடமே இல்லை. 
இவ்வாறு நம்‌ உடல்‌ முழுவதும்‌ பரவிய செங்குகுதியைப்‌ 
போன்றே, மிக நுண்ணிய அணுமுதல்‌ மிகப்பெரிய அண்ட 
பேரண்டம்‌ வரை எங்கும்‌ வியாபகமாய்‌ நீக்கமற நிறைந்‌ 
இருப்பவர்‌ "சிவபெருமான்‌ என்பது சைவக்‌ கொள்கை. 

செம்பொருளின்‌ படைப்பு ஆற்றல்‌: உடலிலுள்ள இசுக்களை 
(Tissues) உருவாக்கவும்‌, உயிரூட்டவும்‌, வளர்த்துப்‌ பின்‌ அழிக்க 
வும்‌ குருதியின்‌ சிவப்பு அணுக்களே உறுதுணையாகின்றன. 
இவ்வாறு உடலின்‌ வளர்ச்சிக்கு வேண்டிய செங்குருதியைப்‌ 
போன்று, உயிரின்‌ வளர்ச்சிக்குத்‌ துணை நிற்பவர்‌, சிவபெரு 
மான்‌; அவர்‌ ஒரு செந்தழல்‌ மேனியர்‌. நெருப்புப்‌ போன்று 
சிவந்த நிறத்தராகிய அவரைத்‌ தமிழர்களாகிய நாம்‌ பர(ம)சிவம்‌ 
என்றும்‌ சிவபெருமான்‌ என்றும்‌ அழைத்து வணங்குகிறோம்‌, 

**செந்தமல்‌. புரைதிரு மேனியும்‌ காட்டித்‌ 

இருப்பெருந்‌ துறையுறை கோயிலும்‌ காட்டி''! 
என்பது வாதவூரரது மணிவாக்கு. 


செம்பொருளிண்‌ காப்பு ஆற்றல்‌: உடல்‌ நலத்துக்கு ஊறு 
செய்யும்‌ இய கிருமிகளின்‌ தாக்குதலிலிருந்து நமது உடலைப்‌ 
பாதுகாத்து நிற்பவை வெள்ளை நிறக்குருதி அணுக்கள்‌ (Wlte 
Blood Corpuscles). அவை. முன்னர்க்‌ கூறிய செங்குருதி அணுக்‌ 
களைச்‌ சூழ்ந்து நிற்பன. எதிரிகளின்‌ தாக்குதலிருந்து நாட்டைப்‌ 
பாதுகாக்கும்‌ போர்‌ வீரர்களைப்‌ போன்றே வெண்குருதி அணுக்‌ 
கள்‌ நம்மை நோய்களிலிருந்து காத்து, உடல்‌ நலம்‌ சீராக 
இருக்கத்‌ துணை நிற்கின்றன. 


இவைபோன்று, ஆணவ, கன்ம, மாயையாகிய இயம்லச்‌ 
ஃம்டுக்களிலிருந்து நம்மைக்‌ காத்து, நிலைபேரின்பம்‌ நல்குதற்‌ 
பொருட்டுச்‌ செம்மேனியனாகிய சிவபெருமானும்‌ தரய வெண்‌ 
நீற்றினைத்‌ தன்‌ இருமேனி முழுவதும்‌ பூசியகுளுறொர்‌. திருநீறு 
நமக்கு மந்திரமாகிறது; தந்திரமாகிறது; மருந்தும்‌ ஆகறது. 
இதனை நமக்கு. உணர்த்துவதற்காகவே “மந்திரமாவது நீறு, 
வானவர்‌ மேலது நீறு?” என்றும்‌, உருவளர்‌ பவளமேனி ஓளி 
நீ(று) அணிந்து உமையோடும்‌ வெள்ளை விடைமேல்‌ ........!?3 
என்றும்‌ பண்‌ இசைக்கறார்‌, திருஞானசம்பந்தர்‌. 

செம்பொருளின்‌ ஒடுக்கும்‌ ஆற்றல்‌: உடலின்‌ இசுக்களுக்குச்‌ 
செங்குருதி அணுக்களே உயிருட்டம்‌ கொடுக்கின்றன : எனக்‌ 
கண்டோம்‌. அதே அணுக்கள்‌ தாம்‌, தேய்ந்த இசுக்களை 
உயீர்ப்‌ படக்கமும்‌ செய்கின்றன. 
1 திருவாசகம்‌ - இருப்பன்னி எழுச்சி - 8 
2 தேவாரம்‌ இருஞான சம்பந்தர்‌ 


393 
“கறுப்பும்‌ சிவப்பும்‌ வெகுளிப்‌ பொருள” 1 


என்பது தெல்காப்பியம்‌ எனவே சிவந்த நிறத்தால்‌ மட்டு 
மன்றி, வெகுண்டு அழிக்கும்‌ குணத்தாலும்‌ சிவப்பின்‌ இயல்பு 
களை உடையது செங்குருதி என்பது தெளிவு. இங்ஙனம்‌ உடல்‌ 
இசுக்களை ஆக்கவும்‌, காக்கவும்‌, அழிக்கவும்‌ வல்ல செங்குருதி 
யினைப்‌ போன்று, ஆன்மாக்களாகிய நம்மை வலிதே பிணித்‌ 
துள்ள ஆணவாதி மலக்கட்டுகளை ஒடுக்கவும்‌, ஆன்ம அறிவைப்‌ 
படிமுறையில்‌ வளர்த்துப்‌ பேரின்பம்‌ நல்கி அகுள்பாலிக்கவும்‌ 
வல்லவர்‌ செம்பொருளாய சிவபெருமான்‌ ஒருவரே என்பது 
உறுதி. செங்குருதியின்‌ இயல்புகளைக்‌ கொண்டு, செம்பொருளின்‌ 
சில கூறுகளை ஒப்பு நோக்கினோம்‌. இனி மூச்சுக்காற்றின்‌ 
துணை கொண்டு முழுமுதற்பொருளீன்‌ சீர்மையினைச்‌ 
சந்திப்போம்‌. 3 

வாசியும்‌ சிவாவும்‌; ஐம்பெரும்‌ பூதங்களுள்‌ ஒன்றாகிய 
காற்றுக்கு வாசி என்ற பெயரும்‌ உண்டு. இது போக்குவரத்துப்‌ 
புரியும்‌ இயல்பினது. வாசி வாசி” என அடுக்கிக்‌ கூறினால்‌ 
“சிவா சிவா' என ஒலி எழும்‌. உயிர்‌ உடம்பை ஓட்டி நிற்ப 
தற்குப்‌, வீராணவாயு (OXYGEN) என்ற மூச்சுக்‌ காற்றுப்‌ 
பெரிதும்‌ துணைநிற்றெது. இதனை “வாசி என்பர்‌ அறிஞர்‌. 
அது போல உயிர்களாகிய நாம்‌ இந்த உலகத்தில்‌ வாழுமாறு 
சேர்த்து வைப்பதற்கும்‌, நம்‌ பிறப்பினை அறுத்து, முத்திப்‌ 
பேற்றினை அருளுவதற்கும்‌ உறுதுணை புரிவது “சிவம்‌” என்னும்‌ 
பேராற்றல்‌ ஆகும்‌, ஆதலால்‌ சிவா என்பதே மந்திரக்‌ 
குறியீடாயிற்று. 

போக்கும்‌ வரவும்‌ புரிவிக்கும்‌ புண்ணியன்‌: நண்பன்‌ ஒருவன்‌ 
நம்‌ வீட்டிற்கு வருகிறான்‌. வா வா எனக்‌ கூறி வரவேற்கிறோம்‌: 
வருச வருக என்ற பொருளாகிறது. தெருவில்‌ சென்று 
கொண்டிருக்கிறோம்‌. நாய்‌ ஒன்று குரைத்துக்‌ கொண்டே 
நம்மை நோக்கி நெருங்குகிறது. ௪ சி என்று அதனை 
விரட்டுகிறோம்‌. இங்கு, 9 9 என்பது போ போ என்னும்‌ 
பொருளதாகிறது. ச என்பதை “நாயோட்டு மந்திரம்‌' எனக்‌ 
குறிப்பு மொழியால்‌ உணர்த்துவார்‌ திருமூலர்‌. எனவே, வா) 
வாசி என்றால்‌ வந்துபோ, வந்துபோ என்பது பொருள்‌ 


1 தொல்காப்பியம்‌ - சொல்லதிகாரம்‌ 372 


394 


வொ சிவா என்றால்‌ போய்வா போய்வா என்பது பொரு. 
வாழ்வு எனும்‌ பெருங்கடலில்‌, எண்பத்து நான்கு நூறாயிரம்‌ 
யோனி பேதங்களில்‌ பிறந்தும்‌, இறந்தும்‌, பிறந்துமாகப்‌ போக்கு 
வரத்துப்‌ புரிகின்றது உயிர்‌. அவ்வாறு உயிர்‌ போக்கு வரவு 
புரியத்‌ துணை நிற்கிற பரம்பொருளுக்குச்‌ சிவம்‌ என்பது 
பெயராயிற்று. 


அமைதியின்‌ உறைவிடம்‌: அலைமோதித்‌ திரியும்‌ மனத்தை 
ஒரு நிலைப்படுத்துவதிலும்‌, சிந்தையைக்‌ குவித்துச்‌ சீராக்கு 
வதிலும்வாசி என்னும்‌ பிராணவாயுவே பெருந்துணை புரிகிறது. 
அதே போன்று, உயிராற்றலை எல்லாம்‌ ஒருங்கே குவித்தும்‌ தக்க 
ஆன்மாக்களைப்‌ பேரின்பத்தில்‌ நிலைநிறுத்தியும்‌ அருளுகிற 
செம்பொருளே சிவம்‌ எனப்‌ பெறுகிறார்‌. 


பூத ஓலி ஓரிடத்தில்‌ தோன்றுவதற்கும்‌, இடம்‌ விட்டு இடம்‌ 
பெயர்வதற்கும்‌, இறுதியில்‌ ஓடுங்குவதற்கும்‌ உறுதுணையாக 
இருப்பது வாசி என்னும்‌ பிராணவாயுவே. அதே போன்று, 
மாயையிலிருந்து ஓம்‌ என்னும்‌ பிரணவ ஓலியும்‌, அதனின்று 
விந்துவாகிய ஓளியும்‌ அதிலிருந்து பிறபிற தத்துவப்பொருள்‌ 
களும்‌ தோன்றுவதற்கும்‌ இறுதியில்‌ அவை அனைத்தும்‌ 
மாயையில்‌ ஒடுங்குவதற்கும்‌ தலைமைக்‌ கர்த்தாவாகத்‌ திகழ்பவர்‌ 
வெ9பெரு:ரான்‌. 'நாதன்‌ தாள்வாழ்க' என்பது திநவாசகம்‌. 


சைவ அருளாளர்களைப்‌ போன்றே! இன்றைய அறிவியலாரும்‌ 
ஓலியின்‌ முதன்மையை ஏற்றுக்‌ கொள்ளுகின்றனர்‌. மீ ஒலியின்‌ 
துணை கொண்டு இக்கால அறிஞர்கள்‌, பல செயற்கரிய செயல்‌ 
களைச்‌ செய்து வருகின்றனர்‌. இங்கனம்‌ பேராற்றல்‌ உள்ளன 
வாகக்‌ காணப்பெறும்‌ மீ ஒலியையும்‌, மீ ஒளியையும்‌ விடக்‌ 
கோடானு கோடி மடங்கு ஆற்றல்‌ மிக்கன “௪” என்ற பரநாத 
மும்‌, வ” என்ற பரவிந்துவும்‌, இவற்றின்‌ தலைவராக இருப்பவர்‌ 
அம்மையப்பனாகிய சிவபெருமானே, அவரே சொல்லும்‌ 
பொருளுமாய்‌ விளங்குகிறார்‌. 


மங்கல ஒலி: ஒலியின்‌ வெளிப்பாடு எழுத்து. ஒரு செடியின்‌ 
அரும்பு மொட்டுக்கள்‌ தம்‌ அழிய இதழ்களை விரித்தலால்‌, 
வீ என்றும்‌, மலர்தலால்‌ மலர்‌ என்றும்‌ பூத்தலால்‌ பூ என்றும்‌ 
பெயர்‌ பெறுகின்றன அன்றோ? அதே போன்று ஓலி ஓரிடத்தி 


யதனில்‌ தோயும்‌ 9 ியமைப்பில்‌' உண்மை விளக்கம்‌ஃ36 


3 > ல்‌ 
] “தோற்றம்‌ 


ட்‌] 


395 


லிருந்து வெளிப்பட்டு எழுதலாலும்‌ உறங்கிக்டெக்கும்‌ பிற 
பொருள்களை உசுப்பி எழுப்புதலாலும்‌ ஒலிக்கு, எழுத்து 
என்பது காரணப்‌ பெயராயிற்று. 


வண்ணப்‌ பூச்கள்‌ சிலபல சேர்ந்து *செண்டு' ஆகின்‌ றன. 
செண்டுகள்‌ வரிசைப்படுத்தப்பட்டு மாலை ஆகின்றது, அதே 
போல்‌, எழுத்துக்கள்‌ சில சேர்ந்து சொல்லாகிச்‌, சொற்கள்‌ 
இணைந்து பொருள்‌ பொதிந்த தொடர்களாகின்றன. இதனை 
வன்னம்‌, பதம்‌, மந்திரம்‌ என வரிசைப்படுத்துவர்‌, வடநூலார்‌ 
ஒலிகளில்‌ மங்கல ஒலியும்‌ உண்டு, மாறான ஒலியும்‌! உண்டு. 
மங்கல வழக்கு என்பது புதியதன்று; அது பண்டு தொட்ட நம்‌ 
தமிழர்‌ மரபு. 


“மங்கல மொழியும்‌ அவையல்‌ மொழியும்‌ 

மாறில்‌ ஆண்மையில்‌ சொல்லிய மொழியும்‌ 

கூறிய மருங்கில்‌ கொள்ளும்‌ என்ப'?? 
என்பது தொல்காப்பியம்‌. உள்ளப்‌ பண்பினை வளர்த்து 
உயரிய மேம்பாட்டிற்கு உறுதுணையாவது மங்கல ஓஒலியாகும்‌* 

மங்கலப்‌ பொருள்‌: சிவம்‌ என்ற சொல்லுக்கு மங்கலம்‌ 
என்பது பொருள்‌. உடலுக்கும்‌ உள்ளத்துக்கும்‌ இன்பத்தைத்‌ 
தருவன மங்கல காரியங்கள்‌. அதேபோல்‌, மண்ணுலக இன்ப 
மாகிய இம்மை வளத்தையும்‌, விண்ணுலக இன்பமாகிய மறுமை 
நலத்தையும்‌, இறைவனது திருவடிப்‌ பேரின்பமாகிய அம்மைப்‌ 
பேற்றினையும்‌ அருளவல்ல மங்கலப்‌ பொருள்‌ :சிவம்‌' எனப்‌ 
பெயர்‌ கொண்டது. 

திருஐந்தெழுத்து : மங்கல ஒலிகளுள்‌ சிறந்தவை, மந்திரங்‌ 
கள்‌. அவற்றுள்‌ தலையாயது, திருஜந்தெழுத்தால்‌ ஆகிய சிவ 
மூலமந்திரம்‌. செம்‌ பொருளாகிய சிவம்‌ திருஐந்தெழுத்தாகிய 
மந்திர வடிவில்‌ நின்று தன்னை நமக்குக்‌ காட்டி அருளுகிறது.* 
என்பது சிவாகமக்‌ கருத்து. உயிர்களிடத்து மெய்யறிவு தோன்று 
வதற்கும்‌, மேன்மேலும்‌ தெளிவாக விளங்குவதற்கும்‌, இறுதியில்‌ 

1 ஈநச்சு ஒலிக்கு ஓரு நந்திக்‌ கலம்பகம்‌” என்பது நாடறிந்த செய்த, | 

2 தொல்காப்பியம்‌ - பொருளியல்‌ 240 


3 *அரனுக்கு என்றே வைத்தவாம்‌, மந்திரங்கள்‌ லடிவு' 
சிவஞானசித்தியார்‌ - “8 


396 


இறைவன்‌ இருவடியாகிய பேரின்பத்தில்‌ உயிர்கள்‌ திளைத்திருப்‌ 
பதற்கும்‌ உறுதுணையாவது திருஜந்தெழுத்தே, இஃது அருளாளர்‌ 
அனுபவ வழித்‌ கெளிந்த உண்மை. 


“துமமல்‌ இருமல்‌ தொடர்ந்த போழ்தினும்‌ 
வெம்மை நரகம்‌ விளைந்த போழ்தினும்‌ 
இம்மை வினை அடர்த்‌(து). எய்தும்‌ போழ்தினும்‌ 
அம்மையி னும்துணை அஞ்சு எழுத்துமே'?! 


என்பது திருஞானசம்பந்தர்‌ அருள்வாக்கு. 


இனித்‌ திருஜஐந்தெழுத்தின்‌ வகைகளையும்‌ அருளிப்பாட்டி 
ளையும்‌ காண்போம்‌. தூல ஐந்தெழுத்து சூக்கும ஐந்தெழுத்து, 
அதிசூக்கும ஐந்தெழுத்து என்பவற்றோடு, எட்டு, ஆறு, நாலு 
எழுத்துக்கள்‌ கொண்ட சிவமந்திரங்களையும்‌, பிஞ்செழுத்து, 
பேரெழுத்து, பேசும்‌ எழுத்து, பேசா எழுத்து என்பவாயெ 
ஓரெழுத்துச்‌ சிவ மந்திரங்களையும்‌, தலைமைப்‌ பண்பு கருதி, 
இருஐந்தெழுத்தாகக்‌ கொள்ளுவது மரபு. இதனைக்‌ கொற்றவன்‌ 
குடி உமாபதி சிவாசாரியார்‌ திருவாக்கால்‌£ அறியலாம்‌. 


சிவபெருமான்‌ திருநாமமாகிய இரு ஐந்தெழுத்து, திறை 
மொழி மாந்தராகிய ஒரு சிவகுருமூலம்‌, சீடனுக்கு, அவனது 
தகுதிக்குஏற்பச்‌, சிவ ஆணைப்படி, உபதேசிக்கப்படும்போ துதான்‌ 
மந்திரம்‌ ஆகிறது. 


சிவகுரு, தொடக்கத்டுல்‌ தூல பஞ்சாக்கரத்தைச்‌ சமய 
தீக்கையிலும்‌, அடுத்துச்‌ சூக்கும பஞ்சாக்கரத்தை விசேட தீக்கை 
யிலும்‌, இரண்டு நிலையில்‌ உபதேசித்து, உயிரைப்‌ பிணித்துள்ள 
படுக்கைநிலை (Horizontal)க்‌ கட்டுக்களை நெகிழச்‌ செய்கிறார்‌. 


பின்னர்‌, நிர்வாண தீக்கையில்‌ அதிசூக்கும பஞ்சாக்கரம்‌ 
உபதேசிக்கப்‌ பெறுகிறது. அஃது உயிரைப்‌ பிணித்துள்ள மும்‌ 
மலக்கட்‌ைை_ அறுவித்து, உயிரை உயர்நிலைக்கு உய்வித்து 


ணை 


1 தேவாரம்‌ 3: 28:6 திருஞானசம்பந்தர்‌ 

2 கொடிக்கவி - கொற்றவன்குடி உமாபதி சிவனார்‌, (அண்ணாமலைப்‌ 
பல்கலைச்கழக வளாகத்தில்‌ உள்ளது, கொற்றவன்குடி,) 

3 “நிறைமொழி மாந்தர்‌ ஆணையிற்‌ இளந்த 
மறைமொழி தானே மந்திரம்‌ என்ப”* “தொல்காப்பியம்‌ 


397 


(Vertical Elevation), அம்மைப்‌ பயனாகிய முத்திப்‌ பேற்றிற்குச்‌ 
செலுத்துகிறது. அடுத்துச்‌ செம்பொருளின்‌ இயல்பு நிலையை 
யும்‌, தொழில்‌ இயற்றும்‌ நிலையையும்‌ தொகுத்து நோக்குவோம்‌. 


இயல்பு நிலை : இவ்வாறு அளப்பரிய சிறப்புடைய அச்‌ 
செம்பொருள்‌, மீதானம்‌ என்ற துவாத சாந்தப்‌ பெருவெளியில்‌, 
உயிர்களாகிய நம்‌ ஒவ்வொருவர்‌ தலைஉச்சிக்கு மேலே பன்னி 
ரண்டு அங்குல உயரத்தில்‌, நாம்‌ விரும்பினாலும்‌, விரும்பா 
விட்டாலும்‌, திருநடனம்‌ ஆடிக்கொண்டே இருக்கிறது. நிலை 
யான மெய்ஞ்ஞானப்‌ பேரின்பமே (சத்சித்‌ ஆனந்தமே) அங்கு 
அதற்கு வடிவம்‌ அகும்‌. பரம்பொருளின்‌ இந்த அண்டவெளி 
நடன (Cosmic Dance)ச சிறப்பை இக்கால அறிவியலாரும்‌ 
உணர்ந்து வியப்புறுகின்‌ றனர்‌. கோடானுகோடி சூரிய ஒளியினை 
உடைய அப்பேரொளிப்‌ பிழம்பினைச்‌ “சிவசூரியன்‌” என்று சைவ 
மெய்யடியார்கள்‌ வாழ்த்தி வழிபடுவர்‌, இஃது அச்செம்‌ 
பொருளின்‌ இயல்பு நிலை. 


தனக்கென ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல்‌, உயிர்களாகிய 
நமது உய்தியிலேயே பெருவிருப்பம்‌ கொண்டு, ஐந்தொழில்‌ 
இயற்றுகிற அச்செம்பொருள்‌, தன்னை எவ்வாறெல்லாம்‌ வெளிக்‌ 
காட்டிக்‌ கொள்ளுகிறது என்பதை இனி நோக்குவோம்‌, 


மாப்பேருரு: வெட்ட வெளியில்‌ நின்று கொண்டு, தலைக்கு 
மேலே அண்ணாந்து பார்க்கிறோம்‌. அங்கே பரந்துபட்டுக்‌ 
கடக்கும்‌ அருவமாகிய வானவெளி தெரிகிறது. முதலும்‌ 
முடிவும்‌ இல்லாத அப்பெருவெளி, மிகப்பெரியதொரு சிவலிங்கத்‌ 
இன்‌ தோற்றத்தையன்றோ தம்‌ சிந்தையில்‌ நிறுத்துகிறது? 
சிவபெருமானது அத்த மாப்பேருருவினுள்‌ நாமும்‌ நம்மைச்‌ சுற்றி 
யுள்ள அனைத்துப்‌ பொருள்களும்‌ அடங்கி நிற்கிற தன்மை 
புலனாகிறது. அண்டபேரண்டம்‌ முழுவதும்‌ உள்ளடக்கிய அப்‌ 
பெரியநிலை சிவபெருமானது வியாபக நிலை எனப்படும்‌. 


கோயில்‌ கொண்டமை: உயிர்களின்‌ உய்தி கருதி உலக முழு 
வதையும்‌ படைத்த பரம்பொருள்‌, நில உலகின்‌ பல்வேறு தலங்‌ 
களிலும்‌, அருஉருவத்‌ திருமேனியோடு, சிவலிங்கமாகக்‌ காட்சி 
யளித்து, அருள்பாலிக்கிறது. அப்போது, வைத்தியநாதர்‌, 
காயுமானவர்‌ முதலிய பல ஆயிரம்‌ சிறப்புப்‌ பெயர்களால்‌ அது 


308 


போற்றப்‌ பெறுகிறது. 'பேராயிரம்‌ பரவி வானோர்‌ ஏத்தும்‌ 
பெம்மான்‌” எனப்‌ பண்‌ இசைப்பார்‌ அப்பரடிகள்‌. 


அத்தசைய அருஉருவம்‌ மட்டுமன்றி, உருவத்திருமேனி 
கொண்டும்‌ மெய்யடியார்களுக்குக்‌ காட்டி அருளுவது, சிவபெரு 
மான்‌ கருணை, உருவத்‌ திருமேனிகளை 64-மூர்த்தங்களாக 
வழிபடுவர்‌ அருளாளர்‌, சிவபேருமான்‌ உருவத்திருமேவி ஏற்றுத்‌ 


திருவீ$ உலாவரும்‌ எழிலுறு காட்டியை இன்றும்‌ திருவிழாக்‌ 
காலங்களில்‌ காணுகிறோம்‌. 


அட்டமூர்த்தம்‌ : சூரியன்‌, சந்திரன்‌, உயிர்‌ என்ற மூன்றோடு, 
ஐம்பெரும்‌ பூதங்களாகிய நிலம்‌, நீர்‌, இ, காற்று, ஆகாயம்‌ 
என்ற ஐந்தையும்‌ சேர்த்து, ஆக எட்டுப்‌ பொருள்களையும்‌ சவ 
பெருமான்‌ தனக்கு உடம்பாகக்‌ கொள்ளுகிறார்‌. இவற்றைச்‌ 
சிவபெருமானது அட்டமூர்த்தம்‌ என அருள்‌ நூல்கள்‌ பரவித்‌ 
துதிக்கும்‌. 
“'இருநிலனாய்த்‌ தயா நீரும்‌ ஆகி 
இயமான னாய்‌எறியும்‌ காற்றும்‌ ஆகி 
அருநிலைய இங்களாய்‌ ஞாயிறு ஆக 
ஆகாச மாய்‌அட்ட மூர்த்தி ௮௪... 73 அப்பா 
“இரு சுடரோடு இயமானன்‌ ஐம்பூதம்‌ என்று 
எட்டு வகையும்‌, உயிரும்‌ யாக்கையுமாய்க்‌ 
கட்டி நிற்போனும்‌.........””2 மணிமேகலை 


இவற்றுள்‌ சூரியன்‌, சந்திரன்‌, நிலம்‌, நீர்‌, இ ஆயெ ஐந்தும்‌ 
உருவம்‌ உடையவை. உயிரும்‌, ஆகாயமும்‌ அருவமானவை. 
காற்று என்ற பூதம்‌ ௮ரு உருவமானது. இவையே போன்று, 
சிவபெருமானும்‌ அருவம்‌, அருஉருவம்‌, உருவம்‌ என (உயிர்‌ 
களில்‌ பக்குவத்திற்கு ஏற்ப) நின்று அருள்‌ புரிகிறார்‌. 


அணுவிற்குள்‌ பரமன்‌: பொருள்களுள்‌ மிகமிகச்‌ சிறியது 
அணு. அதனை மேலும்‌ பிரிக்க மூடியாது என அண்மைக்‌ 
காலம்‌ வரை நம்பியிருந்தனர்‌, மேலை நாட்டு அறிவியலார்‌. 
ஆனால்‌ நம்‌ சைவ அருளாளரோ பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
தனர்‌ அப்பரடிகள்‌ நின்ற இருத்தாண்டகம்‌ 

2 மணிமேகலை, சமயக்‌ கணக்கர்தம்‌ நிறம்‌ கேட்டகாதை, 


3099 


மூன்னரே, அணுவுக்குள்‌ அணுவாய்‌ நின்று ஆனந்தக்‌ கூத்தாடும்‌ 
சிவபரத்தைச்‌ சிந்நித்திருக்கின்றனர்‌. 


“அணுவுக்குள்‌ அணுவாய்‌, அப்பாலுக்கு அப்பாலாய்‌ ...'! 
எனப்‌ பரவித்‌ துதிக்கிறார்‌. ஒளவையார்‌. 


"சென்று சென்று அணுவாய்த்‌ தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம்‌ 
திருப்பெருந்‌ துறைஉறை சிவனே 
ஒன்றுநீ அல்லை, அன்‌ றி ஒன்றில்லை”? ... 
எனச்‌ சிவபரத்தின்‌ பெருமையைப்‌ போற்றுகிறார்‌ மணிவாசகர்‌. 


அண்டமும்‌ பிண்டமும்‌: ' அணுவிலும்‌, அண்ட வெளியிலும்‌, 
அலயங்களிலும்‌ ஐம்பூதங்களிலும்‌ சிவபெருமானின்‌ தோற்ற 
இயல்பு இல்வாறிருக்கப்‌, பிண்டமாகிய நமது உடம்பினுள்ளும்‌ 
சிவத்தோற்றம்‌ மிகச்‌ சிறப்பாக அமைந்திருக்கக்‌ காணுகிறோம்‌. 


நமது இத்த உடம்பின்‌ மொத்த வடிவமைப்புமே ஒரு சிவ 
லிங்கத்தைப்‌ போன்றதாகும்‌) நமது தலை, உள்ளும்‌ புறமும்‌ 
ஒரு சிவலிங்கத்தின்‌ , வடிவினையுடையது; கைவிரல்கள்‌ ஓவ்‌ 
வொன்றும்‌ ஒரு சிவலிங்கத்தின்‌ தோற்றமுடையன; இருதயத்தின்‌ 
அமைப்பு ஒரு சிவலிங்கம்‌; குருதியிலுள்ள கோடானுகோடி 
நுண்ணிய வெப்பு அணுக்கள்‌ ஒவ்வொன்றும்‌ சிவலிங்கமே. பிற 
வும்‌ இவ்வாறே, 

சிவபரம்‌ பொருள்‌ அநரதிகாலந்‌ தொட்டே, நமது உடம்பி 
னுள்‌ அத்துவிதலாய்க்‌ கலந்து நின்றும்‌, வெளிப்படத்‌ தோன்றி 
நின்றும்‌, அகுள்பாலிக்கும்‌ கருணையைப்‌ பலபல்‌ சைவ 
அருளாளர்களும்‌ அனுபவ வழி உணர்ந்து தெளிந்திருக்கின்றனர்‌. 


ஈஈஎந்தையே ஈசா! உடல்‌ இடம்‌ கொண்டாய்‌ 

யான்‌ இதற்கு இலன்‌ ஓர்‌ கைம்மாறே”?3 

“அறிவு அரியான்‌, தனைஅறிய, ஆக்கை ஆக்கி 

அங்கங்கே உயிர்க்கு உயிராய்‌ அறிவுகொடுத்து அருளால்‌”!4 
1 விநாயகர்‌ அகவல்‌ - ஓளவையார்‌ 1 DS 
2 திருவாசகம்‌ - கோயில்‌ திருப்பதிகம்‌-மணிவாசகர்‌ 
3 மாணிக்கவாசகர்‌, திருவாசகம்‌ 8:22;10 

ச அருள்‌ நந்திசிவம்‌-சிவஞான சித்தியார்‌ஃ3 24 


400 


“மானிடர்‌ ஆக்கை வடிவு சிவலிங்கம்‌ 
மானிடர்‌ அக்கை வடிவு சிதம்பரம்‌ 
மானிடர்‌ ஆக்கை வடிவு இருக்கூத்தே'?* 


**உடறுக்குள்‌ நீநின்று உலாவியகைக்‌ காணாமல்‌ 
கடல்மலை தோறும்‌ இரிந்து கால்‌ அலுத்தேன்‌ பூரணமே?!” 


அம்மை அப்பன்‌: அணுவிலிருந்து அண்ட பேரண்டம்‌ வரை 
நமக்காகச்‌ சிவபெருமான்‌ தொழிற்படும்போது, சிவன்‌, சத்தி 
என இரண்டு கூறாகிப்‌ பின்னர்த்‌ தம்முள்‌ பிரிந்தும்‌ புணர்ந்தும்‌, 
பிரிந்தும்‌ புணர்ந்துமாக இயங்கியே அருள்பாலிக்கிறார்‌. இக்‌ 
காலத்துப்‌ பல்வேறு அறிவியல்‌ துறைகளின்‌ ஆய்வு முடிவுகளும்‌ 
இவ்வுண்மையை அரண்‌ செய்வனவாகவே உள்ளன. 


அணுக்கதிர்‌ இயக்கம்‌: தன்‌ அளவில்‌ இயக்கமில்லாது நிற்‌ 
கும்‌ ஓர்‌ அணு, புரோட்டான்‌, எலெக்ட்ரான்‌ என்ற இரு 
கூறாகிச்‌ செயற்படுதலாலேயே அணுக்கதிர்‌ இயக்கம்‌ நிகழ்கிறது. 


மின்விளக்கு! எங்கும்‌ நிறைந்ததாகிய மின்சாரம்‌ என்ற 
ஒரே பொருள்‌, நேர்மின்‌ ஆற்றல்‌,எதிர்மின்‌ ஆற்றல்‌ என இரு 
கூறாகிப்‌ பிரிந்தும்‌, பின்னர்‌ இணைந்தும்‌ தொழிற்படுதலால்‌ 
அன்றோ தமக்கு மின்விளக்கு போன்ற மின்சாதனங்கள்‌ 
பயனைத்‌ தருகின்றன? 


இவையே போன்றுதான்‌, மீதானத்தில்‌ . எவ்விதச்‌ செயற்‌ 
பாடுமின்றி, ஒரே பொருளாயிருக்கும்‌ சிவபரமும்‌ அம்மை 
அப்பன்‌ என்ற அர்த்ததாரீசுர வடிவத்தில்‌ நமக்காக இயங்குகிறது 


நீலவாலிழை பாகத்தர்‌: நமது இருதயத்தின்‌ ஒரு பகுதியில்‌ 
செந்நிறக்குருதியும்‌, மற்றொரு பகுதியில்‌ நீலநிஐக்‌ குரூதியுமாக, 
உடலின்‌ இயக்கத்திற்குத்‌ தணை நிற்பது போலவே, செம்பவள 
நிறத்தனாகய சிவபெருமானும்‌, நீலவாலிழையாகிய தன்‌ 
சித்சத்தியைத்‌ தன்‌ இடப்பாகத்தில்‌ கொண்டு, உயிர்களாதகிய 
நமது உய்தக்காக, உலகங்களைப்‌ படைத்தும்‌, காத்தும்‌, ஒடுக்கி 


1 திருமூலர்‌ திருமந்திரம்‌-12 2 பட்டினத்தார்‌. பூரணமாலை-23 


401 


யும்‌ முத்தொழில்‌ புசிவதோடு, வினைவயப்பட்ட உயிர்களுக்கு 
மறைந்திருந்து ஈலனப்பாலை ஊட்டியும்‌, வினையின்‌ நீங்கிய 
தூய ஆன்மாக்களுக்கு ஞானப்பாலை ஊட்டி அருளியும்‌, ஆக 
ஐந்தொழில்‌ புரிகிறார்‌. 


உமிர்களும்‌ ரிவசத்தியின்‌ அருளாலேயே தத்தம்‌ தவநெறிக்கு 
ஏற்ப எல்லா நலன்களும்‌ பெற்று, இறுதியில்‌ சிவபரம்பொருளைச்‌ 
சென்று அடைகின்றன. இவ்வாறு, தன்னியல்பால்‌ ஒன்றேயாய 
சிவபரம்‌, தொழில்‌ படுநிலையில்‌ , நீலவண்ண சித்ச த்தியினை தன்‌ 
ஓரு பாகத்தில்‌ கொண்ட சிவனாகத்‌ தோன்றி நின்று, உயிர்களை 
யும்‌, உலகங்களையும்‌ இயக்குகிறது என்பதைச்‌ சைவ நூல்கள்‌ 
பலவும்‌ திறம்படப்‌ பேசுகின்றன. 


“நீலமேனி வாலிழை பாகத்து, ஒருவன்‌ இருதாள்‌ நிழற்ழ்‌ 

மூவகை உலகும்‌ முகிழ்த்தன மூறையே':! 
என்பதிலிருந்தும்‌ இதனைத்‌ தெளிவாக உணரலாம்‌. உடல்‌ 
தலத்தைப்‌ பேணுவதும்‌, உள்ளப்‌ பண்பினை வளர்ப்பதும்‌, 
உயிருக்கு உய்தி காண்பதும்‌ நம்‌ ஒவ்வொருவரது கடமையாகும்‌, 


இவ்‌ இயலின்‌ நிறைவாக, நம்‌ தமிழ்‌ இனம்‌, ஒரு நாமம்‌ 
ஓருருவம்‌ ஒன்றுமில்லாத ஒருவனேயாகிய பரம்பொருளைச்‌ சிவ 
பெருமான்‌ என்ற திருநாமம்‌ கொண்டு வணங்குவதற்கான 
காரணங்களில்‌, இதுகாறும்‌ இந்தித்தவற்றைத்‌ தொகுத்து 
நோக்குவோம்‌, 


உலகப்‌ பொது நியதி: மனித இருதயத்தின்‌ ஒரு கூறு செங்‌ 
குருதியாலும்‌, மற்றொரு கூறு நீலக்‌ குருதியாலும்‌ நிறைந்திருக்‌ 
கிறது எனக்‌ கண்டோம்‌. இத்தகைய உடற்கூற்று அமைப்பு 
நாடு, மொழி, மதம்‌, இனம்‌ முதலிய பல்வேறு குறுயெ எல்லை 
களுக்கெல்லாம்‌ அப்பாற்பட்டு, மனித இனம்‌ முழுமைக்கும்‌ எவ்‌ 
வித வேறுபாடுமின்றிப்‌ பொருந்துவதாகும்‌. 

இவ்வாறு உலகில்‌ வாழும்‌ மக்கள்‌, சைவராயினும்‌ வைணவ 
ராயினும்‌, சமணராயினும்‌, புத்தராயினும்‌, இதித்தவ 


வேறு கொள்சைகவள 


4(2 


உடையோராயினும்‌, அவர்கள்‌ அனைவருக்கும்‌ ஒரே கூரையாச 
அமைவது, சிவலிங்க வடிவினதாகிய வானவெளியே. 


அவர்கள்‌ எல்லாருடைய உடம்பிலும்‌ ஓடுவன, ஒர 
மாதிரியான செங்குருதியும்‌, வாசி என்ற பிராணவாயுவுமே: 
எல்லோருடைய இரத்தத்திலும்‌ உள்ள சிவப்பு இரத்த 


அணுக்கள்‌, வடிவாலும்‌, நிறத்தாலும்‌, செம்பவள நிறச்‌ சவபெரு 
மானையே ஓஒத்திருப்பன. 


உயிரினங்கள்‌ அனைத்தும்‌ வாசி இல்லாமல்‌ வாழ முடியாது 
என்பதிலும்‌, வாசியின்‌ போக்குவரத்தைப்‌ போன்றே இவ்வுலகில்‌ 
பிறப்பதும்‌ இறப்பதுமாகிய, பொதுவான போக்குவரத்து நிலை 
யிலும்‌ சவபர த்தைச்‌ சார்ந்தே உளளன, மேலும்‌, ஓலியாலும்‌, 
பொருளாலும்‌, நிகழ்வுகளாலும்‌, பிறவாலும்‌, மக்கள்‌ அனைவரும்‌ 
எஃகாலமும்‌ விரும்புவது மங்கலமே, 


எனவே, குருதியின்‌ செந்நிறத்தையும்‌, குருதி அணுக்களின்‌ 
வடிவ அமைப்பையும்‌, அவற்றின்‌ முத்திற ஆற்றலையும்‌, மூச்சுக்‌ 
காற்றின்‌ இயல்புகளையும்‌, வரியின்‌ பெயரையும்‌, மங்கலவழி 
இன்பங்களையும்‌ தனக்கு உறைவிடமாகக்‌ கொண்ட சிவபெரு 
மானே, சாதி சமய இன வேறுபாடின்றி, அனைவருக்கும்‌ உரிய 
பரம்பொருள்‌ என்பதில்‌ ஐயமும்‌ உளதோ? ஆகவே, பரமபிதா 
எனக்‌ கூறினாலும்‌, பரந்தாமா எனக்‌ கூவினாலும்‌, அருகன்‌ என 
அழைத்தாலும்‌, அல்லா எனத்‌ தொழுதாலும்‌, அங்கு வந்து 
அருள்புரியும்‌ பரம்பொருள்‌ ஒன்றே! 


இவ்வாறு, காலங்கடந்த, மொழிகடந்த, 2 தசம்கடந்த, மத 
மாற்சரியங்களை எல்லாம்‌ கடந்து எல்லாவற்றின்‌ உள்ளும்‌ செறி 
வாய்த்‌ இகழ்‌ ஒரு கடவுளைத்‌. தமிழ்ப்பண்பாட்டிற்கு உரிய 
பரசிவம்‌ என்ற ஓரே ஒரு கடவுளைத்‌, தனிப்பெரு முழுமுதற்‌ 
பொருளாகக்‌ கொண்டனர்‌, நம்‌ தமிழ்ச்‌ சான்றோர்கள்‌. ஆத 
லால்‌ அவனது தமிழ்ச்‌ சங்கத்‌ தலைமையிலே தழைத்து ஓங்கி 
மிழ்ந்திருந்தவர்‌ என்ப ல்‌ வியப்பும்‌ உளதோ? அச்செம்பொருள்‌ 
பொருளும்‌ ஆற்றலும்‌” (Matter and Energy) என்று இக்கால 
அறிவியலார்‌ கருத்துப்படி வனும்‌ சத்தியுபாகவே வெளித்‌ 
தான்றி அருள்புரிகற த என்பதும்‌ உறுதி இவ்‌உண்மையை, 


403 


“யாதெ ரு தெய்வம்‌ கொண்டீர்‌ அத்தெய்வமாகி ஆங்கே 
மாதொரு பாகனார்தாம்‌ வருவர்‌...'”! 

*இிவன்‌என யானும்‌ தேறினன்‌ காண்க 

அவன்எனை ஆட்கொண்டு அருளினன்‌ காண்க 

குவளைக்‌ கண்ணி கூறன்‌ காண்க 

அவளும்‌ தானும்‌ உடனே காண்க”',..3 


என்ற சைவ ஞானநூல்‌ மொழிசளாலும்‌ அறியலாம்‌, 


நமது இந்த உடம்பினுள்‌ சிவபெருமான்‌ உறைகிறார்‌ என்ற 
உண்மையைப்‌ பொதுவகையால்‌ ஈண்டுச்‌ சந்தித்தோம்‌. அவர்‌ 
எவ்வாறெல்லாம்‌ நமக்குத்‌ தன்னைக்காட்டி நின்று ஆட்கொள்ளு 
கிறார்‌ என்பதையும்‌, உயிர்களரகிய நம்மவருள்‌ தவநெறியால்‌ 
குலையாயவரைத்‌ தமது தானைத்‌ தளபதிகளாகக்‌ கொண்டு, 
எவ்வாறு ஆணை செலுத்துகிறார்‌ என்பதையும்‌ விரிவாக மேல்‌ 
வரும்‌ பகுதிகளில்‌ காணவிருக்கிறோம்‌. 


முன்னதாக, உடற்கூறு தொடர்பான இக்கால அறிவியலுக்கு 
(Physiology) ஏற்ப, மனித உடம்பின்‌ அமைப்பையும்‌ தொழிற்‌ 
பாட்டையும்‌ தெரிந்து கொள்ளுதல்‌ பயனுடையதாகும்‌. 


2. அறிவியலில்‌ மனித உடல்‌ 


நமது மனித உடல்‌ அமைப்பு. ஒரு விந்தையான படைப்பு. 
அதைப்‌ பற்றி ஓரளவேனும்‌ தெரிந்து கொள்ளுவது நம்‌ ஓவ்‌ 
வொருவரது இன்றியமையாப்‌ பொறுப்பு. கடவுள்‌ இருக்கிறார்‌ 
என்ற உண்மையைக்‌ கருத்தூன்றிக்‌ கற்பதற்கு இஃது ஓர்‌ அரிய 
வாய்ப்பு. 

எண்ணற்ற எலும்பு மலைகள்‌, கோடிக்கணக்கான நாடி 
நரம்புக்‌ காடுகள்‌; பன்னூறாயீரம்‌ குருதி ஆறுகள்‌; உணவை 
ஆற்றலாக மாற்றும்‌ சீரணநீர்‌ ஊற்றுக்கள்‌; வளங்கொழிக்கும்‌ 
ஓர்‌ இதய வயல்‌; அங்குப்‌ பூத்துக்குலுங்கும்‌ செங்குருதிப்‌ பூக்சளூம்‌ 

1 சிவஞான சித்தியார்‌ - 115 அருள்நத்திசிவம்‌ 

2 திருவண்டப்பகுதி 62-65 - மாணிக்கவாசகர்‌ 


404 


வெண்குருதிப்‌ பூக்களும்‌; கழிவினை எரிக்கும்‌ மண்ணீரல்‌ சுடலை; 
காமத்தைக்‌ கிளரும்‌ கீழ்‌, மேல்‌ வசந்த மண்டபங்கள்‌; அடி 
வயிற்றின்‌ உவர்க்கடல்‌) மேல்‌ தோலின்‌ உப்புநீர்க்‌ கிணறுகள்‌; 
எலும்பு, நரம்புகளில்‌ மூங்கில்‌ துளைகள்‌; அவற்றில்‌ இசை 
எழுப்பும்‌ உயிர்க்காற்றுக்கள்‌; மூளையினுள்‌ இத்‌இக்கும்‌ அமுது 
வற்று... 


இவை போன்ற மிகப்பெரிய பொருள்களின்‌ அரிய கட்ட 
மைப்பே, நமது இந்த மனித உடம்பு, கயிர்களாகிய நமது 
உய்தி கருதி ஒரு கருத்தாவால்‌ செய்து தரப்பட்ட செயப்படு 
பொருள்‌, இது. இதன்‌ ஆக்கத்தின்‌ விழுப்பம்‌ அளப்பரிது. 
அதனை அறிவியலாரின்‌ கண்பெண்டு முதற்கண்‌ நோக்குவோம்‌ 


ஐந்து மண்டலங்கள்‌: நமது மனித உடல்‌ அமைப்பைப்‌ 
பருத்து ஆயும்‌ இற்றைநாள்‌ அறிவியலார்‌ (&றஊ$௦ாம்‌$), தொழில்‌ 
அடிப்படையில்‌ இதனை ஐந்து முக்யெ மண்டலங்களாகப்‌ பகுத்து 
ஆய்வு செய்கின்றனர்‌. 


1) புனர்‌ உற்பத்தி மண்டலம்‌ (Reproductive system): 
இது நாபிக்குக்‌ சீழ்‌ உள்ள அடிவயிற்றுப்‌ பகுதியாகும்‌. இங்குத்‌ 


தான்‌, தந்த தாயின்‌ வயிற்றினுள்‌ ஒரு குமந்தைக்கரு தோன்றி 
வளருகிறது. 


2) உணவு சீரண மண்டலம்‌ (Digestive system): இஃது 
இரைட்பையும்‌, குடல்களும்‌ உள்ளிட்ட வயிற்றுப்‌ பகுதி. இங்குத்‌ 
கான்‌ நாம்‌ உண்ணுகிற உணவு, சீரணமாக, நமது உடம்புக்குத்‌ 
தேவையான ஆற்றலாக மாறுகிறது. 


3) குருதி ஓட்ட மண்டலம்‌ (Blood circulatory system): 
இஃது இருதயமும்‌ இரத்த நாளங்களும்‌ உள்ளிட்ட நெஞ்சுப்‌ 
பகுதி, உடலுக்குத்‌ தேவையான தாய செங்குருதி இங்கு இருந்து 
தான்‌ நம்‌ உடல்‌ முழுதும்‌ உந்தித்‌ தள்ளப்படுகிறது. நமது 
உடலின்‌ பல பகுதிகளிலிருந்தும்‌, அழுக்கு இரத்தமும்‌ இங்குத்‌ 
தான்‌ வந்து சேருகிறது. 


405 


4) மூச்சுக்‌ காற்று மண்டலம்‌ (Respiratory system): இது 
நுரையீரல்‌ உள்ள நெஞ்சின்‌ பின்பகுதியும்‌, கழுத்தும்‌ உள்ளிட்ட 
பகுதி, நாம்‌ இதன்‌ உள்ளே இழுக்கின்ற பிராணவாயு என்ற 
அய காற்று, குருதியிலுள்ள அழுக்கைப்‌ போக்கிக்‌ குருதியைத்‌ 
அரய்மையும்‌ ஆற்றலும்‌ உடையதாக ஆக்குகிறது. 


5) மைய நரம்பு மண்டலம்‌ (Central Nervous system): இது 
மூளையும்‌, முதுகுத்‌ தண்டும்‌ உள்ளிட்ட பகுதி, 


தமநு உலக வாழ்வில்‌ இவை ஐந்து மண்டலங்களும்‌ ஒருசேர: 
இன்றியமையாதன. ஆயினும்‌, நம்‌ வயது முதிர முதிர, நமது 
உடல்‌ தளர்ந்து, ஒவ்வொரு மண்டலமாகத்‌ தன்‌ தொழிற்‌ 
பாட்டில்‌ சிறிது சிறிதாக மங்கிக்‌ சொண்டேவரும்‌. இவற்றுள்‌ 
தம்‌ இறுதி மூச்சு வரையிலான மைய நரம்பு மண்டலமும்‌ அதன்‌ 
இயக்கமும்‌ மிகவும்‌ குறிப்பிடத்தக்க சிறப்புடையன. 


எனவே, மைய நரம்பு மண்டலம்‌ தனிச்‌ இறப்பு வாய்ந்தது 
என அறிவியலார்‌ சுருதுகின்றனர்‌. சைவ சித்தாந்தக்‌ கோட்‌ 
பாடுகளும்‌ இக்கருத்தினையே வலியுறுத்துகின்றன. மேலும்‌ 
இருதயம்‌ பற்றிய சிந்தனையும்‌ சைவ வழிபாட்டு நெறியில்‌ 
பெரும்‌ பங்கு வகிக்கின்றது. ஆகவே, மைய நரம்பு மண்டலம்‌, 
குருதி ஓட்ட மண்டலம்‌ இரண்டின்‌ தொடர்பான செய்திகளை 
இங்கு முதற்கண்‌ நினைந்து, பிறவற்றை அவ்வப்போது உரிய 
இடங்களில்‌ சிந்திப்போம்‌. 

மைய ஈரம்பு மண்டலம்‌: அமைப்பும்‌, தோற்றமும்‌: கால்‌ 
அங்குலம்‌ கனமுள்ள கடினமான எலும்பினரல்‌ ஆனது, நமது 
மண்டை ஒடு, அஃது ஒரு வில்‌ போன்ற வளைந்த அமைப்பை 
உடையது. அதன்‌ உள்ளே மூளை என்ற மிக நுண்ணிய 
பொருள்‌ இருக்கிறது. அதன்‌ தொடர்ச்சியாக நம்‌ உடம்பில்‌, 
முதுகு எலும்புகளை ஊடுருவிக்‌ 8ழ்‌ மேலாகச்‌ செல்லுவது 
சுமுனை என்ற நாடி, 


இந்த மூளையும்‌ முதுகந்தண்டும்‌ இணைந்த பகுதியை 
அறிவியலார்‌ மைய நரம்பு மண்டலம்‌ என்பர்‌, இதன்‌ அமைப்பு, 
ஒரு பெண்‌ தன்‌ தலைமுடியை அழகாக வாரிப்‌ பின்னலிட்டு 


406 


முதுருப்புறம்‌ தொங்சவிடும்போது, அவளது நெற்றிமுதல்‌ 
இடுப்பு வரை அமைறெ சடைப்‌ பின்னலின்‌ தோற்றத்தைப்‌ 
போன்றது. 

நமது மூளையும்‌, முதுகுத்தண்டும்‌ (CSF என்ற) அமுத 
களற்றில்‌ அமிழ்ந்து, ஒரு மிதவையைப்‌ போல்‌ இருப்பதால்‌, 
அதிர்வுகளால்‌ அவை அல்லலுறுவதில்லை. மண்டை ஓட்டை 
ஓட்டினரற்போல்‌, மூளைக்குக்‌ காப்பாக PIA Mater, Arachnoid 
Mater, Dura Mater என்ற மூன்று மதிற்சுவர்கள்‌ ஒன்றன்‌ &ழ்‌ 
ஓன்று அடுக்காக உள்ளன. இரண்டாவது, மூன்றாவது அடுக்கு 
களுக்கு நடுவில்‌ அமுத வெள்ளம்‌ நிறைந்து ஓடுறெது. அதனைப்‌ 
பாலாற்றுப்‌ பாதை (14411) wa) என்று கூறுவது பொருந்தும்‌. 


உடலியல்‌ வல்லுநர்கள்‌, நம்‌ மனித தலையில்‌ உள்ள. 
மூளையை, மூன்று பகுதிகளாகப்‌ பிரித்து ஆய்வு செய்கிறார்கள்‌. 
பெருமூளை, சிறுமூளை, நடுமூளை, என்பன அம்மூன்று 
பகுதிகள்‌, 


பெருமூளை (சோமா) என்பது நம்‌ தலையின்‌ முன்‌ பகுதி 
யில்‌ உள்ளது. இது வலது, இடது என்ற இரண்டு கூறுகளை 
(hemispheres) உடையது. மூளையின்‌ வலது பகுதி, நம்‌ உடம்‌ 
பின்‌ இடது பக்கத்தையும்‌ மூளையின்‌ இடது பகுதி, உடம்பின்‌ 
வலது பக்கத்தையும்‌ கட்டுப்படுத்துகின்‌ றன. 


அண்மைக்‌ கால ஆய்வுகள்‌ மூளையின்‌ வலப்பகுதி, பெரிதும்‌ 
அமைதியாக (௦6) இருக்கிறதென்றும்‌, அவ்வாறு அமைதியாக 
இருந்தாலும்‌, அண்டவெளி ஆய்வுக்கு அஃது உறுதுணையாக 
நிற்கிறதென்றும்‌, விழுமிய செய்திகளை வெளியிடுகின்றன. 
பெருமூனையின்‌ இடது ஸறுதான்‌, சிறுமூளையின்‌ செயற்கருவி 
களையும்‌ அறிவுக்கருவிகளையும்‌ இயக்கி ஆணைபிறப்பிப்ப 
தாகவும்‌ அவ்‌ஆய்வுகள்‌ கூறுகின்‌ நன. 


பெருமூளையின்‌ இரண்டு கூறுகளுல்‌ தனித்தனியே மூன்று 
பரப்புகளாக அமைந்துள்ளன. மண்டை ஓட்டினுள்ளே 
பொருந்தி நிற்குமாறு, மூளையின்‌ மேல்பரப்பு (Supero lateral 


surface) குவித்து (Convex) காணப்‌ பெறுகிறது அதன்‌ நடுப்‌ 


407 


பகுதி (Medial 807806) தட்டையாகவும்‌ செங்குத்தாகவும்‌ 
அமைந்துள்ளது. அடிப்பரப்பு (Inferior/basal surface) சம தள்‌ 
மாக இல்லாமல்‌ குவிந்தும்‌ - குழைந்தும்‌ (Concavo-convex) 
காணப்பேறுதிறது. 


பெருமூளையின்‌ மேற்பரப்பு ஒரு கொச்சகம்‌ போலக்‌ குவிந்‌ 
தும்‌ குழிந்தும்‌ அமைந்துள்ளது, குவிந்த பகுதிகளை மலைச்‌ 
சிகரங்கள்‌ (0914) என்றும்‌, குழிந்த பகுதிகளைப்‌ பள்ளத்தாக்கு 
“ள்‌ (SULCI:eஎன்றும்‌ அழைப்பர்‌. இந்தக்‌ குவிகுழி அமைப்பு 
ஒரு சீராகவே உள்ளது; என்றாலும்‌, ஆளுக்கு ஆள்‌ அது வேறு 
படுவது மட்டுமன்றி, தனி ஒருவனின்‌ இரண்டு மூளைக்‌ கூறு 
களுள்ளும்‌ சில மாற்றங்கள்‌ கொண்டதாகவே காணப்பெறுநறது 
“மஞ்சு சூழ்‌ மலைக்‌ கூட்டம்‌” போல்‌, மூளையின்‌ சுருள்‌ மடிப்பு 
களும்‌ மிகுதியான அளவில்‌ கார்மேகம்‌ (Grey Matter) கவிவதற்‌ 
குப்‌ பெரிதும்‌ துணை நிற்கின்றன, 


பெருமூளை இணைப்பரன்‌ (கர்ர்பஸ்‌ கலோசம்‌': பெருமூளை 
என்பது நரம்புகளின்‌ தொகு. இதன்‌ இரு கூறுகளிலும்‌ ஒத்த 
நரம்பு அணுக்கள்‌ (1807015) ஏரர்ளமாக உள்ளன, ஒரு கூறி 
லிருந்து மறுகூறுக்கு செய்திகளை அனுப்புகிற வெண்ணிற 
இணைப்பான்‌ (White commissure) இதன்கண்‌ உள்ளது. இதற்கு 
கார்பஸ்‌ கலோசம்‌ என்பது பெயர்‌, மூளையின்‌ குறுக்காக 
நோக்கும்போது இது வானத்தில்‌ உள்ள மூன்றாம்‌ பிறையினைப்‌ 
போல்‌ தோற்றமளிக்கிறது. ஆதலால்‌ இதனை நாம்‌ வான்பிறை 
என வழங்குதல்‌ பொருந்தும்‌. இது நம்‌ தலையின்‌ மையப்பகுதி 
யிலிருந்து புருவ நடுவை நோக்க நீண்டு சடக்கறெது ஒரு பறவை 
யின்‌ அலகு போன்ற இதன்‌ குறுகிய முன்பக்கம்‌ ஜெனு (Gen) 
என அழைக்கப்‌ பெறுகிறது. ஆண்மையின்‌ சின்னமாகக்‌ காட்சி 
யளிக்கும்‌ இதன்‌ அடிப்பகுதியில்‌ மூன்றாம்‌ நாளம்‌ (Th 
ventricle) உள்ளது. இவை தொடர்பான ஆய்வுகள்‌ பல 
நெடுங்காலமாக மேற்கொள்ளப்‌ பட்டாலும்‌, எமூளையின்‌ 
அளப்பரிய ஆற்றலை முழுமையாகக்‌ கண்டவர்கள்‌, யாரும்‌ 
இல்லை”” என்பதை இக்கால அறிவியலார்‌ ஏற்கின்றனர்‌,1 


1 ‘Iam Joe's body’’ (Berkley Books New York=1981-PP-15) 


408 


மார்பகமும்‌ பாலூட்டகங்களும்‌: (Mamillary Bodies) பெரு 
மூளையின்‌ இரண்டு கூறுகளும்‌ ஒரு பெண்ணின்‌ மார்பகங்களை 
ஓத்தனவாய்‌ அமைந்துள்ளன. கழுத்துப்‌ பகுதியை இடமாகக்‌ 
கொண்டு பேலே தலையினுள்‌ இருக்கும்‌ பெருமூளையின்‌ அம்‌ 
பரப்பினை உற்று நோக்கினால்‌, அங்கு இரண்டு பரல்னட்டங்கள்‌ 
இருப்பது புலனாகும்‌, 


சிறுமூளை (Cerebellum): நம்‌ தலையின்‌ பின்னால்‌ பிடரியில்‌ 
உள்ளது சிறுமூளை. காது, கண்‌, மூக்கு, நாக்கு, தோல்‌ என்ற 
ஐந்து அறிவுக்‌ சருவிகளை இயக்குகிற (Sensory Nerves) 
நரம்புத்‌ தொகுடகளும்‌, கை, கால்‌, வாய்‌, கருவாய்‌, எருவாய்‌ 
என்ற ஐந்து செயற்கருவிகளை இயக்குகிற (Motor nerves) 
நரம்புத்‌ தொகுதிகளும்‌, இங்குத்‌ தான்‌ பின்னிப்‌ பிணைந்து 
அடர்ந்து காடு போன்ற தோற்றத்துடன்‌ காணப்பெறுகின்‌ றன. 


மண்டை ஓட்டு மதில்‌ சுவர்களின்‌ இடையில்‌ வெள்ளமாய்ப்‌ 
பெரு வந்த அமுத ஆறு, ஏிறுமூளைக்குப்‌ பின்புறமுள்ளதும்‌ 
“அமுத ஏரி' போன்‌ றதுமான சிஸ்டர்னை (Cistern) நிரப்புகிறது . 


நடூமூளை (Kப-ரin): மேற்கூறிய பெருமூளை, சிறுமூளை 
இரண்டிற்கும்‌ நடுவில்‌ முதுகுத்‌ தண்டின்‌ உச்சியில்‌ மூகுளத்திற்கு 
(Spinal Medulla) மேலே அமைந்திருப்பது நடுமூளை. இதனை 
அறிவியலார்‌ இன்பத்தானம்‌ (ஒlecasur& Centre) என்றும்‌ கூறுவர்‌.1 
இரு கண்களாலும்‌ நாம்‌ பார்க்கும்‌ புறப்பொருள்கள்‌ இங்கு 
உள்ள திரை (Retina)யில்‌ விழுவதால்தான்‌ வெளியிலுள்ள 
பொருள்களை நம்மால்‌ கண்டு அறியமுடிறெது. 


மூன்றாம்‌ நாளம்‌ (Third Ventricle) என்பது மேலே கூறிய 
நடுமூளையில்‌ தொடங்கிச்‌ சந்திரப்‌ பிறையினைப்‌ போன்று 
வளைந்த “கார்பஸ்‌ கலோச'த்தின்‌ 8ழ்ப்பகுதியில்‌ உள்ளது, 
இதனுள்‌ மூளை நீர்‌ என்ற (08) அமுதம்‌ நிறைந்து இருச்‌ 
இஃ்றது. ஒரு ஆண்மகனிடத்துப்‌ புனர்‌ உற்பத்தி நீரைச்‌ சுரக்றெ 
விரைகளைப்‌ (Testes) போன்று தலையினுள்‌ இது காணப்பெறு 
கிறது பெருமூளையின்‌ இரு கூறுகளுக்கும்‌, நடுவில்‌ மொச்சை 
Sr MTT 


1 “em Joe's body” [Berkley Books New York - 1981-28-13) 


409 


விதையின்‌ முளை போன்று, இஃது அமைந்திருக்கிறது. இந்த 
நாளத்தின்‌ இரு மருங்கிலும்‌ மொச்சை விதையின்‌ இரு பருப்பு 
களைப்‌ போன்று, இரண்டு இரத்த நாளங்கள்‌ அமைந்துள்ளன ; 
அவை முதல்‌ நாளம்‌, இரண்டாம்‌ நாளம்‌ (ist & Second 
Ventricles) என அழைக்கப்‌ பெறுகின்றன. 

ஞான . கருப்பை: பீனியல்‌ பாடி, .-(Pineal Body) என்பது 
முற்கூறிய மூன்றாம்‌ நாளத்தின்‌ பின்புறமிருந்து முளைத்தெழுந்த 
அரியதோர்‌, அமைப்பு ஆகும்‌. மனிதனின்‌ பதினான்கு வயதுக்குள்‌ 
இது . மூழுவளர்ச்சி அடைந்து விடுகிறது, இந்த நுண்ணிய 
அமைப்பு ஓர்‌ உயிர்ப்பு நீரைச்‌ சுரப்பதாகவும்‌, மனிதனுடைய 
பருவ - வளர்ச்சியிலும்‌, பால்‌ உணர்ச்சியிலும்‌ பெரும்‌ பங்கு: 
வடப்பதாகவும்‌ அண்மைக்‌ கால ஆய்வுகள்‌ கூறுகின்றன. 
டெல்கார்ட்டெஸ்‌ (0665001165) என்ற மேலை நாட்டு அறிஞன்‌, 
பீனியல்பாடியை 'ஆன்மாவின்‌ இருப்பிடம்‌” (Seat of the ;Soul) 
எனக்‌ கருதினான்‌. 

ஆகாய கங்கை: (Cerebro Spinal Fluid - CSF) என்பது 

மூளைக்கும்‌, முதுகுத்‌ தண்டுக்கும்‌ வளமை சேர்க்கும்‌ ஓர்‌ அமுத 
ஆறு, இது நம்‌ தலையின்‌ புருவ: நடுவில்‌ தொடங்கி, மண்டை 
ஓட்டை ஓட்டினாற்போல்‌ பரவிப்‌ படர்ந்து, நமது பின்‌ தலைக்கு 
வருகிறது; அங்கு ஓர்‌ ஏரி போலத்‌ தேங்குகிறது, அந்த ஏரிக்குச்‌ 
இஸ்டர்ன்‌ (மேச) என்று பெயர்‌. அங்கிருந்து முதுகுத்தண்டு 
வழியாகக்‌ 8ழ்‌ நோக்கிப்‌ பொசிந்து உலக வாழ்வு தொடர்பான 
நம்‌ செயற்பாட்டிற்குப்‌ பெரிதும்‌ பயனுறுகிறது. 
, நீர்த்தாரை (Cerebral-Aqua Duct): என்ற கால்வாய்‌ மூலம்‌ இந்த 
அமுத ஆறு” நான்காம்‌ நாளத்திற்குச்‌ செல்லுகிறது. அங்கிருந்து 
மூன்று துளைகளின்‌ மூலம்‌ பாய்ந்து மூளையின்‌ மடிப்புச்‌ சுருள்‌ 
களுக்குள்‌ நிறைகிறது. மூளையின்‌ ஆற்றலைப்‌ பெருக்குகிறது; 
மேலும்‌ மூளையைப்‌ புற அதிர்வுகளிலிருந்து பாதுகாக்கிறது 
மூன்றாம்‌ நாளத்தையும்‌ நான்காம்‌ ?நாளத்தையும்‌ இணைக்கும்‌ 
ஒரு சிறந்த கால்வாயாக இது தீகழ்றெது, இவ்வாறு உயர்ந்த 
தும்‌, அரியதுமாயெ ஒரு பொருள்‌, சாதாரண மனிதனுக்கு 
ஒவ்வொரு நொடியும்‌ கீழ்நிலை உறுப்புகளை இயக்குவதி3லயே 
பெரும்‌ அளவில்‌ பயன்படுகிறது. 


410 


தலைமைச்சுரப்பி (2110118037 Glan): இது நம்‌ தலையீன்‌ மையப்‌ 
பகுதியில்‌ உள்ளது, நம்‌ இரு காதுகளையும்‌ ஒரு நேர்‌ கோட்டி 
னாலும்‌ புருவ நடுவையும்‌ பிடரியையும்‌ மற்றொரு நேர்கோட்டி 
னாலும்‌ இணைத்தால்‌, அவ்விரு நேர்கோடுகளும்‌ நம்தலையினுள்‌ 
பெருமூளைக்குக்‌ ழே, மூக்கின்‌ உட்புறத்தில்‌, ஓர்‌ இடத்தில்‌ 
சந்திக்கும்‌ அந்த இடத்தில்‌ அமைந்துள்ளது, பிட்யூட்டரி 
என்ற தலைமைச்‌ சுரப்பி, இது ஒரு சிறிய நாவல்பழம்‌ போன்ற 
அமைப்புடையதாய்ப்‌, பெருமூளைச்கு அடியிலுள்ள (Hypothalg 
ஈய5) என்ற தாமரைக்‌ காம்பிலிருந்து ஒரு மெல்லிய இழையில்‌ 
அழகாகத்‌ தொங்கிக்‌ கொண்டிருக்கிறது. தனக்கான ஆணை 
சுளையும்‌ நேரடியாக அத்தாமரைக்‌ காம்பிலிருந்தே இது 
பெறுகிறது. 


பெருமூளையின்‌ இரண்டு கூறுகளைப்‌ போன்றே, பிட்யூட்ட 
ரியும்‌ மொச்சை வித்தைகளை ஒத்த இரண்டு கூறுகளை 
உடையது. புறத்தே உள்ள கூறில்‌ தாமரை மொட்டில்‌ சுரந்த 
இரண்டு உயிர்ப்பு நீர்கள்‌ தேங்குன்றன. அகத்தே உள்ள 
பகுதி ஏறத்தாழப்‌ பத்து உயிர்ப்பு நீர்களைச்‌ சுரக்கின்றது. 
தலையாய உயிர்ப்பு நீர்‌ (Principal Hormone) இங்குத்‌ தான்‌. 
சுரக்கிறது. நமது உடம்பின்‌ பிற சுரப்பிகள்‌ (018005) எல்லா 
வற்றிற்கும்‌ இதுவே தலைமைச்‌ சுரப்பி! (Master Gland) 
ஆகுப்‌. 


ஆண்சளின்‌ விந்துஅணு உற்பத்தி, ஆண்மை ஊற்றம்‌ 
(Sperm Cells & Male Harmone), இவற்றை ஊக்குவிக்க வல்ல, 
உயிர்ப்பு நீர்‌ ஒன்றும்‌, விந்து ஓடும்‌ வாய்க்காலைச்‌ செம்மையாக . 
வைத்துக்‌ கொள்ளுகிற உயிர்ப்பு நீர்‌ ஒன்றும்‌, ஆக இரண்டு 
உயீர்ப்பு நீர்கள்‌ இங்குத்தான்‌ உற்பத்தி அகின்றன. அதே 
போல்‌ பெண்களுக்குத்‌ திங்கள்‌ ஒன்றுக்கு ஓரு வளர்ந்த 
முட்டையை வழங்குவதும்‌ இத்தலைமைச்‌ சுரப்பியே. 


“உருவு கண்டு எள்ளாமை வேண்டும்‌ என்பது முதுமொழி. 
அதற்கேற்ப, நமது உடல்வளர்ச்‌ச உள்ளத்தின்‌ எழுச்சி, அறிவின்‌ 
ec 


1 இதனை “ஆணைத்தானம்‌”' எனச்‌ சைவ சித்தாந்த அருளாளர்‌ 
அழைப்பர்‌, 


411 


முதிர்ச்சி, புணர்ச்சி வேட்கை, புனர்‌ உற்பத்தி முதலிய மாபெரும்‌ 
செயல்கள்‌ எல்லாம்‌, ஒரு சிறிய (பட்டாணி மொச்சை அளவே 
உள்ள இந்த பிட்யூட்டரிச்‌ சுரப்பியில்‌! கட்டுப்‌ பாட்டிற்குள்‌ 
தான்‌ அமைகின்‌ றன. 


உடம்பின்‌ மூலை முடுக்குகளிலெல்லாம்‌, இஃது இவ்வாறு 
தீன்‌ ஆணையைச்‌ செலுத்துகிறது. ஆயிலும்‌ தான்‌ எவ்வெவ்வாறு 
செயல்பட வேண்டும்‌ என்பதற்கான ஆணைகளைத்‌ தனக்கு 
மேலேயுள்ள தாமரைக்‌ காம்பு (Hypothalamus) போன்ற பகுதியி 
லிருந்தே நேரடியாகப்‌ பெறுகிறது. 


தலை எழுத்து அல்லது தலைவிதி பதிவு செய்யப்பெற்ற 
இடம்‌ எனச்‌ இந்திக்கற்‌ பாலதான அத்தாமரைக்‌ காம்பின்‌ 
அமைப்பும்‌ செயற்பாடும்‌ பற்றி இனிக்‌ காண்போம்‌, 


தாமரைக்‌ காம்பு (Hypothalamus) என்ற பகுதி ஒரு கணிப்‌: 
பாளைப்‌ போன்றது, இக்காலத்தில்‌ ' விஞ்ஞானக்‌ குறிப்புகள்‌, 
வணிகத்‌ துறையின்‌ வரவு செலவுகள்‌, அரசியல்‌ அந்தரங்கங்கள்‌, 
சமூதாயச்‌ சீர்திருத்தங்கள்‌ போன்ற பல நூறாயிரம்‌ செய்தி 
களையும்‌ ஒரு சிறிய கணிப்பானில்‌ பதிந்துப்‌ பன்னெடுங்காலம்‌ 
பாதுகாக்க முடியும்‌ என்ற ஒரு சிறப்பினை நடைமுறையில்‌ 
காணுகிறோம்‌. 


இத்தகைய கணிப்பான்‌ ஒன்று இயற்கையாகவே இழைவ 
னால்‌ நமக்கு அருளப்‌ பெற்று, நமது உடம்பில்‌ உள்ளது என்ற 
உண்மையை எத்தனை பேர்‌ அறிவர்‌? அறிவுத்‌ தானமாகிய 
நமது பெருமூளை, ஆயிரம்‌ இதழ்‌ கொண்ட ஒரு தாமரை 
மலரினைப்‌ போன்று காட்சி அளிக்கிறது. பெருமூளையின்‌: 
அடியில்‌, நமது தலையின்‌ மையப்‌ பகுதியில்‌, பிட்யூட்டரி என்ற 
தலைமைக்‌ சுரப்பிக்கு மேலே. மலரின்‌ இதழ்களைத்‌ தாங்க 
1 மூக்கு நுனியின்‌ உட்புறத்துக்குச்‌ சற்று மேலே அமைந்திருப்பதால்‌, 
இதுலே மூளை நீரை மூக்குச்‌ சளியர்க்கி, வெளிக்‌ கொணர்கிறது 
என்ற கருத்துப்‌ பண்டைய கிரேக்க உரோமானியர்களிடம்‌ நிலவி 
வந்தது, அக்கருத்துப்‌ பற்றியே இச்சுரப்பிக்குப்‌ பிட்யூட்டரி என்ற 
பெயரும்‌ வந்தது. Pituit - Mucus: I'm Jce’s Body P. 53, 


412 


நிற்கும்‌ ஒரு மலர்க்காம்பு போன்று, அமைந்துள்ள பகுதியே 
ஹைப்போ. தாலமஸ்‌ (Hypothalamus)! என அழைக்கப்‌ பெறு 
கிறது. இஃது ஒரு மனிதக்‌ கணிப்பான்‌ ஆகும்‌. 


பார்வைக்‌ குறுக்கு வளையம்‌ ( Optic Chiasm), பிலத்துவாரம்‌ 
(Infundibulam), பாலூட்டக அமைப்பு (Mammillary body) 
முதலிய சில அரிய உறுப்புகளின்‌ கூட்டமைப்பே ஹைப்போதால ' 
பஸ்‌ ஆகும்‌. 


எல்லைகள்‌: இதன்‌ மேலே மூன்றாம்‌ (பிறைவடிவ) நாளம்‌? 
கழே பிட்யூட்டரி என்ற தலைமைச்‌ சுரப்பி, இவ்வாறு 
Corpus Collosum என்ற அண்மை உறுப்புக்கும்‌, பிட்யூட்டரி 
என்ற பெண்மைத்‌ தானத்திற்கும்‌ இடைப்பட்டு நிற்கும்‌ இந்த 
மனிதக்‌ கணிப்பான்‌ ஒரு தனிச்‌ சிறப்பு வாய்ந்தது. இதன்‌ 
ஆற்றலோ வியத்தகு முறையில்‌ அமைந்திருக்கிறது, பல்லாயிரம்‌ 
ஆண்டுகளை உள்ளடக்கிய பழங்கால வரலாறுகளையும்‌ எதிர்‌ 
காலச்‌ செய்திகளையும்‌ அறியவல்ல ஆற்றல்‌ இதற்கு உண்டு, 
என அறிவியலார்‌ கூறுதின்றனர்‌.2 மனித முனைப்பாற்றலுக்கு 
அட்பாற்பட்ட செயல்களைச்‌ :செய்யும்‌ இது, ஓய்வு ஓழிவின்றி 
ஒரு நாளின்‌ இருபத்து நான்கு பணி நேரமும்‌ தொழிலாற்றுகிற 
மிக முக்கியமான ஓர்‌ உறுப்பு ஆகும்‌. 


1 அறிவுத்‌ தானமாகுிய மூளையையும்‌ அன்புத்‌ தானமாகிய இருதயத்தை 
யுமே தன்‌௮அதிகாரத்தால்‌ ஆட்டிப்‌ படைக்கும்‌ ஆற்றல்‌ உடைமையால்‌ 
இதனையே தலைவிதி அல்லது தலை எழுத்து என அருளாளர்‌ 
கணித்தோதுவர்‌, ச 

2 “Jt can trace its ancestory back 100—million years, 
and it'doesmany of the same job'for us that ‘it has 
been doing since the earliest primitive creatures ‘began 

1௦ appear' on the earth. It is a sort of ‘co-ordinator 
for much of ‘our nervous system and for our pituitary 
gand.’’ '— I'm Joe’s Body. 


7330 means under; Thalamus is the receptacle 
or, the basis of a flower. 


413 


பிட்யூட்டரி சமுதாயக்‌ கூட்ட உணர்வைத்‌. தாண்டவல்ல 
ஆக்ஸிடோஸின்‌ (0%y£௦எரற) என்ற உயிர்ப்பு ஆற்றலை தோற்று 
விக்கிறது, தாய்சேய்‌ அன்பு உறவுக்கும்‌, மூளையின்‌ வளர்ச்சிக்கும்‌ 
இவ்‌ உயிர்ப்பு ஆற்றல்‌ பெரிதும்‌ துணை நிற்கிறது, ஹைப்போ. 
தாலமஸ்‌ மூளையின்‌ ' பிற பகுதிகளைப்‌: போன்று சிந்தனை 
செய்வதோ, ஓளி பொருந்தியதோ, : தோற்றத்தால்‌ எழிலு 
ையதோ அன்று, எனினும்‌ நம்‌ ஒவ்வோர்‌ அசைவிலும்‌ இது 
முக்கியப்‌ பங்கேற்கிறது. உடலின்‌ இயக்கங்களை எல்லாம்‌ 
ஒருங்கிணைக்கறது. நமது உடம்பின்‌ மொத்த. எடையில்‌ 
ஓஃபதில்‌ ஒரு பங்கு (2%) எடையே உள்ளது) நமது மூளை 
அந்த மூளையின்‌: : எடையில்‌ : முந்நூறில்‌ ஒரு பங்கு எடையே 
உள்ளது, : இந்தத்‌ : -தாமரைச்சாம்பு. எனினும்‌: உடலின்‌ 
எந்த -ஒரு பகுதியையும்‌: விட மிகுதியான குருதியை இது 


“முகுளம்‌ (Medulla Oblangata) என்பது முதுகுத்‌ தண்டின்‌ 
தலைப்பகுதி, . குமிழ்‌ போன்ற வடிவமைப்பு. உடைய இதன்‌ 
மேற்பகுதியில்‌ நடுமூளை அமைந்துள்ளது. நாம்‌ விழித்திருக்கும்‌ 
போத நமது மூளை செய்கிற அத்துணை வேலைகளையும்‌, 
நமது உறக்கக்‌ காலத்தில்‌, இந்த முகுளமேஃசெய்தறெது. 
பார்வைக்‌ குறுக்கு வளையம்‌: வீரக்கழல்‌ -- (0ptic Chiasm): 
நமது முகத்திலுள்ள இரண்டு கண்களாலும்‌ நாம்‌ வெளிப்‌ 
பொருள்களைக்‌ காணுகிறோம்‌. அப்பொருள்களின்‌ நிழல்‌, 
நமது மூளையின்‌ பின்‌ பகுதியிலுள்ள. ஒரு திறை '(Retina)யில்‌ 
விழுகிறது. எனவே நம்மால்‌ வெளிப்‌ பொருள்களைக்‌ காண முடி 
கிறது. பொருளின்‌ நிழலைக்‌ குண்மணிசளிலிருந்துமூளைத் திரைக்கு 
எடுத்தச்‌ செல்ல ஏராளமான நரம்புகள்‌: உள்ளன. சொல்ல 
வொண்ணாத அளவுக்குக்‌ குறுக்கும்‌-நெடுக்குமா கப்‌ பின்னல்களை 
உடைய அவற்றிற்குக்‌ காண்டல்‌ நரம்புகள்‌ என்றும்‌ . பார்வை 
நரம்புகள்‌ (Optic Nerves and olfactory nerves) என்றும்‌ பெயர்‌. 
இந்தக்‌ காண்டல்‌ நரம்புகள்‌ நமது பெருமூளையின்‌. ஒழ்ப்பகுதி 
யில்‌ .கத்தரிக்கோலினைப்‌: “போன்று இடவலமாற்றமாக ஓடும்‌ 
போது; அங்கு ஒரு * வளையம்‌ “அமைகிறது. :: இதனைப்‌ (0 
Chiasm) பார்வை வளையம்‌ என- அறிவியலார்‌ கூறுகின்‌ றனர்‌ 


414 


முதுகுத்‌ தண்டு (ஓரக! லா): நமது முதுகில்‌ 33-முள்‌ 
எலும்பு வளையங்கள்‌ (Vertebrac) ஒன்றன்மேல்‌ ஒன்றாகச்‌ 
ராக அடுக்கப்‌ பெற்றுள்ளன. அவற்றின்‌ துளைகள்‌ வழியாகச்‌ 
செல்லும்‌ தேர்வடம்‌ போன்ற ஒரு வலிமையான நரம்புத்‌ 
டுதாகுநி அவ்வெலும்புகளை ஒரு கோவையாக இணைத்து நிற்‌ 
இறது. இதற்கு சுழுனை , அல்லது முதுகுத்தண்டு என்று 
பெயர்‌. இஃது எழுபத்து இரண்டாயிரம்‌ (72,000) நாடி நரம்பு 
களாலான ஒரு தொகுதி என தொன்மையான தமிழ்‌ நூல்களி 
லிருந்து அறிகிறோம்‌. இது, நம்‌ தலையிலுள்ள முகுளத்தில்‌ 
தொடங்க அடிவயிற்றில்‌ தொப்புள்‌ (நாபி) அளவிற்குத்‌ தொங்கு 
இறது. அங்கிருந்து, இடுப்புக்கு அருகிலே இரண்டு கூறாகப்‌ 
பிரிந்து, இரண்டு கால்களுக்கும்‌ வலுவூட்டுகிறது. இது, நம்‌ 
கழுத்துப்‌ பகுதியில்‌ (Cervical) ஏழு பக்க நரம்புகளையும்‌, 
நெஞ்சுப்‌ பகுதியில்‌ (70180) 12-பக்க நரம்புகளையும்‌ , வயிற்றுப்‌ 
பகுதியில்‌ (1பாம்கா) 5-பக்க நரம்புகளையும்‌, அடிவயிற்றுப்‌ 
பகுதியில்‌ (Sa) 5-பக்க நரம்புகளையும்‌, அதற்குக்‌ ழே 
(Coccyx) 2-பக்க நரம்புகளையும்‌ ஆக 31-பக்க நரம்புகளைக்‌! 
கொண்டிருக்கிறது. 


மைய நரம்பு மண்டலத்தின்‌ செய்திகளை. இந்த அளவில்‌ 
மனத்திலிருத்தி, அடுத்துக்‌ குருதி ஓட்ட மண்டலம்‌ பற்றிக்‌ 
காண்போம்‌. 


இருதயம்‌ (Hear): நமது நெஞ்சுக்‌ கூட்டில்‌ அமைந்துள்ள 
இது மார்பு எலும்புகளின்‌ நடுவில்‌ செவ்விதே பாதுகாக்கப்‌ யெறு 
இறது உறுப்பு என்ற எண்ணிக்கையில்‌ இஃது ஒன்றுதான்‌ 
என்றாலும்‌, செயற்பாடு கருதி வலது, இடது என்றும்‌ மேல்‌; 
8ழ்‌ என்றும்‌ நான்கு கூறுகளாக இதனை அறிவியலார்‌ சந்திப்பர்‌. 
இடதுபகுதி தரய செங்குருதியால்‌ நிறைந்தது. இதன்‌ இடது 
ழ்‌ அறையிலிருந்து ஆற்றல்‌ மிகு செங்குருதி, அயோர்டா 
(AORTA) என்ற பெரு நாளத்தின்‌ மூலம்‌, நமது உடம்பின்‌ 
மூலை முடுக்குகளுக்கெல்லாம்‌ இடையறாது செலுத்தப்‌ பெறு 
இறது, இக்குருதி ஓட்டத்தின்‌ மூலம்‌, உடம்பின்‌ எல்லாத்‌ 
4 Thiry -one pairs of nerves branch out from the special cord 
There are 33-vertabree in our back. =lam Joe's body - PP - 187 


415 


இசுக்களும்‌ செயலாற்றலைப்‌ பெறுகின்றன. அதேபோல்‌. நம்‌ 
உடலின்‌ பல பகுதிகளிலிருந்து வினை செய்து திரும்புகிற நீல 
நிற அழுக்கு இரத்தம்‌, (Vena Cava) வீனாக்காவா என்ற இரண்டு 
பெருநாளங்களின்‌ மூலம்‌ இடையறாது வலப்பகுதியில்‌ விழுந்து 
கொண்டே இருக்கிறது. இவ்வாறு இமைப்பொழுதும்‌ பிசகாமல்‌ 
இரத்தம்‌ போக்குவரத்துப்‌ புரிகிற இடமாக இது திசழ்கிறது. 


குருதி அணுக்கள்‌. (Blood Cells): இவை பொதுவாகச்‌ 
சிவப்பு இரத்த: அணுக்கள்‌ (RBC) என்றும்‌ வெள்ளை இரத்த 
அணுக்கள்‌ (WBC) என்றும்‌ இரண்டு வகைப்படும்‌, 


தலை, நெஞ்சு, முதுகு மற்றும்‌ மூட்டுகளில்‌ உள்ள எலும்புத்‌ 
துளைகளிலிருந்தும்‌, மண்ணீரலிலிருந்தும்‌ . குருதி அணுக்கள்‌ 
இடையீடின்றி உற்பத்தியாகின்றன. இந்த இரத்த அணுக்களுக்கு 
120-தாள்‌ மட்டுமே வாழ்வு உண்டு; பின்னர்‌ அவை அழிந்து 
மண்ணீரலில்‌ ஓடுங்குகன்றன. இவ்வாறு ஒவ்வொரு நொடியும்‌ 
பன்னிரண்டு: நூறாயிரம்‌ செங்குருதி அணுக்கள்‌ அழிவதும்‌ 
தோன்றுவதுமாக இருக்கின்றன, 

நிறைவுரை: இது காறும்‌ நாம்‌ கண்ட உடற்கூறு பற்றிய 
செய்திகள்‌ எல்லாம்‌ இற்றைநாள்‌ அறிவியலார்‌ பலரும்‌ பல்‌ 
வேறு காலகட்டங்களில்‌ பலவாறாக உடலைக்‌ கூறு செய்து 
ஆய்ந்தறிந்த உண்மைகளாம்‌. : ஆனால்‌ உடலை அங்ஙனம்‌ கூறு 
செய்யாமலேயே, உடற்‌ கூற்றின்‌ சிறப்பியல்புகளை நம்‌ பண்டைத்‌ 
தமிழ்‌ முன்னோர்கள்‌ ஆழ்ந்த சிவதியானத்தின்‌ மூலம்‌, மிச 
எளிதாக, அன்றாட நடைமுறையில்‌ பயின்று, பெரும்‌ பயன்‌ 
அடைந்திருக்கிறார்கள்‌. மீ ஒலி (ப॥tரa5௦ா0) மூலம்‌, உடலின்‌ 
மிக நுண்ணிய உள்ளுறுப்புக்களையும்‌ அவ்வாறு அறிய முடியும்‌ 
என்ற உண்மையை இக்கரல விஞ்ஞானிகளும்‌ உறுதிப்படுத்து 
கின்றனர்‌. ்‌ 

எனவே சைவ சித்தாந்தத்தின்‌ அரிய சாத்திரக்‌ கருத்துக்‌ 
கனையும்‌, புராண வரலாறுகளின்‌ ஆழ்ந்த நுண்பொருள்‌ 
களையும்‌, இக்கால உடலியலோடும்‌ உளவியலோடும்‌ இணைத்து 
நோக்கி ஒத்த கருத்துக்களின்‌ துணைகொண்டு நாமும்‌ நம்‌ 
உடம்பினுக்குள்ளே இறைமைப்‌ பண்புகளைக்‌ கண்டு தெளி 


வோமாக! 
வக்க 


1 Page. 189011 am Joe's Body 


க. பொய்யுடம்பினுள்‌ மெய்ப்‌ 
பொருள்‌ ஆட்சி 


(கணவியல்‌) 


உள்ளம்‌ பெருங்கோயில்‌, ஊ(ன்‌)உடம்‌(பு) ஆலயம்‌ 
வள்ளல்‌ பிரானுக்கு வாய்‌,கோ புர வாசல்‌, 
தெள்ளத்‌ தெளிந்தார்க்குச்‌ சீவன்‌ சிவலிங்கம்‌ 
கள்ளப்‌ புல(ன்‌)ஐந்தும்‌ காளா மணிவிளக்கே”! 


முற்றுணர்வும்‌, சிற்றறிவும்‌: சிவபெருமான்‌ ஒருவரே கடவுள்‌. 
அவர்‌ எங்கும்‌ நிறைந்திருக்கிறார்‌; ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லா 
தவர்‌; முற்றறிவினர்‌; இன்பமே வடிவமானவர்‌. இவ்வாறு 
சத்9ித்‌ ஆனந்தமாய்‌ நிலவும்‌ அவரே தனிப்பெரு முழு முதற்‌ 
பொருள்‌. 


ஆனால்‌ உயிர்களாகிய நாமோ சிற்றறிவும்‌, குற்றறிவுமாக 
அல்லலுறுகறோம்‌. நமது அவல. நிலைக்கு இரங்கி, இறைவ 
னாகிய பரசிவம்‌ நமக்குப்‌ பேரின்ப வாழ்வு அருளுவதற்காக 
அருவம்‌, அருஉருவம்‌, உருவம்‌ என்ற பல எளிய நிலைகளைத்‌ 
தாமே மேற்கொள்ளுகிறார்‌.2 


ஒன்றாய்‌, உடனாய்‌, வேறாய்‌... கடவுள்‌ என்பவர்‌ உயிர்‌” 
உலகம்‌ முதலிய எல்லாவற்றிற்கும்‌ வேறாகக்‌ கடந்த நிலையில்‌ 
இருப்பதாகவே, பொதுவாக அனைவரும்‌ கருதுவர்‌, ஆனால்‌ 
கடந்திருக்கும்‌ அவர்‌, எப்போதும்‌ நம்மோடு உடனாகவும்‌ 
இருக்கிறார்‌; நம்முடனும்‌ உலகப்‌ பொருள்களுடனும்‌ ஒன்றாகக்‌ 
கலந்தும்‌ இருக்கிறார்‌. இது, சைவசித்தாந்தம்‌ அறிவுறுத்துகிற 
உயரிய கொள்கை. 
2 “அருவமும்‌ உருவா கூபம்‌ ஆனதும்‌ அன்றி நின்ற உருவமும்‌ மூன்றும்‌ 
சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே' '-சிவஞான சித்தியார்‌-58 
3 உலகுஎலாம்‌ ஆக, லேறுஆய்‌, உடனுமாய்‌ ஒளியாய்‌ ஓங்‌, அலகு 
இலா உயிர்கள்‌ கன்மத்து ஆணையின்‌ அமர்ந்து செல்லத்தலைவனாய்‌ 
இவற்றின்‌ தன்மை தனக்கு எய்தல்‌ இன்றித்தானே. நிலவுசர்‌ 
அமலனாூ நின்றனன்‌, நீங்காது எங்கும்‌" "சிவஞான சித்தியார்‌-91. 


417 


உடலியல்‌ சைவக்‌. கொள்கைகளுக்குப்‌ புறம்பா? ௮௬ உருவ 
மாசவும்‌, உருவமாகவும்‌ இவ்வாறு அனைத்து உலகப்‌ பொருள்‌ 
களிலும்‌ கலந்துள்ள சிவபெருமான்‌, நமது இந்த மனித 
உடம்பிலும்‌ செவ்விதே கலந்து தோன்றுகிறார்‌ என்பது 
தெளிவு. 


அகவே சைவசித்தாந்தச்‌ செந்நெறியாளர்க்கு, உடலியல்‌ 
பற்றிய செய்திகள்‌ புறம்பானவை அல்ல; தெரியாதனவும்‌ அல்ல. 
அவர்தம்‌ அன்றாட அனுட்டான வழிபாட்டு நெறிகளில்‌, 
அவை பெரும்பங்கு வகிப்பவை ய, உடலியல்‌ பற்றிய 
சிந்தனைகளும்‌, பயிற்சிகளும்‌ சைவக்கொள்‌ கைகளுக்குப்‌ பெரிதும்‌ 
ஏற்புடை யனவே. ஆதலால்‌, 


இந்த இயலில்‌, உடம்பு உலகம்‌ முதலிய சடப்பொருள்‌ 
களுக்கு மூலமாகிய மாயையின்‌ இயல்புகள்‌ பற்றியும்‌, நாம்‌ 
உய்தி அடைய வேண்டும்‌ என்ற பெருங்கருணை உள்ளத்தோடு, 
அதனைத்‌ தொழிற்படுத்து&ற பரம்பொருளாகிய வெபெருமான்‌ 
நம்‌ மனித உடலினுள்‌ தங்கி இருந்து, தம்மை எவ்வாறு எல்லாம்‌ 
வெளிப்பட உணர்த்தி நிற்கிறார்‌ என்பது பற்றியும்‌ சைவஞான 
நூல்களின்‌ வழிச்‌ சிந்திப்போம்‌. 


உயிராளும்‌ கடவுளும்‌ ஊழித்‌ தோற்றமும்‌: தனி முதல்‌ நிலை 
(சிறப்பியல்பு): பரசிவம்‌, சச்சிதானந்த வடிவினராய்‌ எங்கும்‌ 
நீக்கமற நிறைந்திருக்கும்‌ தனிப்பெரு நிலையை முன்னர்ச்‌ கண்‌ 
டோம்‌. அது நம்‌ தலை உச்சிக்குமேல்‌ 12-அங்குல உயர த்தில்‌, 
துவாதசாந்தம்‌ என்ற மீதானப்‌ பெருவெளியில்‌ சிவபெருமான்‌ 
எவ்விதத்‌ தொழிற்பாடும்‌ இல்லாமல்‌ தவமே” எனச்‌ சும்மா 
இருக்கும்‌ சவபரநிலை. அவ்வாறு அவர்‌ சும்மா. இருப்பதால்‌, 
உயிர்களாகிய நமக்கு யாது பயன்‌? 


தொழிற்படு நிலை (பொது இயல்பு): எனவே, நமக்குப்‌ 
படிமுறையில்‌ அறிவு விளக்கம்‌ தந்து, நம்மைப்‌ பேரின்பப்‌ பெரு 
வாழ்வில்‌ நிலைபெறச்‌ செய்வதற்காக, அவர்‌ தொழிற்படுநிறார்‌ 
அண்டத்திலும்‌, பிண்டத்திலும்‌ அவ்வாறு அவர்‌ எளிவந்து 
ஆற்றும்‌ தொழில்கள்‌ ஐந்து. அவை: படைத்தல்‌, காத்தல்‌, 


418 


அழித்தல்‌, மறைத்தல்‌, அருளல்‌ என்பன, அப்போது அவர்‌ 
கொள்ளுகிற வேடங்கள்‌ யாவை? என்பது பற்றிச்‌ சிந்திப்போம்‌. 


மாதொரு பாகன்‌: ஒரே பொருளாகிய பரசிவம்‌, ஞானமே 
வடிவாய தம்முடைய வனப்பு ஆற்றலை (அருட்சத்தியை)த்‌ 
தம்முள்ளிருந்து வெளிப்படுத்தி, இடப்பாகத்து அமர்த்தி, 
அப்பேராற்றலை 3ய தமக்கு வடிவமாகவும்‌ கொள்ளுகிறார்‌, 


வனப்பு ஆற்றல்‌ (சற்சத்‌இி)1: கருணையின்‌ நிலைக்களனாசக 
இருப்பவர்‌ வெபெருமான்‌; அவர்‌ நம்மைக்‌ காத்து உய்விக்க 
விரும்புறொர்‌. அவருடைய இவ்விருப்பத்தையே தனக்கு அவர்‌ 
இட்ட கட்டளையாக (ஆணையாகிக்‌ குறிப்புணர்ந்து, அதன்படி, 
தமது உள்ளும்‌ புறமும்‌ செயல்படுகிற அவருடைய பேராற்றலுக்‌ 
குச்‌ சற்சத்‌தி, (Kinetic Energy). «என்பது பெயர்‌, சிவகத்தி 
அருட்சத்தி, வனப்பு ஆற்றல்‌. என்பன போன்ற வேறுபல பெயர்‌ 
களாலும்‌ அவளை அழைப்பர்‌. சூரியனும்‌ அதன்‌ ஒளியும்‌ 
போலவும்‌, மலரும்‌ அதன்‌ மணமும்‌ போலவும்‌, நெருப்பும்‌ அதன்‌. 
சூடும்‌ போலவும்‌ சவெபெருமானும்‌ அவரது சிற்சத்தியும்‌ எக்காலத்‌ 
தும்‌ நீங்காது உடனுறைபவர்கள்‌. 


பரிக்கிரக சத்தி; (மாயை): ஞானமே வடிவான சிற்சத்து1 
இவ்வாறு எப்போதும்‌ இவெத்துக்கு உள்ளேயே நீக்கமின்‌ றி 
இருக்கச்‌, சிவபரத்இிற்கு வெளியே அதிலிருந்து தனியான பொரு 
னாய்‌, நிலையானதாய்‌. நுண்ணியதாய்‌. உள்ள சடஆற்றல்‌ 
ஓன்றும்‌ உள்ளது. அதற்கு மாயை என்பது பெயர்‌. மா 
ஒடுக்கம்‌; யா -- தோற்றம்‌. நாம்‌ காணுற உடல்‌, உட்கருவி 
கள்‌, உலகம்‌, நுகர்ச்சி ஆக அனைத்துச்‌ சடப்பொருள்களின்‌ 
தோற்றத்திற்கும்‌, ஒடுக்கத்துற்கும்‌ காரணமான மூலமுதற்‌ 
பொருளுக்கு மாயை என்பது பெயர்‌. 


அறிவும்‌, உயிரும்‌ இல்லாத இச்சட ஆற்றலைச்‌ சிவபெரு 
மானது பரிக்கிரக சத்தி எனச்‌ சைவ ஞான நூல்கள்‌ கூறும்‌. 
இது சிவத்தோடு தொடர்புடைய ஓர்‌ ஆற்றல்‌ எனச்‌ சிறப்பிக்கப்‌ 

1 சத்திதன்‌ வடிவுஏ(து) என்னில்‌, தடையில்லா ஞானமாகும்‌. 
சிவஞான சித்தியாரி சூ 7-62 


419 


பெற்றாலும்‌, உயிர்களாகிப நம்‌ ஊழ்வினைக்கு ஏற்ப, மேற்கூறிய 
பொருள்களின்பால்‌ போலியான ஓர்‌ இன்ப மயக்கத்தை அவ்வப்‌ 
போது ஊட்டுவதால்‌, இதனையும்‌ மலங்களுள்‌ ஒன்றாகவே 
சேர்த்தனர்‌. 


“மாயை மயக்கமும்‌ செய்யும்‌ அன்றே'' --ஒத்தியார்‌ 143 


தேசுடைய மாயையும்‌, மாசுடைய மாயையும்‌; உயிர்களாகிய 
நாம்‌ உய்தி அடைவதற்காகச்‌ சிவபெருமான்‌ தொழிற்பட 
வீரும்பியதும்‌ அவருடைய சிற்சத்தி, மாயை என்ற பரிக்ரெக 
சத்தியின்‌ ஒரு பகுதியைக்‌ கலக்கி, அதிலிருந்து அண்டபேரண்ட 
மாகிய இப்பிரபஞ்சத்தை (பாஸஸ்‌56)த்‌ தோற்றுவிக்கிறாள்‌, 
சிவசத்தி இவ்வாறு தொழிற்படுவதைக்‌ காஞ்சிப்‌ புராணமும்‌ 
சுந்தரர்‌ தேவாரமும்‌ எழிலுற எடுத்தியம்பும்‌. 


*'ஒரூகா லத்தின்‌ உருவ(ம்‌)மற்‌(று) ஒன்றே 
இடப்பால்‌ முப்பத்‌(து) இரண்‌(டு)அறம்‌ வளர்ப்ப 
வலப்பால்‌ இரத்தல்‌ மாநிலத்‌ தின்றே''! 
*தா(ர்‌)இ ருந்தட மார்பு நீங்காத்‌ 
தையலாள்‌ உல(கு)உய்ய வைத்த 
கா(ர்‌)இ ரும்பொழில்‌ கச்சி மூதூர்க்‌ 
காமக்‌ கோட்ட(ம்‌) உண்டாக....'' 


சிவபெருமானிடம்‌ இருநாழி நெல்‌ (இருமாயைகளைப்‌)பெற்று 
உமாதேவி முப்பத்து இரண்டு அறச்சாலைகளை (சுத்தமாயை- 1, 
அசுத்தமாயா தத்துவங்கள்‌-315)யும்‌ காஞ்சிக்‌ காமக்கோட்டத்தில்‌ 

1 காஞ்சிப்‌ புராணம்‌ 2 சுந்தரர்‌ தேவாரம்‌ 7:56 

3 சுத்தமாயை - 1 எனக்‌ கொண்டமை : நாதம்‌ முதலிய சிவதத்துவங்கள்‌ 
ஐந்தும்‌ சிவபெருமானுடைய தனி உறைவிடமாதலாலும்‌, அங்கு பொதுநிலை 
உயிர்கள்‌ (சகலர்‌) நுழைதல்‌ இயலாது ஆசையாலும்‌, உயர்பக்குவ ஆன்மாக்‌ 
சுள்‌ சுத்தவித்தையில்‌ தங்கித்‌ இருவடிப்பேறு எய்துதலாலும்‌ ஆன்மாக்களைப்‌ 
ஐந்தையும்‌ ஒரே தத்துவமாக நம்‌ முன்னோர்‌ கணக்கிட்டி 
தல்‌ பொருந்தும்‌. எனவே சிவதத்துவம்‌ 1-4 அசுத்த 


பொறுத்தவரை, 
ருப்பார்கள்‌ எனக்‌ கருது 
மாயை தத்துவங்கள்‌ 31 ஆக 32 
32- அறங்களை உமையம்மை வளர்த்தமை - 
92- பண்ணைத்தோன்றிய எண்‌ நான்கு பொருளும்‌ 
32 - உயிர்களுக்கான சுத்தமாயா, அசுத்த மாயா தந்துவங்கள்‌ 


புராணம்‌ 
-தொல்காப்பியம்‌ 


420 


அமைத்தருளினாள்‌ என்பது இப்பாடல்களின்‌ கருத்து, மாயையின்‌ 
கலக்குண்ட பாகத்தில்‌, தேசுடைய மேற்பகுதி சுத்தமாயை 
எனவும்‌, மாசுடைய 8ழ்ப்பகுதி அசுத்தமாயை எனவும்‌ அழைக்‌ 
கப்‌ பெறுவது கண்டோம்‌. 


பொய்ப்‌ பொருள்கள்‌: இவ்விரு மாயையிலிறாந்துதான்‌, நமது 
இந்த உடல்‌, நாம்‌ வாழுகிற உலகம்‌, இங்கு நாம்‌ நுகர்கிற 
பொருள்கள்‌, அவற்றை நாம்‌ நுகர்வதற்குத்‌ துணையான கருவி 
கள்‌ ஆகிய அனைத்தும்‌ இறைவனால்‌ நம்‌ பொருட்டுத்‌ தோற்று 
விக்கப்‌ பெற்றன. இவை அனைத்தும்‌ ஒரு கால எல்லை வரை 
இருந்து, பின்னர்‌ மாயையின்‌ உள்ளேயே ஒடுங்கி விரிவன. 
ஆகவே நிலையற்ற தன்மை காரணமாசப்‌ பொய்ப்பொருள்‌ 
எனப்பட்டன, 


இரு பேருருவின்‌ ஒரு பேரியாக்கை: சுத்த மாயையினாலான 
ஒரு பேருருவைத்‌ தலைப்‌ பகுதியாகவும்‌, அசுத்த மாயையினா 
லான ஒரு பேருருவை உடற்‌ பகுதியாகவும்‌ கொண்டிருந்த 
சூரபதுமனைத்‌ திருழுருகாற்றுப்‌ படையில்‌, நக்ரேத்தேவா 
“இரு பேருருவின்‌ ஒரு பேரியாக்கை” எனச்‌ சுட்டிக்‌ குறிப்பிடு 
கிறார்‌. முருகப்‌ பெருமானது வேற்படையால்‌, சூரபதுமனது 
உடல்‌, இறுதியில்‌ இரு கூறாகப்‌ பிளக்கப்பட்டது. அதன்‌ 
அசுத்தமாயைப்‌ பகுதி, அழகிய ஒளி நிறைந்த மயில்‌ ஊர்தியா 
யிற்று; சுத்தமாயைப்‌ பகுதி, ஒலி வடிவாய சேவல்‌ கொடியா 
யிற்று. 


மனித உடம்பினுள்‌ சிவபூமியும்‌, சீவ பூமியும்‌: நமது மனித 
உடம்பிலும்‌, தலையில்‌ புருவநடுவுக்கு மேலுள்ள, உயர்ந்த 
இடம்‌ சுத்தமாயையினாலானது கீழிடம்‌ அசுத்தமாயை 
யினாலானது; சுத்தமாயை ஐந்து தத்துவங்களாகவும்‌, 


421 
அசுத்தமர்யை 31- தத்துவங்களாகவும்‌” விரிகின்றன. 


இவற்றுள்‌ சுத்தமாயையிலிருந்து! நாதம்‌ முதலிய ஐந்து 
தத்துவங்கள்‌? தோன்றுகின்றன. அவற்றிற்குச்‌. சிவதத்துவம்‌ 
என்பது பெயர்‌. 


இவ்வாறு சுத்த மாயையிலிருந்து வெளித்‌ தோன்றிய சிவ 
தத்துவமே, சிவபெருமானுக்கு *உறைவிடம்‌' ஆகிறது . உலக 
இயச்சத்தில் போது சிவபெருமான்‌ நமது உடன்பின்சண்‌ நின்று? 
நமக்காகத்‌ தொழில்‌ செய்கிற தொழிலகம்‌ இது, ஒரு, பெரிய 
தொழிற்சாலையின்‌ முகப்பில்‌ அமைந்த அதன்‌ நிர்வாக இயக்கு 
நரின்‌ அறுவலகத்தைப்‌ போன்று, நம்‌ முன்தலையிலுள்ள பெரு 
மூளையின்‌ இரண்டு கூறுகளும்‌ சிவன்‌, சத்தி இருவரது தொழில 
கம்‌ ஆறது. இயக்குநரோ தொழிற்சாலையின்‌ எந்த மூலைக்கும்‌ 
எளிதாகச்‌ செல்லலாம; : ஆனால்‌ எல்லாத்‌ தொழிலாளிகளும்‌ 
இயக்குநரின்‌ தனியிடத்துள்‌ எளிதில்‌ நுழைதல்‌ கூடாது 
அன்றோ? 
சாதாக்கியம்‌ '- ஈசுரம்‌ - சுத்தவித்தை -. ஆகச்‌ சிவதத்துவம்‌ 5 

2 அசுத்தமர்மையின்‌ மேற்பகுதியாகிய சுத்தா சுத்தமாயையில்‌ 
சாலம்‌, நியதி, கலை வித்தை _ அராகம்‌, புருடன்‌, மாயை... 
ஆசு வித்தியர்தத்துவம்‌ 

அசுத்தமாயையின்‌ சீழ்ப்பகுதியாகிய, பிரகிருதிமாயையில்‌ 

சித்தம்‌ _ புத்தி ௮ அகங்காரம்‌ அஆ மனம்‌ 


ஆகிய உட்கருவிகள்‌ (அந்தக்‌ கரணங்கள்‌) 4 
காது, கண்‌, மூக்கு, நாக்கு, தோல்‌ ஆகிய அறிவுக்‌ 
கருவிகள்‌ 


7 


5 
கை, கால்‌, லாய்‌, எருவாய்‌ கருவாய்‌ ஆகிய 
செயற்கருவிகள்‌ 5 
ஓலி, ஓளி, நாற்றம்‌, கவை, ஊறு ஆகிய 
நுண்புலன்கள்‌ 5 
ஆகாயம்‌, காற்று, இ, நீர்‌, நிலம்‌ ஆகிய பூத்ங்கள்‌ 5 
ஆக்‌ ஆன்மதத்துவங்கள்‌ வையை 24 
36 


ஆக மாயையின்‌ மொத்த தத்துவங்கள்‌ 


3 “வித்தையோ[டு], ஈசர்‌, சாதாக்கியம்‌, சத்தி, சிவங்கள்‌ ஐந்தும்‌ 


சுத்ததத்துவம்‌, ௪ வன்தன்‌ சுதந்திர வடிவம்‌ ஆகும்‌”? 
சிவஞான சித்தியார்‌ - 86 


422 


“அதே போன்று வென்‌ - சத்தியின்‌ இயக்கம்‌, நம்‌ உடம்பு 
முழுவதுமே இருக்கும்‌. ஆனால்‌ உயிரேோ தன்‌ ஆற்றலைப்‌ 
பெருமூளையினுள்‌ செலுத்த முடியாது, இதற்குச்‌ சானறு, 
என்னை? எனில்‌ கூறுதும்‌. உடலின்‌ ஏதோ ஒரு சிறு பகுதியை 
வெட்டினாலும்‌, மூளை ஆற்றல்‌ அதனை உணரும்‌; ஆனால்‌ 
மூளையையே வெட்டினால்‌, உயிராற்றல்‌ அதனை உணர 
இயலாது1. விஞ்ஞானகலர்‌, பிரளயாகலர்‌ என்ற உயர்‌ பக்குவ 
ஆன்மாக்களுக்கு உடம்பு, உலகம்‌, உட்கருவி, போகப்‌ பொருள்‌ 
கள்‌ ஆகியவை இச்வெதத்துவத்தில்‌ தான்‌ தோன்றுகின்றன. 


கீழ்ப்பருதியாகிய அசுத்த மாயையிலிருந்து, காலம்‌ முதல்‌ 
நிலம்‌ ஈறாகவுள்ள 31-தத்துவங்களும்‌ வெளிப்படுகின்றன. இந்த 
அசுத்த மாயா தத்துவங்கள்‌ முப்பத்தொன்றும்‌ சகல வர்க்கத்து 
ஆன்மாக்களாகிய நமக்கு “அனுபவக்‌ களம்‌” ஆகின்றன. 


உயிர்களாகிய நாம்‌ பிராரத்த வினைக்கு ஏற்பக்‌ குணநலங்‌ 
களைப்‌ பெறுவதும்‌, இன்ப துன்பங்களை அனுபவிப்பதும்‌ புது 
வினைகளைச்‌ செய்து புதிய பிறப்புக்களுக்கு வித்திடுவதும்‌ 
இங்குத்தான்‌. இறைவனது பெருங்கருணைத்‌ திறத்தினை நாம்‌ 
உய்த்துணர்ந்து வழிபடுவதற்குரிய இருத்‌ தலமும்‌ இதுவே. 


பண்டைத்‌ தமிழ்ச்‌ சான்றோராகிய தொல்காப்பியரும்‌, 
சைவத்தின்‌ இம்‌ மேலான தத்துவக்‌ கோட்பாட்டிற்கு ஏற்பவே, 
நூற்பா யாத்துள்ளமை காணுகிறோம்‌. 


*முத(ல்‌)எனப்‌ படுவது நிலம்பொழு(.து) இரண்டின்‌ 
இயல்‌(பு)என மொழிப இயல்‌(பு) உணர்ந்தோரே”2 


நிலம்‌ என்ற முதல்‌ தத்துவத்திற்கும்‌, காலம்‌ (பொழுது) 
என்ற 31-வது தத்துவத்துக்கும்‌ இடைப்பட்ட அசுத்த மாயா 
தத்துவப்‌ பரப்பே, நமது அகத்துறை இன்ப ஒழுக்கத்துக்கு முதற்‌ 
பொருள்‌ என்பது இதன்‌ கருத்து. 
1, Ym Joe's Body PP.12 2, தொல்‌ அகத்‌ 4 


423 


இவ்வாறு மாயை என்னும்‌ சட ஆற்றலிலிருந்து தான்‌ சிவ 
போக பூமியும்‌, உலக போக பூமியும்‌ உருவாகின்றன என்பது 
சிறப்பு நிலை. மாயை எங்ஙனம்‌ பொது வகையால்‌, விரிந்து 
தொழிற்படுநெ து என்பதை இனிக்‌ காண்போம்‌. 


இந்த முப்பத்தாறு தத்துவங்களின்‌ வெவ்வேறு சேர்க்கை 
யினால்தான்‌ நம்முடைய உடம்பு, உட்கருவிகள்‌, நாம்‌ வாழுகிற 
உலகம்‌. ஊழ்வினைக்கேற்ற நுகர்ச்சி என்பன உருப்பெறுகன்றன. 
எனினும்‌, மகேஸ்வரனுக்கும்‌, மாயைக்கும்‌ உள்ள தொடர்பு 
பற்றிப்‌ பலருக்கும்‌ பலவித ஐயங்கள்‌ எழுவதைக்‌ காணுகிறோம்‌. 
அதுபற்றி ஒரளவு ந்திப்பது. சிறப்பு. 


மாயை சிவனுக்கு உடம்பா? மாயை என்பது ஒரு சத்தி 
என்றும்‌, அது சிவபெருமானது பரிரெக சத்தி என்றும்‌, அதுவே 
உயிர்களாகிய நமக்கு உடம்பு ஆகிறது என்றும்‌ கண்டோம்‌* 
சிவபெருமான்‌ நமக்காகவே பல எளிவந்த தோற்றங்களை * 
எடுத்துக்‌ கொள்ளுகிறார்‌ என்றும்‌ அறிந்தோம்‌. அவ்வாறாயின்‌, 
சிவபெருமானுக்கும்‌ இந்த மாயையே உடம்பு ஆகிறதா? என்பது 
சிலரது ஐயம்‌. அதற்கு விடை கூறுவதாக அமைகிறது, சகலாகரா 
பண்டிதரின்‌ ஞானமொழி. சிவபெருமானுக்குக்‌ 


“காயமோ மாயை அன்று; 
காண்பது சத்தி தன்னால்‌''! 


சிவபெருமான்‌ (ஞானசொருபி) முற்றுணர்வினன்‌, அவன்‌ 
மாயை என்னும்‌ (௪டஆற்றலை) அறிவில்லாப்‌ பொருளைத்‌ 
தனக்கு உடம்பாகக்‌ கொள்ளுவதில்லை. ஞானமே உருவாகிய 
தன்‌ சித்சத்தயையே தனக்கு உடம்பாகக்‌ கொள்ளுகிறான்‌ 
என்பது இப்பாடற்‌ பகுதியின்‌ கருத்து. மாயையின்‌ வெளிப்‌ 
பாடாகிய 36-தத்துவங்களையும்‌, அவற்றின்‌ பல்வேறு. வகைச்‌ 
சேர்க்கையால்‌ உருவான உடல்‌ உலகம்‌ முதலியவற்றையும்‌ 
மாயாகாரியம்‌ என்றும்‌ மாயேயம்‌ என்றும்‌ அழைப்பர்‌. 
சிவபெருமானின்‌ வைப்பு ஆற்றலே மாயை என்றாலும்‌, 
அவன்‌ அதனைத்‌ தனக்கு உடம்பாகக்‌ கொள்ளுவ 


1 அருள்‌ நந்திசிவம்‌ ௪ சிவஞான சித்தியார்‌ 61 


424 


தில்லை மாறாகத்‌, தனது வனப்பு ஆற்றலாகிய (சித்சத்தி) 
அருட்சத்தியையே தனக்கு எக்காலமும்‌ ௨டம்பாகக்‌ கொள்ளு 
கிறான்‌. மாயாகாரிய உடம்போடு கூடிய உயிர்களாகிய நமக்கு 
அருள்‌ பாலிக்க வேண்டிய பொழுதெல்லாம்‌, ஏற்ற முறையிலே 
ஏதேனும்‌ ஒரு மாயாகாரியப்‌ பொருளை 1) ஊர்தியாகக்‌ 
கொண்டு இவர்ந்தும்‌, அமர்ந்தும்‌, ஊர்ந்தும்‌ 2) இரிசூலம்‌ 
முதலிய கருவியாகக்‌ கொண்டு தொழிற்படுத்தியும்‌ 3) சிலை 
களில்‌ போன்று உள்நின்று (அதிட்டித்தும்‌) இயக்கியும்‌ 
4) அப்பொருளுக்குத்‌ தன்‌ வடிவத்‌ தோற்றத்தை அருளியும்‌ 
உபாங்கம்‌, பிரத்தியாங்கமாகவே கொள்ளுகிறான்‌. இவையே 


“உலகு அவன்‌ உருவில்‌ தோன்றி ஒறுங்கிடும்‌' '2 
“சுத்த தத்துவம்‌ சிவன்‌தன சுதந்திர வடிவம்‌ ஆகும்‌''3 


என்பவற்றால்‌ அறியத்தக்க மெய்ப்பொருளாம்‌. இதனைச்‌ 
சிவபெருமானது சகஜநிலை என்பர்‌ வடநூலார்‌. ஒரு கண்ணாடி. 
யில்‌ பிரதிபலிக்கும்‌ நிழலுருவினையும்‌ வானத்தில்‌ தோன்றுகிற 
வானவில்லையும்‌ இதற்கு உவமை கூறலாம்‌. 


அடுத்து மாயையிலிருந்து வெளிப்படுகிற தத்துவங்களின்‌ 
சிறப்பியல்புகளை ஒவ்வொன்றாகச்‌ சிந்திப்போம்‌: 


நாதம்‌; குவிபிரணவமும்‌, விரிபிரணவமும்‌; (சமட்டி, வியட்டி 
பிரணவங்சுள்‌) இறை ஆணையை ஏற்றுச்‌ சிவசத்தி, மாயை 
யைக்‌ கலக்கியபோது, சுத்தமாயையிலிருந்து முதலில்‌ தோன்றி 
யது நாதம்‌ எனக்‌ கண்டோம்‌. அஃதே ஓம்‌ என்ற குவிபிரணவ 
ஓலியாகும்‌. அதனைப்‌ பர ஒலி என்றும்‌ பரநாதம்‌ என்றும்‌, 
தாரக மந்திரம்‌ என்றும்‌. சமட்டிப்‌ பிரணவம்‌ என்றும்‌ அருளாளர்‌ 
போற்றிப்‌ பரவுவர்‌. வான வெளியில்‌ மட்டுமன்றி, அவ்‌ ஒலி 
நம்‌ மனித உடலினுள்ளும்‌ எழுப்பப்‌ பெறுகிறது. அத்தகைய 
அரிய பேற்றினைப்‌ பெற்ற இடம்‌ எது எனில்‌, நம்‌ முன்தலைப்‌ 
பகுதியில்‌ உள்ள அறிவுத்‌ தானமாகய பெருமூளையின்‌ வலது 
கூறு ஆகும்‌. 


2 அருன்‌ நந்‌இிரிவம்‌ - சிவஞான இத்தியார்‌ 68 
3 மேற்படி 86 


425 


ஒலியிலிருந்து ஒளியும்‌, இடியிலிருந்து மின்னலும்‌ 
தோன்றுவது போல, நாதத்திலிறாந்து விந்துதத்துவம்‌ விரிந்தும்‌ 
விரைந்தும்‌ வெளிப்படுகிறது. ஓம்‌ என்ற குவிபிரணவம்‌ 
விரிநது, அஉம்‌ என்ற: விரி பிரணவமாகிறது. அது நமது புருவ 
நடுவில்‌ தொடங்கி, உச்சித்தலை, பிடரி, முதுகுத்‌ தண்டு வழி 
யாக மூலாதாரத்தில்‌ எதிரொலிக்கிறது. அப்போது பிரணவ 
வடிவினராக மூத்த பிள்ளையாரும்‌ மூலாதாரத்தில்‌ எழுந்தருளு 
கிறார்‌. 


ஒலிஅலை ஒருகல்‌ தொலைவு கடப்பதற்குள்‌, ஒளி அலை 
ஒரு நூறாயிரம்‌ கல்தொலைவு கடக்கின்ற ஆற்றல்‌ உடையது 
என்பதில்‌ சைவ சித்தாந்தக்‌ கட்டளைகளும்‌, பூதத்துவ அறிவிய 
அனும (ரூ) ஒருமித்த கருத்து உடையன, நாதத்தின்‌ 
தலைவன்‌ சிவபெருமான்‌; விந்துவை இயக்குபவள்‌ சிவசத்தி. 
₹*நமச்சிவாய வாழ்க, நாதன்‌ தாள்‌ வாழ்க!...'' வேகம்‌ 
கெடுத்தாண்ட வேந்தன்‌ அடி.வெல்க!...'” பையச்சென்று பற்றறுப்‌ 
பானை... என்பன போன்ற தேவாரத்‌ திருவாகத்‌ தொடர்கள்‌ 
நாதத்‌ தலைவனாகிய சிவபெருமானது நிதானமான வேகத்தை 
யும்‌, '£தோடுடைய செவியன்‌”, “வேயுறு தோளிபங்கன்‌', (போக 
மார்த்த பூன்முலையாள்‌', 
"தன்னிற்பிரிவிலா எம்கோமான்‌ அன்பர்க்கு 
முன்னிஅவள்‌ நமக்கு முன்சுரக்கும்‌ இன்‌ அருளே” 
முதலிய தேவாரத்‌ திருவாசகத்‌ தொடர்கள்‌ அம்மையின்‌ 
வீரைந்த செயல்பாட்டு ஆற்றலையும்‌ வெளிப்படுத்துகின்றன. 
இனி, விந்துவிலிருந்து தோன்றுவன காண்போம்‌. 
1. அ) வன்னம்‌, பதம்‌, மந்திரம்‌ என்ற சொல்‌ அத்துவர-3 
ஆ) தத்துவம்‌, புவனம்‌, கலை என்ற பொருள்‌ 
அத்துவா-3 
2. சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி என்ற 
வாக்குகள்‌-4 
3, நமஹ, ஸ்வ்தரா; ஸ்வாகா, பட்‌, ஹாம்பட்‌, வ்ஷ்ட்‌, 
வெளஷட்‌ என்ற சப்தகேர்டி மஹா மந்திரங்கள்‌ 


426 


4, வேத, ஆகம, புராண, இதிகாசங்கள்‌ 
5. தவ நெறியாளர்க்கான சாலோகம்‌, சாமீபம்‌ சாரூபம்‌ 
என்ற பத முத்திகள்‌. 
இவற்றுள்‌, முதலாவதாகய ஆறு அதீதுவரக்களும்‌ சிவபெரு 
மானின்‌ வடிவத்‌ தோற்றத்தைப்‌ பெறுகின்றன. 


இவ்வாறு, மாயையிலிருந்து தத்துவங்கள்‌ விரிந்தன. அவை 
அகக்‌ கருவிகள்‌ 36 ஆகவும்‌ புறக்கருவிகள்‌ 60 ஆகவும்‌ ஆயின 


அணுமுதல்‌ அண்டபேரண்டம்‌ வரை எல்லாப்‌ பொருள்‌ 
குளுமே மாயையின்‌ 36 தத்துவங்களின்‌ பல்வேறு சேர்க்கையால்‌ 
உருவாயினவே. அணு என்பது கண்றுக்குப்‌ புலனாகாத மிச 
மிகச்‌ சிறிய பொருள்‌. அண்ட பேரண்டம்‌ என்பது கண்களுக்‌ 
குள்‌ அடங்காத மிஃப்‌ பெரியதொரு யொருள்‌. இவை அனைத்‌ 
ஜிலும்‌. இறைவன்‌ கலந்திருக்கிறார்‌. 


“ஒன்றும்‌ நீ அல்லை, அன்றி ஒன்று இல்லை 
யார்‌ உன்னை அறியதிற்பாரே' 
- என்பது மணிவாசகர்‌ வாக்கு! 


அணுமுதல்‌ அண்ட பேரண்டம்‌ வரையுள்ள அனைத்தும்‌ 
பிரபஞ்சம்‌ (Universe] என்ற சொல்லால்‌ குறிக்கப்பெறும்‌, நமது 
பனித உடம்பும்‌ ஒரு குட்டிப்‌ பிரபஞ்சமே (1/1 Universe) சிவ 
பெருமான்‌, மாயையிலிருந்து தோற்றுவித்த இப்பிரபஞ்சத்தைப்‌ 
பிரதம மகா சிருட்டி (ஊழியின்‌ மூதல்‌ தோற்றம்‌) எனச்‌ 
சாத்திரங்கள்‌ கூறும்‌, 
மாப்யோருருவூம்‌, மாணிட உடம்பும்‌; 


மாப்பேருருவம்‌: இப்பெரிய பிரபஞ்சமே சிவபெருமானது 
மாகாயம்‌ (விராட்‌ புருட வடிவம்‌) எனச்‌ சிறப்பித்துப்‌ பேசப்‌ 
பெறுகிறது. உலஇனை அவன்‌ தன்‌ உருவிலே தோற்றி 
ஓஒடுக்குகிரொன்‌ என்பது இதன்‌ பொருள்‌. 
* மாகாயம்‌ பெரிய(து)ஒரு மான்‌ உரிதோல்‌ உடைஆடை 
எகாய(4) இட்‌(டு)உகந்த எரிஆடி உறையு(ம்‌) இடம்‌??? 
1 இருவாசகம்‌, கோயிற்பதிகம்‌-7 
2 திருஞான சம்பந்தர்‌ தேவாரம்‌, புள்ளிருக்குவேளார்‌ 


Ww 


427 


“உலகினை இறந்து நின்றது! 
அரன்‌ உர என்பது ஓரார்‌; 
உலகு அவன்‌ உருவில்‌” தோன்றி 
ஒடுங்கிடும்‌ என்றும்‌ ஓரார்‌; 

உலகினுக்கு உயிரும்‌? ஆகி 
உலகும்‌ ஆய்‌* நின்றது ஓரார்‌ 
உலகினில்‌ ஒருவன்‌ என்பர்‌ -- 
உருவினை உணரார்‌ எல்லாம்‌'' 


விராட்‌ புருடனது வடிவம்‌ எத்துணை பெரியது, பெருமை 
உடையது என்பதைத்‌ திருவாதவூரர்‌ வாய்மொழியாகக்‌ 
சேட்பேம்‌. 


* பாதாள(ம்‌) ஏழினும்‌8ழ்‌ சொற்கழிவு பாதமலர்‌ 

.. போதார்‌ புனைமுடியு(ம்‌) எல்லாப்‌ பொருள்‌ முடிவே 

பேதை ஒருபால்‌ திருமேனி ஒன்றல்லன்‌...”'1 
பாடலின்‌ கருத்து: பாதாள உலகம்‌ ஏழினுக்கும்‌ 8ழாகச்‌, 
சொல்லுக்கு அடங்காத நிலையில்‌, அவரது திருஅடித்‌ தாமரை 
உளளது. மலர்ப்போதினை மாலையாக அணிந்த அவருடைய 
திருமுடியோ எனில்‌, எல்லாப்‌ பொருள்களுக்கும்‌ மேலான 
மிக உயர்ந்த நிலையில்‌ உள்ளது. அவர்‌, உமையைத்‌ தன்‌ 
இடப்பாகத்தில்‌ அரை உடம்பாகக்‌ கொண்ட, ஒரே ஒரு திரு 
மேனி மட்டுமே உடையவரல்லர்‌, வெசத்தியையே தனக்கு முழு 
உடம்பாகக்‌ கொண்டதோடு, எண்ணற்ற வேறுபல திருமேனித்‌ 
தோற்றங்களையும்‌, உடையவர்‌ அவர்‌ என்பது குறிப்பு) 


நாம்‌ வாழும்‌ நில உலகமும்‌ அதனைச்‌ சூழ்ந்துள்ள கடல்களும்‌ 
மலைகளும்‌, வானும்‌, சூரிய சந்திரர்களும்‌, பிறவும்‌ சிவபெரு 
மானது விராட்புகுட வடிவத்தின்‌ சிறுசிறு அங்கங்களேயாம்‌. 


தில்லைச்‌ சிற்றம்பலமே விராட்புருடனுக்கு இருதயத்‌ தானம்‌ 
எனச்‌ சைவநூல்கள்‌ சிறப்பித்துக்‌ கூறும்‌. நாம்‌ உறங்கும்போது, 


3 அருள்நந்திசிவம்‌. சிவஞான சித்தியார்‌ (68) 
3-1 விஸ்வ அதீதன்‌, 3-2 விஸ்வரூபன்‌ 
3-3 விஸ்வ அந்தர்யாமி 3-4 விஸ்வகாரணன்‌ 


1 திருவாசகம்‌ - திருவெம்பாவை - 10. 


428 


உடம்பின்கண்‌ இருதயத்‌ டில்தான்‌ தத்துவங்கள்‌ பலவும்‌ ஒடுங்கி, 
விழிப்பில்‌ தத்தம்‌ இடங்களை அடைகின்றன. அதே போன்று 
இப்பூவுலகிலுள்ள அனைத்துத்‌ தல மூர்த்தங்களும்‌ இரவுக்‌ 
காலத்தில்‌, இல்லைச்‌ சிற்றம்பலத்தில்‌ சேர்ந்து, வைகறையில்‌ 
தத்தம்‌ இடம்‌ அடைகின்றன என்பது சாத்திரங்கள்‌ கூறும்‌ 
உண்மை. 


உலகல்‌ உள்ள ஏராளமான மலைகளே, விராட்‌ புருடனது 
எலும்புகள்‌. அவற்றுள்‌ தலையிலிருந்து இடுப்பு வரை நடு 
நாயகமாகத்‌ இகழ்வது மேருமலை, நிலத்திலும்‌ கடலிலும்‌ 
ஆகாயத்திலும்‌ ஓடுகின்ற அறுகளே, வீராட்‌ புருடனின குருதி 
நாளங்கள்‌. விராட்‌ புருடனது சிரசு, வானளாவி நிற்பது. 
அங்கு ஓடுகிற ஆறுக்கு ஆகாயகங்கை என்பது பெயர்‌, 
வானத்துப்‌ பிறை நிலவும்‌ அவரது தலையில்‌ அழகிய தோர்‌ 
அணியாக ஒளி வீசக்‌ கொண்டிருக்கிறது. உலகில்‌ உள்ள 
காடுகளே அவரது நாடி நரம்புகள்‌, அவரது நீண்ட அழகிய 
சடை, மேன்மேலும்‌ வளரக்கூடியது, 


“நீடவல்ல வார்சடையான்‌ மேய நெடுங்களம்‌'?3 எனத்‌ 
இருஞானசம்பந்தா்‌ இறைவனது வார்சடையை வாழ்த்துவார்‌. 
இவ்வாறு எழிலார்ந்த வடிவினராய்‌, அண்டவெளியில்‌ அனந்தத்‌ 
திருநடனம்‌ புரியும்‌ சிவபெருமான்‌, நமது பிண்டத்துள்‌ 
எவ்வாறெல்லாம்‌ தன்‌ திருஉருவப்‌ பொலிவினைக்‌ காட்டி, 
நம்மை ஆட்கொண்டு அருளுகிறார்‌ என்பதை இனிக்‌ 


காண்போம்‌, 


மூலாதார விநாயகர்‌: எந்த ஒன்றையும்‌ தொடங்கும்‌ போது, 
முதற்கண்‌ விநாயகரைச்‌ சிந்இப்பது சைவ மரபு. அதற்கேற்ப, 
மூதலில்‌ மூலாதார விநாயகரை நினைவு கூர்வோம்‌. 


““நற்குஞ்சரக்‌ கன்று நண்ணில்‌, கலைஞானம்‌ 
கற்கும்‌ சரக்கு அன்று காண்‌'”_1 


என்பது கொற்றவன்குடி உமாபதி சிவனார்‌ திருவாக்கு, 
“அனைஞுகப்பிள்ளை அருள்‌ புரிவாராயின. நாம்‌ அனைத்துக்‌ 


௯ ட 
2 திருஞான சம்பந்தர்‌ தேவாரம்‌ 4 


429 


ஏலைகளையும்‌ மூயன்று கற்க வேண்டியதில்லை, அவராலேயே 
அவை பெரிதும்‌ உள்ளுணர்வாக நம்‌ சிந்தையுள்‌ தெளிவுறுத்தப்‌ 
பெறும்‌'” என்பது இச்காப்புச்‌ செய்யுளின்‌ திரண்ட கருத்து. 
(திருநாரையூர்ப்‌ பொல்லாப்‌ பிள்ளையார்‌, தன்னையே நம்பி 
யிருந்த நம்பியாண்டார்‌ நம்பிக்கு அருள்‌ பாலித்த வரலாற்றினை 
இதற்குச்‌ சான்றாகக்‌ கூறலாம்‌) 

தோற்றமும்‌, நிலைக்களனும்‌: மாயையின்‌ முதல்‌ தத்துவம்‌ 
நாதம்‌ அதற்குத்‌ தலைவராகச்‌ சிவபெருமான்‌ இருந்து 
ஆணையிடுகிறார்‌, அவரது ஆணைப்படி நாதத்திலிருந்து 
தோன்றுகிற விந்து தத்துவத்திற்குத்‌ தலைமை ஏற்கிறாள்‌, 
அவரது ௪த்சத்தி, ்‌ 


நாதத்தின்‌ வெளிப்பாடு ஓம்‌ என்ற பிரணவை ஒலி. குவிந்து 
சமட்டியாக செல்லுவது இவ்வொலி, இது விந்து தத்துவத்தில்‌ 
அஉம்‌ என வியட்டி பிரணவமாக விரிகிறது. குவிந்து விரியும்‌ 
இவ்‌ ஒலி ஒரு யானையின்‌ துதிக்கையைப்‌ போன்றது. 


சிவனும்‌ சத்தியும்‌ முறையே நாததத்துவத்தையும்‌ விந்து 
தத்துவத்தையும்‌ ஆனைவடிவிலே பொருந்தி நின்று, ஓங்காரப்‌ 
பிரணவங்களை உவந்து நோக்குகின்றனர்‌.' அதன்‌ பயனாகச்‌ 
சிவத்தின்‌ மூத்த பிள்ளையாக ஆனைமுகப்‌ பிள்ளையார்‌ 
தோன்றுகிறார்‌, நமது ரசினுள்‌ இருக்கும்‌ பெருமூளை இரண்டு 
கூறுகளாக அமைந்த ஒரே பொருள்‌ வலது கூறு சிவன்‌. இடது 
கூறு சத்தி. நாம்‌ விநாயகரை நினைந்து இரு கைமுட்டிகளாலும்‌, 
இரு கடைப்‌ புருவங்களின்‌ அரு ல்‌ குட்டிக்‌ கொள்ளும்போது, 
வலது இடது மூளைக்கூறுகளில்‌ அதிர்வு அலை தோன்றி, 
ஒங்காரவடிவில்‌ மூளை முதுகுத்‌ தண்டு நரம்புகளின்‌ வழியாக 
அடிவயிற்றிற்கும்‌ கீழே உள்ள மூலாதாரத்தை அடைகிறது. 
முழுமுதற்பொருளின்‌ மூத்தபிள்ளை இவ்வாறு நம்‌ உடம்பினுள்‌ 
தோன்றுகிறார்‌. 

விநாயகரது நிலைக்களன்‌: உயிர்களாகிய நாம்‌ இன்ப 
துனபங்களை அவரவர்‌ வினைக்கு ஏற்ப உலகியலில்‌ நுகர்ந்து 
கழித்தல்‌ வேண்டும்‌ என்பது நியதி, வினைகளும்‌, மலங்களும்‌ 
ஒடுங்கிய நிலையில்‌, உயிரோட்டம்‌ &ழ்‌ நிலையிலிருந்து விடுபட்டு 


430 


மேலான இறைவன்‌ திருவடி இன்பத்தில்‌ நிலைபெற வேண்டும்‌ 
என்பது இருவருள்‌ குறிப்பு. 


இதற்கு உறுதுணையாக இருத்தற்‌ பொருட்டுச்‌, வெபெரு 
மானின்‌ மூத்த பிள்ளையாராகிப விநாயகர்‌, ஓங்கார வடிவத்‌ 
துடன்‌, நமது உடம்பின்‌ 8ழ்நிலை ஆதாரமாகிய, எருவாய்க்கும்‌ 
கருவாய்க்கும்‌ இடைப்பட்ட மூலாதாரத்தைத்‌ தனக்கு நிலைக்‌ 
களனாகக்‌ கொள்ளுகிறார்‌. 


விக்கினங்கள்‌ என்றால்‌ டுடர்ப்பாடுகள்‌ என்பது பொருள்‌. 
தன்னை நினைந்து காரியங்களைத்‌ தொடங்குபவர்களுக்கு, 
இடர்களை எல்லாம்‌ நீக்கிக்‌ காரிய சித்தி செய்வதும்‌, தன்னைப்‌ 
புறக்கணித்து முரண்பட்டாருக்கு இடர்ப்பாடுகளைக்‌ கொடுப்‌ 
பதும்‌ அவரது இயல்பு, இவ்வாறு விக்கினங்களை அக்கியும்‌ 
போக்கியும்‌ அருள்‌ புரிதலால்‌, அவருக்கு விக்கினேஸ்வரன்‌ என்று 
பெயர்‌ வழங்குகிறது, 


மூலாதாரத்தில்‌ வல்லபை சத்தியோடு. ஓங்கார வடிவில்‌ 
வீற்றிருந்து, வேண்டியன அருளும்‌ அவருக்கு மூலா தார விநாயகர்‌, 
வல்லபை விநாயகர்‌, குண்டலினிப்‌ பிள்ளையார்‌, ஓங்காரப்‌ 
பிள்ளையார்‌, கற்பகமூர்த்தி முதலிய பல பெயர்கள்‌ உள்ளன. 


ஆதிசத்தி: சிவபெருமான்‌ முற்றறிவினர்‌; இயல்பாகவே 
மலமாசு நீங்யெவர்‌. ஆனால்‌ உயிர்களாதகிய நாமோ ௫ற்றறி 
வினர்‌. மேலும்‌, மலக்கட்டின்‌ காரணமாக, இயல்பான அச்சிறிய 
அறிவாற்றலும்‌ முடங்கப்‌ பெற்ற 8ழோர்‌, ஆதலால்‌ சுத்த 
மாயையில்‌ நின்று தொழில்படும்‌ சிவபெருமானுக்கும்‌, பிரகிருதி 
மாயையில்‌ பெரிதும்‌ உழலும்‌ நமக்கும்‌ இடையில்‌ நின்று, 
இருவரையும்‌ இணைக்கும்‌ ஓர்‌இடைநிலை ஆற்றல்‌ வேண்டிய 
தாகிறது. 


சிவபெருமானது ஆற்றலாகிய இவெசத்தியே அத்தகைய 
இணைப்பு ஆற்றலாகத்‌ சொழிற்படுகிறாள்‌. இடியிலிருந்தே 
மின்னல்‌ தோன்றினாலும்‌, மிகுதியான விரைவுடைய மின்னலே 
முதலில்‌ நமக்குப்‌ புலனாகிறது, அதேபோல்‌, சிவத்திலிருந்தே 
சத்திவெளிப்பட்டாலும்‌, சத்தியின்‌ மிகுந்த விரைவு காரணமாக 


431 


அவளே முதலில்‌ வெளிப்படுதிறாள்‌. சிவசத்தி அளப்பரிய 
ஆற்றல்‌ உடையவள்‌. அவளது யுழு ஆற்றலையும்‌ உலகத்து 
உயிரினத்தால்‌ எதிர்‌ கொள்ள முடியாது. 


எடுத்துக்காட்டாக, 33,000. மின்‌ அழுத்தத்தில்‌ உற்பத்தி 
யாகும்‌ மின்‌ ஆற்றல்‌, அதே அழுத்தத்துடன்‌ நமது வீடுகளுக்குக்‌ 
கொண்டுவரப்‌ படுவதில்லை, மாறாக, அப்பேராற்றலைச்‌ சிறிது 
சிறிதாகக்‌ குறைத்து, 230 - என்ற மின்‌அழுத்த அளவில்‌ வீடு 
களுக்குக்‌ கொணர்ந்து பயன்படுத்துகிறோம்‌ அன்றோ? அதே 
போன்று சிவபெருமானும்‌ நமது நலன்‌ கருதித்‌ தனது பராசத்தி 
யின்‌ அளப்பரிய ஆற்றலைப்‌ படிப்படியாகக்‌ குறைத்து, எளி 
வந்த ஆற்றலாக வருமாறு அருள்‌ புரிகிறார்‌. 


சிவசத்தியின்‌ ஆயிரத்தில்‌ ஒரு கூறாகிய முதல்வெளிப்‌ 
பாட்டிற்கு ஆதிசத்தி என்பது பெயர்‌. முதல்‌ வெளிப்பாடு, 
ஆதலால்‌ ஆதிசத்தி என்றும்‌, உயிர்களாகிய நம்‌ கண்களுக்குப்‌ 
பூலனாகாமல்‌ மறைந்திருந்து தொழிலாற்றுவதால்‌ திரோதாயி 
என்றும்‌, அவளுக்குப்‌ பெயர்கள்‌ ஆயின, 


ஆதிசத்தியின்‌ நிலைக்களன்‌: நமது உடம்பில்‌ ஆதிசத்தி 
தொழிற்படும்‌ இடம்‌, தம்‌ பின்‌தலைப்‌ பிடரியிலுள்ள சிறுமூளைப்‌ 
பகுதியாகும்‌. இது எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு 
நிலை. நமது சிறுமூளைப்‌, பகுதியை நோக்கினால்‌, அங்கு அறிவு 
நரம்புகளும்‌ செயல்‌ தரம்புகளுமாகக்‌ (Sensory Nerves & Motor 
Nerves) கோடானுகோடி நரம்புகள்‌ பின்னிப்‌ பிணைந்து ஒரு 
பெறிய காடுபோல்‌ மண்டிக்‌ கிடக்கின்றன. சிவபெருமானது 
அருள்‌ ஆற்றலாகிய சிவசத்தி தமது பின்தலையில்‌, சுத்தமாயை 
அசுத்த மாயை என்ற இரண்டுக்கும்‌ இடையில்‌ (விந்து மாயைக்‌ 
கும்‌ மான்மாயைக்கும்‌ இடையில்‌) மோகினி என்‌ ற பெயரோடு 
சுத்தாசுத்த மாயையில்‌ நின்று தொழிற்படுகிறாள்‌. அதனால்‌ 
தான்‌ “பெண்புத்தி பின்புத்தி' இடையன்‌ புத்தி தையல்‌, 
என்ற வழக்கு மொழிகள்‌ எழுந்தன. அவ்வாறன்றித்‌ சாதிக்‌ 
குலத்தின்‌ அறிவு, தரத்தில்‌ குறைந்தது என்று பொருள்‌ 
கொள்ளுதல்‌ தக்கதன்று. 


432 


ஆகிசத்திரின்‌ கருணை: உயிர்களாெ நமது ஊழ்வினைக்கு 
ஏற்ப, அஇரத்தி, நமது அறிவு நரம்புகளையும்‌ செயல்‌ நரம்பு 
சுளையும்‌, மனம்‌ முதலியவற்றையும்‌ உலக முகமாசக்‌ சீழ்நோக்கி 
இயக்குறொள்‌, இன்ப துன்பச்‌ சுழற்சியில்‌ நம்மை ஆட்படுக்கு! 
இறாள்‌, எனவே இத்காந்திுள்‌ அவளைப்‌ பாசங்களுள்‌ 
ஒன்றாசுவும்‌ வைத்து எண்ணுவர்‌. அவள்‌, நமது ஊழ்வினைப்‌ 
பயனாடுிய 'ஊனப்‌ பாலை' உரிய நேரத்தில்‌ நமக்கு ஊட்டு 
இறாள்‌; வினைக்கட்டின்‌ சிறுமையை நமச்கு உணர்த்துகிறாள்‌ 
அறியாமை, அகங்காரம்‌ முதலிய ஆணவக்கேடுகளை அவ்வப்‌ 
போது நம்மிலிருந்து சுளைந்து, நமது அறிவினைத்‌ தெளிவிக்‌ 
இறாள்‌. இலஃ்தும்‌ அவளது கருணையே ஆகும்‌, இதனை 
மறக்கருணை என்பர்‌, 


நமக்கு வினைகள்‌ முழுமையாகக்‌ கழிந்து, ஆணவ்‌ மலமும்‌ 
ஓடங்பயெ காலத்தில்‌, அதுகாறும்‌ மறைப்பு ஆற்றலாயிருந்து 
நம்மை ஊழ்வினை வழிச்‌ செலுத்திய அவள்‌, தானே அருளாற்று 
லாக. நம்மை உலக பந்தமாகிய 8ழ்‌ நிலைகளிலிருந்து விடு 
வித்துச்‌, சிவரிந்தனையில்‌ செலுத்திச்‌, சிவன்‌ அருள்‌ என்ற 
ஞானப்‌ பாலை' ஊட்டிச்‌ சிவபெருமானது திருவடிப்‌ பேரின்‌ 
பத்துக்கு ஆற்றுப்‌ படுத்துகிறாள்‌. இஃது அவனது அறக்‌ 
கருணை. 


இவ்வாறு உயிர்க்‌ குழந்தைகளாகிய நமது மலமாசுகளைக்‌ 
கழுவித்‌ தூய்மை செய்து, தந்தையாகிய சிவத்திடம்‌ சேர்ப்பிப்‌ 
பவள்‌, ஆதிசத்தியே. ஆதிசத்தியின்‌ ஆயிரத்தில்‌ ஒரு கூறு, 
இச்சாசத்தியாகும்‌. இச்சா சத்தியின்‌ ஆயிரத்தில்‌ ஒரு கூறு 
ஞானசத்தியாகும்‌. ஞானசத்தியின்‌ ஆயிரத்தில்‌ ஒரு கூறு திரியா 
சத்‌இயாகும்‌.! 


மின்விளக்கு, மின்விசிறி, மின்‌ உலை, மின்‌ஒலிபெருக்கி என்ற 
வாறு பெயராலும்‌, தொழிலாலும்‌ மின்‌ சாதனங்கள்‌ வேறு 
பட்டு நின்றாலும்‌, அவற்றில்‌ பயனுறும்‌ மின்‌ ஆற்றல்‌ ஒன்றே 
அன்றோ? அதே போலப்‌, பராசத்தியிலிருந்து வெளிப்படுகிற 
பல சத்திகளும்‌, பெயராலும்‌ தொழிலாலும்‌ வேறுபட்டிருப்பது 


1 வாலையானந்த சுலாமிகள்‌ - இத்தாந்தப்பட விளக்கம்‌ (1917) பக்‌-14. 


433 


போல்‌ தோன்றினாலும்‌, பொருளால்‌. ஒன்றே என்பதை நாம்‌ 
அறிதல்‌ வேண்டும்‌. 


மும்‌ ழர்த்திகள்‌: படைத்தல்‌ கடவுளுக்குப்‌ பிரமன்‌ என்பது 
பெயர்‌; காத்தல்‌ கடவுளுக்கு விட்டுணு என்பது பெயர்‌. 
அழிக்கும்‌ கடவுள்‌ உருத்திரன்‌ என அழைக்கப்படுகறார்‌. 


காரண பிரமா: அண்டத்‌ தொகுப்பு 'என்பது ஏராளமான ' 
அண்டங்களை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒன்று. இவ்வண்டங்கள்‌ 
அனைத்தையும்‌, பிரதம மகாரிருட்டியில்‌ மூதன்முதலாகப்‌ 
படைத்தவர்‌, சிவபெருமான்‌ ஆவர்‌, அவரே அதற்குப்‌ பிரமா; 
அதாவது படைப்புக்கடவுள்‌ (சிருஷ்டி கர்த்தா). அவளரச்‌ 
சிவபிரமா என்றும்‌ காரண பிரமா என்றும்‌ அழைப்பர்‌, 


காரண விட்டுணு: எக்காலத்தும்‌ அழியாது நிலைத்திருக்கும்‌ 
உயிர்களையும்‌, பிரதம மகா சிருட்டியில்‌ . தோற்றுவிக்கப்பட்ட 
உலகப்‌ பொகுள்களையும்‌, எக்காலத்தும்‌ காத்தருளுபவர்‌ 
சிவபெருமானே. அவரே அப்பொழுது விட்டுணு, அதாவது ' 
காத்தற்கடவுள்‌ (திதிகர்த்தா) அவரைச்‌ சிவவிட்டுணு என்றும்‌, 
காரணவிட்டுணு என்றும்‌ அழைப்பர்‌. 


காரண உருத்திரர்‌: வெபிரமா, சிவவீட்டுணு இவர்களைப்‌ 
போன்றே, சிவ உருத்திரராகச்‌ சிவபெருமானே மாப்பேரூழியில்‌ 
பேரண்ட. ஒடுச்கத்துக்குக்‌ காரணராவார்‌. -அவரே சம்மார 
கர்த்தா. அவரைக்‌ காரண உருத்திரர்‌ என்றும்‌ அழைப்பர்‌. 
முத்தொழிலுக்கும்‌ மூலகாரணர்‌ ஆதல்பற்றிச்‌ சிவபெருமான்‌ 
மேற்கொள்ளும்‌ மூர்த்தங்களுக்குக்‌ காரணக்‌ கடவுளர்‌ (காரணே 
ஸ்வரர்‌) என்பது பெயர்‌, சிவபெருமானுக்கு வழங்கும்‌ ஆயிர 
மாயிரம்‌ திருநாமங்களுள்‌ சம்பு என்பதும்‌ ஒன்று. ஆதலால்‌ 
காரணக்‌ கடவுளரைச்‌ சம்பு பக்கம்‌” என அழைப்பது சைவ 
மரபு. 

காரிய பிரமா: என்பவர்‌ யார்‌? சிவபெருமானால்‌ உடல்‌ 
முதலியன கொண்டு உருக்கொடுக்கப்‌ பட்டவர்கள்‌ நம்‌ போன்ற 
உயிர்கள்‌, இந்த உயிர்‌ இனத்துள்‌, சிவபிரமனை நினைந்து 


434 
maf இர 1) 


தவம்‌ செய்து, தகுதியால்‌ உயர்ந்த, அன்மாக்க்ள்‌ அவ்ரைப்‌ 
பலவாறாக வேண்டி நின்று, ஓரேர்‌ ஓர்‌ அண்டத்தைப்‌ 
படைப்பதற்கான வரத்தைப்‌ பெறுகின்றனர்‌. உயிரின த்தைச்‌ 
சேர்ந்த அவர்கள்‌, ஒவ்வோர்‌ உலநிலும்‌ வாழவேண்டிய நம்‌ 
போன்ற உயிர்களின்‌ ஊழ்வினைக்கு ஏற்ப, , உடம்புகளையும்‌,... 
பிறவற்றையும்‌ சிவபெருமானது ஆணைப்படி; ஒரு கார்ல எல்லை 
வரை படைக்கிறார்கள்‌. 


சிவபெருமான்‌ பிரம வடிவில்‌" இருக்கும்‌ ' இருக்கேர்லத்தைி | 
மனம்‌, மொழி, மெய்களால்‌ இடையறாது ௫ந்தித்துக்‌ கடுந்தவம்‌ 
இயற்றி, அதனால்‌ உயர்ந்த ஓர்‌ உயி, அவ்வாறு தான்‌ ஒன்றிய 
மனத்துடன்‌ யோக நெறியில்‌ நின்று சிந்தித்த, அதே பிரம 
உருவத்தை (சாரூபத்தை)ப்‌ பெற்றுக்‌, காரிய பிரபர்வாகத்‌ 
தொழிற்பட றது. 5: ்‌ மத்‌ 

காரிய விட்டுணு: சிவ்பெருமானால்‌.. கருவர்க்கப்பட்ட நம்‌ 
போன்ற உயிர்‌ இனத்துள்‌, தவவலியால்‌ . உயர்ந்த தக்கதோர்‌ 
ஆன்மா, ஒன்றிய மனத்துடன்‌ இடையறாது சிவ்விட்டுணு/ 
வடிவத்தையே சிந்இத்துக்‌ கடுந்தவம்‌ இயற்றி, அதே விட்டுணு; - 
வடிவத்தையும்‌ (சாரூபத்தையும்‌) ஒரோ ஓர்‌ அண்டத்தை ஒரு 
குறிப்பிட்ட காலம்‌ வரை, சவ ஆணைப்படி காக்கின்ற தொழி 
லையும்‌ சிவபெருமானிடமிருந்து வரமாகப்‌ பெறுகிறது; இவ்‌. * 
விட்டுணுவுக்குக்‌ காரண விட்டுணு என்றாற்‌ போல்‌, உயிரின 
விட்டுணுவுக்குக்‌ காரியவிட்டுணு என்று பெயர்‌, a 


காரிய உருத்திரர்‌: காரிய பிரமாக்களும்‌, காரிய விட்டு 
னுக்கஞூம்‌ நம போன்ற சகலவர்க்கத்து , உயிரினத்ன்தச்‌ சேர்நி 
தவர்கள்‌ என்பது இதனால்‌ அறியப்பெறும்‌. அவர்கள்‌ அனை 
வகும்‌, ஆணவம்‌, கன்மம்‌; மாயை என்ற மூம்மலங்களாலும்‌ 
கட்டுண்டவர்கள்‌ ஆவர்‌, 


ஆனால்‌, காரிய உருத்திரரோ,, ஆணவம்‌, கன்மம்‌ என்ற 
இரண்டு மலங்களால்‌ மட்டுமே தொடக்குண்ட பிரளயாகலர்‌ 
ஆவர்‌, யோக நெறி தின்று சவ உருத்திர உருவினையே 


5435 


சிந்தித்து, உருத்திர சாரூபத்தையும்‌,. தூல பிரபஞ்சத்தை ஒடுக்கு 
கின்ற அதிகாரத்தையும்‌, சிவபெருமானிடமிருந்து வரமாகப்‌ 
பெற்ற அவர்கள்‌, நம்‌ போன்ற .சகல வர்க்கத்தாரினும்‌ உயர்ந்த: 
வர்கள்‌ ஆவர்‌, 


உயிர்கள்‌ ஆணவத்தால்‌ பந்திக்கப்பட்ட, நிலையில்‌, தம்‌ 
இயல்பான சிற்றறிவு மேலும்‌ முடங்கிவிட, அவை அணுத்தன்மை 
அடைவதால்‌, உயிரினத்திலிருந்து .., உயர்பதவி அடைந்த 
கடவுளரை “அணுபக்கம்‌' என அழைப்பது, சைவமரபு, , .. 


ட. “இவ்வாறு அண்டங்கள்‌ தோறும்‌, - பிரம, விட்டுணு 
உருத்திரர்கள்‌ பலராக உள்ளனர்‌ என்ற உண்மையை, 


““இனறமை இவ்வாறு பகுத்திடத்‌ தகாதேல்‌ 
உனை ஒழிந்து யாண்டு முற்றுறுமோ? 
முறைபெறும்‌ அண்டந்‌ தொறும்‌ அயன்‌ அரன்‌ 
மால்‌ மூவரும்‌ வேறு வேறாகப்‌ 
பிறமுறுங்‌ கற்பந்‌ தொறும்‌ நவநவமாய்ப்‌ 
பிறந்து நின்‌ ஆணையில்‌ அடங்கி, 

உறைவரே, ஆதி'அந்தமூம்‌ இன்றி 
ஒழிவற நின்றிநீத வான்‌ பொருளே!”” 


ae 
பி fs oR 

என்றும்‌ சிவதத்துவ விவேகம்‌ 42-ஆவது செய்யுளாலும்‌ , 

பிறவாற்றானும்‌ அறிக.?'! 


ப 


€ ௫ 
~ 7 Log ்‌ ச 
மூவர்க்கு இடம்‌: நமது மணித 

அமர்ந்து, தொழிலியற்றும்‌ இடங்களை “ஆதாரங்கள்‌” என்பர்‌. 

அத்தகைய ஆதாரங்கள்‌ ஆறு. அவை, மூலாதாரம்‌, சுவா 
திட்டானம்‌, மணிபூரகம்‌, அனாகதம்‌, விசுத்தி, ஆக்ஞை 
என்பன, அவை அசைத்தும்‌ மூளை முதுகுத்‌ தண்டுகளால்‌ 
ஆன. மைய நரம்பு, மண்டலத்தில்‌ உள்ளன. அதாரங்கள்‌ என்ற : 

தால்‌, அவை சிவபெருமானுக்கு ஆதாரமாயுள்ள இடங்கள்‌ * 

என்றோ, அவையில்லாமல்‌ சிவபெருமான்‌ தங்கி: இருக்கு” 

முடியாது என்றோ எண்ணுவது அறியாமையே ஆகுழ்‌. 


1 வாலையானந்த சுவாமிகள்‌, இத்தாந்தப்பட விஷ்தம்‌ பக்‌ 9, 10. “iy 
1 2. 


a 


டம்பில்‌, சிவபெருமான்‌ 


436 


தின்வ்யத்தனாய்ச்‌ சவெசத்தியையே தனக்கு உடம்பர்கக்‌ 
கொண்டு, அனைத்துப்‌ பொருள்களுக்கும்‌ ஆதாரமாய்‌ 
இருப்பவர்‌ சிவபெருமான்‌. அவர்‌ தங்கிநின்று தொழிற்படுவதற்‌ 
கென்று, மாயா காரியத்தில்‌ எவ்வித ஆதாரமும்‌ அவருக்குத்‌ 
தேவையில்லை. ஆயினும்‌ அவர்‌ நம்மீது கொண்ட கறாணையின்‌ 
காரணமாக மாயா காரியமாகிய நமது உடம்பில்‌ ஒரோ ஓரி 
இடத்தில்‌, நமக்கு அருள்பாலிப்பதற்காகவே தங்குகிறார்‌. 
அவ்விடங்கள்‌ நமது ஆன்ம முன்னேற்றத்திற்கு ஆதாரமாக 
இருத்தலால்‌, அவற்றை (நமக்கு) அதாரங்கள்‌ என்ற்னர்‌. 


ஒவ்வோர்‌ ஆதாரத்திலும்‌ சிவபெருமான்‌ வெவ்வேறாகிய 
எளிவந்த தோற்றத்தினராய்‌, அந்த அந்த மூர்த்தத்துக்கு உரிய 
சத்திகளோடு அமர்ந்திருந்து, ஆன்மாக்களை இயக்குகிறார்‌, 
அவற்றுள்‌ மூலாதாரத்தை விநாயகர்‌ இயக்குகிறார்‌ என 
முன்னரே கண்டோம்‌. ஏனைய ஆதாரங்களையும்‌ அவற்றை 
இயக்கும்‌ ௮தி தேவதைகளாயெ சிவமூர்த்தங்களையும்‌ ஈண்டுன்‌ 
காண்போம்‌. 


1 2 3 4 
அக்னை புருவநடு Pituitary  &தாசிவம்‌ 
விசுத்தி கண்டம்‌ Cervical மகேஸ்வரன்‌ 
அனாகதம்‌ நெஞ்சு Thorax உருத்திரன்‌ 
மணிபூரகம்‌ நாபி Lumbar விட்டுணு 
சுவாதிட்டானம்‌ அடிவயிறு Saccral பிற மன்‌ 
மூல. தாரம்‌ கருவாய்க்கும்‌ Coccyr விநாயகர்‌ 

எருவாய்க்கும்‌ 
இடைப்பட்ட 
பகுதியில்‌ 


காரணக்‌ கடவுளரின்‌ இருப்பிடம்‌ பற்றி இதுவரை கீண்டனவ? : 
தோற்ற நிலைக்குப்‌ பொருந்தி வருவன, இனி ஒடுக்க நிலையில்‌, 
௮வர்களது இருப்பிடங்கள்‌ உயர்ந்து நிற்கும்‌ எர்மையினைச்‌ 
சிந்திப்போம்‌. 


தோற்றநிலை என்பது என்ன? மூன்‌ செய்த வினைகள்‌ 
முதிர்ந்து, அதனதன்‌ பயனைத்‌ தரத்‌ தொடங்குவ்தும்‌, ஊழ்‌ 


437 


வினை நிகர்ச்சிக்கர்க்‌, உயீரினம்‌ உலக வாழ்வினைத்‌ தெர்டங்கு 
வதும்‌ தோற்ற நிலையாம்‌, இதனைப்‌ பாலது ஆணை! 
என்றனர்‌ பண்டைத்‌ தமிழரும்‌. 


ஓடுக்க நிலை என்பது என்ன? மும்மலங்களின்‌ ஆற்றல்கள்‌ 
ஒடுங்குவதும்‌, ஆன்மா முத்திப்‌ பேற்றிற்காகச்‌ சிவபெருமான்‌ 
திருவடியில்‌ தடுங்க முற்படுவதும்‌ ஒடுக்கநிலை, 


'' ஆட்டுவித்தால்‌ ஆரொருவர்‌ ஆடாதாரே 
அடக்கு வித்தால்‌ ஆரொருவர்‌ அடங்காதாரே''2 


என்ற அப்பர்‌ பெருமான்‌ வாக்கிற்கு ஏற்ப, அனைத்தும்‌ சிவச்‌ 
செயல்‌ எனக்‌ கொண்டமையால்‌, தோன்றுநிலை, ஒடுங்குநிலை 
எனத்‌ தன்‌ வினையில்‌ கூறாது, தோற்றநிலை, ஒடுக்கநிலை 
எனப்‌ பிறர்வினையர்சக்‌ குறித்தனர்‌ ஆன்றோர்‌. 


உயிர்களுக்கு அருளுவதில்‌, சிவசத்தியே . மூதலில்‌ ஓர்‌ ௨௫ 
வினைக்‌ கொள்ளுகிறான்‌ என்றும்‌, அவளது கருவிற்கு ஏற்ற 
தொரு வ்டிவ்த்தைச்‌ சிவன்‌ மேற்கொள்ளுதிறான்‌ என்றும்‌ ஞான 
நூல்கள்‌ பகரும்‌ 'பிடியதன்‌ ௨௫. உமை கொ(ள்‌)ள, மிகு 
கரியது வடிகொ(ண்‌)டு, ஆனைமுகப்‌ பிள்ளையை அருளினார்‌ 
வலிவலத்து இறைவன்‌” என வாழ்த்துகிறார்‌ ஞானசம்பந்தர்‌, 


சிவசத்தியின்‌ எளிவந்த தோற்றங்களே மலைமகள்‌, 
இருமகள்‌, கலைமகள்‌ எனவும்‌, இவர்களை முறையே இரெளத்‌ 
திரி, வைணவி, பிராமி என வடநூலார்‌ அழைப்பர்‌ எனவும்‌ 
முன்னர்ச்‌ கண்டோம்‌. 


பிரமனின்‌ சத்தியாகிய பிராமியை அதிகாலை அனுட்டானத்‌ 
தின்போது நம்‌ இதயத்‌ தானத்திலும்‌, விட்டுணுவின்‌ சத்தியாகய 
வைணவியை நண்பகலில்‌ புருவ நடுவிலும்‌, உருத்திரனின்‌ 
1 தொல்காப்பியம்‌ - களவியல்‌ 2 
2 அப்பர்‌ தேவாரம்‌, திருத்தாண்டகம்‌, 


438 


சத்டியாரய இரெளத்திரியை அந்திப்‌ பொழுதில்‌ உச்சித்‌ 
தலையிலும்‌ சந்திக்குமாறு சைவ ௮னுட்டான விதி! அறிவுறுத்து 
ன்‌: 


இவற்றிலிருந்து, எவபெருமான்‌ பிராமிக்கு ஏற்ற பிரமனாக 
நம்‌ இதயத்‌ தானத்தை இடமாகக்‌ கொள்ளுகிறான்‌ என்பதும்‌, 
வைணவிக்கு ஏற்ற விட்டுணுவாகச்‌ சிரசினை இடமாகச்‌ 
கொள்ளுகிறான்‌ என்பதும்‌, இரெளத்திரிக்கு ஏற்ற உருத்‌ 
இரனாகத்‌ தலை உச்சியில்‌ தங்குகிறான்‌ என்பதும்‌ பெறப்படும்‌ , 
இஃது ஓடுக்க நிலை, 


ப ர ஷி 
சிரினுள்‌ நடுமூளை தொடங்கிப்‌ புருவ ல்ல நீண்டு 
உடைக்கும்‌ மூளை இணைப்பான்‌ (றட. Collosum) மூன்றாம்‌ 
பிறையினை ஓத்த வடிவினது. அதனை. விட்டுணுவின்‌ இடமாகத்‌ 
சந்தித்தல்‌ பொருந்தும்‌. (மாயோன்‌ “மேய காடுறை உலகம்‌ 
என்பது தொல்காப்பியம்‌”, 'காடுபோல நரம்புகள்‌ மண்டிக்‌ 
இடக்கும்‌ நமது பின்‌ தலைப்‌ பிடரியில்‌ திருவடி ஊன்றிப்‌, புருவ 
நடுவினை நோக்கிப்‌ பள்ளி கொண்டு, தனக்கு மேலேயுள்ள 
உருத்தரரை தியானித்து, யோக நித்திரையில்‌' இருக்கும்‌. 
விட்டுணுவின்‌ திருக்கோலமும்‌, அவனது திருழுடிக்கு' "அருகில்‌ 


உள்ள இருமகளின்‌ திருஉருவும்‌ எண்ணி வணங்குவதற்கு 
உரியனவாம்‌. 


காரணக்‌ கடவுளருக்கு மட்டுமேயன்றிக்‌ காரியதேவர்களாகிய 
மும்மூர்த்‌இகளுக்கும்‌ . நம்‌ உடம்பில்‌ தொழிலகங்கள்‌ உள்ளன. 
அவ்‌ இடங்களைப்‌ பற்றிச்‌ சந்திப்போம்‌. 

ஒருவர்‌ அணிகிற சட்டைக்கு முன்பக்கப்‌ பாதி, பின்‌ 
பக்கப்பாதி என இரண்டு பகுதிகள்‌ உள்ளன அன்றோ? 
அதேபோல நம்‌ நெஞ்சு, வயிறு, அடிவயிறு உள்ளிட்ட உடற்‌ 
பகுதியை முன்‌ பக்கப்‌ பரதி என்றும்‌ பின்பக்கப்‌ பாதி என்றும்‌ 
இரண்டு கூறாக நோக்கிவால்‌, பின்னாலுள்ள முதுகுப்‌ பக்கத்‌, 
அச்‌ சுழுமுனை ஆதாரங்களில்‌, (நரம்பு மண்டலத்தில்‌) காரணக்‌ ல 

2 தொல்காப்பியம்‌ - அகத்திணையியல்‌, 5 


(5 


439 


ட்‌ உ௱௱ உ ்‌ (உரன்‌ 1 ச 
கீடவிள்ராகிய 'சிவபிரமா முதலியேரர்‌ வீற்றிருப்பார்‌; அவ்‌ 
ஆதாரங்களுக்கு நேர்‌ முன்னால்‌ புனர்‌ உற்பத்திச்‌ கருவிகள்‌ 
நிறைந்த அடிவயிற்றில்‌ காரிய பிரமனும்‌, இரைப்பை, குடல்‌ 
உள்ளிட்ட தாபிக்கமல்த்தில்‌ கர்ரிய விட்டுணுவும்‌, நெஞ்சில்‌ 
காரிய உருத்திரரும்‌ அமர்ந்து, காரணேசுவரர்களை வணங்கிச்‌ 
கொண்டும்‌, தத்தம்‌ தொழிலைச்‌ செவ்விதே செய்து கொண்டும்‌ 
இருப்பர்‌; ்‌ 1 

க்ர்ரியக்‌ கடவுள்ரின்‌ இயல்புகள்‌ : பிரமன்‌ மிதிகரமி! படைப்‌ 
புக்‌ கடவுளாகிய பிரமனை மிகுகர்‌. ரி என்றும்‌, தான்‌ சிவ 
ஆணைப்படி மண்ணிலிருந்து உருவர்க்கிய “ நங்கை ' ஒருத்தி 
எழிலுருவினளாய்த்‌ தோன்றினர்ல்‌, அவளையே புணர்ச்சக்‌ குறிப்‌ 
பொடு நோக்குகிற 8ழ்மை உணர்வின்ன்‌ என்றும்‌ ஞான நூல்கள்‌ 
கூறுகின்றன. ஆயினும்‌) உல்கில்‌ புனர்‌ உற்பத்தி தொடர்ந்து 
நிகழ்வதற்கு, அவனுடைய இருப்பிடமும்‌ காம வேட்கையும்‌. 
துணை: செய்கின்றன. ஆதலால்‌, சிவ்பெருமானே அவனுக்கு 
அவ்வேட்கையை அருளினார்‌ என்க ட்‌ 

. ஆன்மர்க்களுக்கு உயர்ந்த . அறிவினை நல்குகிற சிவபெரு 
மர்னே, உயிர்‌ நுகர்ந்து தெரலைக்க வேண்டிய ஊழ்வினை 
களுக்கு ஏற்ப, அறியாமையையும்‌ ஊட்டுதிறார்‌. இதனை, 

*'மேர்டுடைய ச்மணர்க்கும்‌ முடையுடைய 

சாக்கியர்க்கும்‌ மூடம்‌ வைத்த 
பீடுடைய புலியூர்ச்‌ சிற்றம்‌ பலத்‌ (து) எம்‌ 
பெருமானைப்‌ பெற்றாம்‌ அன்றே!” 

என்ற சுந்தரர்‌ வ்ர்க்காலும்‌ அறியலாம்‌. இவ்வர்று, பெர்‌ 
மான்‌ ச்ந்நிதியில்‌, அதாவது நம்‌ அடிவயிற்றுக்‌ கருவழியில்‌ 
தங்கியிருந்து, மற்றோர்‌ உயிருக்கர்ன்‌ உடம்பினைச்‌ சவ ஆணைப்‌ 
படி உருவர்க்கிக்‌ கொண்டிருக்கிறார்‌ கர்ரிய பிரமா, 


காரிய விட்டுணு : ஒரு நாட்டின்‌ மன்னன்‌ தனது குடி 
மக்களைப்‌ பலவகையாலும்‌ பாதுகாத்து, இன்பமுடன்‌ வாழ 
வகை செய்கிறான்‌. தீயோரைத்‌ தண்டிக்கிறான்‌. நல்லோரை 


1 சுந்தர்ர்தேவார்ம்‌ - 7 : 90 : 9 


440 


அரவணைத்துக்‌ கொள்ளுறொன்‌. அதே போன்றுதான்‌. . காரிய 
விட்டுணுக்களும்‌ தத்தம்‌ பொறுப்பில்‌ உள்ள உலகத்தில்‌, உயிரி 
னங்களின்‌ நலனைப்‌ பேணிக்காக்கின்றனர்‌. சிவஞான வேட்‌ 
கையை நம்பால்‌ காப்பதற்காகச்‌ சிவபெருமானே மணிபூரகம்‌ 
என்ற நமது நாபிக்கு நேர்‌ பின்னால்‌ சுழுமுனைப்‌ பகுதியில்‌ 
(பயbar) சிவவிட்டுணுவரக விளங்கி நிற்கிறார்‌ எனக்‌ கண்‌ 
டோம்‌, அவரது சந்நிதியில்‌ அதாவது நம்‌ நாபிக்‌ கமலத்தில்‌ 
நின்று, முன்னர்‌ உருப்பெற்ற உடம்பினைச்‌ சிவ ஆணைப்படி 
காத்துக்‌ கொண்டு இருக்கிறார்‌, காரிய விட்டுணு. 


விட்டுணு அமுதுப்‌ பிரியன்‌: காத்தற்‌ கடவுளாகிய விட்டு 
ணஹுவை அமுதுப்‌ பிரியன்‌ என்பறு பொது வழக்கு. அறு 
சுவை கண்டியில்‌ ஆர்வம்‌ மிக்கவன்‌ என்பது இதன்‌ பொருள. 
நாம்‌ உண்ணுகிற உணவு, இரைப்பையில்‌ சேர்கிறது. அங்கு அது 
ரணமாக ஆற்றலாக மாறி, நமது உடல்‌ நலத்தைக்‌ காக்கப்‌ 
பயனுறுகிறது, அமுதினை ஆற்றலாக மாற்றும்‌ இரைப்பையே 
விட்டுணுவுக்கு இருப்பிடமாவதற்கும்‌, விட்டுணு அமுதுப்பிரியன்‌ 
என்பதற்கும்‌ உலகிலுள்ள வைணவ ஆலயங்களில்‌ சுவையான 
பற்பல நைவேத்திய பிரசாதங்கள்‌ பெருமளவில்‌ புழக்கத்தில்‌ 
இருப்பதற்கும்‌, ஓர்‌ ஒற்றுமை இருப்பதை உணர்கிறோம்‌. 


மால்‌ விடை: அறக்கடவுளையே தனது விடை ஊர்தியாகக்‌ 
கொண்டவர்‌, சிவபெருமான்‌. அவர்‌ ஒகு சமயம்‌ முப்புரம்‌ 
எரிக்கப்‌ புறப்பட்டபோது, திருமால்‌ அவருக்கு விடை ஊர்தி 
யாகப்‌ பணி புரிந்தார்‌ என்பது புராணம்‌. எக்காலமும்‌ ஊர்தி 
யாக உள்ளது, அறவிடை, ஏனையது மால்விடை என்பது 
கருத்து. 
**தடமதில்கள்‌ அவை மூன்றும்‌ 
தழ(ல்‌) எரித்த அந்நாளில்‌ 
இடப மதாய்த்‌ தாங்கினான்‌ 
திருமால்‌ காண்‌ சாழலோ''! 
என்பது திருவாசகம்‌. 


அவையவை சை ைசைசை கைக கைவ ையை யை ய ய ட டட 
1 திருவாசகம்‌ - திருச்சாழல்‌ ஃ 75 


441 


தமது உடல்‌ அமைப்பிலும்‌ இவ்‌ உண்மை பொருந்தி வரக்‌ 
காணலாம்‌. இரைப்பையை ஓர்‌ இடபமாகச்‌ சிந்தித்தால்‌, 
அதன்‌ மேலுள்ள உதரவிதானம்‌ என்ற பகுதி சிவபெருமானது 
ஆசனமாகும்‌. அவ்‌ ஆசனத்தின்‌ மேல்‌ உள்ள இருதயத்தின்‌ 
நான்கு பகுதிகளும்‌, சிவன்‌, உமை, வலம்புரி ளிநாயகர்‌, மூருகன்‌ 
என்று அமைவதைக்‌ காணலாம்‌. 


உருத்திரன்‌ அபிடேகப்‌ பிரியன்‌: நமது நெஞ்சுத்‌ தானத்தில்‌ 
இருதயத்தை இருப்பிடமாகக்‌ கொண்டவர்‌, உருத்திரன்‌. இவர்‌ 
அபிடேகப்‌ பிரியர்‌ என்பது சிவாகம சாத்திரங்கள்‌ கூறுகிற 
உண்மை. ஒவ்வொரு நாளும்‌ சிவாலயங்களில்‌ சிவலிங்கத்‌ திரு 
மேனிக்குப்‌ பலமுறை அபிடேகம்‌ சிறப்புற நடைபெறக்‌ காணு 
கிறோம்‌. அதேபோல்‌, நமது உடம்பிலும்‌, உடலின்‌ பல பாகங்‌ 
களிலுமிருந்து நாளங்கள்‌ வழியாக வருகிற குருதி, சிவலிங்க வடி 
வினதாகிய நமது இருதயத்தில்‌ இரவும்‌ பகலும்‌ எந்நேரமும்‌ 
ஓய்வு ஒழிவின்றி இடையறாது அபிடேகித்துக்‌ கொண்டிருக்கிறது 
என்பதை அறியலாம்‌. 


காரணக்‌ கடவுளரின்‌ அருளிப்பரடு: நிலையற்றனவாகிய 
உடம்பு, உலகம்‌ முதலியவற்றைப்‌ படைத்தும்‌, காத்தும்‌, அழித்‌ 
தும்‌ முத்தொழில்‌ செய்வோர்‌ காரியக்‌ கடவுளர்‌ எனக்‌ 
கண்டோம்‌, உயிரோ பிறப்பும்‌ இறப்பும்‌ இல்லாதது; நிலையான 
அவ்‌ உயிர்‌, நிலையான பேரின்‌ பத்தில்‌ நிலையெற்றிருக்க வேண்டு 
மானால்‌, அதனிடத்துச்‌ சிவஞானத்‌ தெளிவு முதலில்‌ தோற்று 
விக்கப்பெற வேண்டும்‌; தொடர்ந்து வளருமாறு செய்ய 
வேண்டும்‌; இறுதியில்‌ இறைவன்‌ திருவடியில்‌ அவ்‌ உயிர்‌ ஒடுங்கு 
மாறு செய்தல்‌ வேண்டும்‌. இமமூன்று தொழில்களும்‌ காரணக்‌ 
கடவுளராகிய சிவபிரமா, சிவ விட்டுணு, சிவ உருத்திரரால்‌ 
எவ்வாறு நிகழ்த்தப்‌ பெறுகின்றன என்று காண்போம்‌. 


படைத்தல்‌: வேதம்‌ ஓதி, ஓமத்தீ வளர்த்தலால்‌, பிரமனுக்கு 
வேதியன்‌ என்ற ஒரு பெயரும்‌ உண்டு, நமது உடம்பில்‌, அடி 
வயிறு ஓம வேள்வி நிகழ்த்துதற்குரிய இடமாகும்‌. சாதாரண 
மனிதர்களுக்கு மூலாதாரத்தில்‌ மூண்டு எழுகின்ற கனலே, முறை 
யான சவ மூலமந்திர தியானத்தால்‌ ஆற்றல்‌ மிகுந்த சிவாக்‌ 


442 


கினியா மேல்தோக் எழுகிறது. காரணக்‌ கடவுளாகிய 
சிவபிரமனே சிவாக்கினி எழுவதற்கு உறுதுணை புரிகிறார்‌. 


சுவாதிட்டானத்தில்‌, ஆல்மாக்களுக்குச்‌ சிவபிரமா சிவ 
ஞானம்‌ பேரொளியைக்‌ காட்டி அறிவு விளக்கம்‌ தருகிறார்‌. 
அப்போது அது சிவதாணுவாய்‌, இருவண்ணாபலைத்‌ தீபமாய்‌ 
ஒளிவிட்டுப்‌ பிரகாசிக்கிறது. இது காறும்‌ ௮சுத்தமாயா உடம்‌ 
பிலேயே உழன்று கொண்டிருந்த உயிர்‌, சிவாச்கினியால்‌ மாசுகள்‌ 
களையப்‌ பெற்று, மேல்‌ நோக்கி எழுந்து. சுத்தமாயையிலிருந்து 
உடம்பினைப்‌ பெறுவதற்கும்‌, அங்கிருந்து மேலும்‌ உயர்ந்து 
சிவச தீதியையே அருள்‌ உடம்பாகக்‌ கொள்ளுவதற்கும்‌ (சத்திநி 
பாதம்‌) ஏதுக்கள்‌, வே பிரமனால்‌ சுவாதிட்டானத்தில்‌ தோற்று 
வில்சுப்‌ பெறுகின்‌ றல. 


காத்தல்‌ : இவ்வாறு. சுவாதிட்டான த்தில்‌ தோற்றுவிக்கப்‌ 
பட்ட சிவஞான விளக்கம்‌, மணிபூரசுத்தில்‌ உள்ள சிவவிட்டுணு 
வால்‌ காக்கப்‌ பெற்று மிகுதியும்‌ வலிமை பெறுகறது. அதன்‌ 
காரணமாக விட்டுணுவைப்‌ போன்றே யோக நிட்டைகூடிச்‌ சிவ 
பாத்துவத்தை அழுந்தச்‌ சிந்திக்கிறது, ஆன்மா. அதனால்‌ 
சிவஞானத்‌ தெளிவு பெறுகிறது. 


ஒடுக்குதல்‌: ரெளத்திரம்‌ என்ற வடசொல்லுக்கு முனிவு, 
சிலம்‌ என்பன பொருள்‌. ரெளத்திர மூர்த்திக்கு [ருத்ரன்‌] 
உருத்திரன்‌ என்பது பெயர்‌. தீயலைற்றை அழித்தல்‌ பன்‌ 
ஆற்றலை ஓடுக்குதல்‌) அவனது செயல்‌, 


உயிர்கள்‌ உய்நியடைய வேண்டும்‌ என்பதற்காக உடல்‌, 
உலகம்‌ முதலியவற்றைத்‌ தந்து, வாழ்வு, அனுபவம்‌, அறிவு 
முதலிய பல நல்ல சாதனங்களை எலலாம்‌ அருளி, அவற்றின்‌ 
துணை கொண்டு பேரின்பத்தை நாடுமாறு எவ்வளவுதான்‌ 
உணர்த்தலாலும்‌, நம்போன்ற உயிர்கள்‌ முந்தைய ஆணவத்‌ 
தையும்‌ வினைச்‌ செயலையும்‌ விட்டு தீங்காததோடு, இடைக்கால 
நிவாரணமாக இறைவனால்‌ அருளப்பெற்ற மாயா உடம்பினை 
யம்‌ உலகப்‌ பொருள்களையுமே நிலைத்த பேரின்பமாகக்‌ 
கொண்டு, மயங்க, பிறப்பிறப்பு அவலத்துள்‌ அழுந்திக்கடப்‌ 
பதைக்‌ கண்டு, உருத்திரன்‌ முனிவுறுறான்‌. இதனை 


443 


“எந்தம்‌ பிறவியில்‌ கோபம்‌ மிகுந்து 
முரசெறிந்து மாப்பெரும்‌ கருணையின்‌ முழங்கி''1 


என்ற மணிவாசகர்‌ திருவாக்காலும்‌ அறியலாம்‌. எனவே 
காரிய உருத்திரன்‌ பேய்க்கணங்கள்‌ சூழச்‌ சுடலையாடியாய்‌ 
நின்று, உடல்‌ உலகம்‌ முதலிய மாயா காரிய தத்துவங்களை 
மாயையினுள்‌ ஒடுக்குகிறான்‌. 


காரண உருத்திரனோ, முதுகாடு உறையும்‌ முக்கண்ணனாய்‌ 
நின்று, மாயை, கன்மம்‌, ஆணவம்‌ ஆசிய மும்மலங்களைத்‌ தன்‌ 
வலது திருவடிக்கீழ்‌ அழுத்தி, அவற்றின்‌ ஆற்றல்களை எல்லாம்‌ 
ஒடுக்குகிறான்‌. இவ்‌ இருவகை ஒடுக்கமும்‌ உயிர்களாகிய நமது 
உய்தி கருதியே நிகழ்த்தப்‌ பெறுகின்றன. 


இவ்வாறு மும்மலங்களை ஒடுக்கியதோடு, வெபெருமானின்‌ 
தொழில்‌ முடிவுற்றதா? எனில்‌, இல்லை; . இதுகாறும்‌ கூறிய 
மூன்றும்‌ பாசநீக்கத்தின்‌ பாற்பட்டன என்றும்‌ மறைத்தல்‌, 
அருளல்‌ என்ற மேலும்‌ இரண்டு தொழில்களைச்‌ சிவபெருமான்‌ 
உயிர்களின்பால்‌ மேற்கொள்ளுகிறார்‌ என்றும்‌ சிவபெருமானின்‌ 
ஐந்தொழில்‌ பற்றிச்‌ சிவாகமங்கள்‌ விரித்து உரைக்கின்றன. 


மறைத்தல்‌: இக்காலத்தில்‌ அறுவை சிகிச்சை செய்யும்‌ ஒரு 
மருத்துவர்‌, நோயாளிக்கு மயக்க மருந்து கொடுத்துத்தானும்‌ 
தனது உருவத்தை மறைத்துக்‌ கொண்டு, அறுவை சிகிச்சையைத்‌ 
தொடங்குகிறார்‌. சிகிச்சை முடிந்ததும்‌ தானும்‌ வெளிப்படு 
கிறார்‌. நோயாளியின்‌ மயக்கத்தையும்‌ தெளிவிக்கிறார்‌ 
அன்றோ? அதே போன்று, கடல்‌ நஞ்சனையே தம்‌ .கழுத்தினுள்‌ 
மறைத்துத்‌ திருநீலகண்டனாகிய சிவபெருமான்‌, நம்‌ கழுத்துப்‌ 
பகுதியில்‌ மறைந்திருந்து, உயிர்களாயெ நமக்கு ஊழ்வினைப்‌ 
பயனை ஊட்டி, அவற்றை நாம்‌ நுகர்ந்து கழிக்குமாறு செய்‌ 
கிறார்‌. இஃது அவரது மறைத்தல்‌ தொழில்‌ ஆகும்‌. அப்போது 
அவருக்கு மகேசன்‌ என்பது பெயர்‌, 


1 திருவாசகம்‌ - திரு௮ண்டப்பகுதி 73 - 74, 


444 


அருளல்‌: இறுதியில்‌ எல்லா மலங்களும்‌ ஒடுங்கிவிட, வெ 
ஞானத்‌ தெளிவுபெற்ற உயிர்களைத்‌ தம்‌ இடது திருவடிக்‌ சீழ்‌ 
எற்று, அவரே அருள்‌ பாலிக்கிறார்‌, இஃது அவரது அருளல்‌ 
தொழில்‌, அப்போது அவர்‌ சதாசிவத்‌ திருமேனியாக நம்‌ 
தலையில்‌ ஆணைத்தானத்தில்‌, பெருமூளையின்‌ இருகூறுகளுக்கு 
நடுவிலுள்ள தும்‌, பிறைவடிவினதுமான வெண்ணிற மூளை 
இணைப்பானை யெக்டிச்‌, சீவன்‌ முத்தான்மாவுக்குப்‌ 
பேரின்பம்‌ நல்குகிறார்‌. 


மொத்தத்தில்‌, காரணக்‌ கடவுளரும்‌ காரியக்‌ கடவுளரும்‌ 
வேறு வேறு என்பதை நாம்‌ தெளிவாக உணர்தல்‌ வேண்டும்‌, 
காரணக்‌ கடவுள்‌ என்பவர்‌ ஒருவரே, அவர்‌ வபெருமானே 
ஆவர்‌, பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌' எனச்‌ சங்கத்தமிழ்‌ 
இலக்கியங்களாலும்‌ "ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லா அரும்பெரும்‌ 
சோதி' என இடைக்கால இலக்கியங்களாலும்‌ போற்றப்‌ 
பெறுகிற அவரே, யாவர்க்கும்‌ மூவர்க்கும்‌ தலைவர்‌, அவரை 
““மூவண்ணல்‌ தன்‌ சந்நிதி முத்தொழில்‌ செய்ய, வாளா மேவு 
|ண்ணல்‌...*” என வாழ்த்துவார்‌, பரஞ்சோதியார்‌. 


"செத்துப்‌ பிறக்கின்ற தெய்வங்கள்‌ மணவாள! 
செங்கீரை. ஆடி அருளே?” 


எனப்‌ பண்ணிசைப்பார்‌, குமரகுருபரர்‌. திருவாசகம்‌ பாடிய 
மணிவாசகரோ, முழுவதும்‌ 


படைப்போற்‌ படைக்கும்‌ பழையோன்‌; படைத்தவை 
காப்போற்‌ காக்கும்‌ கடவுள்‌; கரப்பவை 

கரப்போன்‌; கரப்பவை கருதாக்‌ 

கருத்துடைக்‌ கடவுள்‌...”* 


எனச்‌ சிவபெருமானின்‌ முழுமுதற்‌ தன்மையைப்‌ போற்றி 
மகிழ்வார்‌. 


ஆனால்‌ காரியக்‌ கடவுளரின்‌ நிலையோ முற்றிலும்‌ 
வேறான தாகும்‌, காரியக்கடவுளர்‌ எண்ணிக்கையால்‌ பலராவர்‌. 
தாம்‌ வாழுகிற இவ்‌ அண்டத்தைப்‌ படைத்துக்‌ காத்து ஓடுக்கும்‌ 
பிரம விட்டுணு உருத்திரர்களைப்‌ போன்றே, ஒவ்வோர்‌ 


445 


அண்டத்துக்கும்‌ வெவ்வேறாக எண்ணற்ற காரியக்‌ கடவுளர்‌ 
உள்ளனர்‌. 


“நூறு கோடி. பிரமர்கள்‌ ஓநாந்‌ தினர்‌ 
ஆறு கோடி நாராயணர்‌ அங்ஙனே 
ஏறு கங்கை மணல்‌ எண்ணில்‌ இந்திரர்‌ 
ஈறு இலாதவன்‌ ஈசன்‌ ஒருவனே," 


எனக்‌ சாரியக்கடவுளரது எண்ணிக்கை மிகுதியையும்‌, நிலை 
யாத்‌ தன்மையையும்‌ எடுத்தியம்புகிறார்‌ அப்பர்‌ அடிகள்‌. 
(தொந்தினா்‌ = அழிந்தனர்‌). காரியக்‌ கடவுளர்‌ மூழுமுதற்‌ 
பொருளாகிய சிவபெருமானின்‌ ஒரோ ஓர்‌ எளிவந்த தோற்றத்‌ 
தையே இடையறாது வழிபட்டுச்‌ சாரூபம்‌ பெற்றவர்கள்‌ 
தத்தம்‌ தொழில்‌ பொறுப்பினை அவரிடமிருந்து வரமாகப்‌ 
பெற்றவர்கள்‌,” சிவபெருமானை 'இடையறாது வணங்கித்‌ தமது 
பதவிகளைத்‌ தக்க வைத்துக்‌ கொள்ளுபவர்கள்‌. அவர்களுடைய 
அதிகாரம்‌ அளவாலும்‌, காலத்தாலும்‌, நிலப்‌ பரப்பாலும்‌ ஓர்‌ 
எல்லைக்கு உட்பட்டதே அகும்‌. நம்மைப்‌ போன்றே அவர்களும்‌ 
குத்தம்‌ வினைக்கு ஏற்பப்‌ பல தாய்மார்களின்‌ வயிற்றிலே 
தோன்றிப்‌ பிறப்பு இறப்புச்‌ சுழற்சியிலே உழல்வர்‌; ஊழ்வினைப்‌ 
பயனாகிய இன்ப துன்ப மயக்கம்‌ உறுவர்‌.' 


“யாதொரு தெய்வம்‌ கொண்டீர்‌, அத்தெய்வமாகி ஆங்கே 
மாதொரு பாகனார்தாம்‌ வருவர்‌! மற்றுஅத்‌ தெய்வங்கள்‌ 
வேதனைப்‌ படும்‌, இறக்கும்‌, பிறக்கும்‌, மேல்‌ வினையும்‌ 
செய்யும்‌ 
ஆதலான்‌, இவைஇலாதான்‌ அறிந்து அருள்செய்வன்‌ 
அன்றே'!3 


என்பது சகலாகம பண்டிதராகிய அருணந்தி சிவனார்‌ அருளிப்‌ 
யாடு, 


1 அப்பர்‌ தேவாரம்‌ 5:1008 
2 வாலையானந்த சுவாமிதள்‌ - சித்தாந்தப்‌ பட விளக்கம்‌, பக்‌,9 
3 அருள்நந்திசிவம்‌ - சிவஞான சித்தியார்‌ 115 


446 


கோசலை வயிற்றினில்‌ இராயராகப்‌ பிறந்ததும்‌, மாய 
மானின்‌ வஞ்சனைக்கு ஆளானதும்‌, மனைவியைப்‌ பறிகொடுத்‌ 
துப்‌ புலம்பியதும்‌, காரிய விட்டுணு நம்போன்ற ஆன்ம 
வர்க்கத்தைச்‌ சேர்ந்தவர்‌ என்ற கருத்தை அரண்‌ செய்கின்றன 
அன்றோ? இராமலிங்கத்தை இராமேசுவரத்திலும்‌, மேலும்‌ பல 
சிவ இலிங்கங்களைப்‌ பலப்பல இடங்களிலும்‌ அமைத்து இராமர்‌ 
வழிபட்டமையும்‌, கண்ணன்‌ உபமன்யு முனிவரிடம்‌ தீக்கை 
பெற்றுச்‌ சிவபூசை செய்து பேறு பெற்றமையும்‌ வரலாற்று 
உண்மைகள்‌. 


நிறைவுரை: இவ்வாறு அருளே வடிவான சிவபெருமான்‌ 
உயிர்களாகிய நமக்கு நன்மை செய்ய விரும்புகிற பெருங்கருணை 
யினால்‌, நமது மூளைப்பகுஇ (சுத்தமாயை)யைத்‌ தனக்குத்‌ 
கொழிலகமாக அமைத்துக்‌ கொண்டு, ஊழ்வினைப்‌ பயனாகிய 
பாலை நமக்கு ஊட்டுவதற்காகப்‌ பிடரியில்‌ (அசுத்த மாயையின்‌ 
மேற்பகுதியில்‌) தனது ஆதிசத்தியை மறைப்பு ஆற்றலாக 
நிறுத்தி, அசுத்த மாயையின்‌ 31-தத்துவங்களை, வினைக்‌ சுழிவு 
காலம்‌ வரை, நமக்கு ஒரு விளையாட்டுப்‌ பண்ணையாக ஆக்கி, 
நாம்‌ வினை நுகர்ந்து யடிமுறையில்‌ அறிவு விளக்கம்‌ பெற்று 
உய்வதற்காக நமது முதுகுத்தண்டில்‌ (பிரகிருதி மாயையில்‌) 
தாமே காரணக்‌ கடவுளராக மாற்றுருக்கொண்டும்‌ வயிறு மற்றும்‌ 
அடிவயிற்றுப்‌ பகுதிகளில்‌ காரியக்‌ கடவுளராகப்‌ பக்குவ ஆன்மாக்‌ 
களை நிறுத்தியும்‌, மலங்கள்‌ ஒடுங்கிய வேளையில்‌, நம்மை ஆட்‌ 
கொண்டு சுத்தமாயை (பெருமூளை) என்னும்‌ தனது பேரின்பப்‌ 
பெருவெளியுள்‌ நம்மை ஏற்றுச்‌ சுத்தவித்தை (பிட்யூட்டரி) 
எறை சிவ தத்துவத்தில்‌ அந்தமிலா இன்பத்தை, இந்நில உலக 
வாழ்விலேயே நமக்கு அருஞூறார்‌ என்பது நன்றி உணர்வோடு 
சித்திக்கற்பாலது. 


*“அந்தம்‌ ஒன்‌(இு) இல்லா ஆனந்தம்‌ பெற்றேன்‌ 
யாது நீ பெற்ற(து) ஒன்று என்பால்‌1** 


என்பது மாணிக்கவாசகரது அனுபவ அருள்வாக்கு. 


3 இருவாசகம்‌ 8; 21: 10, 


4. சிவபூமி 


திருமூலர்‌ ஒரு வெயோதி; மூவாயிரம்‌ ஆண்டுகள்‌ நம்‌ 
தண்டமிழ்‌ ந௱ட்டில்‌ வாழ்ந்தவர்‌; ஒவ்வோர்‌ ஆண்டுக்‌ கடுந்தவத்‌ 
திற்குப்‌ பிறகும்‌ அத்தவநெறி மூலம்‌ தாம்‌ உணர்ந்த மெய்ப்‌ 
பொருள்‌ உண்மைகளைச்‌ செறிந்த கருத்துடைய ஒரு செய்யு 
ளாகப்‌ பாடினார்‌, அவ்வாறு அவர்‌ நமக்காகப்‌ பாடியருளிய 
மூவாயிரம்‌ பாடல்களின்‌ தொகுப்பே திருமந்திரமாலை என 
வழங்கும்‌ பத்தாம்‌ திருமுறை. 


சிவபூமி என்பது. என்ன?” என்று ஒரு கூட்டத்தில்‌ வின 
வினால்‌, 'சிவபெருமான்‌ உறையும்‌ இடம்‌* எனப்‌ பலரும்‌ 
பதிலிறுப்பர்‌. “சிவபூமி எங்கே இருக்கிறது?” என்ற அடுத்த 
வினாவை எழுப்பினால்‌, “இப்போது யார்‌ கண்டது? அடுத்த 
பிறப்புகளில்தான்‌ சிவபூமியைக்‌ காணலாம்‌?” என்று கூறுவர்‌ 
சிலர்‌; “செத்தால்‌ தான்‌ சிவலோசும்‌ தெரியும்‌! என்று விடை 
பகர்வர்‌ வேறு இலர்‌. 


ஆனால்‌, திருமூலரோ தமது திருமந்திர மாலையில்‌, உயிரோடு 
கூடிய நமது இந்த மனித உடம்பிலேயே வெபூமி இருப்பதை, 
ஒரு வண்ண ஓவியமாகவே வரைந்து காட்டுகிறார்‌. அதன்‌ 
சீர்மையை ஈண்டுச்‌ சந்திப்போம்‌; 


**மேரு நடுநாடி, மிக்‌(கு)இடை பிங்கலை 
கூரு(ம்‌) இமவா(ன்‌) இலங்கைக்‌ குறியுறும்‌ 
சாரும்‌ தில்லைவனத்‌ தண்மா மலயத்து 
ஊ(டு)ஏறும்‌ சுழுனை, இவை சிவபூமியே,”1 


இந்தத்‌ திருமந்திரப்‌ பாடல்‌ முழுமையும்‌ குறிப்பு மொழியா 
லாகிய சிறந்ததோர்‌ மந்திரப்‌ பனுவல்‌ ஆகும்‌. இதன்‌ திரண்ட 
கருத்து என்ன? எனச்‌ சந்திப்போம்‌; 


1 திருமந்திரம்‌: 2747 


448 


உயிர்களாசிய நமது தலையிலுள்ள, பெருமூளைக்‌ கூறுகளின்‌ 
இணைப்பான்‌ என்ற நடுநாடியும்‌ முதுகு எலும்புகளை ஈ௭டுருவி 
மேலேறுகிற சுழுனை என்ற நடுநாடியும்‌ சேர்ந்த பகுதி, சிவபூமி 
யாகும்‌. சுருக்கமாகக்‌ கூறுவோமாயின்‌ , நமது மூளையும்‌ முதுகுத்‌ 
தண்டும்‌ இணைந்த லமய ஈரம்பு மண்டலமே சிவபூஃஈயாம்‌. 
பொதுவாக, அண்டவெளியில்‌ உள்ளவை அனைத்தும்‌, பிண்டத்‌ 
துள்ளூம்‌ அமைந்திருக்கின்றன என்பது ஆன்றோர்‌ அனுபவம்‌, 


எனவே இனி, இம்மந்திரப்‌ பனுவலின்‌ ஒவ்வொரு பகுதி 
யாக விரித்து, இமயம்‌, மேரு, இலங்கை, தில்லை, சுழுனை, 
இடகலை, பிங்கலை, தண்மாமலை என்பன, நமது மனித 
உடம்பிலும்‌ எவ்வாறு அமைத்துள்ளன என்பது பற்றி 
ஒவ்வொன்றாகச்‌ சிந்திப்போம்‌. 

அண்டத்தில்‌ மேரு: நில உலகின்‌ மையத்தில்‌ உள்ள வான்‌ 
அளாவிய பொன்னிற மலைக்கு மேரு மலை என்பது பெயர்‌, 
இமயமலையின்‌ கெரங்களுள்‌ ஒன்றிற்கு மேரு என்ற பெயருண்டு, 
தெற்கே இலங்கையில்‌ தொடங்க, மேற்குத்‌ தொடர்ச்சிமலை 
என்ற பெயரோடு இந்திய நிலப்பரப்பின்‌ இதயத்தை ஊடுருவி 
வடக்கே இமயமலையைத்‌ தொட்டு வானளாவி நிற்பது, இந்த' 
மலை. திரிபுரம்‌ எரிக்கப்‌ புறப்பட்டபோது, சிவபெருமான்‌ இந்த 
மேருமலையை வில்லாக வளைத்தார்‌ என்பது புராணம்‌. 

பிண்டத்தில்‌ மேரு: நமது மண்டை ஓடு உறுதியான எலும்‌ 
புக்‌ கூட்டினால்‌ ஆனது. நெஞ்சுப்‌ பகுதி ஓர்‌ எலும்புக்‌ கூட்டி 
னாலும்‌, முதுகுப்பகுதி முள்ளெலும்புக்‌ கோவையா லும்‌ 
ஆனவை. வில்‌ போன்று வளைந்த தோற்றமுடையது இவ்‌ 
எலும்புக்‌ கூடு, இதன்‌ மொத்த அமைப்பை மேரு என உருவ 


ப்பது பொதுவான சைவமரபு. 


நம்‌ மண்டை ஓட்டினுள்‌, ஆற்றல்‌ மிகுந்த மூளை என்னும்‌ 
உறுப்பு உள்ளது. இதுவும்‌ மைய தரம்பு மண்டலத்தின்‌ ஒரு 
பகுதியே. இது வலம்‌ இடம்‌ என இழு கூறுகளை உடையது. 
ஈண்டுச்‌ சிறப்பாக, நம்‌ ஆற்றல்மிகு மூளையின்‌ வலப்பகுதியை 
மேகு என்றும்‌, இடப்பகுதியை இமவான்‌ என்றும்‌ திருமூலர்‌ 
குறிப்பிடுகிறார்‌ எனலாம்‌. வலப்‌ பாகம்‌ சிவன்‌ என்பதும்‌ இடப்‌ 
பாகம்‌ சத்தியின்‌ கூறு என்பதும்‌, வெசத்தி (பார்வதி), இமவா 
னின்‌ மகன்‌ என்பதும்‌ இங்கு இணைத்துச்‌ சித்திக்கற்பாலன, 


449 


இமவான்‌ : இமயமலைக்கு அரசன்‌ இமவான்‌; ஆயினும்‌, 
இங்கு இமயமலையைக்‌ குறிப்பதான ஆகுபெயர்‌. நம்‌ இந்திய 
நாட்டின்‌ வட எல்லையிலுள்ள வான்‌ அளாவிய வெள்ளிட்பனி 
மலைக்கு இமயமலை என்பது பெயர்‌, இமயமலை ஒரு மடிப்பு 
மலை. இப்பொழுது இமயமலை இருக்குமிடத்தில்‌, பல்லாயிரம்‌ 
ஆண்டுகளுக்கு முன்பு ஓர்‌ ஆழமான பெரிய கடல்‌! இருந்த 
தாகவும்‌, பூமியின்‌ அதிர்ச்சியால்‌, நிலத்தின்‌ மேற்பரப்பு மடிந்தும்‌ 
குவிந்தும்‌, மடிந்தும்‌ குவிந்துமாக உயர்ந்ததில்‌, இவ்வளவு உயர 
மான ஒரு மடிப்புமலை உருவானதாகவும்‌, நிலநூல்‌ வல்லுநர்‌ 
கள்‌ ஆராய்ந்து கூறுகின்றனர்‌. 

பிண்டத்தில்‌ இமயம்‌ : அண்ட கோளத்தில்‌ உள்ள இந்த 
இமய௰யமலையைப்‌ போன்று, நமது பிண்ட உடம்பிலும்‌ ஓர்‌ இமய 
மலை உள்ளது. நில உலகின்‌ உயர்ந்த பகுதிக்கு மலை என்பது 
பெயர்‌. நம்‌ மனித உடம்பின்‌ உயர்ந்த பகுதிக்குத்‌ தலை 
என்பது பெயர்‌. நமது தலையினுள்ளும்‌ ஏராளமான மடிப்புகள்‌ 
கொண்ட சிகரங்கள்‌ உள்ளன. அவற்றின்‌ தொகுப்பை மூளை 
எனக்‌ கூறுகிறோம்‌. நம்‌ தலையிலுள்ள மூளை, ஒரு மடிப்பு 
மலை. மூளையிலுள்ள மடிப்புகளின்‌ மிகுதியைப்‌ பொறுத்தே 
நமது அறிவின்‌ ஆற்றல்‌ அமைகிறது என இன்றைய அறிவியலார்‌ 
கணிக்கின்றனர்‌. 


இமயம்‌ என்ற மடிப்புமலை, நில அதிர்வினால்‌ உருவாகி 
உயர்ந்து வளர்வதைப்‌ பேரலக்‌, கூம்பிக்‌ கிடக்கும்‌ நமது மூளை 
யும்‌, சவமூல மந்திர ஒலியன்‌ அதிர்வினால்‌ சிறப்பாக மலர்ந்து 
சுருள்‌ சுருளாக வளர்ந்து, சிவஞானம்‌ என்ற பேரறிவினைப்‌ 
பெறும்‌ என்பது குறிப்பு. நமது தலையிலிருச்கும்‌ அறிவுத்‌ தான 
மாகிய மூளையில்‌ அமைப்பை இக்கால அறிவியலார்‌ பலவாறு 
ஆய்ந்து கூறியுள்ளனர்‌. 
1 Sea shells have been found in the Aunapoorna - 
Dhalagiri ranges of the Himalayas in Nepal.... அன்ன 
பூர்ணா - தெளலகிரி) This is one of the very many 
evidences to prove that these high peaks were once 

upon a time a deep sea... It is due to the relentless 
pressure of earth from the sub-continent, pushing 
northwards, that the highest peaks of the great 
Himalayas are still rising’. The book on Kailas 

Manasororar. 


430 


நம்‌ தலையிலுள்ள மொத்த மூளையும்‌ ஒரே பொருள்தான்‌; 
என்றாலும்‌ அதன்‌ இயக்கம்‌, இருப்பிடம்‌, பண்பு முதலிய: 
வற்றைக்‌ கருதி, மூன்று பகுதிகளாசுப்‌ பகுத்து நோக்குகிறது 
அறிவியல்‌. அவை, நமது மூன்‌ தலையிலுள்ள பெருமூளை 
(Cerebrum), பின்‌ தலையின்‌ பிடரிப்‌ பகுதியில்‌ உள்ள சிறுமூளை 
(Cerebellum), இவ்லிரண்டிற்கும்‌ நடுவில்‌ உள்ள நடுமூளை (Mi 
brain) என்பன. இறைவன்‌ தோற்றம்‌ நமது இந்த மனித 
உடம்பில்‌ எவ்வாறு இயைந்து வருகிறது எனக்‌ காண்போம்‌. 


சோமாஸ்கந்தர்‌: கூர்ந்து நோக்குவார்க்கு, நமது தலையில்‌ 
உள்ள மூளையின்‌ இந்த மூன்று பகுதிகளும்‌ சேர்ந்து, திருக்‌ 
கோயில்களில்‌ உள்ள சோமாஸ்கந்தரை நினைவுக்குக்‌ கொண்டு 
வரும்‌, சோமாஸ்கந்தர்‌ என்ற இருமூர்த்தம்‌ அழ்ந்த பொருள்‌ 
பொதிந்தது. ஒருபுறம்‌ சிவபெருமான்‌, மறுபுறம்‌ உமையம்மை, 
இருவருக்கும்‌ நடுவில்‌, அழகிய குழந்தை வடிவினராக முருகப்‌ 
பெருமான்‌; தம்‌ அருமைக்‌ குழந்தையோடு அம்மையப்பரது ஓர்‌ 
இன்ப வெளிட்பாடு இது. இதுவ சோமாஸ்கந்த மூர்த்தம்‌, 
இதனைச்‌ சதித்‌ ஆனந்த (சச்சிதானந்த) சொருபம்‌ என்றும்‌ 
கூறுவர்‌, 

மூன்று பகுதிகளால்‌ ஆனது, நமது மூளை எனக்‌ கண்டோம்‌. 
முன்‌ தலையிலுள்ள பெருமூளை, சிவபெருமான்‌: பிடரியிலுள்ள 
சிறுமூளை, உமையம்மை; நடுவிலிருக்கும்‌ நடுமூளை, கந்தக்‌ 
கடவுள்‌, மற்றொரு வகையால்‌ சந்திப்பின்‌, பெருமூளையின்‌ இரு 
கூறுகளும்‌ சிவனும்‌ சத்தியும்‌; அவற்றின்‌ நடுவில்‌ நடுமூளையின்‌ 
வெளிப்‌ பாடாகிய மூன்றாம்‌ நாளமும்‌ (Third Ventricle) 
மூளை இணைப்பானும்‌ (Coரற5c௦llosam) கந்தப்‌ பெருமான்‌. 


நிலையான. அறிவுப்‌ பொருள்களான சிவனும்‌ சத்தியும்‌ 
இருபுறமும்‌: இருக்க, இன்பப்‌ பொருளான முருகன்‌ அம்மைக்கும்‌ 
அப்பனுக்கும்‌ நஒவில்‌ நம்‌ நடுமூளையில்‌ இருக்கிறார்‌; சத்சித்‌ 
ஆனந்தம்‌ என்ற அந்த மிலா அறிவானந்தத்‌இிற்கு நமது தலையே 
இருப்பீடம்‌ என்பதை இஃது உணர்த்துவதாகும்‌. நமது பெருமூளை 
முத்திலும்‌ தூய்மையானது, சுத்தமாயையினால்‌: ஆனது; இயல்‌ 


451 


பரகவே மலங்களிலிருந்து நீங்கியவராகசிய சிவபெருமான்‌ நம்‌ 
பொருட்டு ஐந்தொழில்‌ புரியும்‌ இடமாக இருப்பது. ஆனால்‌, 
நமது சிறுமூளை, நடுமூளை, முதுகுத்தண்டு ஆகிய மூன்று 
இடமும்‌ சுத்த அசுத்த மாயைகளின்‌ கலப்பால்‌ ஆயது. சிவ 
பெருமானது எளிவந்த ஆற்றல்களாகிய சத்தி, கந்தர்‌, 
விநாயகர்‌ முதலியோருக்கு இருப்பிடமாவது. மைய நரம்பு 
மண்டலமாகிய மூளைமுதுகுத்‌ தண்டுப்‌ பகுதி நீங்கலரக உள்ள, 
முற்றிலும்‌ அசுத்தமாகிய ஏனைய உடற்பகுதியே, மலமாசுடைய 
உயிர்களாயெ நமக்குப்‌ பெரிதும்‌ இருப்பிடமாவது. 


மேரு நடு நாடி : நமது முன்‌ தலையிலுள்ளதும்‌ மடிப்புகள்‌ 
நிறைந்ததுமான பெருமூளைக்கு மேரு என்பது பெயர்‌. பெரு 
மூளையின்‌ இரு கூறுகளுக்கு நடுலில்‌ பிறைவடிவத்தில்‌ கடக்கும்‌ 
வெண்ணிற மூளை இணைப்பானுக்கு (Corpus collosum) மேரு 
நடு நாடி என்பது குறிப்புப்‌ பெயர்‌. பெருமூளையின்‌ இருகூறு 
களுக்கு நடுவில்‌ அமைந்திருப்பதால்‌, இதனை *மேரு நடு நாடி” 
மிக்குஇடைபிங்கலை' எனத்‌ திருமூலர்‌ குறிப்பிடுகிறார்‌. 


முதுகெலும்புகளை ஊடுருவி மேலே ஏறும்‌ நடுநாடியைச்‌ 
சுழுனை என்ற பிறிதோர்‌ சொல்லால்‌, திருமூலர்‌ குறிப்பிடுவ 
தால்‌, ஈண்டு மேரு நடு நாடி என்றது, நம்‌ தலையின்‌ : மையப்‌ 
பகுதியில்‌ பெருமூளையின்‌ இரு கூறுகளுக்கு நடுவில்‌ அமைந்துள்ள 
வெண்ணிற மூளை இணைப்பானையே எனபது பெறப்படும்‌. 


நம்‌ தலையினுள்‌ முதல்‌ நாளம்‌, இரண்டாம்‌ நாளம்‌ (First 
& Second ventricle) என்ற இரண்டு நாளங்களும்‌, தாலமஸ்‌ 
(Thalamus) என்ற கருமுதில்‌ கூட்டமும்‌, இந்த மேரு நடு 
நாளத்தின்‌ இடம்‌ வலம்‌ ஆகிய இரு பக்கங்களிலும்‌ சூழ்ந்து 
உள்ளன. ஒரு மொச்சை விதையில்‌, அதன்‌ விதையை மருவிய 
பருப்புகள்‌ இரண்டையும்‌ போல, இவை அமைந்திருக்கின்றன. 
பிறைவடிவ மூளை இணைப்பானோ படுக்கைத்‌ தோற்றத்தை 
உடையதாக அன்றோ இருக்கிறது? இதனைச்‌ செங்குத்தான 
மேரு நடு நாடி எனக்‌ குறிப்பு மொழிதல்‌ யாங்ஙனம்‌ 
பொருந்தும்‌?” என்ற ஐயம்‌ சிலருக்கு எழலாம்‌. 


452 


'வேத்தனும்‌ ஓங்குக! என்ற திருஞானசம்பற்தரது அருள்‌ 
வாக்கால்‌, *கூன்பாண்டிய௰' மன்னன்‌, நின்ற சீர்‌ நெடுமாறனாய்‌ 
ஆண்மைப்‌ பொலிவுடன்‌ நிமிர்ந்து நின்றதைப்போல, ஓர்‌ 
உண்மை அடியாரின்‌ மெய்த்தவ நெறியாகிய அழ்ந்த சிவ 
தியானத்தின்‌ பயனாகச்‌, சிவமூல மந்திரத்தின்‌ பேராற்றலால்‌, 


அவரது தலையினுள்‌, படுக்கையாகக்‌ இடக்கும்‌ இந்த நாளம்‌, 


திண்மை பெற்றுச்‌ சிவபெருமானது பிச்சாடண ஆண்மைப்‌ 
பொலிவுடன்‌ திகழ்ந்து, தன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்த 8ரார்ந்த 
அவ்‌ ஆன்மாவை, உச்சித்தலை வழியாக, மீதானத்‌ தலைவனது 
திருவடியில்‌ சேர்க்கவல்ல பெருமை உடையது. எனவே 
இதனை 'மேருநடுநாடி' எனப்‌ போற்றினர்‌, இிருமூலதேவர்‌, 


இலங்கை: . நமது இந்திய நாட்டின்‌ தென்கிழக்கில்‌ கடலால்‌ 
சூழப்பட்ட தீவுக்கு இலங்கை என்பது பெயர்‌, நில உலகில்‌ 
உள்ள இந்த இலங்கைத்‌ தீவினைப்‌ போன்று நமது உடம்பிலும்‌ 
ஓர்‌ இலங்கை உள்ளது. முதுகெலும்புத்‌ தொடரின்‌ அடிப்‌ 
பகுதியிலுள்ள இரண்டு எலும்புகளின்‌ தொகுப்பை (Coccyx) 
மூலாதாரம்‌ எனச்‌ சாத்திரங்கள்‌ கூறும்‌ இதனை “இலங்கைக்‌ 
குறியுறும்‌' என்ற தொடரால்‌ திருமூலர்‌ குறிப்பிடுறொர்‌, 
இந்திய எல்லை, கோடிக்‌ கரையுடன்‌ முடிவுற, மன்னார்குடா 
என்ற கடற்பகுதியை அடுத்துத்‌ தெற்கே இலங்கை இருக்கறது. 
கடலின்‌ அடி ஆழத்தில்‌ மலையின்‌ தொடர்ச்சி இருக்கிறது. 
அதேபோல்‌ சுழுமுனை நாடியானது நமது அடிவயிற்றின்‌ 
சுவாதிட்டானப்‌ பகுதியோடு நிற்க, அதன்‌. இளைகள்‌ அங்கு 
உள்ள அமுதத்‌ தேக்கத்திற்கும்‌ ழே அமைந்திருக்க மூலா 
தாரத்தைத்‌ தொடுகின்றன. தமது உடல்‌ அமைப்பைத்‌ 
தத்துவ நோக்கிலும்‌ நிலவியல்‌ அடிப்படையி லும்‌ சற்றே உன்னிப்‌ 
பாய்க்‌ காண்பவர்களுக்கு, இதன்கண்‌ பொதிந்துள்ள உருவக 
நயம்‌ புலனாகும்‌; ஒப்பியல்‌ ஆய்வில்‌ ஓர்‌ இன்பம்‌ பிறக்கும்‌; 
உயர்ந்த பயனும்‌ இத்திக்கும்‌, 


தில்லைவனம்‌: நடராசப்‌ பெருமான்‌ திருநடனம்‌ புரிகின்ற 
சிற்றம்பலத்தை உடையதும்‌, இல்லை என்ற ஒருவகை நெய்தற்‌ 
காடுகள்‌ நிறைந்ததும்‌ ஆய சிதம்பரத்தைச்‌ குறிப்பது, இல்லை 
வனம்‌. சித்*அம்பரமே சிற்றம்பலம்‌ எனக்‌ கூறுவர்‌ அறிஞர்‌. 


ர 


453 


இத்திருத்‌ தலத்தை விராட்புருடனின்‌ (உலகபுருடனின்‌) 
இருதயத்‌ தானம்‌ என்றும தகராகாயம்‌ என்றும்‌ கூறுவது 
பண்டு தொட்ட மரபு, உலகு நிலப்பரப்பில்‌ சிறப்புற்றுத்‌ 
திகழும்‌ இத்திருத்தலம்‌, நமது மனித உடலில்‌ எங்கு உள்ளது? 


இறைமை அன்புச்கு இருப்பிடம்‌ நமது இதயகமலம்‌. அது, 
பெரியமலை போன்றதான ந:டது நெஞ்சுக்‌ கூட்டினுள்‌ அமைந்‌ 
திருக்கிறது. 


அதேபோல்‌, பேரறிவுக்கு நிலைக்களனாக இருப்பது நமது 
பெருமூளை, நரம்புத்‌ தொகுதியாலான இமயமலை போன்ற 
திண்ணிய எலும்புக்‌ கோட்டையினுள்‌ அஃது அமைந்திருக்கிறது. 
மேலும்‌ சிற்றறிவுக்கும்‌, செயற்பாட்டிற்கும்‌ உறுதுணையாவது 
சிறுமூளையின்‌ நரம்புக்காடுகள்‌. இது நம்‌ பின்தலைப்‌ பிடரியில்‌ 
சிதம்பர ரகசியம்‌ போல்‌ மறைந்து நின்று, நம்மை இயக்குகிறது. 
மூளைப்‌ பகுதியின்‌ இம்மூன்று இடங்களையுமே *தில்லைவனத்‌ 
தண்மா மதியம்‌' எனக்குறிப்பிடலாம்‌. எனினும்‌, ஆன்மார்த்த 
சிவபூசை, அந்தர்யாக பூசையில்‌, நாம்‌ சிவபெருமானை இதயத்‌ 
தாமரையில்‌ தான்‌ எழுந்தருளச்‌ செய்து, அபிடேகம்‌, ஆரா 
தானை, உபசாரங்கள்‌, நிவேதனங்கள்‌ முதலிய . மன வழிபாடு 
களைச்‌ செய்கிறோம்‌, ஆதலால்‌ நமது நெஞ்சினைச்‌ சிவபெரு 
மானுக்குப்‌ - பூசைத்‌! -தானமாகவும்‌, தலையைத்‌ தியானத்‌ தான 
மாகவும்‌ 2, . அடிவயிற்றை ஓமத்‌ தானமாகவும3 சைவ சித்தாந்த 
சாத்திரங்கள்‌ இடம்‌ சுட்டி அறிவுறுத்தும்‌, எனவே, நமது 
உடம்பில்‌ சிவபெருமான்‌ எழுந்தருளியிருந்து பூசை ஏற்கும்‌ 
இடமாகிய இதயக்‌ கமலமே, தில்லைவனம்‌ ஆகும்‌. விராட்‌ 
புருடனது இதயக்‌ கமலமாக அமைந்துள்ள தில்லைவனம்‌, 
உயிர்களாகிய நமது இதயத்திலும்‌ ஒளிவிட்டுப்‌ பிரகாசிப்பது 
நாம்‌ பெற்ற பேறேயோகும்‌. 


சுழுனை: நமது முதுகெலும்பு, ஒன்றன்மேல்‌ ஒன்றாக 
அடுக்கப்‌ பெற்ற முப்பத்து இரண்டு முள்ளெலும்புகளைக்‌ 
கொண்ட ஒரு தொடர்மலையைப்‌ போன்றது என முன்னர்க்‌ 
கண்டோம்‌. முதுகெலும்பு ஒவ்வொன்றிலும்‌, ஒருதுளை இருக்கும்‌. 
அத்துளைகள்‌ எல்லாவற்றையும்‌ ஊடுருவி, மேலே நமது தலை 


454 


யிலுள்ள ஆணைதீதானமாகிய *இமவானை யும்‌, கீழே அடி 
வயிற்றிலுள்ள மூலாதாரத்தான மாகிய இலங்கைக்‌ குறி' யையும்‌ 
இணைத்துத்‌ தேர்வடம்‌ போன்ற ஒரு நர்‌ புத்‌ தொகுதி உள்ளது 
இதற்கு வீணாதண்டு, முதுகந்தண்டு, தண்டுவடம்‌, நடுநாடி. 
சுழுனா நாடி. (Spinal cord) என்று பல பெயர்கள்‌ உண்டு. 
இருமூலர்‌ இதனைச்‌ சுமுனை எனக்‌ குறிப்பிடுகிறார்‌. 


இடகலை, பிங்கலை என்ற இரண்டு குருதி நாளங்கள்‌, 
இதன்‌ இருமருங்கிலும்‌ இதனைப்‌ பின்னிப்‌ பிணைந்து நிற்க 
அவற்றின்‌ நடுவே, இந்த நாடி நடுநாயகமாக நெடிதுயர்ந்து 
நிமிர்ந்து நிற்றலால்‌, நடு நாடி எனப்‌ பெயர்‌ பெற்றது. இங்ஙன 
மாக, அசுத்தமாயையினாலான நமது 8ழ்ப்பகுதி உடம்பில்‌, நடு 
நாடியாகச்‌, சுழுனை என்ற நெடிய உயர்நோக்குப்‌ பெருநாடி 
(Vertical-ஆக) உள்ளது என்பதையும்‌ சுத்தமாயையினாலான 
நமது தலையினுள்‌ “மேரு நடுநாடி” யாக மூளை இணைப்பான்‌ 
(Corpus collosum}) என்ற படுக்கை நாளம்‌ (Horizontal ஆக) 
இயங்குகிறது என்பதையும்‌ இதிலிருந்து அறியலாம்‌. 

வலஞ்சுழி விநாயகர்‌: அம்மை அப்பர்‌ வடிவிலுள்ளது நமது 
இருதயம்‌ எனக்‌ கண்டோம்‌. இருதயத்தின்‌ வலது 8ழ்‌ அறை 
யிலிருந்து, தன்‌ துதிக்கை போன்ற குருதிக்குழலால்‌ (Pulmonary 
வார), அழுக்கு நிறைந்த. நீலக்குருதியை) ' வலஞ்சுழித்து 
எடுத்துச்‌ சென்று, நுரையீரலில்‌ நிறைந்துள்ள “வாயால்‌ 
( பிராணவாயுவால்‌) அதனைத்‌ தூயதாக்கி, மீண்டும்‌ அதனை 
இருதயத்தின்‌ இடது மேல்‌ அறையில்‌ ஆற்றல்‌ மிகுந்த செங்‌ 
குருதியாகச்‌ சேர்ப்பிப்பவர்‌ விநாயகர்‌. இவர்‌ வலப்பக்கம்‌ தன்‌ 
அஇக்கையை வளைத்துச்‌ சுழித்து, அம்மையப்பரை வலமாக 
வருதலால்‌, *வலஞ்சுழி விநாயகர்‌” எனப்‌ போற்றப்‌ பெறுகிறார்‌ 
இவர்‌ செய்வது உள்துறை ஆக்கப்‌ பணியாகும்‌. “தந்தை 
தாயாரை வலம்‌ வந்து, தம்பிக்கு முன்னரே மாங்கனியைப்‌, 
பெற்றவர்‌, விநாயகர்‌” என்பது புராணம்‌, இக்கருத்து நமது இவ்‌ 
உடல்‌ அமைப்போடு இயைபு உடையதாகக்‌ காணப்‌ பெறுறெது. 

"தந்தை வலத்‌ தா(ல்‌), அருள்‌ கை கனியோனே”! என 
இதனைப்‌ பண்‌ இசைத்துப்‌ பரவுவார்‌ அருணகிரியார்‌. அவ்‌ 

1 தாடி தாள்கள்‌ 10 இடை, பிங்கலை, சுழுனை, காந்தாரி, அத்தி, 

சிக்குவை, அலம்புடை, புடன்‌, சங்குலி, குகு என்பன... 


455 


வரலாற்றுக்கு ஒரு சான்று, நமது இருதயத்தில்‌ எழுந்தருளியிருக்‌ 
கும்‌ வலம்‌ சுழி விநாயகர்‌ ஆவார்‌. ஈண்டு அவர்‌. பெற்ற கனி 
“வாசி அகும்‌; தூய மூச்சுக்காற்று (OxXyதen) என்பது பொருள்‌. 
வாசி, வாசி என அடுக்கினால்‌ சிவா சிவா என எதிரொலிக்கும்‌, 


இடகலை, பிங்கல: நமது இருதயத்தின்‌ இடது ஏற்றறை 
யிலிருந்து (A௦12) என்ற பெரியதொரு குழாய்‌ மூலம்‌, தரய்மை 
யான செந்நிறக்‌ குருதி வெளியேறுகிறது; அது சிறுசிறு குழாய்‌ 
களில்‌ பிரிந்து, நமது உடலின்‌ மூலை முடுக்கெல்லாம்‌ பரவு 
கிறது. இத்தூய இரத்தம்‌ நமது உடலின்‌ தொழிற்பாட்டிற்கு 
இன்றியமையாதது. உடல்‌ முழுவதும்‌ இங்ஙனம்‌ பரவுகிற தூய 
இரத்தம்‌, அங்கங்கே தொழிற்படுதலால்‌, அழுக்காக நீல இரத்த 
மாகிறது; சிறுசிறு குழாய்சளின்‌ மூலம்‌, உள்முகப்‌ பெருநாளம்‌ 
(Vena Cava) எல்ற மற்றோர்‌ பெரிய குருதிக்‌ குழாயைச்‌ 
சேர்ந்து, மீண்டும்‌ இருதயத்தை வந்து அடைகிறது . 


இவ்வாறு இருதயத்தின்‌ புறத்தேயும்‌ உள்ளேயுமாகச்‌ செல்லு 
இற இரண்டு பெரிய இரத்த நாளங்கள்‌, சுழுமுனை நாடியின்‌ 
இரு மருங்கிலும்‌ கொழுகொம்பு சுற்றிய கொடிகளைப்‌ 
போன்று, பின்னிப்‌ பிணைந்து கிடக்கின்றன. இவை இடகலை 
பிங்கலை என்று அழைக்கப்‌ பெறுகின்றன. 


நமது உடம்பில்‌ உள்ள பத்துநாடிகளுள்‌!, சுழுமுனை இட 
கலை, பிங்கலை .என்ற மூன்றும்‌ மிகச்‌ சிறப்பு வாய்ந்தவை. 


கூரும்‌ இமவான்‌: கூரும்‌ என்றால்‌ பொருந்திய என்பது 
பொருள்‌. இவை மூன்று நாடிகளும்‌ நம்‌ தலையிலுள்ள இம 
வானைப்‌ பொருந்தி நிற்கின்றன என்பது திருமந்திரம்‌, எவ்வாறு 
பொருத்தி நிற்கின்றன என நோக்குவோம்‌. - 


சுமுனை நாடி, வீணா தண்டாகிய முதுகுத்‌ தண்டைப்‌ 
பற்றி நிற்கும்‌. இடகலையும்‌ பிங்கலையும்‌, கத்தரிக்‌ கோல்‌ 
பாகம்‌ மாறினாற்‌ போலவும்‌, வீணாதண்டிற்கு வில்லுநாண்‌ 
இட்டாத்‌ போலவும்‌, கொழுகொம்பு தழுவி ஏறுகிற கொடி 
போலவும்‌, சுமுமுனையைச்‌ சுற்றி மேலே ஏறுகின்‌ றன, 


1 வாலையானந்த சுரைமிகள்‌ - சித்தாந்தப்பட விளக்கம்‌ பக்கம்‌ 51(1917) 


456 


இவை ஆதாரங்கள்‌ ஆறினையும்‌, மண்டலங்கள்‌ மூன்றினை 
யும்‌ ஊடுருவிக்‌ கபாலத்தை முட்டிக்‌, குதிரை முகமுற்று, , நாசி 
யளவும்‌ பற்றி நிற்பன! மூலாதாரத்தில்‌ தொடங்கிச்‌ சுழுமுனை 
யைப்‌ பொருந்தி மேலே ஏறுகிற இவை, நம்‌ தலையினுள்‌ முதல்‌ 
நாளம்‌, இரண்டாம்‌ நாளம்‌, மூன்றாம்‌ நாளம்‌ என்ற பெயர்‌ 
களோடு படுக்கையாகக்‌ கிடந்து, மூக்கு அளவுக்குப்‌ பற்றி நிற்‌ 
கின்றன, 


தண்மா மலை ; நாம்‌ நிமிர்ந்து நிற்கத்‌ துணையாக இருப்‌ 
பது, நமது முதுகில்‌ உள்ள முள்ளெலும்புக்‌ கோவை; ஒன்றன்‌ 
மேல்‌ ஒன்றாக முப்பத்திரண்டு எலும்புகள்‌ உள்ளன; இவற்றை 
மிசுவும்‌ சீராக நம்‌ முதுகில்‌ அடுக்கி வைத்துள்ளார்‌, இறைவன்‌. 
இவற்றுள்‌ நம்‌ அடிவயிற்றில்‌ இடுப்பெலும்புகளுக்கு இடையில்‌ 
தொடங்கி, வயிறு நெஞ்சு வழியாக இருபத்தைந்து எலும்புகளும்‌, 
கழுத்தினடியில்‌ தொடங்கி நம்‌ தலையின்‌ நடு இடம்வரை ஏழு 
எலும்புகளுமாசு, மொத்தத்தில்‌ 32 எலும்புகள்‌, மேற்குத்‌ 
தொடர்ச்சி மலையைப்‌ போன்று, பெரியதொரு மலைத்‌ தொட 
ராக ௮மைந்துளளன. இந்த முதுகெலும்புத்‌ தெர்டரைத்‌ 
**தண்மாமலை”' என வருணிக்கிறார்‌, திருமூலர்‌. 


“இல்லை வனத்‌ தண்மா மலை” என ஒரே தொடராகக்‌ 
கொண்டு, தில்லைவனமாகிய நமது நெஞ்சுத்‌ தானத்தில்‌ உள்ள 
மலை போன்ற மார்பெலும்யுக்‌ கூட்டினைக்‌ குறித்தார்‌ எனிலும்‌ 
பொருந்தும்‌. 


இவ்வாறு, நம்‌ தலையின்‌ பெருமூளை முகப்பில்‌ தொடங்கிப்‌ 
பிடரியிலுள்ள சிறுமூளை, மார்பகத்திலுள்ள இருதயம்‌ இவற்றின்‌ 
வழியாக இடுப்பில்‌ உள்ள மூலாதாரம்‌ வரை பரவியுள்ள மைய 
தரம்பு மண்டலமே சிவபூமி, எனத்‌ இருமூலர்‌ வருணிக்கிறார்‌. 


“செல்வ நெடு மாடம்‌ சென்று சேண்‌ ஓங்கிச்‌ 
செல்வ மதி தோயச்‌ செல்வம்‌ உயர்‌ன்ற 
செல்வர்‌ வாழ்தில்லைச்‌ சிற்றம்‌ பலமேய 
செல்வன்‌ கழல்‌ ஏத்தும்‌ செல்வம்‌ செல்வமே! * 


457 


என்பது திருஞானசம்பந்தர்‌ அருளிய கோயில்‌ திருப்பதிகம்‌. 
இதில்‌ “செல்வ நெடுமாடம்‌! என்பது நம்‌ உடற்பகுதிபில்‌ 
உயர்ந்து நிற்கும்‌ மேரு நடு நாடி (முதுகுத்‌ தண்டு) யினையும்‌, 
"செல்வ மதி' என்பது தலையில்‌ பெருமூளைச்‌ கூறுகளுக்கு 
நடுவில்‌, பிறைமதி ' வடிவினதாம்‌, ஆன்ம ஈடேற்றத்துக்குத்‌ 
துணை நிற்கும்‌ மூளை இணைப்பானையும்‌, “செல்வம்‌ உயர்கின்ற 
செல்வர்‌” என்பது மும்மலக்‌ சுட்டாகய ஞான வறுமையிலிருந்து 
விடுபட்டுச்‌, சிவபெருமான்‌ திருவடி. எனும்‌ நிலையான பேரின்பச்‌ 
செல்வத்தினைப்‌ பெற்ற பிரளயாகலர்‌, விஞ்ஞானகலர்‌ எனும்‌ 
உயர்ந்த பக்குவ ஆன்மாக்களையும்‌ “சிற்றம்பலம்‌” என்பது 
ஆயிரம்‌ இதழ்த்‌ தாமரையாக நமது சிரசினுள்‌ இருக்கும்‌ 
பெருமூளையினையும்‌, *செல்வன்‌” என்பது சிவபெருமானையும்‌ 
குறிப்பதாயிற்று. 


வெபூமி எனத்‌ திருமூலரால்‌. சிறப்புரைக்கப்‌ பெறுகிற 
இம்‌ மையநரம்பு மண்டலம்‌, மெய்யடியார்களது 'உடம்பின்கண்‌ 
எழிலுறு கூந்தலாகப்‌ பின்னித்‌ தொங்கவிடப்‌ பட்ட ஒரு 
பெண்ணின்‌ தலைமுடி போன்ற தோற்றத்தையும்‌, திருக்கோயில்‌ 
களில்‌ உள்ள கொழிக்கம்பத்தைப்‌ போன்ற வடிவத்தினையும்‌ 
உடையதாய்‌, நமது வீடுகளிலுள்ள தொலைக்காட்சிப்‌ பெட்டி 
யின்‌ ஒளி ஈர்ப்பானைப்‌ (7.17. Antana) போன்ற செயற்‌ 
புரட்டினையும்‌ பயனையும்‌ தரவல்லது “என்பதை நாம்‌ சிவாகம 
நெறியாகிய சிவயோகத்தில்‌ நின்று அனுபவழி உணர்வோமாச! 


திருச்சிற்றம்பலம்‌ 


த, யோக நெறியில்‌ சைவ 
உணர்வுகள்‌ 
(செம்‌ யொருணியல்‌) 
நற்பதத்தார்‌ நற்பதமே! ஞான மூர்த்தீ! 
நலஞ்சுடரே! நால்வேதத்து அப்பால்‌ நின்ற 
சொற்பதத்தார்‌ சொற்பதமும்‌ கடந்து நின்ற 
சொலற்குஅரிய சூழலாய்‌! இதுஉன்‌ தன்மை 
நிற்பதுஒத்து நிலையிலா நெஞ்சம்‌ தன்னுள்‌ 
நிலாவாத புலால்‌உடம்பே புகுந்து நின்‌ ற 
கற்பகமே! யான்‌உன்னை விடுவேன்‌ அல்லேன்‌, 
கனகமா மணிநிறத்து எம்கடவு ளானே!! 


நாம்‌ மூச்சிழுக்கும்‌ பிராணவாயுவுக்கு வாசி என்பது பெயர்‌. 
வாசியை உள்‌ நிறுத்தி, மனத்தை அலையவிடாமல்‌, எண்ணங்‌ 
களைச்‌ சிவபெருமான்‌ இருவடியில்‌ ஒரு நிலைப்‌ படுத்துதல்‌”, 
இவயோகம்‌ எனப்படும்‌ பொதுவாக, இக சுடினமான நெறி 
முறை போலத்‌ தோன்றும்‌. ஆயினும்‌ கால அடைவில்‌, இது 
மிகவும்‌ எளியதொரு பயிற்சியே. தொடக்கத்தில்‌ இதற்குக்‌ 
கற்பனை ஓரளவு இன்றியமையாததாகறது. 

கற்பனை ஒரு விளக்கம்‌: உலகில்‌ கற்பனை செய்யாத 


மனிதனே இல்லை எனலாம்‌. கற்பனை செய்யப்படும்‌ பொருள்‌: 
கள்தாம்‌ வேறுபடுகின்றன. ஆற்றின்‌ குறுக்கே அணை கட்ட 


1 அப்பர்‌ - இருத்தாண்டகம்‌ 6:95:4. ப்ட்‌ 
2 உயிரா வ(ண்)ணம்‌ இருந்து உற்று நோக்கி 
உள்ளக்‌ கழியில்‌ உருஎழுதி 

உயிர்‌ஆ வணம்‌ செய்திட்டு உன்கைத்‌ தந்து” அப்பர்‌ திருத்தாண்டகம்‌ 
இதன்‌ பொருள்‌: மூச்சுக்‌ காற்றினை வெளியேறா வண்ணம்‌ நெஞ்‌ 
னுள்‌ நிறைத்து, மன ஓட்டத்தைப்‌, புறத்தே அலையா வண்ணம்‌ 
உள்மூக்மாகத்‌ இருப்பி. நெஞ்சுக்‌ கூட்டின்‌ உள்ளிருக்கும்‌ இதய கமலத்‌ 
இனை ஒன்றிய மனத்தால்‌ உற்று நோக்கி, அவ்‌ இருதயத்தையே 
சிவலிங்கத்‌ இருமேனியாகச்‌ சிந்தித்து, அங்கு அப்பெருமானின்‌ இரு 
வடியில்‌ உயிரினை அடிமையாக நிலைபெறச்‌ செய்து, ௮௧ வழிபாடு 
இயற்றினால்‌ அங்கே வெபரத்தைக்‌ கண்டு இன்புறலாம்‌, (எ-ம்‌) 


459 


விரும்பூம்‌ பொறியியல்‌ வல்லுநர்‌, தான்‌ அவ்வாறு நினைத்த 
உடனேயே ஆற்றில்‌ இறங்கி விடுவதில்லை முதலில்‌, தன்‌ 
சிந்தனையில்‌, அந்த ஆற்றின்‌ ஓட்டம்‌, அணையின்‌ கட்டமைப்பு 
மூதலியவ்ற்றைக்‌ கற்பனை செய்து கொண்டு, பின்‌ வரைபடம்‌ 
எழுதி, மாதிரி-அணை (Model) அமைத்து, இறுதியில்‌ உண்மை 
யான கட்டுமானம்‌ என்றவாறு, படிமுறையில்‌ தான்‌ தொழிலில்‌ 
இறங்குகிறார்‌. 


ஒரு விஞ்ஞானியிடம்‌, “தங்கத்தின்‌ “அணு எடை. என்ன? 
என்று வினவினால்‌, அவர்‌ ஓர்‌ எண்ணைச்‌ சொல்லுவார்‌, 
“அதனை எவ்வாறு அறிந்தீர்கள்‌?” எனக்‌ கேட்டால்‌ “நீர்‌ வாயு 
(Hydrogen)வின்‌ எடையை ஒன்று எனக்‌ கற்பித்துக்‌ கொண்டு 
(கமய 1௦ அந்த அடிப்படையிலேயே பிற பொகுள்களின்‌ 
அணு எடையைக்‌ கணக்கிடுகிறோம்‌” என்பார்‌. பொருளா 
காரத்‌ துறையை எடுத்துக்கொண்டால்‌, இன்றைய இந்திய 
ரூபாயின்‌ மதிப்பு 18/- காசு என்பர்‌, 1947-இல்‌ இந்தியா 
விடுதலை பெற்றபோது இருந்த நாணய மதிப்பினைக்‌ கற்பனை 
யாக “நூறு” காசு எனக்‌ கொண்டு,. பொருள்களின்‌ மதிப்பிற்குத்‌ 
தக்கவாறு. நாணய மதிப்பைக்‌ கணக்கிடுகிறார்கள்‌. 


... எனவே அறிவியலாகட்டும்‌, கலை உலகமாகட்டும்‌ எங்கும்‌ 
எதிலும்‌ கற்பனை இல்லாத இடமே இல்லை. மேலும்‌ கற்பனை 
என்பது அவ்வளவு எளிதான செயல்‌ அன்று. அதற்கும்‌ ஒரு 
தனி உள்ளப்‌ பண்பும்‌ திறனும்‌ வேண்டும்‌. உணமை இவ்வாறி 
முக்க, இன்றைய உலகில்‌. சிலர்‌ இறைவனையும்‌, இறைமைப்‌ 
பயிற்கெனையும்‌ வெற்றுக்‌ கற்பனை என எள்ளி நகையாடுவது, 
அவர்களுடைய மேலெழுந்தவாரியான, ஆழமற்ற, அறிவுத்‌ 
திறனையே காட்டுகிறது. 


கீழ்மை உணர்ச்சிகளை முடுக்கிவிட்டு, ஆற்றல்களை வற்றச்‌ 
செய்து, தீமை பயப்பனவற்றையும்‌, முயற்‌ கொம்பு போன்ற 
இல்லாதனவற்றையும்‌, இவைபோன்ற சிறுமைகளையும்‌ 
கற்பனை செய்வதே குற்றமாகும்‌. எனவே தாம்‌ புறம்‌ பேசு 
வோரை ஒரு பொருளாகக்‌ கொள்ளாமல்‌; கடவுளைப்‌ பற்றி 
முதலில்‌ ஆழ்ந்து கற்பனை செய்ய முற்படுவோம்‌. 


460 


கடவுளும்‌ கற்பனையும்‌: மனம்‌, வாக்கு : முதலியவற்றைக்‌. 
கடந்தும்‌, உயிருக்குள்‌ உயிராகவும்‌ இருப்பதால்தான்‌, அவருக்குச்‌ 
கடவுள்‌ (கடஃஉள்‌) என்பது பெயர்‌, விறகினில்‌ தீ, கடைய 
வெளிப்படும்‌. அவ்வாறே நம்‌ உள்ளத்தைக்‌ கடவினால்‌, நம்‌ 
உள்ளே உறையும்‌ இறைவன்‌ வெளிப்பட்டு அருளுவார்‌. 
அதனாலும்‌ அவருக்குக்‌ கடவுள்‌ என்பது பெயர்‌. எனவே நம்‌ 
உள்ளும்‌ புறமும்‌ நிறைந்திருப்பவராகிய அக்கடவுளைப்‌ பற்றிய 
கற்பனை, ஏனைய உலகியல்‌ கற்பனை, அறிவியல்‌ கற்பனை 
களை எல்லாம்‌ விட, அரிய பெரிய பயன்களைத்‌ தரவல்லது 
என்பதை உறுதியாக நம்புவோம்‌, 


சிவயோகத்தில்‌ பாவனை: நமது சிந்தனை, உலகியலைப்‌ 
பற்றியதாயின்‌, அது கற்பனை; இறைவனைப்‌ பற்றியதாயின்‌, 
அது பாவனை: அதுவே யோக நெறியின்‌ முதற்படி; மந்திரம்‌, 
இரியை, பாவனை மூன்றும்‌ சைவ நெறிகள்‌ என்பது சாத்திரக்‌ 
கருத்து. சிவயோக நெறியில்‌ கற்பனையை எவ்வாறு தொடங்கு 
வது எனச்‌ இந்திட்போம்‌. 


தொழிலில்‌ ஆழ்ந்து ஈடுபட்டிருக்கும்‌ ஒருவர்‌, தொலை 
தூரத்இல்‌ உள்ள தம்‌ மனைவி மக்களின்‌ இனிய முகத்தை மனக்‌ 
கண்ணால்‌ கண்டு மகழ்கிறாரன்றோ? அதே போன்றதுதான்‌ 
ஆண்டவனைப்‌ பற்றிய கற்பனையும்‌, அன்பின்‌ நிலைக்களனான 
கடவுளை, விநாயகர்‌ வடிவிலும்‌, முருகன்‌ வடிவிலும்‌ ஒந்தித்து, ' 
அவர்சளை மடியில்‌ அமர்த்தி, நீங்கள்‌ உண்ணும்‌ ' உணவினை 
முதலில்‌ அவர்களுக்கு ஊட்டிப்‌ பாருங்கள்‌; சில நாட்களில்‌ 
அவர்கள்‌ தாமே உங்கள்‌ மடியில்‌ அமர்ந்து, உங்கள்‌ சையைப்‌ 
பற்றி, உணவினை ஏற்றருளும்‌ இன்புறு தோற்றம்‌, உவகைமிகு 
காட்டியாக, நன்கு புலனாகும்‌. ட 


கற்பனையும்‌ உள்ளுணர்வும்‌: கற்பனை என்பது மனிதன்‌ 
சிற்றறிவு கொண்டு சிந்திப்பதன்‌ விளைவு. அஃது ஆன்மாவின்‌ 
தூல்‌ அறிவாலும்‌ உலக அனுபவங்களா லும்‌ நிகழ்வது, இதனை 
அபரஞானத்தின்‌ வகையாகக்‌ கொள்ளுதல்‌ பொருந்தும்‌. 


்‌ அம்பரம்‌, என்றால்‌ என்ன? மைதானத்தில்‌ ஆடுகிற கால்‌ 
பந்து, கைப்பந்து முதலிய விளையாட்டுக்களை, வீட்டின்‌ 


461 : 


புறத்தே விளையாடப்‌ படுதலால்‌, புற விளையாட்டு (Out-door 
88055) என அழைக்கிறோம்‌. வீட்டின்‌ உள்ளே ஆடப்பெறும்‌ 
சதுரங்கம்‌ முதலிய விளையாட்டுக்களை உள்‌ விளையாட்டு 
(Inside the door games, —indoor ஜஃe5) எனக்‌ கூறுகிறோம்‌. 
அதேபோல்‌, ஒரு வகுப்பறையில்‌, . ஆசிரியர்‌ , மாணவர்களின்‌ 
புறத்தே இருந்து கற்பித்தலைப்‌ *புறவழிக்‌ கல்வி” (Tயition from 
௦1502) என்றும்‌, இறைவனே நம்‌ உள்ளத்தின்‌ உள்நின்று நல்ல 
பல அரிய செய்திகளை உணர்த்துதலை உள்‌ உணர்வு . (1011௦1 
from inside=inside tuition =intuition) என்றும்‌ ௯ றுகிறாம்‌ 


இத்தகைய உள்‌ உணர்வினைப்‌ பரஞானம்‌ என்று கூறுதல்‌. 
பொருந்தும்‌. இறை . இன்பத்தில்‌ நம்மை முழுமையாக 
ஈடுபடுத்திக்‌ கொள்ள அபரஞானம்‌, பரஞானம்‌ என்‌ ற இரண்டுமே 
இன்றியமையாதன, 


கல்வெட்டும்‌ உடல்வெட்டும்‌: உலக வரலாறுகளை நாம்‌ 
அறிந்து கொள்ளத்‌ துணை நிற்பன, கல்வெட்டிச்களும்‌ புதை 
பொருள்களும்‌, செப்பேடுகளும்‌, சை3படுகளும்‌, பிறவுமாம்‌. 
வரலாற்றுத்‌. தொடர்பான நிகழ்ச்சிகளை எதிர்காலத்தவர்க்கு 
உறுதியுடன்‌ அறிவித்தற்காக எழுப்பப்‌ பெற்றவை இவை; 
இத்தகைய உலகியலைப்‌ போன்று. தெய்லீகத்திலும்‌ ஒரு சிறந்த 
வரலாறு உண்டு; 


ஊழி முதலில்‌ சிவபெருமான்‌ உலசங்களைப்‌ படைத்தார்‌ 
ஆங்காங்கே நுகர்பொருள்களையும்‌ வைத்தார்‌; அலைந்து திரிந்த 
உயிர்களாகிய நமக்கு அவரவர்‌ வினைக்கு ஏற்றவாறு, உடம்பினை 
உருவாக்கினார்‌; துணையாகக்‌ கருவி கரணங்களையும்‌ அமைத்‌. 
தார்‌. இத்தகைய படைப்பு ஒவ்வொன்றும்‌ ஒரு கல்வெட்டுப்‌ 
போன்றது. நமது இந்த மனித உடம்பும்‌ அத்தகைய கல்வெட்டு 
களுள்‌ ஒன்று; இதனை ஓர்‌ *உடல்வெட்டு? என்று கூடக்‌ , கூற 
லாம்‌. கல்வெட்டுக்‌ கூடக்‌ கால அடைவில்‌ கரைந்து விடலாம்‌. 
உடல்‌ வெட்டோ , வாழையடி வாழையாக வளர்ந்து வருவது, 
மொழி, மதம்‌, இனம்‌, தொழில்‌, நிலம்‌, இடம்‌. வயது முதலிய 
பாகுபாடுகள்‌ இன்றி, எல்லா மனிதர்களுக்கும்‌ ஒரே வகையான 
அமைப்புடன்‌ விளங்குவது இந்த, உடல்‌ வெட்டினைத்‌ துணை. 


462 


யாசுக்‌ கொண்டு, வெ பெருமானது. உருவம்‌, வடிவம்‌, செயல்‌, 
வழிபாட்டுப்‌ பயன்‌ முதலியவற்றை நாம்‌ ஓரளவு உய்த்து 
உணரலாம்‌ 


உடலை வெட்டி, அதன்‌ அமைப்பு முறை காண முற்படூவது 
இன்றைய விஞ்ஞானம்‌. வெட்டாமலேயே பொய்ப்‌ பொருளாகிய 
இந்த உடம்பினுள்‌ மெய்ப்பெொருளாயெ சிவம்‌ என்னும்‌ செம்‌ 
பொருளைக்‌ கண்டு இன்புறுவது, சிவயோகம்‌. கல்வெட்டு 
மொழி தெரிந்தவர்க்கு, அதைக்‌ சுற்றுணர்வது எளிது; அதே 
போல்‌ “உடல்‌ வெட்டில்‌ மெய்ப்பொருள்‌ உண்மையை உணர்ந்‌ 
தோர்க்குக்‌, கண்ணுதற்‌ கடவுளின்‌ கருணை புலனாகும்‌; 
பேரின்பப்‌ பெருவாழ்வுக்கான சீரிய வழி ஒன்றும்‌ உறுதியாகத்‌ 
தெரியும்‌. ஆகவே, பேரின்ப வாயிலாகிய, உயரிய அச்சிவ 
யோக நெறி நின்று, செம்பொருளது சிறப்பினை அறிய 
முற்படுவோம்‌. 


இறைவன்‌ மறைந்தும்‌ வெளிப்பட்டும்‌. இருத்தல்‌: தீக்குச்சியிலும்‌ 
இப்பெட்டியிலும்‌ பொஸ்‌ஃபரஸ என்‌ ற. மருந்தினைப்‌ பூசித்‌ தடவி 
யிருக்கிறார்கள்‌. இரண்டிலும்‌ த மறைந்து கடக்கிறது. அவை 
ஒன்றோடொன்று. உராய்ந்ததும்‌, த வெளிப்பட்டுத்‌ தோன்று 
கிறது. தக்குச்சி மனிதனால்‌ செய்யப்பட்ட செயற்கைப்‌ 
பொருள்‌; மரம்‌ இறைவனால்‌ செய்யப்பட்ட செயற்படுபொருள்‌, 
பச்சை விறகிவில்‌ இயல்பாகவே த மறைந்து கிடக்கிறது; 
தொடக்கத்திலேயே அது நம்‌ கண்ணுக்குப்‌ புலப்படுவதில்லை; 
ஈரம்‌ காய்ந்ததும்‌ கடாவினால்‌, உள்ளிருக்கும்‌ தீ வெளிப்பட்டுத்‌ 
தோன்றும்‌. விறகுத்தியை வெளிப்பட காண்பதற்குக்‌ கூடுதல்‌ 
முயற்‌ தேவை; 


பாலில்‌ நெய்‌ தெரிந்தும்‌ தெரியாமலும்‌ காணப்‌.பேறுறெது' 
அதையே உறையிட்டுத்‌ தயிராக்கனால்‌, நெய்‌ அங்கு விளங்கித்‌ 
தோன்றும்‌. அவ்வாறு நெய்யினைப்‌ பெறுதற்குச்‌ சிறிய முயற்சி 
போதுமானது. ஆனால்‌, தங்கம்‌, பவளம்‌, இரத்தினம்‌ முதலிய 
மணிகளின்‌ இயற்கை ஒளி, நம்‌ ஊனக்கண்களுக்கே கூடத்‌ 
தெனிவாகத்‌ தெரிிறது. இதனை, 


463 


“விறகில்‌ தீயினன்‌, பாலில்‌ படுநெய்போல்‌ 
மழைய நின்றுளன்‌, மாமணிச்‌ சோதியான்‌ 
உறவு கோல்‌ ௩ட்‌(டு) உணர்வு கயிற்றினால்‌ 
முறுக வாங்கிக்‌ கடையமூன்‌ நிற்குமே”? - 1 


என்ற அப்பர்‌ பெருமான்‌ திருவாக்கால்‌ உணரலாம்‌. ஈண்டு; 
உறவுகோல்‌ என்பது சுமு முனாநாடி) உணர்வு என்பது அன்பு, 
கயிறு என்பது இடகலை, பிங்கலை நாடிகள்‌ [தேவர்களும்‌ 
அசுரர்களும்‌ பாற்கடல்‌ கடைந்து அமுதம்‌ பெற்ற புராண 
வரலாற்றினையும்‌ ஈண்டு இணைத்துச்‌ சிந்தித்தல்‌ பயன்‌ 
தரும்‌]: : 


“இவைகளைப்‌ போன்றே, நாம்‌ மனக்கண்ணால்‌ கடவுளை 
நம்‌ உடம்பினுள்‌ காணுதற்கு இடையறாது பயின்றால்‌, 
அங்ஙனம்‌ பார்த்துப்‌ பழகிய தெய்வத்‌ இருவுருவங்களுக்கும்‌ 
நமது மனத்திற்கும்‌ உள்ள நெருங்கிய தொடர்பு, பைய பையத்‌ 
கெளிவாகும்‌. கால அடைவிலே அத்தெய்வம்‌ நம்‌ உடம்பினுள்‌ 
தனக்குரிய இடத்தையும்‌, தான்‌ அங்குத்‌  தொழிலாற்றுகிற 
முறைகளையும்‌ நமக்கு உள்நின்றே உணர்த்தும்‌. 


சான்றாக, நாம்‌ நாளும்‌ வ்‌ பிள்ளையார்‌ எவ்வாறு 
நம்‌ உடம்பினுள்‌ அம்மை க உணர்த்துகிறார்‌ என்பதைக்‌ 
காண்போம்‌: கன்‌ 


லகம்‌ ஓங்கார வடிவினர்‌: ஒன்ளார்றம்‌ என்ற பிரணவ 
ஒலியே சிவபெருமானது உடுக்சையினின்று தோன்றிய முதல்‌ 
தத்துவம்‌. அதிலிருந்து தரன்‌ நாம்‌ 'காண்க்‌ கூடிய அனைத்துப்‌ 
பொருள்களும்‌ தோன்றின்‌, ஒலிதான்‌ முதலில்‌ . தோன்றியது 
என்ற கருத்தை இன்றைய அறிவியலாகும்‌ ஏற்ன்றனர்‌. எனவே 
ஓங்காரப்‌ பிள்ளையை: மூத்து பிள்ளையார்‌ என்‌: அழைப்பர்‌, 
அவரை வணங்கித்‌ தொடங்கினால்‌; எந்த ஒரு செயலும்‌ : முட்‌ 
டின்றி நிறைவுறும்‌ என்பது ஆன்றோர்‌ அனுபவம்‌, அவர்கள்‌ 
வழிநின்று, நாமும்‌ மூத்த பிள்ளையை முதற்கண்‌ 
சந்திப்போம்‌. 


1 அப்பர்‌ தேவாரம்‌ 


464 


மூலாதார விநாயகர்‌ : நமது இடுப்புப்‌ பகுதியில்‌ கருவாய்ச்‌ 
கும்‌ எருவாய்க்கும்‌ நடுவில்‌ இருப்பது மூலாதாரம்‌. “இங்கு 
வளைந்தும்‌ ஒருங்கிணைந்தும்‌ அமைந்துள்ள எலும்புகளின்‌ கூட்‌ 
டமைப்பு (00009) விநாயகரையே. பெரிதும்‌ நினைவூட்டும்‌. 
மூலாதாரத்தை இயக்குகிற இவர்க்கு மூலாதார விநாயகர்‌ 
என்பது பெயர்‌, இவருக்கு வல்லபை, சித்தலட்சுமி என்ற இரு 
சத்திகள்‌ உள்ளனர்‌, 


விநாயகருக்கு உரிய மூலமந்திரத்தைச்‌ சிந்தித்து, மும்முறை 
நெற்றிப்‌ பொட்டில்‌ குட்டிக்கொள்ளும்‌ போதும்‌, முழங்காலை 
மடக்கித்‌ தோப்புக்‌ கரணம்‌ மூன்றுமுறை போடும்போதும்‌, 
மந்திரத்தின்‌ மின்‌ ஆற்றலும்‌ நரம்புகளின்‌ அதிர்வும்‌ இணை 
கில்றன. அப்போது மூலாதாரத்தில்‌ விநாயகரது ஆற்றலை 
நாம்‌ நன்கு உணரலாம்‌. தொடக்கத்தில்‌ இல்லையென்றாலும்‌, 
கால அடைவில்‌ உணரலாம்‌ பிலத்துவாரம்‌ போன்று நீண்ட 
தொரு துளையை தன்னுள்ளே கொண்ட நமது முதுகுத்‌ தண்டு, 
மூலாதாரத்தில்‌ அமர்ந்திருக்கும்‌ ஆனைமுகப்‌ பிள்ளைக்குத்‌ 
துதிக்கையாகத்‌ தொழிற்படுகிறது, மனம்‌ ஒன்றித்‌ தம்மை அன்‌ 
போடு நிவைந்து வணங்குற உயிரைத்‌ தமது இப்புழைக்‌ 
கையினால்‌ தூக்கிச்‌, சவலோகமாயெ சிரசினுள்‌ சேர்ப்பிப்பவர்‌, 
விநாயகரே. 4 ட்‌ 


நமது நெற்றியில்‌, புருவ நடுவில்‌ தொடங்க, இடுப்பில்‌ மூலா 
தாரம்‌ வரை ஓர்‌ அமுத ஆறு ஓடிக்‌ கொண்டிருக்கிறது. அது, 
நாதத்தினின்று தோன்றிய விந்து சத்தியாகும்‌. அதற்கு ஆகாயக்‌ 
கங்கை (Cerebro Spinal Fluid) என்பது பெயர்‌, அளவிட முடி 
யாத ஆற்றலுடைய அப்புனித அமுதத்தைக்‌ காமாக்கினி வயப்‌ 
பட்டுக்‌ 8ழ்நோக்கி வீணாக்குவோரே. இன்றைய உலகில்‌ மிகுதி, 
ஒவாக்‌ஜனி மூலம்‌ அவ்வுயரிய அமுதத்தைக்‌ குண்டலினி ஆற்ற 
லாகப்‌ பெருக்கி, வாசி என்ற மூச்சுக்‌ கஏற்றின்‌ துணைகொண்டு 
மேலே எழுப்பும்‌ வித்தையைக்‌ கற்பிப்பவர்‌, மூலாதார 
விநாயகரே. 

“மூலாதாரத்து மூண்டெழு கனலைக்‌ 

காலால்‌ எழுப்பும்‌ கருத்தறிவித்து”“... 1 


1 விநாயகர்‌ அகவல்‌ - ஒனவையார்‌. 


465 


என்று அகவித்‌ துதிப்பார்‌ ஓளவையார்‌. அவரைத்‌ தம்‌ துதிக்கை 
கொண்டு, திருக்கயிலாயத்தில்‌ சிவபெருமான்‌ திருமுன்‌ விரைந்து 
சேர்ப்பித்தார்‌, விநாயகர்‌ என்பது வரலாறு. 


அதே போல்‌, தம்மை நினையாதோர்க்கு அவர்‌ இடர்களைத்‌ 
தோற்றுவிக்கவும்‌ செய்வார்‌. தம்மை நினையாத தேவரை அச்‌ 
சுறுத்துதற்‌ பொருட்டு அவர்கள்‌ சிவபெருமானுக்காக அமைத்த 
தேரின்‌ அச்சை முறித்தவர்‌, விநாயகரே. “முப்புரம்‌ எரிசெய்த 
அச்சிவன்‌ உறை ரதம்‌ அச்சது பொடி செய்த அதிதீரா!'' என 
விதாயகரது இிராப்புகழைப்‌ போற்றுவார்‌ அருணகிரிநாதர்‌, 


அதே போன்று, இடர்களையுமாறு வேண்டி நின்ற தம்‌ 
இளவலாகிய முருகனுக்குத்‌ தினைப்புனத்து வள்ளியைத்‌ திரு 
ம்ணம்‌ செய்து வைத்தவர்‌ விநாயகரே. 


“அதீதுய ரதுகொடு சுப்பிர மணிபடு 
அப்புனம்‌ அதனிடை இபமாகி 
அக்குற மகளுடன்‌ அச்சிறு முருகனை 
்‌ அக்கணம்‌ மணம்‌அருள்‌ பெருமாளே''2 


இடர்களை வடமொழியில்‌ விக்கினங்கள்‌ எனக்‌ கூறுவர்‌, 
எனவே விக்கனங்களை இவ்வாறு ஆக்கவும்‌, அழிக்கவும்‌ வல்ல, 
தலைவராகிய இவரை விக்கினேசுவரன்‌ என அழைப்பர்‌. 


நர்த்தன விநாயகர்‌ : நமது முதுகில்‌ வளைந்து நெளிந்து 
செல்லுகிறது, சுழுமுனை நாடி; இது திருக்கோயில்களில்‌ காணப்‌ 
பெறும்‌ நர்த்தன விநாயகரின்‌ தோற்றத்தை நமக்கு உணர்த்து 
வதாகும்‌. அவர்‌ அவ்வாறு வளைந்து நெளிந்து ஆடவில்லை 
யென்றால்‌ நம்மால்‌ ஒரு காரியமும்‌ செய்யமுடியாது. 


சித்தி புத்தி விநாயகர்‌ : நம்‌ தலையினுள்‌ அறிவுத்தான 
மாகிய பெருமூளை இரண்டு கூறுகளாக உள்ளது. அவ்‌ இரு 
கூறுகளையும்‌ ஒருங்கிணைக்கிற பகுதிக்கு “கார்பஸ்‌ கலோசம்‌” 
என்பது பெயர்‌. பெருமூளையின்‌ வலக்‌ கூறு சிவனாகவும்‌, 

1 திருப்பரங்குன்றம்‌ திருப்புகழ்‌ - அருணகிரியார்‌ 

2 மேற்படி மேற்படி 


466 


இடக்கூறு சத்தியாகவும்‌ இருக்க, அவற்றுக்கு நடுவில்‌ உள்ள 
வெண்ணிறமான இந்த மூளை இணைப்பான்‌, : தும்பிக்கை 
விநாயகரின்‌ தோற்றத்தைத்‌ தருவதாகும்‌. ஹைப்போதாலமஸ்‌ 
என்ற சித்தமும்‌, பீனியல்பாடி என்ற நுண்ணறிவுத்‌ தானமும்‌ 
(Hypothalamus & Epithalamus)? சித்தி புத்தி என்ற விநாய 
கரின்‌ சத்திகளாகச சிந்திக்கத்‌ தக்கவை. 


வலம்‌ சுழி விநாயகரின்‌ தோற்றத்தை, இருதயத்தின்‌ வலது 
கூறில்‌ சிந்திக்கும்‌ முறைமை பற்றி முன்னரே கண்டோம்‌. இவ 
யோக நெறியில்‌, விநாயகரைப்‌ பற்றி உள்ளுணர்வுகள்‌ இவ்வா 
றிருக்கப்‌, பரசிவம்‌ பற்றிய எளிவந்த தோற்றங்கள்‌ எவ்வாறு 
அருளப்‌ பெறுகின்றன என்பதைக்‌ காண்போம்‌. 


மீதானத்‌ தலைவர்‌: நம்‌ ஒவ்வொருவருடைய உடம்பின்‌ 
தலைக்கு மேலே பன்னிரண்டு அங்குல உயரத்தைத்‌ துவாத 
சாந்தம்‌ என்பர்‌. இதனைத்‌ தமிழில்‌ மீதானப்‌ பெருவெளி எனக்‌ 
கூறுவர்‌, அங்கு அளப்பரிய ஒரு பேராற்றல்‌, குவிந்து, தன்னுள்‌ 
தானாக இயங்கிக்‌ கொண்டிருக்கிறது. அப்பேராற்றல்‌ நம்‌ புறக்‌ 
கண்களுக்குப்‌ புலப்படாததாயுள்ளது. இவ்வாறு அதன்‌ 
கதே।ற்றமோ, இயக்கமோ வெளிப்படையாகக்‌ காணப்‌ பெறாமை 
யால்‌. நமது அழுக்கு மனத்தாலும்‌ அதனை அசைபோட்டுச்‌ 
சந்திக்க முடிவதில்லை. இவ்வாறு மனம்‌ என்ற ஆறாவது 
அறிவுக்‌ கருவியாலும்‌ அப்பேராற்றலைப்‌ பற்றிய உண்மையை 
யோ, சிறப்பியல்புகளையோ முழுமையர்க அறிய மூடியா நிலை 
யில்‌, வாழ்த்துரைகளுக்கெல்லாம்‌ அப்பாற்பட்டதாகவே அதி 
நுண்ணிய அந்த ஆற்றல்‌ நிலவுகிறது. 


அப்பேராற்றலையே பரம்பொருள்‌ என எல்லாச்‌ சமயத்த 
வரும்‌ போற்றுகின்றனர்‌. நம்‌ சைவத்‌ தமிழுலகம்‌ அதனைப்‌ 
பரசிவம்‌ எனப்‌ பரவித்‌ துதிக்கறது இடையறாத அதன்‌ தனிப்‌ 
பெரும்‌ இயக்கத்தை அண்டவெளித்‌ திருநடனம்‌” என எண்ணி 
பஇூழ்கிறது. 


“இந்து வாழ்‌ சடையான்‌ ஆடும்‌ ஆனந்த 
எல்லையில்‌ தனிப்பெருங்‌ கூத்தின்‌ 


3 இந்நூல்‌ பக்கம்‌ 817 


467 


‘ 


வந்தபேர்‌ இன்ப வெள்ளத்துள்‌ திளைத்து 
மாறிலா மகிழ்ச்சியில்‌ மலர்ந்தார்‌''! 


எனவே நாம்‌ இரண்டு கரங்களையும்‌ செவ்விதே ஒருசேரக்‌ 
குவித்து தலைக்குமேல்‌ தூச்கிச்‌, சிவபெருமான்‌ திருவடியை 
வணங்குதல்‌ வேண்டும்‌ எனச்‌ சைவ ஞான நூல்கள்‌ அறிவுறுத்து 
கின்றன. 


அப்பெருவெளியில்‌, அவ்வாறு திருநடனமிடுவதன்றிப்‌, பர 
சிவம்‌ நமக்காக வேறு எத்தொழிலும்‌ அங்குச்‌ செய்வதில்லை, 
இங்ஙனம்‌ பரசிவம்‌ பரவெளியில்‌ *சும்மா” இருப்பது பரசிவத்‌ 
தின்‌ தனிப்பெருநிலை அல்லது சிறப்பியல்பு ஆகும்‌ என்பர்‌. 


அவ்வாறாயின்‌, மீதானப்‌ பெருவெளியில்‌ சிவத்திற்குச்‌ சத்தி 
உளதா? என்பது சலருக்கு எழுகின்ற ஐயம்‌. அதனை ஓர்‌ 
உலகியல்‌ உவமை கொண்டு தெளிதல்‌ சாலும்‌. மலருக்கு மணம்‌ 
உள்ளது அதே மணம்‌ மலரின்‌ மொட்டினுள்ளும்‌ நிறைந்திருக்‌ 
கிறது. ஆனால்‌ இதழ்‌ விரிந்த மலரிலிருந்து வீசிப்‌ பரவுகிற 
அந்த நறுமணம்‌, அதன்‌ அரும்பிலும்‌ மொட்டிலும்‌ இல்லையோ? 
எனச்‌ இந்திப்பின்‌, அம்மணம்‌: அவற்றுள்‌ அடங்கியே இருக்கிற 
தன்றோ? அதே போன்றுதான்‌, . பராசத்தியும்‌ மீதானப்‌ பெரு 
வெளியில்‌ பரசிவத்தினுள்‌ அடங்கி, அவரைப்போன்றே எத்‌ 
தொழிலும்‌ செய்யாது இருக்கிறாள்‌. 


சிறைப்‌ புறத்தான்‌ : ,உடல்‌ என்பது உயிர்‌ சிறைப்பட்டுக்‌ 
கடக்கும்‌ இடம்‌. மீதானப்‌ பெருவெளியில்‌ “*திவமே' எனச்‌ 
சும்மா இருக்கும்‌ இறைவன்‌, உயிர்களாக நமக்கு அருள்‌ புரியத்‌ 
திருவுளம்‌ கொள்ளுகிறார்‌. ஆதலால்‌, நமது உச்சித்தலை 
(Fontanella)க்கு இறங்கி வருகிறார்‌. 


முன்னர்‌, இறைவனது ஆணைப்படி உயிருக்கு ஏற்றதோர்‌ 
உடம்பினை வடிவமைத்தவன்‌ பிரமன்‌; அவன்‌ உயிரை ௨ச்சிக்குழி 
வழியாக உடம்பினுள்‌ பொருத்தினான்‌; பின்‌, அத்தலைவ ரயி 
லையும்‌ அடைத்தான்‌. அவ்வாறு வேதியனால்‌ முன்னர்‌ அடைக்‌ , 
சுப்பட்டிருக்கும்‌ தலைவாயிலை இறைவன்‌ காணுதிறார்‌* 
உள்ளே சிறைப்பட்டுக்‌ கிடக்கும்‌ உயிர்‌, பக்குவம்‌ அடைந்து, 


1 பெரியபுராணம்‌ த.பு. 106 ௯ சேக்கிழார்‌ 


468 


தம்மை விரும்பி, வரவேற்கிற காலம்‌ வரை தாம்‌ உடம்பிற்கு 
வெளியிலேயே _. சிறைப்‌ புறத்தானாகவே _ தங்குகிறார்‌. 


இறை அருள்‌ வெளிப்படுதல்‌ ; பரசிவத்தின்‌ ஆற்றலையே 
பராசத்தி என்றும்‌, இரு அருள்‌ என்றும்‌, அருட்சத்தி என்றும்‌, 
சிவசத்தி என்றும்‌ சித்ச,த்தி என்றும்‌ பல பெயர்களால்‌ அழைக்‌ 
கிறோம்‌. சிவபெருமான்‌ சிறைப்‌ புறத்தானாக உடம்பின்‌ 
வெளியிலே3ய தங்கொலும்‌, மலமாசுகளை நீக்கி நம்மைப்‌ 
பேரின்பத்தில்‌ நிலை பெற்றிருக்கச்‌ செய்ய வேண்டும்‌ என்ற நீங்‌ 
காத பெருவிருப்பு உடையவர்‌. அதலால்‌ அவர்‌ கருணையே 
வடிவான தம்முடைய பராசத்தியின்‌ ஆயிரத்தில்‌ ஒரு கூறினை, 
தம்‌ புருவ நடு வழியாகச்‌ சிரசினுள்‌ அனுப்பிப்‌, பின்‌ தலைப்‌ 
பிடரியில்‌ ஒரு மறைப்பு ஆற்றலாஃத்‌ தங்கச்‌ செய்து, தமது ஊழ்‌ 
வினைக்கு ஏற்பவும்‌, புதுப்புது விருப்பங்களுக்கு ஏற்பவும்‌ நம்மை 
அவள்‌ இயக்குமாறு செய்கிறார்‌. 


“வழிபடு தெய்வம்‌ நிற்புறம்‌ காப்பப்‌ 
பழிதீர்‌ செல்வமொடு வழிவழி சிறந்து...” 


என்ற தொல்காப்பியச்‌ சூத்திரத்தாலும்‌! இதனை அறியலாம்‌. 
பராசத்தியின்‌ முதல்‌ வெளிப்பாடு இத; ஆதலால்‌ இதற்கு 
ஆதிசத்தி என்பதும்‌ பெயராயிற்று. 


நம்‌ பின்தலைப்‌ பிடரியில்‌ மறைப்பு அற்றலாய்‌ இருந்து 
கொஷ்டு, சிவபெருமானது இறை அணைக்கும்‌, உயிர்களது 
ஊழ்வினைப்‌ பயனாகிய “பாலது ஆஸைக்கும்‌* ஏற்ப ஆதிசத்தி, 
தம்‌ வாழ்வில்‌ திருப்பு முனைகளை அமைத்துத்‌ தன்‌ ஆணைவழி 
தம்மைச்‌ செலுத்துகிறாள்‌. அதனால்‌ பராசத்திக்கு “அணை? 
என்பதும்‌ ஒரு பரியாயப்‌ பெயர்‌ ஆயிற்று. 


சிவசத்தி இங்ஙனம்‌ நம்‌ பிடரியில்‌ தங்கித்‌ தொழிற்‌ 
டடிதலால்‌, அவள்‌ சிவபெருமானைப்‌ பிரிந்து வந்தனளோ? 
என்ற ஐயம்‌ சிலருக்கு எழலாம்‌. இதனை முந்தைய “மலரும்‌ 
மணமும்‌” உவமையினைக்‌ கொண்டே விளக்குதல்‌ சாலும்‌, 
பலரின்‌ மொட்டு, தன்‌ இதழ்களைச்‌ சற்றே விரித்துப்‌, போது 


1 தொல்காப்பியம்‌ 2 புறத்திணை இயல்‌ 2 சூத்‌, 


469 


ஆகிறது; அப்பொழுது அதன்‌ உள்ளிருக்கும்‌ மணம்‌ வெளியில்‌ 
பரவுகிறது; எனினும்‌, அஃது அம்மலரை விட்டு முழுவதும்‌ 
நீங்குகிறதா? எனில்‌, அம்மலரிலும்‌ இருந்து சொண்டு, நமக்கும்‌ 
அஃது இன்பம்‌ தருகிற தன்றோ? 


அதேபோல்‌, உயிர்களாகிய நம்மீது கொண்ட அளப்பரிய 
கருணையின்‌ காரணமாகப்‌ பரசிவம்‌ தனது அருளாணை என்னும்‌ 
இதழ்களை விரித்தலால்‌, அவரது ஆற்றலாகிய சிவசத்தி 
வெளிப்பட்டு நமது புருவ நடுவிற்கு வந்து, பிடரியில்‌ தங்கித்‌, 
தொழிற்படத்‌ தொடங்குகிறாள்‌. எனினும்‌ அவள்‌ சிவத்தை 
விட்டு நீங்காமல்‌ எப்பொழுதும்‌ உடன்‌ இருந்து கொண்டு, 
நமக்கும்‌ இன்பம்‌ அருளுகிறான்‌, இதனையே “அணையின்‌ 
நீக்கமின்றி நிற்கும்‌ (இறை)'' என்கிறது சிவஞான போதம்‌, 


மாதொருபாகன்‌: இறை உணர்வு இன்றி, உலக வாழ்விலேயே 
ஊறிக்‌ கிடப்போர்க்குச்‌, சிறைப்‌ புறத்து இறைவனின்‌ இந்த 
நிலையிலிருந்து எவ்வித மாற்றமும்‌ இல்லை. அவர்களெல்லாம்‌, 


**பெருநோய்கள்‌ மிகநலியப்‌ பெயர்த்தும்‌ செத்துப்‌ 
பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்‌ றாரே!2 


என்ற அப்பர்‌ பெருமான்‌ திருவாக்கிற்குச்‌ சான்றாக பிறவிப்‌ 
பெருங்கடலில்‌ அலைமோதி அல்லல்‌ உறுபவரே எனினும்‌, அவர்‌ 
களுக்கும்‌ சிறிது சிறிதாக அப்பொய்மை வாழ்விலே ஒருவித 
கைப்பு, கால அடைவிலே ஏற்படும்‌; : அப்பொழுது இறைவன்‌ 
திருவடியில்‌ நாட்டம்‌ தோன்றும்‌; அந்த நிலையில்‌, சிவபெரு 
மான்‌ தானே அந்த ஆன்மாவுக்கு. ஏற்றதொரு குருவடிவில்‌ 
தோன்றிச்‌ சிவதீச்கை புரிவார்‌. அதனை விரிவாகப்‌ பின்னர்க்‌ 
காண்போம்‌): அவ்வாறு சிவதீக்கை அருள்ப்பெற்ற ஆன்மர்‌ 
வுக்குப்‌ பரசிவம்‌ அவ்‌ ஆன்மாவின்‌ உடம்பினுள்‌ இருந்து திரு 
வருள்‌ பாலிக்க விரூப புகிறார்‌. ஆதலால்‌, அதுகாறும்‌ சிறைப்‌ 
புறத்தானாக உச்சித்தலைக்கு மேலே இருந்தவர்‌, தலையின்‌ 
உள்ளே நுழைகிறார்‌. 


* 2 அப்பர்‌ தேவாரம்‌ 6:95:6 


470 


நம்‌ தலையினுள்‌ அறிவுத்தானமாக இருப்பது பெருமூளை 
அஃது ஒரே பொருளாயினும்‌, வலது, இடது என்ற இரண்டு 
ஈறுகளை உடையது. தலையினுள்‌ நுழைந்த பரசிவம்‌, அந்த 
றிவுதீ தானத்தையே தனக்கு இருப்பிடமாகக்‌ கொண்டு, சிவன்‌ 
என்றும்‌ சத்தி எனறும்‌ இரண்டு கூறுகளை உடைய ஒரே 
பொருளாக, பெருமூளையின்‌ இரண்டு கூறுகளிலும்‌ தங்குகிறது. 
பனையின்‌ வலக்‌ கூறு வென்‌, இடக்‌ கூறு சத்தி என்ற இந்த 
புமைப்பு, சிவபெருமான்‌ மாதொரு பாகனாய்‌ (அர்த்தநாரீசுர 
வடிவில்‌) நின்று அருள்பாலிக்கும்‌ தன்மையை நினைவுறுத்து 
தாமும்‌. 


இதுகாறும்‌ ஓர்‌ உருவம்‌, ஒரு நாமம்‌, ஓர்‌ இடம்‌ இல்லாத 
ஷ்களலாயும்‌, மாயா காரியங்கள்‌ யாவற்றையும்‌ கடந்த விஸ்வ 
1தீதனாயும்‌ இருந்த பரம்பொருள்‌, இப்பொழுது அருவநிலை 
நீங்க, ௮ருஉருவம்‌, உருவம்‌ என்ற எளிய சகள நிலைகளில்‌, 
மது இந்த மாயா உடம்பினுள்‌ விஸ்வ அந்தர்யாமியாக நின்று 
அருள்புரிகிறார்‌. இதனைச்‌ சிவபெருமானது தொழிற்படுநிலை 
அல்லது பொது இயல்பு எனச்‌ சைவ சாத்திரங்கள்‌ சிறப்பித்துப்‌ 
பேசும்‌. 


இச்சாசத்தி, ஞானசத்தி, கிமியாசத்தி: உயிர்களாயெ நாம்‌ 
மலப்‌ பிணிப்புக்‌ காரணமாக கடைநிலைப்பட்டு அல்லலுறு 
கிறோம்‌. நம்மைக்‌ கடைத்தேற்ற வேண்டுமென்ற பெருங்‌ 
கருணை கொண்டவர்‌ சிவபெருமான்‌. ' ஆதலால்‌ ஆதி சத்தியை 
மேன்மேலும்‌ எளிய தோற்றம்‌ கொள்ளச்‌ செய்து தம்மையும்‌ 
அவளது அரவணைப்பிலே தொழிற்படுத்துகிறார்‌. நம்மை 
தமது ஊழ்வினைக்கு ஏற்பவும்‌ உய்வினுக்கு ஏற்பவும்‌ தொழிற்‌ 
படுத்துவதற்கு ஆதிசத்தி எடுத்தருளும்‌ உருவ வேறுபாடுகள்‌ 
எண்ணற்றன. அவற்றுள்‌ மூன்று பேதங்களைச்‌ சைவ 
சாத்திரங்கள்‌ சிறப்பித்துக்கூறும்‌. 

மூற்றறிவினராகிய சிவபெருமானது அருளாற்றல்‌ தொழிற்‌ 
படும்‌ போது, “ஒன்றதாய்‌ இச்சா ஞானக்‌ ஏரியை என்‌ (று) ஒரு 
மூன்‌(று) ஆத: இச்சாசத்தி, கிரியாசத்தி, ஞானசத்தி என 
ஒன்‌ திலிருந்து ஒன்று ஆயிரத்தில்‌ ஒரு கூறாக வெளிப்படுகிறது. 


1 சிவஞான சித்தயறர்‌ ஃ 63 


471 


சிவடெருமானுக்கு இருப்பன போன்றே, சிற்றறிவுடைய உயிர்கள்‌ 
அனைத்துக்கும்‌ இச்சை, ஞானம்‌, கிரியை என்ற முத்திற ஆற்ற 
லும்‌ உலக வாழ்வில்‌ விளக்கமுற்றுத்‌ தொழிற்படுகிவ்றன. அலது 
யாங்ஙனம்‌ எனக்‌ காண்போம்‌, 


இச்சா சத்திக்கு இருப்பிடம்‌ மனம்‌: உள்ளத்தில்‌ விருப்பு 
வெறுப்புகளைத்‌ தூண்டுவது இச்சை என்னும்‌ ஆற்றல்‌. அவ்‌ 
வாற்றலுக்கு நிலைக்களனாயிருப்பது மனம்‌ என்னும்‌ கருவி, மனம்‌ 
என்பது அனைத்து உயிர்களுக்கும்‌ பொதுவானதொரு கருவியே 
(Universal) 'என்றாலும்‌, ஓரறிவு முதல்‌ ஐயறிவு வரையுள்ள 
உயிரினத்துக்கு, அது தெளிவற்ற நிலையில்‌ இயங்குவதாலும்‌ 
பெருமை கூறும்‌ அளவுக்கு அவற்றிற்கு மனப்‌ பண்பு இல்லாமை 
யாலும்‌ அவற்றிற்கு அமைந்துள்ள மனத்தை ஆறாவது அறிவுக்‌ 
கருவியாகக்‌ கொள்ளுவது மரபு இல்லை. மக்கள்‌ தொகையிலும்‌ 
கூட, முற்கூறிய சிறுமைப்‌ பண்புகளிலே3ய. உழல்வோரை மன 
முடைய மனிதராக ஆன்றோர்‌ மதிப்பதில்லை. கீழ்மை. உணர்வு 
சுளிலிருந்து விடுபட்டவர்களே உயர்திணையுள்‌ வைத்து மதிக்கப்‌ 
பெறுவர்‌ அதலால்தான்‌ “உலகம்‌ என்பது உயர்ந்தோர்‌ 
மேற்றே” என வரையறையும்‌ செய்தனர்‌, ஆன்றோர்‌. 


ஆதிசத்தியின்‌ ஆயிரத்தில்‌ ஒரு கூறாகிய இச்சா சத்தி, அதி 
நுண்ணிய கருவியாகிய இந்த மனத்தையே தனக்குத்‌ தொழிற்‌ 
படுகளமாகக்‌ கொள்ளுகிறாள்‌. 


ஞானசத்தியும்‌, அறிவுக்கருவிகளும்‌: சுவை, ஒளி, ஓசை, 
ஊறு, நாற்றம்‌ என்பன ஐம்புலன்கள்‌. அவை முறையே நாக்கு, 
கண்‌, காது, மெய்‌, மூக்கு என்ற அறிவுக்‌ கருவிகளை இயக்கு 
கின்றன. அவை சறுமூளையிவீள்ள அறிவு நரம்புகளின்‌ 
(Sensory Nerves) மூலம்‌ இயக்கப்‌ பெறுகின்றன. இச்சா சத்தி 
யின்‌ ஆயிரத்தில்‌ ஒரு கூறு, ஞானசத்தி. அவள்‌ இந்த அறிவு 
நரம்புகளையே தனக்கு தொழிற்படுகளமாகக்‌ கொள்ளுகிறாள்‌. 
ஆன்‌ ப: ஞானத்திற்குக்‌ கருவியாகிய புத்தி தத்துவம்‌ இஃது என்க. 


கிரியா சத்தியும்‌ செயற்‌ கருவிகளும்‌: கை, கால்‌, எருவாய்‌, 
கருவாய்‌. நாக்கு என்ற ஐந்தும்‌ செயற்கருவிகள்‌ இவை சிறு 


472 


மூளையில்‌ உள்ள செயல்‌ நரம்புகளின்‌ (Motor Nerves) மூலம்‌ 
இயக்கப்‌ பெறுகின்‌ றன, ஞானசத்தியின்‌ ஆயிரத்தில்‌ ஒரு கூறு 
சிரியா சத்தி; அவள்‌ இந்தச்‌ செயல்‌ தரம்புகளைத்‌ தனக்குச்‌ 
கொழிற்படு களமாகக்‌ கொள்ளுகிறாள்‌. ஆன்ம. செயற்‌ 
பாட்டிற்குக்‌ கருவியாகிய அகங்காரம்‌ என்ற தத்துவம்‌ இஃது, 
என்க. ட்‌ 


மந்திர உபதேசமும்‌, அருள்‌ வாழ்வின்‌ தொடக்கமும்‌ : முந்திய 
இருள்‌ வினைகளின்‌ தொடர்பாகவே, நாம்‌ இப்பிறவியில்‌ இன்ப 
நுன்பப்‌ பயன்களை நுகர வேண்டியதாகிறது. சிவசத்தியே, 
அச்சா, ஞான, கிரியா சத்திகளாயிருந்து, அவற்றை நமக்கு 
ஊட்டுகிறாள்‌. அவ்வாறு ஊட்டுவதற்கு ஆன்மாவின்‌ இச்சா 
நான கிரியா ஆற்றல்கள்‌ துணைக்‌ கருவிகளாகின்றன, நமது 
உடம்பில்‌ இதயமும்‌, பிடரியும்‌ அக்கருவிகளின்‌ இருப்பிடமா 
கின்றன, 

இருள்‌ வினைகள்‌ நீங்யெ வைசறை வாழ்வில்‌, மூன்னைக்‌ 
தவம்‌ என்ற நல்ல அருள்வினை நமது மனத்தை இயக்கத்‌ தலைப்‌ 
படுகிறது. ௮ஃது இச்சை என்ற உயிராற்றலைத்‌ தூண்டுகிறது; 
தம்மைச்‌ சிவத்தன்பால்‌ லிருப்புக்‌ கொள்ளச்‌ செய்கிறது. 


முன்னர்‌ இருள்வினை ஊட்டத்தில்‌ உலகமுகமாகத்‌ 
தொழிற்படுத்தியதைப்‌ போன்றே, இப்பொழுது அருள்வினை 
ஊட்டத்திலும்‌ இச்சா, ஞான, கிரியாசத்திகள்‌ ஆன்மாவை 
இறைமுகமாக ஆற்றுப்‌ படுத்துகின்றன. எனவே இறைமை 
உணர்வுகள்‌ நம்‌ உள்ளத்தில்‌ விரைந்து எழுகின்றன. அப்போது, ' 
வெசத்தியாகிய ஆணை, தமது வீடுபேற்று வேட்கையைச்‌ வெ 
பெருமானிடம்‌ சேர்ப்பிக்கறாள்‌. 


சிவபெருமான்‌, தாமே நிறைமொழி மாந்தராக! ஒரு மானுட 
குரு வடிவில்‌ எழுந்தகுளி, சவசத்‌இியின்‌ பரிந்துரைக்கும்‌, நமது 
வினை முதஇிர்ச்சிக்கும்‌ ஏற்பச்‌ வ மூலமந்திரத்தை நம்‌ செவி 
களிலே உபதே௫த்துளுஓதார்‌. இதனைச்‌ சிவ தீக்கை எனக்‌ 
கூறுவர்‌. 


1 “நிறைமொழி மாந்தர்‌ ஆணையிற்‌ இளந்த 
மறைமொழி தானே மந்திரம்‌ என்ப”? 2 தொல்‌, செய்யுளியல்‌ 480 


473 


தேரோடும்‌ திருவீதி: நமது மனித உடம்பில்‌ முதுகெலும்புச்‌ 
கோவைகளின்‌ ஊடே ஒரு நரம்புத்‌ தொகுதி அமைந்திருக்கிறது: 
அதற்கு முதுகந்தண்டு என்பது பெயர்‌. இருவிழாக்காலங்களில்‌ 
இறைவன்‌ பற்பல ஊர்திகளில்‌ திருவீதி உலா வந்து, உலக 
மாந்தர்‌ அனைவர்க்கும்‌ அருள்பாலிக்கிறான்‌ அன்றோ? அதே 
போல்‌, நமது மனித உடம்பில்‌ சிவபெருமானுக்குத்‌ தேரோடும்‌ 
திருவீதியாகத்‌ திகழ்வது, நம்‌ முதுகந்தண்டு ஆகும்‌. சடமாகிய 
செப்புக்‌ கம்பியில்‌, ஆற்றல்‌ நிறைந்த மின்‌ ஓட்டம்‌ நிகழும்போது 
அது மிகுதியான ஆற்றலுடன்‌ இயங்குகிறது அன்றோ? அதே 
போல்‌, சிவகுருவால்‌ நம்‌ செவியினுள்‌ உபதேசிக்கப்பட்ட ஏவ 
மூல மந்திரத்தின்‌ ஆற்றல்‌, அன்புத்தானமாகிய இகுதயத்தையும்‌ 
அறிவுத்தானமாகிய பெருமூளையையும்‌ இமக்கத்‌ தொடங்கு 
கிறது. அதனால்‌ நரம்பு மண்டலத்தில்‌ பல மாற்றங்கள்‌ ஏற்படு 
கின்றன. மைய நரம்பு மண்டலத்திலுள்ள ஆறு ஆதாரங்களும்‌ 
புதுப்பொலிவு பெறுகின்‌ றன. அங்குக்‌ கவிழ்ந்து இடந்த ஆறு 
ஆதாரத்தாமரைகளும்‌ நிமிர்ந்து, இதழ்‌ விரித்துச்‌ சிவபெரு 
மானது எளி வந்த மூர்த்தங்களுக்கு இருக்கை ஆகின்றன, 


ஆதாரங்கள்‌ என்பன யாவை? எனில்‌, அவை திருவிழாச்‌ 
காலங்களில்‌ திருவீதி உலாவரும்‌ இறைவன்‌, மெய்யடியார்‌ 
திருக்கூட்டத்திற்குத்‌ இரு அருள்‌ பாலிப்பதற்காக ஆங்காங்கே 
தங்குகிற மண்டபங்களைப்‌ போல்‌, நம்‌ உடம்பினுள்‌ மைய 
நரம்பு மண்டலத்தில்‌ உள்ள ஆறு தாமரை இருக்கைகளாம்‌. 
அவை : மூலாதாரம்‌, சுவாதிட்டானம்‌, மணி பூரகம்‌, அனாக 
தம்‌, விசுத்தி, ஆக்ஞை என்பன. அவற்றுள்‌ 8ழ்நிலை ஆதாரங்‌ 
கள்‌ நான்கும்‌ முதற்கண்‌ பொலிவுறுகன்றன. அங்கு உள்ள 
தாமரை மொட்டுக்கள்‌ முறையே நான்கு, ஆறு, பத்து, பன்னி 
ரண்டு இதழ்களைக்‌ கொண்ட தாமரை மலர்களாக விரிகின்றன. 
அவற்றுள்‌ மூலாதாரத்‌ தாமரை மொட்டினை நான்கு இதழ்த்‌ 
தாமரையாக மலரச்‌ செய்து, அங்கு மூத்த பிள்ளையார [இய 
விநாயகர்‌ அமர்ந்து அருள்பாலிக்கிறார்‌. 


மும்மூர்த்திகள்‌ : படைப்பவர்‌ பிரமா, காப்பவர்‌ விட்டுணு, 


ஒடுக்குபவர்‌ உருத்திரன்‌. முத்தொழில்‌ செய்யும்‌ இவர்கள மும்‌ 
மூர்த்திகள்‌ என முன்னரே கூறியதுபோல, நாத வடிவினராக 


474 


நமது உச்சித்‌ தலைவழி உடம்பினுட்‌ புகுந்த சிவபெருமான்‌, 
நமக்குச்‌ சிவஞானத்தைத்‌ தோற்றுவிக்கும்‌ சிவ பிரமாவாக ஆறு 
இதழ்‌ கொண்ட சுவாதிட்டானத்‌ தாமரையிலும்‌, 


சிவஞானத்தைக்‌ காத்து வளர்க்கும்‌ சிவ விட்டுணுவாகப்‌ 
பத்து இதழ்கொண்ட மணிபூரகத்‌ தாமரையிலும்‌, மும்மலங்‌ 
களை ஒடுக்கி மனமருட்சியை நீக்குகிற சிவ உருத்திரராக 
பன்னிரண்டு இதழ்களைக்‌ கொண்ட அனாகதத்‌ தாமரையிலும்‌ 
தாமே மும்மூர்த்தகளாக எழுந்தருளுகிறார்‌. 


இந்த நிலையில்‌ சிவபெருமான்‌, சிவசத்தி, விநாயகர்‌, முருகன்‌ 
ஆகியோர்‌ நமது உடம்பின்‌ கண அமர்ந்து அருள்‌ பாலிக்கும்‌ 
முறை பற்றியும்‌, அப்போது உயிர்‌ ஆற்றல்‌ குவிந்து நின்று 
தொழிற்படுறெ முறை பற்றியும்‌ சிந்திப்போம்‌. அகப்பூசைக்கு 
உரிய இடம்‌ நம்‌ உடம்பில்‌ தெஞ்சுத்‌ தானத்தில்‌ உள்ள இருதயம்‌ 
என முன்னரே அறிந்தோம்‌, 


இதயத்‌ தாமரை: நமது இருதயம்‌ என்பது ஒரே உறுப்பு; 
எனினும்‌, அதன்‌ தொழிற்பாடு கருதி, அதனை நான்கு கூறு 
களாக அறிவியலார்‌ சிந்திப்பர்‌. அதேபோல்‌, இருதயத்தின்‌ 
வலது மேற்பகுதியைச்‌ சிவன்‌ என்றும்‌ இடது மேற்பகுதியைச்‌ 
ஈவசத்தி என்றும்‌, வலது 8ழ்‌ அறையை விநாயகர்‌ என்றும்‌, 
பிடது கழ்‌ அறையை முருகப்பெருமான்‌ என்றும்‌ சிந்திப்பது 
ஏ வயோக நெறியால்‌ விளைகின்ற சைவ உணர்வு. 


நமது இருதயத்தின்‌ வலது பகுதி அழுக்கான நீலக்குருதியால்‌ 
நிறைந்திருக்கிறது. அதன்‌ மேல்‌ அறையையும்‌ கீழ்‌ அறையை 
யும்‌ இணைத்து நோக்கினால்‌, கரிய நிறமுடைய அகோர சிவத்‌ 
இன்‌ மடியில்‌ ஆனைமுகப்‌ பிள்ளை அமர்ந்திருப்பது போன்ற 
தோற்றம்‌ புலனாகும்‌. அதேபோல்‌ இருதயத்தின்‌ இடது கூறு தூய 
செங்குருநியால்‌ நிறைந்திருக்கிறது. அதன்மேல்‌ அறையையும்‌ 
5ம்‌ அறையையும்‌ இணைத்து நோக்கினால்‌, மாதுளம்‌ பூநிறத்து 
மங்கை நல்லாளையும்‌, அவளது மடியில்‌ அமர்ந்திருக்கும்‌ அன்புக்‌ 
குழந்தையாம்‌ செவ்வேள்‌ பரமனையும்‌ (முருகனையும்‌) அங்குக்‌ 
கண்டு மகிழலாம்‌ 


475 


உடலின்‌ மற்ற இடங்களிலிருந்து செங்குருதியும்‌, நீலக்‌ 
குருதியும்‌ இடையறாது இருதயத்தின்‌ இரண்டு மேல்‌ அறைகளி 
வும்‌ குழாய்களின்‌ மூலம்‌ வந்து விழுந்து கொண்டே இருக்கின்‌ 
றன. இது, மெய்யடியார்கள்‌ சிவசிந்தையோடு சேய்கிற நல்‌ 
வினை தீவினைகளை சிவபெருமான்‌ தாமே அபிடேகமாக 
ஏற்றருளுகிற உண்மையைப்‌ புலப்படுத்தும்‌. 


மேல்‌ அறைகளில்‌ இவ்வாறு வந்து சேர்ந்த குறுதி, தனித்‌ 
தனியே வால்வுகள மூலம்‌, ழ்‌ அறைகளுக்கு உந்தப்படுகிறது, 
வலது பக்க மேல்‌ அறைக்கும்‌ 8ழ்‌ அறைக்கும்‌ இடையில்‌ 
இருப்பது **மூவிதழ்‌ வால்வு? (1100$ற1ம்‌ valve). இது சிவ 
பெருமான்‌ திருக்கரத்தில்‌ உள்ள திரிசூலத்தின்‌ வடிவத்தை 
ஓத்தது. 

அதேபோல்‌ இடது பக்க மேல்‌ அறைக்கும்‌ 8ழ்‌ அறைக்கும்‌ 
நடுவில்‌ ஓர்‌ ஈரிதழ்‌ வால்வு (ரீக! valve) இருக்கிறது. இது 
முருகப்‌ பெருமான்‌ கையிலுள்ள வேலினை ஒத்த தோற்ற 
முடையது. 

ஒரு தந்தையின்‌ வாரிசாகப்‌ பெரிதும்‌ தலைதூக்கி நிற்பவன்‌ 
தலைமகனே அன்றோ? எனவே சிவபெருமானின்‌ ஆயுதமாகிய 
திரிசூலம்‌, அவர்தம்‌ மூத்த பிள்ளையாகிய விநாயகருக்கும்‌ 
உரியது அன்றோ? இவ்‌உண்மையை அரண்‌ செய்வது போல்‌, 
இருதயத்தின்‌ வலது பக்க மூவிதழ்‌ (திரிசூல) வால்வும்‌ அமைந்‌ 
இருக்கக்‌ காணுகிறோம்‌. 

அதே போல்‌, ஒரு தாயின்‌ அன்புக்குப்‌ பெரிதும்‌ நிலைச்‌ 
களனாக இருப்பவன்‌ இளைய மகனே. முருகப்பெருமான்‌ தன்‌ 
௮ன்னையாகிய உமையிடமிகுந்து “சத்திவேலி/னைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, சூரபதுமன்‌ முதலிய அவுணரை அடக்கப்‌ புறப்பட்‌ 
டான்‌ என்பது கந்த புராணம்‌ அறிவுறுத்தும்‌ வரலாறு. இவ்‌ 
உண்மைக்குச்‌ சான்று கூறுகிற ஓர்‌. “உடல்‌ வெட்டு ப்‌ பால்‌, 
இருதயத்தின்‌ இடப்பக்க ஈரிதழ்‌ வால்வு அமைந்திருக்கக்‌ காணு 
கிறோம்‌. 

வழிபாட்டுக்‌ கருவிகள்‌: வாழ்த்த வாயும்‌, நினைக்க மட 
நெஞ்சும்‌, தாழ்த்தச்‌ சென்னியும்‌ தந்த தலைவன்‌ சிவபெருமான்‌. 


476 


இவை மட்டுமா? நெக்கு நெக்கு உரு உள்குவார்‌ நெஞ்சத்‌ 
துள்ளே நிறை ஒளியாய்க்‌ காட்சி தந்து, நுண்ணிய வழிபாட்டுக்‌ 
கருவிகளையும்‌ அன்றோ ஆங்கே அருளியுள்ளான்‌! 


குருதிக்‌ குழாய்களின்‌ மூலம்‌, இருதயத்தில்‌ இறைவனுக்கு 
இடையறாது அபிடேகம்‌ ஆடக்கொண்டிருக்கறது. காற்றுப்‌ 
பைகளாகிய (பயாழ$) நுரையீரல்கள்‌ சாமரையாகப்‌ பயன்படு 
கின்றன மண்ணீரலே (5p) நிலைக்‌ கண்ணாடியாகவும்‌ 
நொடிக்கு நூறாயிரம்‌ என அங்குத்‌ தோன்றுகின்ற குருதி 
அணுக்களே அலங்கார தீபமாகவும்‌ ஒளி வட்டமிடுகின்‌ றன. 
ஈறலின்‌ (பர) அசைவு ஆலவட்டத்தைப்‌ போன்றது. நெஞ்‌ 
செலும்புக்‌ கூட்டின்‌ மேற்கூரை, குடையின்‌ வடிவத்தையும்‌? 
மூளையின்‌ அமைப்பு, கொடியின்‌ தோற்றத்தையும்‌, 8றுநீரகங்‌ 
களின்‌ (ரப) இயக்கம்‌ ஓலை விசிறியின்‌ அசைவினையும்‌ 
உணர்த்துவன. 


இவ்வாறே பற்பல உள்‌ உறுப்புக்களும்‌ பலப்பல இருச்சின்னங்‌ 
ஈளை ஓத்தனவாகப்‌ பயன்‌ தருகின்றன. இவற்றின்‌ இருப்பை 
பும்‌ இயக்கத்தையும்‌ உள்நின்று உணர்த்துபவனும்‌ வெபெரு 
மானே. வலம்புரிப்‌ பிள்ளையைத்‌ தொழுது, வழிபாட்டினை 
பாறையாகப்‌ பயின்றுவரின்‌, கால அடைவில்‌ இவை ஒவ்வொன்‌ 
றாகப்‌ புலனாகும்‌. 


செவ்வேள்‌ பரமன்‌: நமது இருதயத்தின்‌ இடது கீழ்‌ அறை 
யில்‌ விற்றிருக்கும்‌ முருகப்‌ பெருமானின்‌ கருணை அளப்பரிது. 
இருதயத்தின்‌ இடது கூற்றில்‌, தூய செங்குருதி நிறைந்திருக்‌ 
கிறது, செங்குருதிப்‌ பூக்கள்‌ (அணுக்கள்‌) ஆற்றல்‌ மிக்கவை. 
தம்‌ உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்‌ வரை, உடம்பிலுள்ள 
எல்லா உறுப்புகளுக்கும்‌, செங்குருதி சேர்க்கும்‌ வளமை, மிகவும்‌ 
இன்றியமையாதது, உடல்‌ முழுவதும்‌ பரவுறெ செங்குருதி, 
ஆங்காங்கே எல்லா உறுப்புகளையும்‌ தொழிீற்படுத்தி, அதன்‌ 
விளைவாகச்‌ சேருறெ அழுக்குகளைச்‌ சுமந்து, செம்மை மாறிய 
நீ -க்குருதியா௫, மீண்டும்‌ தம்‌ இதயத்தின்‌ வலது மேல்‌ அறைக்கு 
வந்து சேர்கிறது. இவ்வாறு இடது 8ழ்‌ அறையில்‌ தொடங்கி 
உடல்‌ புழுவதும்‌ பரவிய செங்குருதி வலது மேல்‌ அறையில்‌ 


477 


உறையும்‌ சிவபெருமானிடம்‌ வந்து சேருற வரையில்‌, அதனைச்‌ 
சிறப்பாக இயக்குபவர்‌, செவ்வேள்‌ பரமனாகிய முருகன்‌ ஆவார்‌. 
முருகப்பெருமான்‌ சிவபெரு மானது நெஞ்சுத்‌ தானத்திலிருந்து 
தோன்றியவர்‌ என்பது வாதுளாகமம்‌ கூறுகிற செய்தி,1 


இங்கே மெய்யடியார்களாயெ நமது நெஞ்சினுள்‌ இதயக்‌ 
சுமலத்தில்‌ வீற்றிருந்து, நாம்‌ உய்யும்‌ பொருட்டு அருள்பாலிக்‌ 
கும்‌ முருகப்பெருமான்‌ இருவடிக்கு எவ்வாறு நாம்‌ நன்றி செய்ய 
வல்லோம்‌? பன்னிருகை முருகனே, ஆண்டியாய்த்‌ தண்டாயுத 
பாணிக்‌ கோலத்திலும்‌ நமது முதுகுத்‌ தண்டில்‌ நின்று அருள்‌ 
பாலிக்கிற முறைமையை முன்னர்‌ “வள்ளலும்‌ வள்ளியும்‌” என்ற 
இயவில்‌ கண்டோம்‌. 


திரிசூலம்‌ என்பது மூவிலைச்‌ சூலம்‌, அது சிவபெருமானது 
ஆயுதம்‌ என்பதை யாவரும்‌ அறிவர்‌. அத்தகைய இறப்பு 
வாய்ந்த திரிசூலம்‌ நமது உடம்பின்கண்‌ இல்லாத இடமே 
இல்லை எனலாம்‌, 


நமது முன்‌ தலையினுள்‌ பெருமுளையின்‌ இரண்டு கூறு 
களையும்‌ ஒருங்கே நோக்கினால்‌ அங்கே மூவிலைச்‌ சூலம்‌ காணப்‌ 
பெறும்‌, அதேபோல்‌ இருதயத்தின்‌ இரண்டு பக்கங்களும்‌ திரி 
சூலத்தின்‌ சீரிய அமைப்பே என்பதைக்‌ கூறவும்‌ வேண்டுமோ? 


சிவபெருமானின்‌ ஆயுதமாகிய திரிசூலத்தின்‌ மூன்று மூனை 
களும்‌ நேர்நின்று நோக்குவார்க்கு மூன்று புள்ளிகளாகத்‌ 
தோன்றுதலின்‌, தமிழ்‌ நெடுங்கணக்கில்‌ மூன்று புள்ளி (முப்பாற்‌ 
புள்ளி) களையே ஆயுத எழுத்தாகக்‌ கொண்டனர்‌, ஆன்றோர்‌. 
ஆயுத எழுத்தின்‌ பிறப்பிடம்‌, சிரசு என்று சிலரும்‌, நெஞ்சு 
என்று சிலரும்‌ கூறி முரணி நிற்பதும்‌ முற்கூறிய இவ்‌ அமைப்பு 
மூறையாலேயே எனலாம்‌. 


நுரையீரல்‌, சிறுநீரகங்கள்‌ மூதலியனவும்‌ திரிசூலத்தின்‌ 
தோற்றத்தினை ஒத்த அமைப்புடையனவே. உடம்பின்‌ ஒவ்வோ 
ரிடத்திலும்‌ பெரிய நரம்புகளிலிருந்து சிறிய நரம்புகள்‌ களைத்‌ 
| இருமுருகாற்றுப்படை - ஆறுமுக நாவலர்‌ பதிப்பு 


478 


அச்‌ செல்லுகின்றன அவை ஒவ்வொரு இணைப்பும்‌ திரிசூல 
அமைப்புடனேயே காணப்‌ பெறுதல்‌ உன்னி உணர்வார்க்கு 
இன்பம்‌ பயப்பன அதேபோல்‌, பெண்மையின்‌ சன்னமாக 
விளங்கும்‌ கருவாயும்‌ இரிரூல அமைப்பினதே. இடகலை, பிங்கலை 
வழியாக இயங்குகிற பிராணவாயு நடுவிலுள்ள சுழுமுனை வழி 
யாகக்‌ குணடலினி ஆற்றலை மேல்‌ நோக்கி எழுப்புவதும்‌, திரி 
குலத்‌ தோற்றமே. 

சிவசூரியன்‌: திருக்கோயில்‌ கருவறை போன்றது நம்‌ 
இதயம்‌. இதனைச்‌ சூரிய மண்டலம்‌ என நோக்குவது சைவ 
மரபு. இங்கே சிவபெருமான்‌ வீற்றிருந்து, நாம்‌ மனத்தூய்மை 
யோடு செய்கிற அகப்பூசனைகளை ஏற்றருளுகிறார்‌. காலை 
ளைஞ்சூரியன்‌ தன்‌ செங்கதிர்களை விரித்துக்‌ கொண்டு 
கடலிலிருந்து வெளித்‌ தோன்றுவது போலச்‌ சிவபெருமானும்‌ 
சிவசூரியனாக நம்‌ உடம்பின்‌ நெஞ்சுத்தானத்தில்‌ குருதிக்‌ 
கடலிலிருந்து எழுந்தருளுகிறார்‌. சூரியனைக்‌ கண்ட இதயத்‌ 
தாமரை மலர்கிறது. அகஇருள்‌ நீங்குகிறது. 'இருளாய உள்ளத்‌ 
ஜின்‌ இருளை நீக்க? எனப்‌ பண்ணிசைப்பார்‌ அப்பர்‌ அடிகள்‌! 


மால்‌ விடையன்‌: நமது உடம்பின்‌ வயிற்றுப்‌ பகுதியே அப்பு 
மண்டலம்‌, பரந்தாமன்‌ பள்ளி கொண்ட பாற்கடலைப்‌ 
போன்றது, இது. வயிறாயெ பாற்கடலில்‌, குடலனைய அலை 
கலின்மேல்‌, உணவுப்‌ பையின்‌ வடிவத்தில்‌, உடல்காக்கும்‌ 
உத்தமனாய்ப்‌ பரந்தாமன்‌ பள்ளி கொண்டனன்‌. காரிய 
விட்டுணுவாகிய அவன்‌ ஓர்‌ அமுதப்பிரியன்‌ என்பது, உணவுப்‌ 
பையில்‌ அவன்‌ உறைவதிலிருந்து தெளிவாகும்‌. 


தனக்கும்‌ மேலோனாகிய பரசிவெத்தைப்‌ பாங்காகப்‌ பூசை 
செய்யும்‌ பண்பாளன்‌ திருமால்‌ என்பதும்‌, அவ்வப்போது இடப 
ஊர்‌இயாகிச்‌ சிவத்‌ தொண்டு செய்பவன்‌ என்பதும்‌ வரலாற்று 
உண்மைகள்‌ குருவாயூர்‌, திருவரங்கம்‌, இருவாரூர்‌ முதலிய 
தலங்களிலுள்ள பள்ளிகொண்ட பெருமாள்‌, பரசிவத்தைத்‌ தன்‌ 
இடக்கையில்‌ ஏந்த, வலக்கையால்‌ மலர்கொண்டு வழிபடுகிற 
பெற்றிமை சைவ வைணவ சமயங்களின்‌ மிக நெருங்கிய ஒருமைப்‌ 
பாட்டை உணர்த்துவதாகும்‌ 


1 திருத்தாண்டகம்‌ - அப்பர்‌ 


479 


*“கடகரியும்‌ பரிமாவும்‌ தேரு(ம்‌) உகந்‌(து) ஏறாதே 


இடப(ம்‌)உகந்‌(து) ஏறியவா( று) எனக்‌(கு) அறிய 
இயம்பேடீ 


தடமதில்க(ள்‌) அவைமூன்றும்‌ தழ(ல்‌) எரித்த அந்நாளில்‌ 


இடபமதாய்த்‌ தாங்கினான்‌ திருமால்காண்‌ சாழலோ” '2 என்ற 
திருவாசகச்‌ செய்யுள்‌ இக்கருத்தினை அரண்‌ செய்வதாகும்‌. 


நமது உடம்பில்‌ இரைப்பையே இடபம்‌) இருதயமே சிவ 
பெருமான்‌; இடைப்பட்ட உதரவிதானமே இறைவன்‌ திருவடி. 
என்றவாறு அமைந்த உடற்கட்டிலிருந்தும்‌ இவ்வுண்மைகள்‌ 
புலனாம்‌. நமது உடம்பிற்கு வெளியே உள்ள பொருள்களை 
அறிவதற்கு கண்‌, காது, மூக்கு, நாக்கு, தோல்‌ என்ற அறிவுச்‌ 
கருவிகள்‌ உள்ளன. அனால்‌ உடம்பின்‌ உள்ளே இருப்பதாகப்‌ 
பாவனை செய்யப்‌ பெறும்‌ இறைவடிவ உண்மைகளை அறி 
வதற்கு நம்மிடம்‌ எத்தகு கருவிகள்‌ உள்ளன? எங்கு உள்ளன? 
அவற்றின்‌ இயல்புகள்‌ யரவை? என்பன பற்றிப்‌ பலரும்‌ வியந்து 
நோக்குவர்‌. அவர்களுக்குச்‌ சைவ சித்தாந்தம்‌ அறிவுறுத்துறெ 
உடலியல்‌ உண்மைகளை பற்றி ஓரளவு சிந்திப்போம்‌, 


சிவபூமி : சிவதீக்கைக்கு முன்‌, நம்‌ உடம்பாகிய சிறைக்குப்‌ 
புறத்தில்‌ இருக்கிறார்‌ சிவபெருமான்‌. வெதீக்கையின்போது, 
மூலமந்திர ஒலியால்‌, நம்‌ தலையிலுள்ள உச்ரிக்குழி திறக்றெது. 
அப்போது சிவபெருமானும்‌ அம்மூல மந்திர வடிவிலேயே நம்‌ 
உடம்பினுள்‌ திருவடி வைக்கிறார்‌. அப்பொழுதிருந்துதான்‌ 
நமது இந்த உடம்பு ஒரு “சிவபூமி ஆகிறது. அதுகாறும்‌ 
“பேசாது” (Me - ஆகக்‌) கூம்பிக்கெடந்த நம்‌ பெருமூளையாகிய 
தாமரை மொட்டு, ஆயிரம்‌ இதழ்களைக்கொண்ட அழகிய 
தொரு தாமரைப்‌ போதாக மலர்கிறது. 


இதுமுதல்‌, சிவபெருமான்‌ நமது பெருமூளையின்‌ வலக்கூறி 
௮ம்‌, அவரது அருட்சத்தி இடக்கூறிலும்‌ இருந்து, நம்மை 
உயர்ந்த நெறிகளிலே இயக்கத்‌ தலைப்படுகின்‌ றனர்‌. இவ்‌இரண்டு 
கூறுகளுக்கும்‌ இடையிலுள்ள மூன்றாம்‌ நாளம்‌ கந்தவேளுக்கு 
நிலைக்களன்‌ ஆகிறது. 


2 திருச்சாழல்‌ - 15 - மணிவாசகர்‌. 


480 


இருதலை மணியன்‌: இப்போது, புனிதமான இப்பூமியின்‌ 
இருமருங்கிலும்‌ நுண்ணிதே அடைபட்டுக்‌ கிடந்த இரண்டு மூலா 
தார வாயில்களும்‌ இறக்கின்றன. ஒன்று, நம்‌ தலை உச்சியில்‌ 
உள்ள மூலாதார வாயில்‌, மற்றது நம்‌ அடி வயிற்றிலுள்ள 
மூலாதார வாயில்‌, 


நெற்றிப்‌ புருவங்களுக்கு மேலுள்ள தலையின்‌ பகுதியைச்‌ 
சுத்தமாயை என்றும்‌, அதன்‌ கீழ்‌ உள்ள உடற்பகுதியை அசுத்த 
மாயை என்றும்‌ கண்டோம்‌. எனவே, தோற்ற முறையில்‌, 
சுத்தமாயையில்‌ இருப்பது “தலை வாயில்‌” என்றும்‌ அசுத்த 
மாயையில்‌ இருப்பது கடைவாயில்‌” என்றும்‌ அழைக்கப்பெறும்‌, 
அதேபோல்‌, ஓடுக்க முறையில்‌ இவ்வாயில்கள்‌ மாற்றியும்‌ 
கொள்ளத்‌ தக்கனவாம்‌. அதலால்‌, அருளாளர்‌, இருமுனை 
வாயில்களை உடைய மைய நரம்பு மண்டலத்தை, “இருதலை 
மணியன்‌” என்று அமைத்தனர்‌. இதனுள்‌ இயங்கும்‌ குண்டலினி 
ஆற்றலைத்‌ துணைக்கொண்டு, ஆல்மாவை முத்தி நிலைக்கு 
எற்றுகிற சிவமூல மந்திரமும்‌ இருதலை மணியனாகவே 
விளங்கக்‌ காணலாம்‌. 


தலையின்‌ மூளைப்‌ பகுதியையே தனக்குத்‌ தொழிலகமாகக்‌ 
கொண்ட சிவபெருமான்‌, அடிவயிற்று மூலாதாரம்‌ வரை தன்‌ 
அருளாட்சியை நாம்‌ அறியுமாறு புலப்படுத்துறொர்‌, 


கீழ்‌ மூலாதாரம்‌: அடிவயிற்று மூலாதாரத்தில்‌ எப்பொழுதும்‌ 
நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. நாம்‌ சிறிது நேரம்‌ 
உட்கார்ந்து எழுந்த இடம்‌, சுடுகிறதன்றோ? பலபல காமத்த 
ராம்‌ வாழ்வோர்க்கு, அது காமாக்கினியாய்ச்‌ சுட்டு எரிக்‌ 
கின்றது; சாதாரண இயல்பினருக்கு, அது சாடராக்கனியாக 
எழுந்து உடல்‌ வளர்ச்சிக்கு உதவுநிறது. முத்தி பஞ்சாக்கரத்தை 
மீூறைப்படி இந்இக்கிற உயர்நிலை ஆன்மாக்களுக்கு அந்து 
மூலாதார ௮க்கினியையே, சிவாக்கனியாக மூண்டு எழச்‌ செய்து, 
மும்மல இருளை ஓடுக்‌, இறை ஒளியுடன்‌ திகழுமாறு அருள்‌ 
புமிலறொன்‌ சிவபெருமான்‌. 


இதனால்‌, மணிவாசகர்‌ போன்ற முறுகி சிவஞானிகள்‌, 
முத்தி அடையும்போது, தம்பூத உடம்பை, இந்தச்‌சிவாக்கினி 


481 


கொண்டு, தரமாகவே எரித்து, ஒளிப்‌ பிழம்பாக எழுத்து, உச்சித்‌ 
தலைக்‌ கடைவாயிலைத்‌ திறந்து வெளியேறி, மீதானப்‌ பெரு 
மான்‌ திருவடியைச்‌ சேர்கின்றனர்‌ என்ற கருத்து, மிகுதியும்‌ 
ஏற்புடையதாகவே தோன்றுகிறது. 


“மூக்கு ணம்‌,புலன்‌ ஐந்துடன்‌ அடக்கி 

மூல வாயுவை எழுப்பி,(இ)ரு வழியைச்‌ 
சிக்கெ னும்படி அடைத்‌(து) ஒரு வழியைத்‌ 

திறந்து, தாண்டவச்‌ சிலம்பொலி யுடன்போய்த்‌ 
துக்க அஞ்செழுத்து ஓர்‌எழுத்து உருவாம்‌ 

தன்மை கண்‌(டு)அருள்‌ தரும்பெரு வெளிக்கே 
புக்க அழுந்தினர்‌ எமது(௨)ருப்‌ பெறுவார்‌ 

புவியில்‌ வேட்டுவன்‌ எடுத்தமென்‌ புழுப்போல்‌':! 


மேல்‌ மூலாதாரம்‌: தொடர்வண்டித்‌ தட அமைப்பில்‌ மீட்டர்‌ 
அளவு இரயில்‌ பாதை (Meter Gauge) என்றும்‌ அகல இரயில்‌ 
பாதை (31௦௨ம்‌ கேத5) என்றும்‌ இரண்டு வகை உள்ளன்‌ 
அன்றோ? அதேபோல்‌ நம்‌ உடம்பினுள்‌ இருக்கிற ஆறு ஆதாரங்‌ 
களும்‌ “மீட்டர்‌ கேஜ்‌” இரயில்‌ தடத்தை ஒத்தன. உச்சிக்குழி 
யாகிய சகஸ்ராரம்‌ தொடங்க, மீதானம்‌ என்ற பரவெளி வரை 
யுள்ள பகுதி அகலப்‌ பாதையின்‌ (8௦௨0 லோத£) அமைப்பை 
ஓத்தது. உச்சிக்குழி என்பது ஆறு ஆதாரங்களுக்கும்‌ மேலே 
உள்ளமையால்‌, இது நிராதாரம்‌ எனச்‌ சாத்திரங்களில்‌ உணர்த்‌ 


தப்‌ பெறுகன்‌ றன. 


சிவபெருமான்‌ மந்திர வடிவினன்‌; ஈாததத்துவம்‌: பெருமூளைக்‌ 
கூறுகளின்‌ தனித்‌ தன்மையிலிருந்து நாம்‌ சில தத்துவ உண்மை 
களை உணர முடிகிறது. பெருமூளையின்‌ வலக்கூறு ஞானத்தின்‌ 
நிலைக்களன்‌. இது நாத தத்துவம்‌ ஆகும்‌. ஒலிவடிவான இத்‌ 
தத்துவத்தின்‌ தலைவர்‌, சிவன்‌. யாதொரு 'தொழிலும்‌ சல்‌ 
யாமல்‌ “சிவமே” என இருப்பவர்‌ சிவன்‌. 


* மூ அண்ணல்‌ தன்‌ சந்நிதி முத்தொழில்‌ செய்ய, 
வாளா மேவு அண்ணல்‌...'2 எனப்‌ 


1 திருவாதவூரர்‌ புராணம்‌. 
2 திருவிளையாடல்‌ புராணம்‌ - கடவுள்‌ வார்த்து, 6. 


482: 


போற்றுவார்‌ : பரஞ்சோதியார்‌. இங்கு இவ்வாறு பேசாது. ;.. 
(Mute) இருக்கும்‌ பெருமானது திரு ஐந்தெழுத்தினைப்‌ “பேசா... 
எழுத்து” என்று போற்றிக்‌, -கொடி ஏற்றுவார்‌ உமாபதி 
சிவனார்‌. 5 


இப்பகுதி நமக்கு அருளுவது பரஞானம்‌: ஆகும்‌. ஒன்‌ றிய 
மனத்தால்‌ சிந்திக்கப்‌ பெறுகற சிவமூல மந்திரம்‌ (முத்தி பஞ்சாக்‌ 
கரம்‌) நாத தத்துவமாகிய இந்த வலக்கூற்றுப்‌ பெருமூளை 
யினுள்‌ ஓர்‌ இறை .அதிர்வினை (Spiritual Vibration- ஐ) 
ஏற்படுத்துகிறது. ல 


அந்த ஓலி அலையும்‌, அதன்‌ அதிர்வுகளும்‌ : அதன்‌ பக்கத்தில்‌ 
உள்ள பிறை . வடிவினதாகிய பெருமூளை இணைப்பானில்‌ 
(Corpus Collosum) சிவ ஆற்றலைப்‌ பெருக்குகின்‌ றன; அதனைச்‌ 
சிவலிங்க வடிவினதாக்கிச்‌ சிவபெருமானது பிச்சாடன வன்ம 
பொலிவோடு அதனை ப; செய்கின்றன. 


விந்து தத்துவம்‌: செயற்பாட்டின்‌ ஆணைத்தானமாச 
இருப்பது, பெருமூளையின்‌ . இடக்கூறு, இது விந்து தத்துவம்‌ 
ஆகும்‌ ஒளி வடிவான இத்தத்துவத்தைத்‌ தொழிற்படுத்துபவர்‌ 
சிவசத்தி. சிவபெருமானது உள்ளக்‌ கருத்தையே (சங்கற்பத்‌ 
தையே), தனக்கு அவர்‌ இட்ட  ஆணையாகக்‌ கொண்டு, ஐந்‌ 
தொழில்‌ இயற்றுபவள்‌ சிவசத்தி. உயிர்களோ மும்மலப்‌ பிணிப்‌ 
பின்‌ காரணமாக உறங்கிக்‌ இடக்கின்றன. அவற்றின்‌ 
இறைமைப்‌ பண்புகளையெல்லாம்‌ புத்துணர்வு பெறுமாறு, சிவ 
சத்தி என்ற அருள்‌ ஆற்றல்‌, இங்கிருந்து கொண்டுதான்‌, 
உசுப்பி எழுப்புகிறாள்‌. னா 


சிவபெருமானது அருளாற்றலை “வனப்பு ஆற்றல்‌” என்றும்‌, 
சிவ என்பதில்‌ உள்ள வகரம்‌ வனப்பு ஆற்றலைக்‌ குறிக்கும்‌ என்றும்‌ 
மிழ்‌ அறிஞர்‌ கள்‌ கூறுவர்‌. எனவே வகரம்‌ என்ற இிருஐந்தெழுத்‌ 
ரு ட ட டட ர 0 


1 **அஞ்்‌(சு) எழுத்து(ம்‌) எட்‌(டு) எழுத்து[ம்‌] 
ஆது] எழுத்தும்‌ நா[லு] எழுத்தும்‌ 
பிழ்‌:௬] எழுத்தும்‌ மேலைப்பெரு எழூத்தும்‌-நெஞ்‌ [சு]. அழுத்திப்‌ 
பேசு[ம்‌] எழுத்துடனே பேசா எழுத்தினையும்‌ 
கூசாமல்‌ காட்டக்‌ கொடி." '-கொடிக்கவி, உமாபதி வளனார்‌, 


483 

"தினைப்‌ பேசும்‌ எழுத்து' ' என்று பே ரற்றுவார்‌' ” உமாபதி 

சிவனார்‌! அறிவுத்‌ தானத்தின்‌ இப்பகு$ நமக்கு அருளுவதி 

அபரஞானம்‌ “ஆகும்‌. ' 1 பு 

ட “இவ்வர்று பேசா எழுத்தும்‌. பேசும்‌ எழுத்தும்‌ இணைந்த 

ட ந்மது பெருமூளையின்‌ வலது, இடது கூறுகளாகிய இரண்டு 

ஞான “ஊற்றுக்களும்‌, . அன்னை உமையவளின்‌ மார்பகங்களை 

ஓத்தன.' பெருமூளையின்‌ கீழ்ப்‌ பகுதியிலுள்ள. பால்‌ ஊட்டகங்‌ 
கள்‌' (Mamillary bodies) இதற்காக்‌ கட்டியம்‌ கூறுகின்‌ றன 

ப மூன்றாண்டுக்‌ குழந்தைக்குச்‌ சீகாழிப்பதியில்‌, உமை அம்மை 

1. இருமுலைப்பாலில்‌ ப்ரஞானத்தையும்‌ அபர, ஞானத்தையும்‌ 

. கலந்து ஊட்டிய வரலாறு யாவரும்‌ அறிந்ததே, நம்மில்‌ பரமுத்தி 

வேட்கையோடு, முறையான சைவ நெறிநிற்கும்‌ ஒவ்வொரு 

( வருக்கும்‌, அத்தகைய ஞானப்‌ பாலினை ஊட்டுவதே அவளது 


விருப்பம்‌. வரிக்‌ i ஸ்ப ஜல்ஸா 


மெய்யடியார்கள்‌ தவநெறியில்‌, முதிர முதிரத்‌, தலைவியின்‌ 
அப்போது மாயையினாலான உடம்‌ 


. நிலைக்கு உயர்கின்றனர்‌. 
பிலுள்ள பசுகரணங்கள்‌ சிவசத்தியின்‌ இருவருளால்‌ பதிகரணங்‌ 
களாக. விளச்கமுறுகின்‌ றன. , அவர்கள்‌ 'அருட்‌ பெண்டிர்‌ ஆகின்‌ 
றனர்‌. அவர்களுடைய, பெருமூளையின்‌ இரு கூறுகளும்‌ அச்சிவ 

, ஞானப்‌ பெண்டிர்தம பருத்த கொங்கைகள்‌ ஆகின்றன. 

“தன்னிலைமை 'மீன்னுயிர்கள்‌ சாரத்‌ தரும்‌ சத்தி 
பீன்னமிலான்‌ எங்கள்‌ பிரான்‌...! 
்‌. சங்கத்‌ தமிழ்‌ நூல்களிலும்‌, சைவ சமய இலக்கியங்களிலும்‌ 
'இக்கருத்து ஏற்றமுறக்‌ குறிப்புணர்த்தப்‌ படுவதைக்‌ காணலாம்‌. 

.. ப சாதாக்கிய தத்துவம்‌; பெருமூளையின்‌,, இருகூறுகளுக்கும்‌ நடு 

வில்‌ பிறைமதி வடிவில்‌ உள்ளது, மூளை இணைப்‌ பான்‌ (Cலாழய5 

Collosum). இது, சாதாக்கெ' தத்துவம்‌ (அகும்‌. ஞானமும்‌ 

செயலும்‌ சம அளவில்‌ நிலவுகிற இத்தத்துவத்தின்‌ ' தலைவர்‌ 
சதா சிவம்‌. 


4 இருவருட்பயன்‌ ௪ உமாபதிசிவ *, 


484 


நமது உடம்பில்‌ சுத்த மாயைக்கும்‌ அசுத்த மாயைக்கும்‌ நடுவில்‌ 
ஓர்‌ எல்லையாக அமைந்திருப்பது இப்பிறைமதியே, இஃது 
ஆண்மைப்‌ பொலிவு நிறைந்த சிவபெருமானது பிச்சாண்டிக்‌ 
கோலத்தை நினைவுறுத்தும்‌. தவமே சிறந்ததெனத்‌ 
தருக்குற்றதாருகா வனத்து இருடிகளுக்கும்‌, *கற்பினும்‌ உயர்ந்த 
தான கடவுள்‌ வேறு இல்லை" என்று கருதியிருந்த அவர்தம்‌ 
பெண்டிர்க்கும்‌, அறிவுத்‌ தெளிவூட்டுவதற்காகச்‌ சிவபெருமான்‌ 
கொண்ட அம்மணக்‌ கோலமே பிக்ஷாடனக்‌ கோலமாகும்‌. 


ஈசுவர தத்துவம்‌: நமது தலையில்‌ மூன்றாம்‌ நாளத்தின்‌ 
பின்புறம்‌ கொடிபோல வளர்கிறது ஓர்‌ அரிய உறுப்பு, அதனை 
ஞானக்‌ கருப்பை எனல்‌ சாலும்‌ (Pineal body). இதுவே ஈச்சுர 
தத்துவத்தின்‌ இருப்பிடமாகும்‌. இங்கு ஞானம்‌ குறைந்து அருட்‌ 
செயல்கள்‌ மிகுந்திருக்கும்‌. இத்தத்துவத்தன்‌ தலைவர்‌ மகேசு 
வரர்‌. இங்கு இறைவன்‌ திருஅருள்‌ மறைந்திருந்து தொழிற்படு 
இறது, சவெஞானக்கரு வளரும்‌ இடம்‌ இதுவே. 


சுத்த வித்தை தத்துவம்‌: : பெருமூளையின்‌ அடிப்பகுதியில்‌ 
உள்ள தலைமைச்‌ சுரப்பிக்குப்‌ பிட்புட்டரி (1ம்‌) என்பது 
பெயர்‌. இது சுத்தவித்தை என்ற தத்துவத்தின்‌ இருப்பிட 
மாகும்‌. நமது உடலில்‌ மூலாதாரம்‌ முதலிய ஆதாரங்களுள்‌ 
இது அறாவது ஆதாரமாகும்‌. இதற்கு ஆணைச்தானம்‌ என்பது 
பெயர்‌. சவ ஆணையை ஏற்பதாலும்‌, உயிர்‌, உடம்பு, உலகம்‌ 
மூதலிய யாவற்றையும்‌ தன்‌ ஆணைவமிச்‌ செலுத்துதலாலும்‌ 
சிவசத்திக்கு ஆணை என்ற பரியாயப்‌ பெயரும்‌ உள்ளது. இந்த 
ஆதாரத்தில்‌, திருவடிச்‌ சார்புடைய துரிய நிலையில்‌ உயிர்‌ அணை 
கிறது, இங்கு ஆன்மாவின்‌ சுய இயக்கத்தை விட, இறை 
இயக்கமே மேலோங்கி நிற்கிறது. சுத்த வித்தை என்ற இப்‌ 
புனித இடமே நமத இப்பூவுலக வாழ்வில்‌ ஆண்டவன்‌ ஆன்மா 
வைப்‌ புணர்ந்து பேரின்பம்‌ ஊட்டுகற * ஆன்ம அல்குல்‌” ஆகும்‌, 


அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ 
தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே” 2 
என்ப ௪ பழம்பெரும்‌ தமிழ்ச்‌ சான்றோனின்‌ அனுபவக்‌ கூற்று.! 


] தொல்‌ - பொருள்‌ 239 


485 


காம பாண(ம்‌) அட்‌ (டு), அனந்த 
கோடி மா தரைப்‌ புணர்ந்த 
காளை ஏறு கர்த்த(ன்‌) எந்தை அருள்பாலா”'! 


என்பது முருகன்‌ அருளால்‌ ஞானத்‌ தெளிவு பெற்ற அருணகிரி 
யின்‌ வாக்கு, 


சிவயோக தியானத்தின்‌ போது உயிர்‌ ஐந்து ஆதாரங்களைக்‌ 
கடந்து, ஆறாவதாடிய இந்த ஆணைத்‌ தானத்தை அடைகிறது. 
மற்ற அனைத்துத்‌ தத்துவச்‌ சட்டைகளையும்‌ களைந்த அம்மண 
நிலையில்‌ பிராணவாயு, உள்ளம்‌ என்ற இரண்டு மட்டும்‌ துணை 
நிற்சு, உயிர்‌ துரியத்தில்‌ நிற்றெது. 


சிவபெருமான்‌ மந்திர வடிவினராய்‌ நின்றும்‌ மூன்றாம்‌ 
பிறை வடிவ மூளை இணைப்பானை இயக்குதலால்‌ 
சிவத்தின்‌ கூறாகிய வலப்பகுதியும்‌, ௪த்தியின்‌ கூறாகிய இடப்பகுத 
யும்‌ பொருந்துகின்‌ றன. அப்பொழுது அரியதோர்‌ இறை ஆற்றல்‌ 
அங்குத்‌ தோன்றுகிறது. அளுமைமிக்க அப்பேராற்றலில்‌ ஆண்‌ 
இருக்கிறது, பெண்‌ இருக்கிறது, அலியும்‌ இருக்கிறது. சிவம்‌ 
என்ற அது, மெல்லிய பெண்ணியல்புடைய, தரய ஆன்மாவை 
நம்‌ தலையினுள்‌ சுத்தவித்தை என்‌ ற இடத்தில்‌ புணர்ந்து இன்‌ 
புறுத்துகிறது (இடந்தலைப்பாடு). அதனால்தான்‌ மந்திரங்கள்‌ 
பண்டு தொட்டே நம்‌ தமிழ்‌ மரபில்‌? தனிச்‌ சிறப்புடன்‌ விளங்கு 
கின்றன. இவ்‌ வைந்து சிவதத்துவங்களும்‌ அமைந்துள்ள இடம்‌, 
நமது தலையினுள்‌ பெருமூளைப்‌ பகுதியாகும்‌, 


குண்டலினி: குண்டு", குண்டம்‌, குண்டலம்‌?, குண்டலி", 
குண்டலினி என்றவாறு இச்சொல்லைச்‌ சிந்திப்பது பொருள்‌ 
விளக்கத்துக்குத்‌ துணை செய்யும்‌. இவை முறையே 1) ஆழம்‌? 
2) நீர்நிலை, ஓமகுண்டம்‌, 3) வட்டம்‌, 4) பாம்பு எனப்‌ 
பொருள்‌ உடையன. 

1 புள்ளிருக்கு வேளூர்த்‌ திருப்புகழ்‌ - 4 

4 “நிறைமொழி மாந்தர்‌ ஆணையிற்‌ கிளந்த 

மறைமொழி தானே மந்திரம்‌ என்ப'' 
தொல்காப்பியம்‌, செய்யுளியல்‌ - 480 


"486 


நிலம்‌, நீர்‌, தீ, காற்று, ஆகாயம்‌ [என்ற பூதத்துவப்‌ பகுப்‌ 
புடைய நமது உடம்பினுள்‌ ஆழ்கடல்‌ பகுதியாய்‌ இருப்பது 
மணிபூரகம்‌ என்ற நாபிக்‌ கமலம்‌. அதன்‌ அடித்தள நிலப்பரப்‌ 
பாக இருப்பது சுவாதிட்டானம்‌ என்ற அடிவயிறு. மணி 
பூரகத்தை நீர்ப்பகுதி (அப்பு தத்துவம்‌) என்றும்‌: சுவாதிட்‌ 
டானத்தை நிலப்பகுதி (பிருதிவிதத்துவம்‌) என்றும்‌ கொள்ளு 
வது சைவமரபு. இவற்றிற்கு ஆதாரமாக இருக்கிறது மூலா 
தாரம்‌. இஃது கருவாய்க்கும்‌ எருவாய்க்கும்‌ இடையில்‌ அமைந்‌ 
துள்ளது. மூலாதாரம்‌ என்ற ஓமகுண்டத்தில்‌ மூண்டு எரிகிற | 
அனல்‌, ஒளியுடைய சிவசோதியாய்த்‌ திசுழும்‌ இடம்‌ சுவாதிட்‌ 
டானம்‌. மேலிருந்து வீழ்றெ ஆகாயகங்கை: (விந்து. சத்தி) 
கழே எரிந்து கொண்டிருக்கிற சிவாக்கினி என்ற நெருப்பின்‌ 
வெப்பத்தால்‌ ஆவியாகச்‌ சுழித்து வட்டமிட்டு ' மீண்டும்‌ மேல்‌ 
நோக்கி எழத்‌ தொடங்கும்‌ இடம்‌ சுவாதிட்டானம்‌, 

மேலும்‌, மூளை முதுகுத்தண்டு உள்ளிட்ட மைய நரம்பு 
மண்டலமும்‌, அதனுள்‌ : இயங்கும்‌. இறை ஆற்றலும்‌ : ஓங்கார 
வடிவத்துடனும்‌, நீண்டதொரு பாம்பின்‌ வடிவத்துடனும்‌ காட்சி 
அளிக்கின்றன. எனவே நம்‌ உடம்‌ பினுள்‌ சிவசத்தியால்‌ இயககப்‌ 
பெறும்‌ விந்து தத்துவத்தைச்‌ சிவஞானிகள்‌ . “குண்டலினி சத்தி” 
என்றே குறித்து வணங்கினர்‌. சுவாதிட்டானம்‌ என்ற ஆதாரத்‌ 
இல்‌, ஓமகுண்ட நெருப்பின்‌ வெப்பத்தால்‌, ஆவியாகச்‌ சுழித்துப்‌, 
பாம்புபோல்‌ லளைந்து மேலே ஏறும்‌ விந்து சத்தியைக்‌ “குண்ட 
லினிப்‌ பாம்பு' என அன்போடு அழைத்தனர்‌. - 


நெருப்பின்‌ ஆற்றலால்‌ உணவு .. ஆக்குகிறோம்‌; . ஆனால்‌ 
நெருப்பிலேயே : உணவினைப்‌ போடுவதில்லை. நீர்‌ அவியின்‌ 
ஆற்றல ல்‌ இயந்திரங்களை இயக்குகறோம்‌, ஆனால்‌ நீரினை2ய 
இயந்திரத்தில்‌ நேராகச்‌ செலுத்துவதில்லை. கருட மந்திரத்‌ தின்‌ 
ஆற்றலினால்‌ பாம்பு கடித்த விஷத்தை இறக்குகிறோம்‌. ஆனால்‌ 
பறக்கும்‌ கருடனையே கொண்டு வருவதில்லை. இவையே 
போல்தான்‌, குண்டலினி ஆற்றலும்‌. அது நமது சிவதியானத்‌ 
திற்கு ஏற்றவாறு, தானாகவே மேல்நோக்கி ஏறுகிறது. அவ்‌ 
வாறின்றி உடலின்‌ உறுப்புக்கள்‌ இடம்‌ பெயர்தலோ, ஆற்றலை 
நாம்‌ முயன்று ஏற்றுதலோ இல்லை. மூலாதார சிவாக்கினியும்‌ 


487 90% 


ஆகாயகங்கை யா யெ வ்ந்துசத்தியும்‌. புணரும்போது, வேத 
மந்திரங்களின்‌ மீ ஓலி ஆற்றலால்‌, ஒரு வேதியல்‌ மாற்றம்‌ ஏற்‌ 
படுகிறது. அதன்‌ விளைவாகிய ஆற்றலையே குண்டலினி சத்தி “ 
என்கிறோம்‌. அந்த "ஆற்றலே அரிய ப மூரையீல்‌ இயக்குகிறது. ' 
எந்த ஒரு தசையோ, நரம்போ, எலும்போ, நீரோ, நெரு : ப்போ ்‌ 
அலைய பிறவோ இங்கு இடம்‌ பெயர்தல்‌. இல்லை, அவற்றை க 
வலிதே ஏற்ற முயன்றால்‌, வேறுவகையான தீய விளைவுகள்‌ 
ஏற்படலாம்‌... இவ்வுண்மையை அறிவுறுத்த வந்த தொல்காப்‌ 
பியரும்‌, நிலம்‌ மயங்குதல்‌ .இல்லை' என்ற கருத்தினை 
உணர்த்துதற்காக ட்‌ i: I 
“திணை மயக்குறுதலும்‌ கடமை யிலவே 

நிலன்‌ ஒருங்கு மயங்குதல்‌ இன்று...””. 
என நூற்பா! யாத்தனர்‌. 

மூதற்பொருளாகிய நிலம்‌ மாறுவதில்லை. அதன்‌ ஆற்றலே "' 
திரிவுபட்டு மாறுகிறது. ஒரு நிலம்‌ பிறிதொரு நிலமாகிறது. 
(எ-டு) பாலை, நெய்தலாகிறது 

முத்தி நெறியில்‌ ஆதிசத்தி : பராசத்தியின்‌ முதல்‌ வெளிப்‌ 
பாடு ஆதிசத்தி என்றும்‌, அவள்‌ நம்‌ பின்‌ தலைப்‌ பிடரியில்‌ 
மறைந்திருந்து, . நமது ஊழ்வினை. நுகர்ச்சிக்கு ஏற்ப உயிரை 
இயக்குகிறாள்‌ என்றும்‌ முன்னர்க்‌ கண்டோம்‌. இது காறும்‌ 
ஊழ்வினைக்கு ஏற்ப உயிரைக்‌ 8ழ்நோக்கிச்‌ செலுத்திக்‌. கொண்‌ 
டிருந்த ஆதிசத்தி, இப்பொழுது தானே அருட்சத்தியாகி, 
உயிரை இறைவன்‌ திருவடிக்குச்‌ செலுத்துகிறான்‌ . 


முத்தித்‌ திருஜந்தில்‌ ஆன்ம நலன்‌ : அடிவயிற்றின்‌ மூலா 
தாரத்துக்கும்‌, நெஞ்சுத்‌ தானத்துக்கும்‌ இதுவரை போக்குவரவு 
புரிந்து த எஇண்ணிக்னா டத உயிர்‌. ஒவ்வொரு நாளும்‌ இடையறாது 
முத்தித்திரு ஐந்தெழுத்தினை முறையாக ஓதி அந்தர்யாகமாக 
எரி ஓம்பி வழிபாடு இயற்றுதலால்‌, அதன்‌ உள்ளத்து அடி ஆழத்‌ 
தில்‌ மீ ஒலி! தோன்றுகிறது. சுவாதிட்டானத்தில்‌ சிவஞானாக்‌ 
கினி சுடர்வீட்டு ஒளிர்கின்றது. 
1 தொல்‌, அகத்‌ 12 
1 மீ ஒலி (பரக 5௦) மூலம்‌ உடலின்‌ உள்ளே இருக்கும்‌ உறுப்புக்‌ 
கனை, அறுக்காமலேயே மின்படத்தில்‌ (520) காணமுடியும்‌ என்ற 
இக்கால அறிவியல்‌ கணிப்பை முன்னரும்‌ கண்டோம்‌, சிவநாதம்‌ 
என்பது பரஒலி, அஃது இந்த மீ ஒலியைவிடப்‌ பலகோடி மடங்கு 
நுண்ணிய ஆற்றல்‌ உடையது என்பதை நாம்‌ உணர்தல்‌ வேண்டும்‌. 


488 


பூப்பு எய்திய தலைவியாக ஆன்‌ மாவும்‌, அதன்‌ ஆருயிர்த்‌ 
தோழிகளாக மனம்‌ முதலிய உட்கருவிகளும்‌ மிகவும்‌ பண்பட்ட 
நிலையினை அடைகின்றன. மனமும்‌ ஆன்மாவும்‌ மூலதாரத்துச்‌ 
சிவஞானாக்கினியில்‌ குளித்துத்‌ துய்மையுறுகன்‌ றன. 
செந்தழல்‌ மேனியானின்‌ செவ்விய வடிவத்தையே ஆன்மாவும்‌ 
பெறுகிறது. இதனைச்‌ 'சாரூபம்‌” என மொழிவர்‌. 


(முதுகின்‌) சுழுனை நாடியில்‌ மூலாதாரம்‌ முதலிய ஐந்து 
ஆதாரங்களும்‌, (சிரசின்‌) மூளைப்‌ பகுதியில்‌) ஆக்ஞை (ஆணை) 
என்ற ஆறாவது ஆதாரமும்‌ இருப்பதை முன்னரே கண்டோம்‌. 


மூலாதாரத்தில்‌ விநாயகரும்‌, சுவாதிட்டானத்தில்‌ சிவ 
பிரமாவும்‌, மணிபூரகத்தில்‌ சிவ விட்டுணுவும்‌, அனாகதத்தில்‌ 
சிவருத்திரனும்‌, விசுத்தியில்‌ மபேசுவரனும்‌, ஆக்ஞையில்‌ சதா 
சிவனும்‌ ஆதாரத்‌ தெய்வங்களாக எழுந்தருளி, இறைபேரின்பத்‌ 
தையே குறிக்கோளாகக்‌ கொண்ட ஆருயிரின்‌ பேநிலைப்‌ 
பயணத்திற்கு அருந்துணை புரிகின்றனர்‌. 


சுழுனையின்‌ ஆதார தெய்வங்களை வணங்கிக்கொண்டே 
விந்துசத்து விரைந்து மேலே எழுகிறது இடகலை பிங்கலை 
என்ற இரண்டு நாடிகளின்‌ வழியாக முன்னர்ச்‌ சிரசிலிருந்து 
இறங்கி வந்தமையால்‌, சுழுமுனை நாடியினுள்‌ ஏறும்போதும்‌, 
ஆங்காங்கே ஆதார தெய்வங்களுக்கு உரிய இரண்டு சத்தி 
களஎகவே அது விளங்குகிறது. (எ.டு) பிரமனுக்குக்‌ காயத்திரி, 
சாவித்திரி. 


இவ்வாறு சுழுனையில்‌ இயங்குகிற குண்டலினி சத்தியின்‌ 
துணையோடு, ஆன்மா ஒவ்வோர்‌ ஆதாரத்‌ தெய்வத்தையும்‌ 
வலஞ்சுழித்து வணங்கிக்‌ கலித்துக்‌ கலித்து (784௦௨1 - ஆக) 
மேலே ஏறுகிறது. கொழுகொம்பு தழுவி ஏறுறெ கொடிநிலை 
யினைப்‌ போன்று, இந்த ஆன்ம எழுச்சி அமைூறது. 


இவ்வாறு ஐந்து ஆதாரங்களைக்‌ கடந்து சீவன்முத்தான்மா' 
தலையினுள்‌ நுழைகிறது; தலைவனைக்‌ கூடுகிறது. 


489 


ஞான நிலை; (நான்காம்‌ படிநிலை): ஞானம்‌ என்பது என்ன) 
மெய்ப்‌ பொருளாகிய பரரிவத்தைக்‌ கண்டு, கேட்டு, உண்டு, 
உயிர்த்தலையே, ஞானம்‌ என்பர்‌. சிவஞானம்‌, பதிஞானம்‌, 
உண்மை அதிவு, மெய்யறிவு போன்ற பல பெயர்களாலும்‌ 
இதனை அழைப்பர்‌. 


ட... உண்மை அறிவு என்பது வேறு, உலகியல்‌ அறிவு, உயிர்‌ 
அறிவு என்பன வேறு என்பதை நாம்‌ தெளிவாக உணர்தல்‌ 
வேண்டும்‌. பொதுவாக. அறிவு வளர வேண்டுமானால்‌ 
ஆன்றோர்‌ சொற்களை உன்னிப்பாய்ச்‌ கேட்டு அதனை மீண்டும்‌ 
மீண்டும்‌ சிந்தனையில்‌ அசைபோட்டு, அக்கருத்தின்கண்‌ எழு 
இன்ற ஐயங்களை' எல்லாம்‌ தெளிந்து, இறுதியில்‌ அதிலேயே 
ஒன்றிவிடுதல்‌ வேண்டும்‌. இதனை, கேட்டல்‌, சிந்தித்தல்‌, 
தெளிதல்‌, நிட்டைகூடல்‌ என வரிசைப்படுத்துவர்‌, உலகியல்‌ 
ஆயினும்‌, ஆன்மீகமாயினும்‌ இறையியலே ஆயினும்‌ எவ்வகைக்‌ 
கும்‌ இது பொருந்தும்‌. 


உலக தத்துவ அறிவும்‌, ஆன்ம இயல்பு தொடர்பான அறி 
வும்‌ பெறுவதற்கு அருள்‌ நூல்களும்‌ ஆன்றோர்‌ அனுபவ மொழி 
யும்‌ துணை புரியும்‌, ஆனால்‌ இறைமை பற்றிய அறிவு இறைவன்‌ 
ஒருவனாலேயே ஊட்டப்பெறுவது. இதனையே பதி ஞானம்‌ 
என்பர்‌. இது சுத்தமாயையினை ஆதாரமாகக்‌ கொண்டு நிகழ்‌ 
வது. தத்துவ அறிவு புறச்‌ செவிகளால்‌ கேட்டு அறியப்படுவது 
ஆனால்‌ இறை அறிவினை நுண்‌ செவியால்‌ மட்டுமே கேட்டு 
உணரலாம்‌. ' 

இவன்‌ பேரின்பப்‌ பொருள்‌; ஞானமே வடிவானவன்‌; காலத்‌ 
தால்‌ மட்டுமன்றித்‌ தன்னியல்புகளாலும்‌ எவ்வித மாற்றமும்‌ 
இல்லாத நிலைபேறுடையவன்‌. அவன்‌ அருளாலேயே அவன்‌ 
இருவடியினை அணைந்து, ஆன்மா. பேரின்பம்‌ துய்க்கிறது 


சரெரினுள்‌ இருக்கும்‌ மூன்றாம்‌ பிறைவடிவ மூளை இணைப்‌ 
பானைச்‌ சிவபெருமான்‌ திருவடி என்றும்‌ முருகப்பெருமான்‌ 
இருவடி. என்றும்‌ போற்றி மகிழ்வது “சைவ மரபு என்பதை 
முன்னர்க்‌ கண்டோம்‌. சிவனும்‌ சீவனும்‌ இங்ஙனம்‌ சிரசனில்‌ கூடி, 
இன்புற்றிருக்கும்‌ நிலையே ஞானநிலை ஆகும்‌. 


490 


ஞானத்தில்‌ நால்வகை நெறி; ஞானநிலை எய்தியோரும்‌ 
அடிமை, மகன்மை, தோழமை, அன்பு நெறிகளின்பால்‌ வழு 
வாது நிற்பர்‌ எனச்‌ சைவ ஞானநூல்கள்‌ கூறுகின்றன. 
அத்தகைய ஞானமேம்பாட்டினை மூறையே ஞானத்தில்‌ சரியை, 
ஞானத்தில்‌ கிரியை, ஞானத்தில்‌ யோகம்‌, ஞானத்தில்‌ ஞானம்‌ 
என வகைப்படுத்தியும்‌ காட்டுவர்‌ கேட்டல்‌, சிந்தித்தல்‌, தெளி 
தல்‌, நிட்டை கூடல்‌ என்ற நான்கும்‌ ஞானிகளிடத்து மேலோங்கி 
நிற்கும்‌ இயல்புகள்‌ என்பது சைவநூல்‌ கருத்து. மெய்த்தவங்‌ 
களின்‌ நிறைவான பயன்‌ ஞானம்‌ எய்துதலே. அவ்வாறாயின்‌ 
அவர்கள்‌ எதைக்‌ கேட்டு, எவ்வாறு சிந்தித்து, எங்ஙனம்‌ 
தெளிந்து, நிட்டை கூடுகின்றனர்‌ என நோக்குவோம்‌. 


அண்டத்‌ தொகுப்பின்‌ தலைவாயிலே நாதம்‌ என்றும்‌, 
மாயையிலிருந்து மூதலில்‌ தோற்றுவிக்கப்பட்டது நாதமே 
என்றும்‌, அந்த நாதத்திலிருந்துதான்‌ நமது ஐம்புலன்களால்‌ 
அறியப்படுகிற அனைத்துச்‌ சடப்பொருள்களும்‌ தோன்றின 
என்றும்‌ முன்னரும்‌ கண்டோம்‌. இது உலகத்தின்‌ தோற்ற 
முறை, 


உலகம்‌ மாப்பேரூழியில்‌ ஒடுங்கும்போது, வெளிப்யட்ட 
வரிசைப்படியே ஒன்றனுள்‌ ஒன்றாக ஒடுங்கி, அனைத்தும்‌ நாதத்‌ 
துள்‌ ஓடுங்கி, இறுதியில்‌ நாதம்‌ மாயையில்‌ ஒடுங்கும்‌. இவ்வாறு, 
தோற்றகாலத்தில்‌ தலைவாயிலாக இருந்த நாதம்‌, ஓடுக்க 
காலத்தில்‌ கடைவாயிலாக அமைகிறது. 

எனவே பிறவிப்பிணியை முழுமையாக நீங்கி, மாயா உடம்‌ 
பினை முழுவதுமாக நீத்து, முத்திப்பேறு எய்துகற ஞானிகள்‌ 
கேட்கத்தக்கது, கேட்டு மகிழ்வது கடைவழியாகிய பரநாத 
மாகும்‌. அதிநுண்ணிய அப்பரநாதத்தைக்‌ கேட்பதற்கு நம்‌ 
போன்ற சாதாரணச்‌ செவிகள்‌ போதா. அதிநுண்ணிய செவி 
கள்‌ வேண்டும்‌. அதனால்தான்‌, *காது அற்ற ஊசியும்‌ வாராது 
காண்‌ கடைவழிக்கே” என்ற ஞானோபதேசம்‌ பட்டினத்தார்க்கு 
அருளப்‌ பெற்றது. 

பர நாதத்தை எழுப்புபவர்‌ யார்‌? துணைநிற்போர்‌ யாவர்‌? 


அஃது எத்தகைய வடிவில்‌ ஞானியை வந்தடைகறது? என்பன 
காண்பேரம்‌: 


491 


“காசியில்‌ இறக்க முத்தி' என்பதன்‌ பொருளை முன்னர்‌ 
(பக்‌-139) சந்தித்தோம்‌. காசியில்‌ “இறந்த' உயிரை அன்னை 
விசாலாட்சி தன்மடியில்‌ கிடத்தக்கொள்ள, அதன்‌ செவியில்‌ 
அப்பனாகிய விசுவநாதர்‌ திருஐந்தெழுத்தை ஓதிப்‌ பரமுத்தி 
அருளுகிறார்‌ எனப்‌ புராணங்கள்‌ கூறுகின்றன. . இதிலிருந்து 
நாம்‌ ஓர்‌ உண்மையைத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌, சிவஞானம்‌ 
தலைப்பட்ட ஆன்மாவுக்கு அதன்‌ நுண்‌ செவியில்‌ காச விசுவ 
நாதர்‌ மூலமந்திர உபதேசம்‌ செய்ய, அதனை அவ்‌ ஆன்மா 
கேட்கறது; அம்மந்திரத்தின்‌ துணைகொண்டு சிவபரத்தையே 
இடையறாது சந்திக்கிறது; முறுயெ வெ சிந்தனையில்‌, சிவஞானத்‌ 
தெளிவு பிறக்கிறது, அதனால்‌ பற்றற்றான்‌ தாளினைப்‌ பற்றி, 
நிலை கொள்ளுதிறது. 


இந்த நிலையில்‌, ஆன்மா நிற்கும்‌ இடம்‌ நம்‌ தலையினுள்‌ 
பிட்யூட்டரி என்ற மூளைப்பகுதி. இதுவே சுத்தவித்தை என்‌ 
பதும்‌, அன்னை விசாலாட்சியின்‌ திருமடி என்பதும்‌ பொருந்தும்‌ 
சிவபெருமான்‌ அருஉருவாய்‌ தின்று தொழிற்படுத்தும்‌ நம்‌ தலை 
உறுப்பு (மூன்றாம்‌ பிறை வடிவ) மூளை இணைப்பான்‌ என்பதும்‌, 
சீவன்‌ முத்த நிலையில்‌ அவ்‌ உறுப்பே சிவபெருமான்‌ திருவடி 
என்பதும்‌, ஞானத்தின்‌ சரியையில்‌ அந்த நாளம்‌ பிட்யூட்டரியைத்‌ 
தீண்டும்போது அதி நுண்ணிய பரநாத ஒலி ஆன்மாவால்‌ 
கேட்கப்படும்‌ என்பதும்‌, அதுவே காசி விசுவநாதர்‌ பக்குவ 
ஆன்மாவுக்குச்‌ செய்கிற உபதேசம்‌ என்பதும்‌ உணரலாம்‌. 


ஞானத்தின்‌ கிரியையில்‌ ஆன்மா இங்குத்‌ திருவடி வழிபாடு 
இயற்றுகிறது. இறைவனின்‌ திருவருள்‌ கூடி வருகிறது. மூளைப்‌ 
பகுதியிலுள்ள பாலூட்டகங்களிலிருந்து ஞானப்பால்‌ ஊட்டம்‌ 
நிகழ்றெது. ஞானத்தின்‌ யோகத்தில்‌ ஆன்மா தெளிவு பெறும்‌ 
யோது, சிவபெருமான்‌ தமது எண்‌ குணங்களையும்‌ அதற்கு 
அருளிச்‌ சாரூப நிலைக்கு உயர்த்துகிறார்‌. பிட்யூட்டரியினை 
அணைந்த ஆன்மா, பிறைவடிவ மூளை இணைப்பானைச்‌ சிக்‌ 
கெனப்‌ பிடித்துக்‌ கொள்ளுகிறது. 

சீவன்‌ முத்தர்‌ நிலை: உயிர்‌ என்ற தலைவியைச்‌ சிவபெரு 
மான்‌ என்ற தலைவன்‌ குறிஞ்சியாகிய நம்‌ தலையினுள்‌ ஆணைத்‌ 
தானம்‌ என்ற ஆன்ம அல்குலில்‌ புணர்ந்து, பேரின்பம்‌ ஊட்டு 
கறார்‌. இது நம்‌ பண்டு தொட்ட தமிழர்‌ கருத்து என்பதற்குச்‌ 


492 


சான்றுகள்‌ பல உள, *குறிஞ்சிக்கு உரிப்பொருள்‌ புணர்தல்‌” 
என்ற கூற்றாலும்‌ “புணர்ச்சிக்கு, இடம்‌ தலை(ப்பாடு)' என்ற 
தொடராலும்‌, 


“அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ 
தன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே'*1 


என்ற சூத்திரத்தாலும்‌, இவ்‌ உண்மையீனைத்‌ தெளியலாம்‌. 


இங்ஙனம்‌ தலையிலுள்‌ தலைமக்கள்‌ நிலையான அறிவானந்‌ 
தத்தல்‌ இளைத்திருப்பர்‌; எனினும்‌ தலைவிய/கய 'ஆன்மா 
உடனே பரமுத்தி அடைவதில்லை. அதன்‌ கண்க்கிலுள்ள ஊழ்‌ 
வினை நுகர்ந்து கழிக்கப்படுதல்‌ வேண்டும்‌ என்பது நியதி. 
ஆதலால்‌ அதுவரை அவ்வான்மா, எவ்வளவுதான்‌ முத்திக்குத்‌ 
தருதியுடையதாக இருந்தாலும்‌ உலகத்தவரால்‌ ல்ல உயர்‌ 
பக்குவ ஆன்மா' என்று போற்றப்பட்டாலும்‌, இன்னும்‌ நுகர்ந்து 
கழிக்க வேண்டிய வினைகளின்‌ எச்சம்‌ காரணமாக, இறைமை 
நோக்கில்‌ (தீயோளாகி', அவ்வினை நுகர்தற்‌ பொருட்டுச்‌ வித்‌ 
இருக்கவே வேண்டும்‌, அத்தகைய ஆன்மாவே சீவன்‌ முத்தான்மா 
என அழைக்கப்‌ பெறும்‌, ஐங்குறுநூறு] கபிலரின்‌ குறிஞ்சித்‌ 
இணைப்‌ பாடல்‌ ஈண்டு இணைத்துச்‌ சிந்திக்கற்பாலது! 


“யெயர்வழிப்‌ பெயர்வழித்‌ தவிராது நோக்கி 
*நல்லள்‌ நல்லள்‌” என்ப; 
'தீயேள்‌* தில்ல மலைகிழ வோற்கே””£ 


இங்கனம்‌, தலைவனாகிய சிவபெருமானுடன்‌, பக்குவ ஆன்மா 
தலையின்‌ உச்சிக்குழி வழியாக, உடம்பிலிருந்து விடுபட்டு, 
மீதானப்‌ பெருவெளிக்கு நீங்குதல்‌ என்பதே மூடிந்த முடிவு. 
ஆயினும்‌ அதற்கு மாறாக, வினைகளிலிருந்து முற்றிலும்‌ 
நீங்காத ஆன்மா, அவ்வினை எச்ச நுகர்ச்சியின்‌ பொருட்டுத்‌, 
தலையினுள்ளேயே தங்க வேண்டிய சூழலில்‌, சவன்முத்தான்மா 
ரகத்‌ தவித்து நிற்பதும்‌ இயல்பே. இதனைக்‌, 

1 தொல்காப்பியம்‌, பொருளியல்‌ ஃ 239 

4 ஐங்குறு தூறு 204 - கபிலர்‌ 


493 


'*கொண்டுதலைக்‌ கழிதலும்‌, பிரிந்துஅவண்‌ இரங்கலும்‌ 
உண்டுஎன மொழிப ஓரிடத்தான1”? 


என்ற தொல்காப்பியரின்‌ அனுபவ மொழியாலும்‌ அறியலாம்‌, 


பிறவாப்‌ பெருவாழ்வு: மும்மலங்களும்‌ நீங்கெய : ஆன்மா 
பரமுத்திக்குத்‌ தகுதியுடையதாகிறது. அப்போது, மூளை 
இணைப்பான்‌ (றம Cலllosum) விரைந்து எழுந்து, தலையின்‌ 
உச்சிக்குழியைத்‌ திறந்து விடுகிறது. அந்த நாளத்தையே சிவ 
பெருமான்‌ திருவடியாகச்‌ சிக்கெனப்‌ பிடித்து, உறுதியுடன்‌ 
பற்றிக்‌. கொண்டிருக்கும்‌ உயிரும்‌, அதனுடனேயே எழுந்து, 
உச்சிக்குழி வழியாகத்‌ தலைவனுடன்‌ வெளி 3யறி, மீதானத்தில்‌, 
அவனது திருவடிப்‌ பேரின்பத்தில்‌ திளைத்திருக்கிறது. சிகையை 
(சிகொாவை)த்‌ திறந்து வெளிறுகிற இந்தநிலை காசிமுத்தி' எனப்‌ 
பட்டது. இது சிவசாயுச்சியம்‌ எனப்படும்‌. இவ்வாறு சிகை 
வழிச்‌ சென்று மீதா த்‌ தலைவன்‌ திருவடியில்‌ பேரின்பத்தில்‌ 
நிலைபெறுகிற ஆன்மா மீளவும்‌ பிறப்பதில்லை. ஆதலால்‌ 
இதனைப்‌ பரமுத்தி என்றும்‌ சாயுச்சியம்‌ என்றும்‌ கூறுவர்‌. 


ஆதலால்‌ தான்‌, தன்னைச்‌ சிவநெறியில்‌ செலுத்துமாறும்‌, 
சிவயோகிகளிடம்‌ இணங்கி இருக்கச்‌ செய்யுமாறும்‌, பலவாறு 
முருகனிடம்‌ இரந்து வேண்டுகிறார்‌ அருணகிரியார்‌. 


““ஒமத்‌ தீவழு வார்கட்‌ (கு) ஊர்‌,சிவ 
லோசத்‌ தேதரு(ம்‌) மங்கை பாலா! 

யோகத்‌:து) ஆறு(௨)ப தேசத்‌ தேசிக! 
ஊமைத்‌ தேவர்கள்‌ தம்பி ரானே! 


“இவயோக நெறி நின்று நாளும்‌ எரிஓம்புவார்கட்கு சவ 
லோக வாழ்வினை அருளுகற உமை மைந்தனே! சிவயோகத்தில்‌ 
நிற்கும்‌ உயரிய தெறியை மெய்யடியார்கட்கு உபதேசிக்றெ 
சற்குருநாதா! என்பது பொருள்‌. 


1 தொல்‌. அகத்‌ - 17 
2 திருச்செந்தூர்‌ திகுப்புகழ்‌ - 29 


404 


தலைவிதி: ஹைப்போதாலமல்‌ என்ற தாமரைக்‌ காம்பு பற்றி 
முன்னர்க்‌ கண்டோம்‌. இது நமது உடலின்‌ இயக்கங்களை 
எல்லாம்‌ ஒருங்கிணைக்கும்‌ மூன்று உறுப்புகளின்‌ தொகுதி. 
மேலே தாமரை மலர்‌ போன்ற தெய்வீகத்‌ தானங்களாடிய 
மூளையின்‌ பகுதிகள்‌; மே பிட்யூட்டரி என்ற ஆன்ம அல்குல்‌ 
இவற்றை இணைத்து நிற்கும்‌ பாலம்‌ போன்றது, ஹைப்போ 
தாலமஸ்‌ ஆகும்‌. 


இதன்‌ இயல்புகளை விரித்‌ நுரைக்க வந்த இக்கால விஞ்ஞானி 
கள்‌, “இது, நமது மூளை என்ற அறிவுத்‌ தானத்தையும்‌, 
இதயம்‌ என்ற அன்புத்‌ கானத்தையுங்கூடத்‌ தனது அதிகாரத்‌ 
தால்‌ ஆட்டி வைக்கும்‌ ஆற்றல்‌ மிக்கது, இஃது உடவிலுள்ள 
பிற உறுப்புக்கள்‌ அடுத்தடுத்து என்ன செய்யவேண்டும்‌ என்ப 
தை எச்சரிக்கிறது”, என ஆய்ந்து கூறுவர்‌. இதைத்‌ தான்‌ நாம்‌ 
“தலைவிதி என்கிறோம்‌. நம்மைப்‌ பிணித்துள்ள மும்மலக்‌ 
கட்டின்‌ மூலவேர்‌ இங்குத்தான்‌ உள்ளது அந்த மூலவரே, 
இத்தமலம்‌, **9த்தமலம்‌ அறுவித்துச்‌ வமாக்கி எனை ஆண்ட 
அத்தன்‌''! என வீடுபேறு அருளிய விமலனைப்‌ புகழ்ந்து 
பாடுவார்‌, மாணிக்கவாசகர்‌. 


அந்த மூலவேரைக்‌ சளைதல்‌ என்பது தாமரைக்‌ காம்பின்‌ 
பல்லாயிரம்‌ ஆண்டு நினைவாற்றலை அழித்தல்‌ ஆகும்‌. அஃது 
ஆன்மாக்களாகிய நம்பால்‌ முடியாது. அவ்வாறாயின்‌ தலைவிதி 
யிலிருந்து நமக்கு விடுதலையே இல்லையா? என்ற வினா எழுகிற 
தன்றோ? தாமரைக்‌ காம்பினில்‌ (Hypothalamus) எழுதப்‌ 
பட்ட நமது தலைஎழுத்தை அழிக்க வல்லது இறைவன்‌ திருவடி 
ஒன்றே. அதன்‌ சிறப்பினை அருணகிரியார்‌, பாடுகிறார்‌. 


**வேல்பட்‌(டு) அழிந்தது வேலையும்‌ சூரனும்‌ 
வெற்பு(ம்‌), அவன்‌ 
கால்பட்‌(டு) அழிந்தது இங்‌(கு) என்தலை 
மே(ல்‌) அயன்‌ கையெழுத்தே''2 


1 இகுவாசகம்‌ அச்சோ பத்த. 1 
2 கந்தரலங்காரம்‌ 40 


495 


இங்கு வேலையும்‌, வெற்பும்‌ (கடலும்‌, மாலையும்‌) மாயா 
மலத்தைக்‌ குறிப்பன. சூரன்‌ (சூரபதுமன்‌ என்ற அசுரன்‌) ஆணவ 
மலத்தின்‌ சின்னம்‌ தலைமேல்‌ அயன்‌ கையெழுத்து” என்பது 
கன்ம மலம்‌ என்ற வினைகளின்‌ விளைவு. இம்மூன்று மலங்களும்‌ 
முருகனின்‌ வேல்பட்டு அழிந்தன. பிரமன்‌ நம்‌ சிரசினுள்‌ 
எழுதிய தலையெழுத்தோ, முருகன்‌ இருவடிபட்டு அழிந்தது 
என்பது இப்பாடலின்‌ கருத்து. 


விதியை மதியால்‌ வெல்லலாம்‌: இத்தசைய இருவடிப்பேறு, 
பரமுத்தி என்பன போன்ற சாத்திரக்‌ கூற்றுகள்‌ நவீன அறிவியல்‌ 
சிந்தனைகளுக்குப்‌ பொருந்துமா? என்பது சிலரது ஐயம்‌, எனவே 
அதனை ஓரளவு சிந்திப்பது பயனுடைத்து. 


ஒரு மோட்டார்க்காரில்‌ அதன்‌ உடற்பகுதியையே முதலில்‌ 
கட்டி முடிக்கிறார்கள்‌; பின்னர்‌ அதன்‌ (“3௦024 போனட்‌ என்ற) 
முன்பகுதியைத்‌ திறந்து, ஓர்‌ இயந்திரத்தை அதனுள்‌ பொருத்து 
கிறார்கள்‌; அதன்பின்‌ 'போனட்‌'டை மூடி அவ்‌ ஊர்தியை ஓடச்‌ 
செய்கிறார்கள்‌ அன்றோ? அதேபோல்‌, மண்ணிலிருந்து மனித 
உடம்பை உருவாக்குகிறான்‌, பிரமன்‌. அவ்‌ உடம்பின்‌ தலையில்‌, 
உச்சிக்குழி வழியாக, உயிர்‌ என்ற ஆற்றல்‌ நிறைந்த ஒரு 
நுண்ணிய இயந்திரத்தைச்‌, சிவ ஆணைப்படி பிரமன்‌ பொருத்து 
கிறான்‌. பின்னர்‌ உச்சிக்குழியை மூடி, நாம்‌ இந்த உலகில்‌ 
உலவுவதற்கு வழிவகுக்கிறான்‌. அவ்‌ உயிர்‌ அந்த ஒரு பிறவியில்‌ 
நுகர்ந்து தொலைக்க வேண்டிய இன்பதுன்ப வினைகளின்‌ பதி 
வேடு, ஒரு நாயின்‌ கழுத்தில்‌ கட்டப்பட்ட “லைசென்சை'ப்‌ 
போன்று, உயிரின்‌ கழுத்தில்‌ கட்டப்படுகிறது. நம்‌ தலையினுள்‌ 
பெருமூளைக்கு அடியில்‌, பிறைவடிவ மூளை இணைப்பானுக்கும்‌ 
பிட்யூட்டரிக்கும்‌ இடையில்‌ ஒரு தடுப்புச்‌ சுவர்போல்‌ அமைந்‌ 
இருக்கிற *ஹைப்போதாலமஸ்‌” என்ற கருவியே, அந்தப்‌ பதிவேடு 
ஆகும்‌. 

பிறைவடிவ மூளை இணைப்பான்‌ - சிவன்‌; பிட்யூட்டரிஃ 
ஆன்மாவின்‌ நிலைக்களன்‌; சிவனிடம்‌ சீவன்‌ அணுகமுடியாத 
வாறு தடையாக இருப்பன, தளைகள்‌. ஹைப்போதாலமஸ்‌ 
என்பது சிவசீவக்‌ கூட்டத்துக்குத்‌ தடையாக இருக்கும்‌ தலைவிதி. 


496 


வினைப்பயல்கள்‌ நுகர்ந்து கழிக்கப்‌ பெறுங்கால்‌, இத்தலைவிதீப்‌ 
பதிவேட்டிலுள்ள நுண்ணிய “கலை எழுத்து” சிறிது சிறிதாக 
அழிந்து விடுகிறது. மூன்றாம்‌ நாளத்தை முருகன்‌ இருவடி 
என்றும்‌ சிவபெருமான்‌ திருவடி. என்றும்‌ முன்னர்க்‌ கண்டோம்‌? 
எனவே இருவடி.பட்டுத்‌ தலைவிதி அழிந்ததாக அருளாளர்‌ பாடு 
இன்றனர்‌. மூளை இணைப்பான்‌ (Corpus Collosum) ஒரு 
சந்திரப்பிறை போன்ற வடிவினது, சந்திரனுக்கு மதி என்னும்‌ 
ஒரு பெயரும்‌ உண்டு அன்றோ? அதனால்தான்‌ “விதியை மதி 
யால்‌ வெல்லலாம்‌' என்ற பழமொழியும்‌ எழுந்தது போலும்‌! 


௭தந்தமாயையில்‌ பாலுறுப்புக்கள்‌: நம்‌ ஒவ்வொருவர்‌ உடம்‌ 
பிலும்‌ சுண்‌ புருவங்களுக்குக்‌ 8ழேயுள்ள உடற்பகுதி அசுத்த 
மாயையினால்‌ ஆனது. மேலே உள்ள மூளைப்பகுதி சுத்தமாயை 
யினால்‌ ஆனது. 8ழே உள்ள ஆண்‌-பெண்‌ பால்‌ உறுப்புக்களைப்‌ 
பேரின்றே மூளைப்‌ பகுதியிலும்‌ தூய்மையான பால்‌ உறுப்புக்கள்‌ 
தெய்வீக நிலையில்‌ அமைந்துள்ள பெற்றியை, முன்னரும்‌ கண்‌ 
டோம்‌ அவை மலக்கட்டினின்று நீங்கிய பிரளயாகலர்‌, விஞ்‌ 
ஞானகலர்‌ என்ற தூய உயர்பக்குவ ஆன்மாக்களுக்கு நலன்‌ 
பயப்பன. ்‌ 


ஞானத்தில்‌ சரியையாளராகிய ஆன்மாவுக்குப்‌ பிட்யூட்‌ 
டரியே அன்னை விசாலாட்சியின்‌ மடி. மூன்றாம்‌. பிறைவடிவ 
மூளை இணைப்பானே விசுவநாதப்‌ பெருமான்‌. இங்கு, தூய 
ஆன்மாவுக்குச்‌ சிவபெருமானாலேயே. மந்திரோபதேசம்‌ அருளப்‌ 
பெறுகிறது. 


ஞானத்தில்‌ கிரியையாளர்க்கு அன்னையின்‌ தூய பாலூட்‌ 
டகங்களிலிருந்து சுரக்கும்‌ ஞானப்பால்‌, பிட்யூட்டரி என்ற பொற்‌ 
இண்ணத்தின்‌ மூலம்‌ ஊட்டப்பெறுதிறது. ்‌ 


ஞானத்தில்‌ யோகிகள்‌ பிட்யூட்டரியை நிலைக்களனாகக்‌ 
கொண்டு, பிறைவடிவ மூளை இணைப்பானைச்‌ சிவலிங்கமாகக்‌ 
கண்டு, மூலமந்திரத்தால்‌ தியானித்து மகிழ்வர்‌. 


ஞானத்தில்‌ ஞானிகளுக்குப்‌ பிட்யூட்டரியே பெண்மைத்‌ 
தானம்‌; மூளை இணைப்பானே சிவபெருமானின்‌ ஆண்மைச்‌ 
தன்னம்‌. தலைமக்கள்‌ புணரும்‌ இடமாவது, தலையிலுள்ள 
பிட்யூட்டரி; அதுவே பேமின்பத்‌ தானம்‌. 


497 


விருப்புக்கேற்ற பிறப்பு : வாழ்வின்‌ .இறுதியில்‌ ஒவ்வொரு 
மனிதனுடைய உயிரும்‌ அவனவன்‌ விருப்பு... , வெறுப்புகளுக்கு 
ஏற்பவே, அவனது உடலைவிட்டுப்‌ பிரிந்து செல்லுகிறது என்பர்‌ 
அறிஞர்‌. உதாரணமாக, உண்டியின்‌ சுவையில்‌ மயங்கிக்‌ இடப்‌ 
போனது உயிர்‌ அவனது வாய்‌ வழியாகவே வெளியேறும்‌. காட்சி 
இன்பத்திலேயே கருத்தைச்‌ செலுத்துவோர்க்குக்‌ : கண்‌ வழி 
யாகவே உயிர்‌ நீங்கும்‌. என்பர்‌. (இதேபோல்‌ பிறபிற புலன்‌- 
பொறி நிலைகளையும்‌ கொள்குக). 


அந்த வகையிலே, சிவயோகத்தில்‌ முதிர்ந்து சிவஞானத்‌ 
தெளிவு பெற்ற உயிர்‌, தலைவி நிலைக்கு உயர்ந்து, உடம்பினுள்‌ 
தலையில்‌' பிட்யூட்டரி என்ற த நலா தானத்தை அணை 
கிறது. : 

- எரிஓம்பலும்‌, சிவமூலமந்திரத்தின்‌ ஆற்றலும்‌ கூடிய சிவ 
யோசத்தால்‌ உடம்பிலும்‌, உள்ளத்திலும்‌ பல சிறந்த மாற்றங்கள்‌ 
நிகழும்‌. அதுவரை சிரசினுள்‌ கூனுற்றுக்‌ கிடந்த மூளைக்‌. கூறு 
களின்‌ நடுவிலுள்ள இணைப்பான்‌ சிவமூலமந்திரத்தால்‌ முறுக்‌ 
கேறி, ஆண்மைப்‌ பொலிவுடையதாக ஆகிறது. சிவபெருமான்‌ 
சதாசிவமூர்த்தியாக அந்த மூன்றாம்‌ பிறையினை இயக்கிப்‌ பிட்‌ 
யூட்டரியில்‌ வன்‌ முத்தான்மாவுக்குப்‌ பேரின்பம்‌ நல்குகிறார்‌. 
அந்தமிலா ஆனந்தத்தில்‌. திளைக்கும்‌ உயிர்‌, அவரது le ob 
உறுதியோடு பற்றிக்கொள்ளுறெது. 

“தன்னை மறந்தாள்‌ தன்‌ நாமம்‌ கெட்டாள்‌ 
தலைப்பட்டாள்‌ நங்கை தலைவன்‌ தாளே" 
என்பது அப்பர்‌ பெருமான்‌ அருள்வாக்கு. தற்போதம்‌ நீங்கிய 
சீவன்‌ முத்தான்மா இங்ஙனம்‌ ' தலைவனது திருவடியையே 
பற்றுக்‌ கோடாகக்‌ கொள்ளுகிற உண்மையை இவ்‌ அமைப்பு 
உறுதி செய்கிறது. மணிவாசகப்‌ பெருந்தகையின்‌ “பிடித்த 
பத்து” என்ற பதிகம்‌ முழுவதும்‌, சிவனது திருவடியைச்‌ “சிக்‌ 
கெனப்‌ பிடித்த” சர்மையையே. பேசுகிறது. 
“அருளுடைச்‌ சுடரே! அளிந்ததோர்‌ கனியே! 
பெருந்திறல்‌ அருந்தவர்க்‌(கு) அரசே! 
பொருளுடைக்‌ கலையே! புகழ்ச்சியைக்‌ கடந்த 
போகமே! யோகத்தின்‌ பொலிவு! 


498 


தெருளிடக்‌(து) அடியார்‌ சிந்தையுள்‌ புகுந்த 
செல்வமே! சிவபெருமானே! 

இருளிடத்‌(து) உன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌; 
எங்‌(கு) எழுந்‌(து) அருளூவ( து) இனியே??”1 


தவர்‌ ௮ தொண்டு நெறி நிற்கும்‌ சரியையாளர்‌; அருந்தவர்‌ அ 
மகன்மையில்‌ மகிழும்‌ கிரியையாளர்‌. திறல்‌ அருந்தவர்‌2தோழ 
மையால்‌ இன்புறும்‌ யோகநெறியாளர்‌ ; பெருந்திறல்‌ அருந்தவர்‌ 
அ அன்பு நெறிக்கு உயர்ந்த சிவஞானிகள்‌. இந்த நால்வகை 
நெறியாளர்களுக்கும்‌ தலைவனாய்‌ இருந்து அருள்‌ சுரப்பவர்‌ 
சிவபெருமான்‌. சிவஞானத்‌ தெளிவு பெற்ற மெய்யடியார்களது 
சிந்தையுள்ளும்‌, உடம்பினுள்ளும்‌ யோகத்தின்‌ விளைவாய்ப்‌ 
பொலிவுற்றுத்‌ திகழ்பவர்‌, அவர்‌. உண்மை அன்பு இருந்தால்‌, 
அறியாமை சூழ்ந்த இவ்‌ உலக வாழ்விலேயே, அவரது திருவடி 
களைப்‌ பற்றுக்‌ கோடாகச்‌ சிக்கெனப்‌ பிடித்துக்‌ கொள்ளுதலும்‌ 
கூடும்‌ என்பன மணிவாசகரது இப்பாடலின்‌ திரண்ட 
கருத்தாம்‌. 
இவ்வாறு தலை எழுத்தாகிய மும்மல மூலவேர்‌ நம்மிடமிருந்து 

அழிவதற்கும்‌, நாம்‌ சிவப்பேறு எய்துவதற்கும்‌, குமரக்‌ கடவுளது 
குருவருளும்‌, சிவபெருமான்‌ திருவருளுமே துணையாகின்றன. 

சிவபெருமானின்‌ எளிவந்த தோற்றங்களையும்‌ இருவருள்‌ 
மேம்பாட்டினையும்‌ அறிந்து கொள்ளுவதில்‌ அறிவியல்‌ சிந்தனை 
கள்‌ ஓர்‌ அளவிற்குத்தான்‌ துணை நிற்பனவே யன்றி, இவையே 
தம்மை இறைவன்‌ திருவடியில்‌ சேர்ப்பதற்கான ஆற்றல்‌ 
உடையன அல்ல என்பதை மனங்கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 

உண்மையான பக்தியோடு சிவபெருமானை வாழ்த்‌ தி 
வணங்கி வழிபட்டு மணிவாசகரைப்‌ போல நாமும்‌ சைவ நெறி 
நின்று அழுது அரற்றினால்‌ இறைவன்‌ திருவடியைப்‌ பெறலாம்‌ 
என்பதே அனுபூதிமான்களின்‌ கருத்து, அன்பும்‌ அழுகையும்‌ 
மனத்தின்‌ எழுச்சியோடும்‌, உள்ளத்தின்‌ கிளர்ச்சியோடும்‌ தொடர்‌ 
புடையன; முற்றிலும்‌ உளவியல்‌ அடிப்படையில்‌ சிந்திக்கத்‌ 
தக்கன. 

எனவே நாமும்‌ அருளாளர்‌ வழியில்‌ சைவ நெறி நின்று, 
உளவியலைச்‌ சந்திப்போம்‌, 


க க, க ன்‌ ம்ப இவ வாத்வத கை வளிமனிதைைவகடவ வமன்வ் கைவ வக்லைகுவ் கவல லக வண்துகம்‌ 


3 திருவாசகம்‌ 8;27:72 


௦. சைவ நெறிகளும்‌, 
உளவியலும்‌ 
(மெய்ப்பாட்டியல்‌) 


உடலியல்‌, உளவியல்‌ (Physiology, Psychology) என்‌ ற 
இரண்டும்‌ இக்கால அறிவியல்‌ பகுப்பாய்வில்‌ சிறந்து விளங்கு 
கின்றன. அவற்றுள்‌ சைவ சித்தாந்தச்‌ செந்தெறிகள்‌ நமக்கு 
மிகுதியும்‌ கற்றுத்‌ தருவன உளவியலையேயாம்‌. 


உடலியல்‌ என்றால்‌ என்ன? உளயவில்‌ என்றால்‌ என்ன) 
நமது முன்னோர்‌ உளவியலுக்கு எற்றம்‌ கொடுத்துச்‌ சிந்தித்தமை 
ஏன்‌? என்பன போன்ற உயர்ந்த செய்திகளை நோக்குவது 
ஆன்ம வளர்சசிக்குப்‌ பெரும்‌ பயன்‌ நல்குவதாகும்‌. 


உடலியல்‌: நமது பூத உடம்பையும்‌ புலனுடம்பையும்‌ 
பற்றிய அறிவியலை உடலியல்‌ என்று அழைப்பர்‌, அறிஞர்‌. 
பூதஉடம்பு என்பது புறத்தே நம்‌ கண்களுக்குத்‌ தெரிவது, இஃது 
எலும்பு, நரம்பு, தசை, தோல்‌ முதலியவற்றால்‌ ஆனது. 
புலனுடம்பு என்பது பூத உடம்பு செயல்‌ படுவதற்குப்‌ பொது 
வாகத்‌ துணை நிற்பனவாகிய சுவை, ஒளி, ஓசை, ஊறு, 
நாற்றம்‌ என்ற ஐந்து அறிவுப்‌ புலன்களைக்‌ குறிப்பதாகும்‌, 


உளவியல்‌: என்பதோ கண்ணுக்குப்‌ புலப்படாமல்‌ மிகவும்‌ 
நுண்ணியதாயுள்ள நமது அக உடம்பினைப்‌ பற்றியது. இந்த 
நூண்‌ பகுதியை உள்ளம்‌ என்ற பொதுப்‌ பெயரால்‌ அழைப்பர்‌. 
உள்ளத்தைப்‌ பற்றிய அறிவியலர்தலால்‌, உளவியல்‌ என்ப 
தாயிற்று. உயிர்களாகிய நாம்‌ ஒவ்வொரு நொடியும்‌ உடலா 
லும்‌, உள்ளத்தாலும்‌ வளர்ந்து கொண்டே இருக்கிறோம்‌, 
எனவே, அவை பற்றிய அறிவு மிகமிக இன்றியமையா ததாகும்‌. 


சைவக்‌ கோட்பாடுகள்‌: மனத்தை நினைவு மனம்‌, நினை 
வற்ற மனம்‌, அரைஉணர்வு மனம்‌ (Conscious mind, unconscious 
mind, Sub - Conscious mind) என்ற அளவிலே இக்கால 
அறிவியலார்‌ சந்திக்கின்றனர்‌. 


500 


ஆனால்‌, உடலையும்‌, உள்ளத்தையும்‌. பண்டு தொட்டே 
சைவ சித்தாந்திகள்‌ மிகச்‌ சிறப்பாக நுணுகி ஆராய்ந்துள்ளனர்‌. 
அவ்வாறு அவர்கள்‌ ஆராய்ந்த முறைமை பற்றிக்‌ காண்போம்‌. 


ஒரு தோழியைத்‌ .. துணையாகக்‌... கொண்டே, தலைவி 
இயங்குகிறாள்‌, அமைச்சனது. அறிவுரைப்படியே, அரசன்‌ தன்‌ 
நாட்டை ஆளுகிறான்‌. அவற்றைப்‌: போலவே,. மனம்‌ என்ற 
ஆறாவது அறிவுக்‌ கருவியைத்‌ துணைக்‌ கொண்டே, உயிரும்‌ 
செயல்படுகிறது. 


காற்றால்‌ அலைப்புண்ட. கடல்‌...அலை போல்‌, மூச்சுக்‌ 
காற்றால்‌ அலைப்புண்டு. திரிவுது மனம்‌. அவ்வாறு அலைந்து 
திரியும்‌ மனத்தைப்‌ பிராணாயாமம்‌! என்ற மூச்சுப்‌ பயிற்சியின்‌ 
மூலம்‌ ஒருநிலைப்படுத்தி, நெஞ்சுத்‌ தானத்தில்‌ நிறுத்துதல்‌ 
வேண்டும்‌. அவ்விதம்‌. நிலைத்து: நிற்கும்‌ மனத்தால்‌, நெஞ்சுத்‌ 
கானத்தில்‌, இறைவனைச்‌ சிந்திக்க வேண்டும்‌. 


அலைந்து இரியும்‌ மனத்தின்‌ . பரந்துபட்ட. வருக்க 
சிந்தனைகளை விட அலைவிலாது குவிந்த மனத்தின்‌ அக 
நோக்குச்‌ சிந்தனைகள்‌ ஆயிரமாயிரம்‌ மடங்கு ஆற்றலுடையவை 
என்பது தெளிவு. அதேபோல்‌ புறத்தே பரந்து... பட்டுக்‌ 
இடக்கும்‌ உலகப்பொருள்‌ தொடர்பான புலனறிவுச்‌ சிந்தனையை 
விட, அகத்தே குவிந்து செல்லும்‌ அருள்‌அறிவுச்‌.. சிந்தனை 
கோடானுகோடி மடங்கு நன்மை பயப்பதாகும்‌. அலைவில்லாது 
நிலைத்து நிற்கும்‌ மனத்தில்‌ சிந்திக்கப்‌ பெற்ற இறை மந்திரமும்‌ 
பாவனையும்‌, செயல்களும்‌, நம்‌ உள்ளத்து விழுமிய ௮க 
நிகழ்ச்சிகள்‌ என அழைக்கப்‌ பெறுகின்‌ றன. 

எனவே நம்‌ முன்னோர்கள்‌ கண்ணுக்கு புலப்படும்‌ உலகத்‌ 
தையும்‌, உடலையும்‌ .: அவற்றின்‌ கண்‌ புலப்படுகிற மெய்ப்பாடு 
தனையும்‌ உவமையாகக்‌ காட்டிக்‌ கண்ணுக்குப்‌ . புலப்படாத 
மனம்‌ முதலிய நுண்ணிய அகக்கருவிகளின்‌ இயக்கத்தையும்‌ 
பிறமெய்ப்‌ பொருள்‌ உண்மைகளையும்‌ நமக்கு அறிவுறுத்த 
முற்பட்டனர்‌. 


1 பீராணன்‌ - உயிர்க்காற்று, ஆயாமம்‌ - நிலைகொள்ளுமாறு அடக்கி 
அத்துதல்‌ 


ரூ 


501 


ட மனம்‌ என்பது என்ன? அதன தோற்றுவாப்‌ யாது? என்பன 
பற்றி பொது. வகையாலும்‌, சிறப்பு வகையாலும்‌ சிந்திப்பதற்கு 
முன்னோடியாகச்‌ சில சித்தாந்த சைவ உண்மைகளைத்‌ தெரிந்து 
கொள்ளுவது பயனுடையதாகும்‌. 


உயிர்களும்‌, குறிக்கோளும்‌: உயிர்‌ என்பது ஒரு நுண்பொருள்‌. 
நாமெல்லாம்‌ உயிர்கள்‌. சிற்றறிவுப்‌ பொருள்களாகிய நாம்‌ 
பேரறிவுப்‌ பொருளாகிய ஆண்டவனது .திருவடியில்‌ எக்காலமும்‌ 
பேரின்பம்‌ துய்த்துக்‌ கொண்டிருக்க வேண்டும்‌, இதுவே உயிர்‌ 
களாகிய நமக்குத்‌ தலையாய குறிக்கோளாகும்‌, 


ஆனால்‌ அப்பேரின்பத்தை நுகரவிடாமல்‌ ஆணவம்‌ என்ற 
அநாதி மூலமலம்‌ நம்மை மய வி்‌, அவலத்துள்‌ 
அழுத்துகிறது. 


உயிர்களாகிய நமது அறிவோ சிற்றறிவு; அதனைக்‌ கொண்டு 
ஆணவ மலத்தின்‌ உண்மையையோ, அதன்‌ பிணிப்பிலிருந்து 
விடுபடும்‌ வழிமுறைகளையோ அறியும்‌ ஆற்றல்‌ நமக்கு இல்லை. 
ஆதலால்‌, இருள்‌ . உள்ளவரை நமக்குத்‌ -துணைநிற்றெ சிறிய 
வினக்குப்‌. போல, நாம்‌ ஆணவ இருளிலிருந்து விடுபட்டு இறை 
வனது ஒளிமயமான .; திருவடி! இன்பத்தைப்‌ பெறுவதற்குத்‌ 
துணையாகச்‌ சிறியதொரு விளக்குப்‌ போல, ஓர்‌ இடைக்காலப்‌ 
பற்றுக்‌ கோட்டினை இறைவனே... நமக்குத்‌ தந்தருளினார்‌. 
அதனையும்‌ தன்‌ பரிக்கிரசு சத்தியாகிய மாயையிலிகுந்தே அருளி 
னார்‌. சுத்த மாயை, அசுத்த மாயை என்ற இருமாயைகளின்‌ 
விரிவான 36-தத்துவங்களால்‌ ஆனது, அப்பற்றுக்‌ கோடு, 

இந்த முப்பத்தாறு தத்துவங்களையும்‌ மூன்று பெரும்‌ பிரிவு 
களில்‌ சித்தாந்திகள்‌ நமக்கு , அறிவுறுத்துகின்‌ றனர்‌. அவை: 
வெ தத்துவம்‌-5. வித்தியா . தத்துவம்‌-7, .. ஆன்ம தத்துவம்‌-24 
என்ப .. இவற்றுள்‌ . சிவதத்துவம்‌ ஐந்தும்‌ விந்து என்ற சுத்த 
மாயையிலிருந்து தோன்றுவன. 


1 விடுதல்‌ 4 பெறுதல்‌ அ வீடுபேறு. 


502 


ஒரு தொழிலகத்தின்‌ முன்‌ பகுதியில்‌ நிர்வாக இயக்குநர்க்கு 
உரிய ரிறியகொரு தனி அலுவலகத்தைப்‌ போலச்‌, வெதத்துவம்‌ 
என்பது சிவபெருமானும்‌ (சிவசத்தி, கணபதி, முருகன்‌ என்ற) 
அவரது ஆற்றல்களும்‌ தொழிற்படுகிற சிறப்பிடம்‌, தலையாய 
இடம்‌, நமது உடம்பினுள்‌ அறிவுத்‌ தானமாகிய மூளைப்‌ பகுதி 
யைச்‌ சிவ தத்துவம்‌ என இடம்‌ சுட்டுதல்‌ பெரிதும்‌ பொருந்தும்‌. 


காலம்‌ முதல்‌ நிலம்‌ ஈறாக 31-தத்துவங்கள்‌ அசுத்தமாயை 
யிலிருந்து தோன்றுனெறன. இப்பகுதியை ஆன்‌ மாக்களின்‌ 
போக பூமி? என்றும்‌ விளையாட்டு ஆயம்‌ என்றும்‌ கூறுப, ஒரு 
தொழிலகத்தில்‌, இயக்குநர்‌ இடம்‌ நீங்கலாகத்‌ தொழிலாளிகள்‌ 
புழங்குகிற மிகப்‌ பரந்த நிலப்பரப்பைப்‌ போன்றது இது. நமது 
உடம்பில்‌ மூளைப்‌ பகுதி நீங்கலான ஏனைய உறுப்புக்கள்‌ 
இதனுள்‌ அடங்கும்‌, அசுத்தமாயையின்‌ மேல்‌ ஏழு தத்துவங்‌ 
களையும்‌ மோகினி என்றும்‌, வித்தியா தத்துவம்‌ என்றும்‌ சுத்த 
மும்‌ அசுத்தமும்‌ விரவிய, சுத்தாசுத்தமாயை என்றும்‌ பல பெய 
ரால்‌ அழைப்பர்‌. அசுத்த மாயையின்‌ நிலம்‌ ஈறாகியதும்‌ 
24- தத்துவங்கள்‌ அடங்கியதுமான 8ழ்ப்பகுதியை மான்‌ என்றும்‌, 
ஆன்மதத்துவம்‌ என்றும்‌, பிரகிகுதிமாயை எனவும்‌, பலவாறு 
அழைப்பர்‌. அது, மூலப்பிரகிருதி முதல்‌, நிலம்‌ ஈறாக 24 தத்து 
வங்களைக்‌ கொண்டது. 


உயிர்களாகிய நமது வினைப்பயன்‌ துகர்ச்சிக்காகவும்‌, அறிவு - 
விளக்கத்துக்காகவுமே மாயையிலிருந்து இத்தத்துவ விரி 
வாக்கத்தை இறைவன்‌ அருளினார்‌. தத்துவங்கள்‌ எவ்வாறு 
விரிகின்றன என்பதை நோக்குவோம்‌. 


சித்தம்‌ என்றால்‌ என்ன? முக்குணங்களின்‌ கூட்டம்‌ என 
மொழிவர்‌ ஆன்றோர்‌. அசுத்தமாயை என்பதை ஒரு விதை 
டவ வ டதத ப DONE ET ES 


- 


2 புவனியில்‌ போய்ப்பிற வாமையில்‌ நான்நாம்‌ 

போக்குடன்‌ றோம்‌அவமே இந்தப்‌ பூமி 

சிவன்‌உய்யக்‌ கொள்கின்ற வா(று)என்று நோக்க? 
“திகுவாசகம்‌, இருப்பள்ளி எழுச்சி-70, 
3 முதல்‌ எனப்‌ படுவதுநிலம்‌ பொழுது இரண்டின்‌ 
இயல்‌[பு] என மொழிப இயல்‌[பு] உணர்ந்‌ தோரே”? தொல்‌,அகத்‌,ச 
பண்ணைத்‌ டேோன்றிய எண்ணான்கு பொருளும்‌ 
- தொல்காப்பியம்‌ மெல்ப்பாட்டியல்‌-7. 


503 


எனக்‌ கொள்ளுவோம்‌, அதன்‌ இரு மருங்கிலும்‌ பருப்புகள்‌ 
உள்ளன. அப்பருப்புகளின்‌ நடுவில்‌, உள்ளே இருச்கும்‌ ஆதார 
மூளையைப்‌ (09௦) போன்றது, பிரகிருதி என்ற மூலப்பகுதி, 
தாம்‌ வாழும்‌ பூமிக்கு முதற்பொருளாக இருப்பதால்‌, இதனை 
பிரகிருதி என்றும்‌, மூன்று குணங்களின்‌ கூட்டு வடிவமா தலால்‌ 
குணதத்றுவம்‌ என்றும்‌ அழைப்பர்‌, 


பசுவின்‌ சாத்துவிக குணம்‌, சிங்கம்‌, புலியின்‌ ரஜோகுணம்‌, 
எருமையின்‌ தாமச குணம்‌ என்ற மூன்று வகைக்‌ குணங்களும்‌ 
வெளிப்பட விளங்கித்‌ தோன்றாமல்‌, ஒரே கூட்டமாகக்‌ குவிந்து 
கிடக்கும்‌ (அவ்வியக்க ) நிலையே குணதத்துவம்‌ எனப்படும்‌, 


அவரவர்‌ செய்கின்ற வினைக்றா ஈடான இல்‌ பதுன்பப்‌ 
பயனை, உரிய காலத்தில்‌ உரிய அளவில்‌ அவரவரே அனுடவித்‌ 
துத்‌ தொலைக்க வேண்டும்‌ என்பது சைவக்கோட் பாடு. ஏஎனய 
பல்லோராலும்‌ இஃது ஏற்றுக்‌ கொள்ளப்படுவது. இவ்வாறு 
கால நியதிக்கு ஏற்ப, உயிர்‌ நுகர்ந்து தொலைச்க வே ண்டிய, 
பிராரத்த வினையின்‌ இன்ப தன்ப நுகர்ச்சீயின்‌ காலமும்‌, 
அளவும்‌ பிறவும்‌ எழுதப்பெற்ற ஏட்டின்‌ நகல்தான்‌ இச்குண 
தத்துவக்‌ கூட்டம்‌... இது, “வினைவழிச்‌ சிந்தனன' என்னும 
பொருளை உடையது. அதலால்‌, இதனைச்‌ சிச்தம்‌ (24)! 
எனவும்‌ அழைப்பர்‌. “சித்தம்‌ அழகியார்‌ பாடாரோ நம்‌ சீ௨என"*2 
என்பது மலம்‌ நீங்கித்‌, தெளிந்த சிந்தையோடு இவ ஞான 
இன்பத்தில்‌ திளைத்திருக்கும்‌ உயர்பக்குவ அன்மாக்களின்‌ 
இயல்பு பற்றிய திருவா தவரரின்‌ சணிப்பு ஆகும்‌. 


பிரகிருதி, மூலப்பகுதி, குணதத்தவம்‌, சித்தம்‌ என்ற சொற்கள்‌ 
ஒரே பொருளை - அசுத்த மாமையின்‌ கழ்ப்பகுதினயக்‌ குறிப்‌ 
பனவாம்‌. 


தம்‌ தலையினுள்‌ ஆயிரம்‌ இதழ்சகளஎளக்‌ சொன்டகதொரு 
தாமரை மலரினைப்‌ போன்று அமைந்துள்ளது, டேரறிவத்தான 
மாகிய பெருமூளை. அதன்‌ அடிப்பகுதியில்‌ அம்மலர்‌ இதழ்சஎளத்‌ 
1 24, 23 முதலிய எண்கள்‌ தத்துவ எண்கள்‌ 
2 திருவெம்பாவை - 3 


504 


தாங்கி நிற்கும்‌ ஒரு காம்பு போன்று அமைந்து உள்ளது. 
ஹைப்போதாலமஸ்‌ ' (Hypothalamus) என்ற ஓர்‌ உறுப்பு. 
அதனையே சித்தம்‌ எனச்‌. சுட்டுதல்‌ பொருந்தும்‌. இவை 
எல்லாம்‌ ஆதாரமுளை.  (றbரர௦)'யின்‌ அமைப்புப்பற்றிய சில 
செய்திகள்‌. க. t 

இனி, நம்பொருட்டு, உலகம்‌ உடம்பு முதலியன தோன்றி 
இயக்ஃம்‌ பெற வேண்டிய காலத்தில்‌, இந்த முளை எவ்வாறு 
வெளிப்பட்டு வளர்கிறது என்பதைக்‌ காண்போம்‌, 


இறையருள்‌ என்ற ஈரமண்ணின்‌ துணையால்‌ முற்கூறிய 
குண தத்துவம்‌ என்ற ஆதார. முளையானது கிழங்கின்‌ வெளியே 
ஒரு முளைத்‌ தண்டாக (Sறரout) வளர்ந்து தோன்றுகிறது; 
அம்முளைத்‌ தண்டுக்குப்‌ புத்தி தத்துவம்‌ (23) என்பது 
பெயர்‌. ்‌ ( 


அதிலிருந்து மூன்று கப்புகள்‌ வெடிக்கின்றன. அவற்றிற்கு, 
அகங்கார தத்துவம (22) என்பது பெயர்‌. 


। அகங்காரம்‌! என்றால்‌ என்ன? *நான்‌' என்ற உள்ள 
எழுச்யை அகங்காரம்‌ * என்றும்‌ “தற்போதம்‌' என்றும்‌ 
அழைப்பர்‌. இஃது ஆணவம்‌ என்ற மூலமலத்தின்‌ தொடர்பால்‌ 
விளைவது. அகங்காரம்‌ என்பது ஒரே தத்துவமாயினும்‌, 
அவரவர்‌ இயல்பான ' மூன்று குணங்களின்‌ வேறு பாட்டிற்கு 
எற்ப, அதுவும்‌ மூன்று வகையாறெது, 


அவற்றில்‌ . சாத்துவிக குணத்தால்‌ அறிவு மேலோங்கி 
அமைவதைத்‌ தைஜஸ அகங்காரம்‌ என்றும்‌, ரஜோகுணத்தால்‌ 
செயல்‌ இறன்‌ விகாரப்பட்டு அமைவதை வைகாரிக ௮கங்கரரம்‌ 
என்றும்‌, தாமச குணத்தால்‌ இச்சை (விருப்பம்‌) என்ற இயல்பு 
மிகுத்து அமைவதைப்‌ பூதாதிக அகங்காரம்‌ என்றும்‌ கூறுப. 
வணக சைகை கை ககக ககா ககக கக கக க க கக காகா ககக ககக க வ கா 

1 [சத்தம்‌] கMbryo என்பதற்கு the beginning of anything; rhe Par, 
fa seed which formsthe future plant என ஆங்லெ அகராதிகள்‌ யொருள்‌ 
விளக்கம்‌ தரும்‌: **வினையே பிறப்புக்கு வித்து, இருவினைக்கு ஏற்ப இன்ப 
துன்பங்கள்‌ நிகழூன்றன. சத்தம்‌ என்ற மூலப்‌ பிரகிருதியிலிருந்தே ஆன்ம 
தத்துவங்கள்‌ 24ம்‌ தோன்றுகின்றன - என்பது சைவக்‌ கோட்பாடு. 


505 


ஒவ்வோர்‌ அகங்காரத்திலும்‌ ஓவ்வொரு குணம்‌ மேம்பட்டும்‌ 
ஏனைய இரு குணங்களும்‌ சிறுசிறு அளவிலும்‌ நிலவுகின்றன. 


மனத்தின்‌ தோற்றுவாய்‌: தைஜஸாங்‌ கராத்திலிருந்து மனம்‌, 
கண்‌, காது, மூக்கு, நாக்கு, தோல்‌ என்ற ஆறு அறிவுக்‌ கருவி 
சளும்‌ (21-16), வைகரரிகாங்காரத்திலிருந்து வாய்‌, கை, கால்‌, 
எருவாய்‌, கருவாய்‌ என்ற ஐந்து செயற்கருவிகளும்‌ (15-11), 
பூதாதிகாங்கார த்திலிருந்து சுவை, ஓளி, ஓசை, ஊறு, நாற்றம்‌ 
என்ற ஐந்து (தன்‌ மாத்திரைகளும்‌) நுண்பூத மூலக்கூறுகளும்‌ 
ஆகாயம்‌, காற்று, இ, நீர்‌, நிலம்‌ என்ற ஐந்து பூதங்களும்‌ 
(10--1) தோன்றுகின்றன. 


எனவே மனம்‌ என்ற அகக்கருவியானது நமக்கு உள்ள 
சாத்துவிக குணத்தின்‌ மேம்பாட்டால்‌ தைஜஸாங்காரத்திலிருந்து 
தோன்றுகிறது என அறிகிறோம்‌, 


குணங்களின்‌ ஆளுமை: பசுவின்‌ சாத்துவிக குணம்‌ நமக்கு 
மிகுந்திருந்தால்‌, அமைதியான அந்த மனம்‌ அருள்‌ வழியில்‌ 
செல்லும்‌; உலகியலில்‌ நடுவு நிலையை நாடி நிற்கும்‌, புலியின்‌ 
முரட்டுக்‌ குணம்‌: மிகுந்திருந்தால்‌, மனமும்‌ வெறியாட்டம்‌ 
அடும்‌. . உலகியலில்‌, நாடாளும்‌ மன்னர்க்கு இத்தகைய இரஜோ 
குணமும்‌ வைகாரிகாங்காரமும்‌ ஆளும்‌ தன்மையும்‌ மேம்பட்டு 
நிற்கும்‌. எருமையின்‌ தாமசகுணம்‌ உடையவர்களுக்கு மனம்‌ 
சோம்பித்திரியும்‌; அற்ப சிற்றின்பங்களில்‌ ஆசை . மிகுந்‌ 
திருக்கும்‌. 


இவ்வாறு ஒவ்வொருவருக்கும்‌ ஓரோ ஒரு சமயம்‌ ஒவ்வொரு 
குணம்‌ மேம்பட்டும்‌ ஏனைய இரு குணங்களும்‌ சிறுசிறு அளவின 
தாகவும்‌ விரவித்‌ தோன்றுதல்‌, இயல்பு. 


மனத்தின்‌ இயக்கம்‌: மனத்தின்‌ .. இயக்கம்‌ 'பற்றி அறிய 
வேண்டுமானால்‌, உயிருக்குச்‌ சட்டை போன்று. உள்ள ஐந்து 
கோசங்களின்‌ அமைப்பும்‌ அவற்றின்‌ தொழிற்பாடும்‌ பற்றி 
மூதற்கண்‌ அறிதல்‌ வேண்டும்‌. 


506 


**ஏகன்‌ அநேகன்‌ இருள்‌ கன்மம்‌ மாயை இரண்டு 
ஆகஇவை ஆறுஆதி இல்‌?'1 
“இருபேருருவின்‌ ஒரு பேரியாக்கை''2 

என இருமாயைகளினால்‌ ஆன இரண்டு உடம்புகளின்‌ இயை 

பினைச்‌ சாத்திர தோத்திர நூல்கள்‌ இனிதே பகரக்‌ காணு 

கிறோம்‌. சுத்த மாயை அசுத்தமாயை என்ற இருமாயையி 
லிருந்து தோன்றிய முப்பத்தாறு தத்துவங்களும்‌. அன்னமய 
கோசம்‌, பிராணமய கோசம்‌, மனோமயகோசம்‌, விஞ்ஞானமய 
கோசம்‌, ஆனந்தமயகோசம்‌ என்றவாறு ஒன்றில்‌ ஒன்று 
நுண்ணியதாய ஐந்து கோசங்களாக அருளப்‌ பெற்றுள்ளன. 

பூத உடம்பினைப்‌ பற்றிய அறிவியலார்‌ கருத்தோடு இச்‌ 
சைவ சித்தாந்த தத்துவங்களும்‌ கோசங்களும்‌ எவ்வாறு 
பொருந்தி வருகின்றன என்பதைக்‌ காண்போம்‌. 

மெய்ஞ்ஞானம்‌ விஞ்ஞானம்‌ 

ம சுத்த மாயையின்‌ வெளிப்‌ நம்‌ தலையினுள்‌ அமைந்து 
பாடாகிய சிவதத்துவம்‌ இருக்கும்‌ அறிவுத்தானமாகிய 
ஐந்தும்‌, ஆனந்த மய மூளையின்‌ மூன்று பகுதிகளும்‌ 
கோசமாகும்‌. ஆனந்த மய கோசம்‌. (Pleasure 

Centre) 

11 அசுத்த மாயையின்‌ வெளிப்‌ நம்‌ தலையின்‌ நடுப்பகுதியி 
பாடாகிய வித்தியா தத்து அள்ள முகுளமும்‌, கழுத்துப்‌ 
வம்‌ ஏழும்‌ விஞ்ஞான மய பகுதியிலுள்ள ஏழு முதுகுத்‌ 
கோசமாகும்‌. தண்டுப்‌ பிரிவுகளும்‌ விஞ்ஞான 

மய கோசத்தில்‌ அடங்கும்‌. 

நெஞ்சு, வயிறு, அடிவயிறு, 
இடுப்பு-ஆகிய உடற்பகுதியி 
தத்துவம்‌ 24ம்‌, மனோமய லுள்ள 24-முதுகுத்தண்டுப்‌ 
கோசம்‌, பிராணமய கோசம்‌, பிரிவுகளும்‌ வஞ்சிய உடற்‌ 


அன்னமய கோசம்‌ என்ற பகுதியும்‌ இதில்‌ அடங்கும்‌. 
மூன்று கோசங்களாம்‌. 


111 பிரகிருதி மாயையின்‌ 
வெளிப்‌ பாடாகிய ஆன்ம 


1 திருவருட்பயன்‌ - உமாபதிசிவம்‌ - 14 சாத்திரங்களுள்‌ ஒன்று 
2 திகுழுருகாற்றுப்படை - நக்கீர தேவர்‌. 11ஆம்‌ இருமுறை” 
3 Pleasure Centre: ‘lam Joe’s Body’ PP, 13 


507 


மண்ணுடம்பு: சிற்றின்ப உடம்பு, (அன்னமய கோசம்‌) 
தோல்‌, நாக்கு, மூக்கு, கண்‌, காது என்ற ஐந்தும்‌ அறிவுக்‌ 
கருவிகள்‌. கை, கால்‌, வாய்‌, எருவாய்‌, கருவாய்‌ என்ற ஐந்தும்‌ 
செயற்கருவிகள்‌, கை என்றும்‌ கால்‌ என்றும்‌ கண்‌ என்றும்‌ 
மூக்கு என்றும்‌ ௮வயவப்‌ பகுப்புடைய நமது புற உடம்பை 
அன்னமய கோசம்‌ எனச்‌ சாத்திரங்கள்‌ கூறும்‌. 'சோற்றால்‌ 
அடித்த பிண்டம்‌” என்பது இதன்‌ பொருள்‌. புறத்தே 
எல்லோர்க்கும்‌ வெளிப்படையாகத்‌ தெரிவது, இது. 


இவற்றைக்‌ கொண்டு உலகப்‌ பொருள்களை நாம்‌ நுகர்தல்‌ 
வேண்டும்‌, அதன்மூலம்‌ முந்திய வினைகளைக்‌ கழீத்தல்‌ 
வேண்டும்‌; அறிவு விளக்கம்‌ பெற்றுப்‌ பேரின்பம்‌ துய்த்தற்கு 
மூற்பட வேண்டும்‌. இவையே படைப்பின்‌ நோக்கம்‌, எனவே, 
இதனை ௨௫ உடம்பு, தூல உடம்பு, சிற்றின்ப உடம்பு என்று 
பல பெயரிட்டு அழைப்பர்‌, இது மண்ணிலிருந்து தோன்றி, 
மண்ணிலேயே ஒடுங்குவதால்‌, மண்ணுடம்பு என்பதாயிற்று, 


புலன்‌ உடம்பு: (பிராணமய கோசம்‌) கண்‌ என்ற கருவி 
நமக்குப்‌ பயனுடையதாக இருக்க வேண்டுமானால்‌, அதற்குப்‌ 
பார்வை ஆற்றலாயெ ஒளி வேண்டும்‌, அதேபோன்று காது 
என்ற கருவிக்குக்‌ கேன்வி ஆற்றலாகிய ஓசை வேண்டும்‌. 
இப்படியே ஐந்து அறிவுப்‌ பொறிகளும்‌ நமக்கு அறிவு விளக்கம்‌ 
தருவதற்கு ஐந்து நுண்ணிய புலன்கள்‌ வேண்டும்‌. 


சுவை, ஒளி, ஓசை, ஊறு, நாற்றம்‌ என்ற இந்த ஐந்து 
நுண்புலன்களும்‌ மேற்கூறிய அறிவுக்‌ குருவிகளை இயக்குகின்றன. 
இந்த நுண்ணிய புலன்களின்‌ கூட்டத்தை நுண்ணுடம்பு, 
புலனுடம்பு என அழைப்பர்‌. உயிர்‌ இந்த உடம்போடு ஒட்டி 
நிற்பதற்குத்‌ துணை புரிவது, பிராணன்‌ என்ற வாயுவாகும்‌, 
எனவே பிராண வாயுவையே நுண்ணுடம்பு எனக்‌ கொள்ளு 
வதும்‌ ஒரு மரபாகும்‌. கண்ணுக்குத்‌ தெரியாத நுண்ணுடம்பு 
இது வாதலால்‌, இதனை அரு உடம்பு, சூக்கும உடம்பு என்றும்‌ 
பிராணமயகோசம்‌ என்றும்‌ கூறுவர்‌, சுவையின்பம்‌, காட்சி 
இன்பம்‌ போன்ற உலகியல்‌ சிற்றின்பத்துக்கு உறுதுணையாவது 
இப்புலனுடம்பு. ஆதலால்‌ இது புற உடம்புடன்‌ இணைத்தே 
சந்திக்கப்‌ பெறுகிறது. 


508 


பொன்னுடம்பு: (பேரின்ப உடம்பு, ஆனந்தமயகோசம்‌) 
உண்மைப்‌ பேரின்பம்‌ என்பது எக்காலத்தும்‌ மாறுபாடின்றி 
ஒரே நிலையாக இருப்பது; துன்பக்‌ கலப்பில்லாதது; ஞானமய 
மானது. நமது உடம்பிலும்‌ அப்பேரின்பத்திற்கான நிலைச்‌ 
களம்‌ சிறப்பாக அமைந்துள்ளது. அவ்வாறு பேரின்பத்‌ தான 
மாக அமைந்த இடம்‌, சுத்தமாயையினாலான நமது தலை; 
"எண்சாண்‌ உடம்புக்குச்‌ சிரசே பிரதானம்‌" என்பது ஆன்றோர்‌ 
வாக்கு. நமது தலை ஒரு தெய்வீகக்‌ கட்டமைப்புக்‌ (celestial 
body) கொண்டது. அறிவுத்‌ தானமாகிய மூளை, இங்குத்தான்‌ 
அமைந்துள்ளது. முன்தலையிலுள்ள பெருமூளை இரு கூறு 
களாக உள்ளது எனவும்‌, அவற்றின்‌ நடுவில்‌ பேரின்பத்தை 
நல்குகிற தெய்வீக ஆண்மைப்‌ பொலிவும்‌ (Corpus Collosum), 
பெருமூளைக்குக்‌ 8ழே, இன்பத்தானமாகிய ஆன்ம அல்குல்லும்‌ 
(Pituitary), மற்றும்‌ பல உயர்ந்த துணைக்‌ கருவிகளும்‌ இங்குத்‌ 
தான்‌ உள்ளன எனவும்‌ மூன்னரும்‌ கண்டோம்‌. ஒரே மலையில்‌ 
குவடும்‌, குகையும்‌ புறக்காழ்ப்பு, அகக்‌ காழ்ப்பாக அமைந்‌ 
திருப்பனபோல, நமது தலையாகிய இமயகிரியிலும்‌ ஆண்‌ பெண்‌ 
உறுப்புக்கள்‌ ஒருசேர அமைந்துள்ளன. 

இவ்வாறு பேரின்பத்துக்கு உறைவிடமான நமது மூளைப்‌ 
பகுதியை **ஆனந்த மயகோசம்‌”' என்ற அதிநுண்ணிய ஓர்‌ 
உடம்பாகக்‌ கொள்ளுதல்‌ சைவ சித்தாந்த மெய்ஞ்ஞானத்திற்கும்‌ 
ஏற்புடையதே, நமது முன்‌ தலையிலுள்ள பெருமூளை, பின்‌ 
தலையிலுள்ள சிறுமூளை, இவற்றிற்கு நடுவிலுள்ள நடுமூளை 
என்ற மூளையின்‌ முப்பகுதிகளும்‌ ஆனந்தமயகோசத்துள்‌ 
அடங்கும்‌. இப்பொன்னுடம்பு சுத்த மாயையினால்‌ ஆனது; 
முன்னர்க்‌ கூறிய மண்ணுடம்போ அசுத்த மாயையினால்‌ ஆனது. 

நுண்ணறிவுடம்பு: (விஞ்ஞானமய கோசம்‌, கஞ்சுக உடம்பு) 
உயிரின்‌ உய்திக்கு என அருளப்பெற்றது உடம்பு; அதன்‌ தலை 
யிலே பரசிவத்தைக்‌ கூடி உயிர்‌ பேரின்பம்‌ துய்க்கிறது எனக்‌ 
கண்டோம்‌. அவ்வின்ப நிலைக்கு உயிரை வழி நடத்துவதில்‌, 
ஓர்‌ இடைநிலை உடம்பு துணை நிற்கிறது. அதற்கு விஞ்ஞான 
மயகோசம்‌ என்பது பெயர்‌. அஃது அசுத்த மாயையின்‌ மேற்‌ 
பகுதியாகிய ஏழு வித்தியாதத்துலங்களால்‌ ஆனது; சுத்தமும்‌ 
அசுத்தமும்‌ விரவியது; காலம்‌, நியதி, கலை, வித்தை, அராகம்‌ 


509 


என்ற ஐந்துடன்‌ இங்குக்‌ கூடிய உயிர்‌, “பஞ்ச கஞ்சுகனாய்‌'ப்‌ 
“புருடன்‌ என்ற பெயர்‌ பெறுகிறது. 

இறைமைப்‌ பேரின்பம்‌ பெறுதற்கான, விளங்கிய அறிவினை 
அவ்வுடம்பு உயிருக்கு நுண்ணிதே கட்டுவதால்‌, விஞ்ஞான பய 
கோசம்‌ ' என்றும்‌ பஞ்ச கஞ்சுகனாய்‌ உயிர்‌ விளங்குவதால்‌, 
“சஞ்சுக உடப்பு” என்றும்‌ அதனைச்‌ சாத்திரங்கள்‌ சுட்டி 
உணர்த்தும்‌. 

இது நமது உடம்பிலுள்ள மைய நரம்பு மண்டலத்தின்‌ 
மையக்‌ கூறேயாகும்‌. முகுளமும்‌ (Spinal Medulla) முதுகுத்‌ 
தண்டின்‌ கழுத்துப்‌ பகுதியும்‌ (Cervical Spines) இவ்வாறு 
இறையருள்‌ தொழிற்படும்‌ இடைநிலங்களாம்‌. நாம்‌ விழித்‌ 
இருக்கும்போது மூளைப்பகுதிகள்‌ இடுகின்ற ஆணையை, நாம்‌ 
உறங்கும்‌ போது, இந்த முகுளமே மேற்கொள்ளுகிறது என 
அறிவியலாரும்‌ கூறுவர்‌. 

மன உடம்பு: (கருஉடம்பு, மனோமய கோசம்‌) குவிந்த 
பேரின்பத்துக்கு உறைவிடமான ஆனந்தமய கோசம்‌ ஒரு 
புறம்‌; விரிந்து பரந்த சிற்றின்பத்துக்கு உறைவிடமான அன்ன 
மயகோசம்‌ மறுபுறம்‌, இவை இரண்டிற்கும்‌ நடுவே இரண்டை 
யும்‌ இணைக்கும்‌ பாலமாக அமைந்திருப்பது மன உடம்பு 
ஆகும்‌. இதனைக்‌ கரு உடம்பு என்றும்‌ புரியட்டகாயம்‌ என்றும்‌ 
அழைப்பர்‌, மனம்‌ என்ற அற்றல்‌ மிக்க உட்கருவி இவ்வுடம்‌ 
பினை இயக்குகிறது. மனத்திற்குத்‌ துணையாக வேறுசில 
உட்கருவிகளும்‌ இறைவனால்‌ அருளப்‌ பெற்றுள்ளன. புத்தி, 
அகங்காரம்‌, சித்தம்‌ என்பன அவை. அவற்றுள்‌ சித்தம்‌ எனபது 
ஊழ்வினைப்‌ பதிவேடு, அதனை: இன்ப துன்ப நுகர்ச்சிகள்‌ 
வரையப்பட்ட *தலைஎழுத்து” என்பர்‌, அத்‌ தலைவிதி” நுகர்ந்‌ 
தால்‌ அன்றித்‌ தொலையாது. எனவே சித்தத்தை விடுத்து, 
ஏனைய மூன்றையும்‌ அந்தகரணம்‌ எனக்‌ கொள்ளுவது சைவ 
மரபு. ஆக மனம்‌, புத்தி, அகங்காரம்‌ சித்தம்‌ என்ற நான்கு 
நுண்ணிய உட்கருவிகளும்‌ மனோமய கோசத்துனை இயக்கு 
கின்றன. 

மனம்‌ என்பது என்ன? அகக்கருவி: மனம்‌ என்பது ஓர்‌ அகச்‌ 
கருவி (அந்தக்கரணம்‌) என்றும்‌, மரயையின்‌ 36-தத்துதங்களுள்‌ 
ஒன்று என்றும்‌, உயிர்ப்‌ பொருள்கள்‌ அனைத்திலும்‌ அது 
பரந்துபட்டு நின்று தொழிற்படுகிறது எள்றும்‌ சைவ 
சாத்திரங்கள்‌ கூறுகின்றன. 


516 


அலமச்சு: மனம்‌ என்பது உயிர்‌ என்ற அரசனுக்கு அமைந்த 
ஓர்‌ அமைச்சு! என்று உவமித்துக்‌ கூறுவார்‌, சைவ அருளாளர்‌. 
அமைச்சர்சளது அறிவுரைப்படி அரசன்‌ ஒருவன்‌ தொழீற்‌ 
படுவதைப்‌ போன்று, மனம்‌ முதலிய நுண்ணிய நான்கு 
உட்கருவிகளோடு கூடி, உயிர்‌ தொழிற்படுகிறது என அவர்கள்‌ 
அறிவுறுத்துவர்‌. 


தோழி: மனம்‌ என்பது, உயிர்‌ என்ற தலைவிக்கு உறு 
துணையாக நிற்கும்‌ ஒரு தோழி என்று குறிப்புரைப்பர்‌, அகத்‌ 
துறைபாளர்‌ மாயையிலிருந்துதான்‌ உயிருக்கு ஒர்‌ உடம்பும்‌, 
உலகமும்‌, சுருவிசளும்‌, நுகர்‌ பொருள்களும்‌ உருவாயின மனமும்‌ 
மாயையின்‌ தத்துவக்‌ குழந்தைகளுள்‌ ஒன்றே ஆதலால்‌ மாயை 
என்பது உயிருக்‌ ச்‌ செவிலித்தாய்‌. அவளது மகளாகிய மனம்‌, 
உயிர்‌ என்னும்‌ தலைவிக்கு ஒரு தோழி. சாத்திரங்கள்‌ அறி 
வுறுத்தும்‌ இவ்வுண்மைகளைச்‌ சங்க இலக்கியங்களிலுள்ள குறிப்பு 
யொழிகளாலும்‌ உணர முடிறெது. 

ஓரு குழந்தையை நல்வழியில்‌ கொண்டு செல்வதற்கு, அக்‌ 
குழந்தையை மற்றொரு நல்ல குழந்தையுடன்‌ தோழமைப்‌ படுத்த 
வேண்டும்‌. தாய்‌, தந்தை, உறவினர்‌ போன்றோர்‌ கூறும்‌ 
அறிவுரைகளைவிடத்‌, தோழன்‌ ஒருவன்‌ சொல்லுகிற ஓவ்வொரு 
செல்லையும்‌ வேதவாக்காகக்‌ கொள்ளுவது மனித இயல்பு தீ 
நெறிகளின்‌ கேட்டினைச்‌ சுட்டி உணர்த்த வல்லவன்‌ தோழனே. 
அவனே, நல்ல நெறிகளின்‌ உயர்வினையும்‌ உணர்த்தி, அவ்வழி 
யில்‌ நிறுத்தவும்‌ வல்லவன்‌. 

எனவே, இறைவன்‌ உயிர்களாகிய நமது லின்கை 
தெளிவினை ஊட்டுதற்காக மனம்‌ என்ற ஓர்‌ உயர்ந்த 
தோழியை நமக்கு அருளினார்‌, . 

ஆறாவது அறிவு : மனம்‌ என்பது மனித, தேவ இனங்‌ 
களுக்கு அமைத்த ஆறாவது அறிவுக்‌ கருவி” என்பது தொல்‌ 
காப்பியர்‌ போன்ற தமிழ்ச்‌ சான்றோரின்‌ ண்டு தொட்ட 
கொள்கை. 


1 **-அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சு அவத்தைத்தே * 
- இவஞானபோதம்‌ 4-ஆம்‌ சூத்திரம்‌ 
2 “ஆறு அறிவு அதுவே அவற்றொடு மனனே” 
தொல்கா - மரபியல்‌ 


511 


தோல்‌, நாச்கு, மூக்கு, சண்‌, காது என்பன ஐந்தும்‌ மற்ற 
அறிவுக்‌ கருவிகள்‌. இவை பருமையாக நம்‌ கண்களுக்குப்‌ 
புலவரின்‌ றன. இவற்றைப்‌ போல, மனம்‌ என்பது வெளிப்‌ 
படையாகத்‌ தெரியாமல்‌ மிக நுண்ணியதாக அமைந்துள்ள து. 
மனம்‌ என்பது ஒரு நுண்புலன்‌ எனக்‌ காண்பர்‌, உடலியல்‌ உள 
வியல்‌ அறிஞர்‌. 

குரங்கு: மனத்தின்‌ இயல்புகளைக்‌ குரங்கை த்தோடு ஓப்‌ 
பிட்டுக்‌ கூறுகின்றன உபநிடதங்கள்‌. களைச்குக்‌ இளை 
தாவீத்‌ இரியும்‌ இயல்பீனது குரங்கு: குறிக்கோளின்றி ஓழி 
அலைவது நாய்‌; ஆதாரமின்றி அலைந்து தரீவது டேய்‌ 
இவற்றைப்‌ போன்றதுதான்‌ வினைவயப்பட்ட பயளழும்‌. எனவே 
ஆன்ம இயல்பினை நன்கு உணர்ந்து தெளிந்த அருளாளர்‌, 
தம்மைத்‌ தாமே, 'நரயேன்‌£ என்றும்‌ *பேயேன்‌” என்றும்‌ 
அழைத்துக்‌ கெல க்‌ காணுகிறோம்‌. 

மழைநீரைப்‌ போன்று தூய்மையானது, தூய மனம்‌; நிலத்‌ 
இன்‌ இயல்புக்கு ஏற்ப, மழைநீர்‌ தன்‌ தூய்பையில்‌ மாற்றம்‌ 
பெறுவது போல, பிராரத்தம்‌ என்ற ஊழ்வினைக்கு ஏற்ப, 
மனத்தின்‌ தூய்மையும்‌ மாற்றம்‌ பெறுகிறது. 

இவ்வாறு சைவ சித்தாந்திகள்‌ உள்ளம்‌ என்ற நமது ௮௧ 
உடம்பினை, . மனோமய கோசம்‌, வீஞ்ஞான மஉசோசம்‌ 
ஆனந்த மயகேரசம்‌ என்றவாறு நுண்ணிய, அதிநுண்ணிய, 
அதனிலும்‌ நுண்ணிய மூன்று அந்தரங்கக்‌ சராஐலங்களாகச்‌ 
சிந்திக்கன்‌ றனர்‌. 

மனம்‌ ஏன்‌ படைக்கப்பட்ட து? அவரவர்‌ செய்த வீளனசளின்‌ 
பயனை அவரவரே நுகர்ந்து கழிக்க வேண்டும்‌ என்பது நியதி. 
எனவே, வினைப்‌ பயன்‌ நுகர்ச்சிச்கு ஏற்ற உடம்பு முதலியன 
நமச்கு இறை௨னால்‌ படைத்தருளப்‌ பெற்றன. அவ்வாறு 
படைக்கட்பட்ட பொருள்களுள்‌ பலமும்‌ ஒன்று. பொருள்களின்‌ 
பால்‌ உயிருக்கு ஒரு பற்றுக்கோடு இருந்தால்‌ மட்டுமே நுசர்ச்சி 
எளிதாகும்‌. அத்தகைய பற்றுக்‌ கோடாக அமைந்தது மனம்‌ 
வினைவழிப்‌ பட்ட காலத்திய 2 லதியல்‌ வாழ்வாயினம்‌, வீளன 
யின்‌ நீங்கிய காலத்திய ஆன்மீக வாழ்வரயினும்‌, உயீரின்‌ 
இயச்சத்திந்கு மலமே ௨றுதணையாக நிற்கிறது. 


512 


உயிருக்கு மூன்று இயல்புகள்‌ உள்ளன. அவை, இச்சை, 
ஞானம்‌, கிரியை என்பன. அநாதி மூல மலமாகிய ஆணவ 
மலத்தால்‌ முடக்குண்ட இவ்வாற்றல்களுக்குப்‌ புத்துயிரும்‌ புத்‌ 
தொளியும்‌ கொடுத்து, உயிரை இறைமை நிலைக்கு உயர்த்துவ 
தற்கு மனத்தின்‌ துணை இன்றியமையாது வேண்டற்ப? லதாகும்‌. 


துணை நிற்கும்‌ தோழியாக உயிருக்கு மட்டுமன்றி, 
உயிரை இயக்குகிற பரசிவத்திற்கும்‌ ம்னம்‌ சிறந்த ஒரு 
தூதனைப்‌ (1680ம்‌) போல்‌ பணி செய்கிறது. உயிருக்கு 
எடுல்‌ விருப்பம்‌? உயிரின்‌ அறிவு : எங்கெல்லாம்‌ செல்‌ லுகிறது? 
உயிரின்‌ செயற்பாடு எவ்வாறு உள்ளது? என்பவற்றை, அவ்வப்‌ 
போது பரரிவத்துக்குத்‌ தெரிவிப்பது. மனமே. மலம்‌ நீங்கிய 
உயிரைச்‌, சிவபரம்‌ களவுப்‌ புணர்ச்சி கொள்ளும்‌ காலத்தில்‌, 
அத்தனிப்‌ பெருந்தலைவனிடம்‌ உயிரை ஆற்றுப்‌ படுத்துவதும்‌, 
தலைவனது குறிப்பு மொழிகளை உயிருக்கு: ' உணர்த்துவதும்‌ 
மனமே. இதனைத்‌ '*தோழியிற்‌ கூட்டம்‌'' எனச்‌ சங்க நூல்கள்‌ 
இறப்பித்துப்‌ பேசும்‌. உயிரின்‌ பக்குவத்திற்கேற்பச்‌ சிவபெரு 
மானாகிய தலைவனிடம்‌, தலைவியை நோக்கி வருுஈறு பகற்‌ 
குறி, இரவுக்குறிக்கு அழைப்பதும்‌, மறுப்பதும்‌ கூட மனத்தின்‌ 
வேலையாதிறது. ஆண்டவனுக்கும்‌ ஆன்மாவுக்கும்‌ பேரின்பக்‌ 
கூட்டம்‌ நிகழும்‌ அந்த வேளையில்‌ கூட, ஊழ்வினைக்கு ஏற்ப 
மனம்‌ என்ற தோழி தன்‌ .இறுக்காட்டத்தின்‌ மூலம்‌, ஆன்மா 
வைப்‌ புறத்தே இழுத்துச்‌ சென்று விட முடியும்‌. 


அகக்கருவிகளின்‌ நிலைக்களன்‌: உயிரின்‌ ஆற்றல்‌ உடல்‌ 
முழுவதும்‌ நீக்கமற நிறைந்திருந்தாலும்‌, சிறப்பாக. மூன்று இடங்‌ 
களில்‌ தொழிற்பட்டு நிற்கும்‌. நமது உடலின்‌. கண்‌ நெஞ்சுத்‌ 
தானமே, உயிர்‌ என்னும்‌ அரசனுக்கு அத்தாணி மண்டபம்‌: அடி 
வயிற்றுப்‌ பகுதி, சிரசின்‌ மூளைப்‌ பகுதி ஆகிய இரண்டும்‌ 
இரண்டு வசந்த மண்டபங்கள்‌; “மூளை முதுகுத்‌ தண்டுப்‌: 
பகுதியே இறைவனது தேரோடும்‌ திருவீதி என்பதும்‌, பக்குவ 
மடைந்த உயிர்கள்‌ இறைவன்‌ இருவடியைப்‌ பின்பற்றி இந்த 
அரச வீதியிலேயே உலாவருகன்றன என்பதும்‌ அறியத்தக்க 
உண்மைகள்‌. மனம்‌ முதலிய அகக்‌ கருவிகள்‌ உயிருக்கும்‌ இறை 
வனுக்கும்‌ இணைப்புப்‌ பாலமாக அமைந்து, உயிரை நெறிப்‌ 


513 


படுத்தும்‌. இந்த நிலையில்‌ மனம்‌ முதலியவற்றின்‌ நிலைக்‌ 
களனும்‌ தொழிற்பாடும்‌ நிறமும்‌ குணமும்‌ என்ன, என்ன? என்‌ 
பதைச்‌ சைவ சித்தாந்த அறிவு நூல்கள்‌ மிகத்‌ தெளிவாக கூறு 
கின்றன. 


மனம்‌ : ஒரு செய்தியைப்‌ பற்றும்‌ இயல்பினது. இது, 
நெஞ்சுத்‌ தானத்தில்‌ “உயிர்‌ அரசனது" அத்தாணி மண்டபமாகிய 
அரசவைக்‌ கண்‌ அமர்ந்து, தலைமை அமைச்சனைப்‌ போல்‌, 
ஆன்மாவின்‌ உறங்கிக்கிடக்கும்‌ விழைவாற்றலைத்‌ தூண்டும்‌. 


புத்தி என்னும்‌ துணை அமைச்சனது இருப்பிடம்‌, பின்புறச்‌ 
சிரசிலுள்ள சிறுமூளையின்‌ அறிவு நரம்புகள்‌ (860800. Nerves) 
ஆகும்‌. மனம்‌ மேலெழுந்த வாரியாகப்‌ பற்றியதைப்‌, புத்தி 
நிச்சயித்து உறுதிப்படுத்தும்‌; இது அறிவுப்‌ பகுதி, 


அகங்காரம்‌ என்னும்‌ துணை அமைச்சனது இருப்பிடம்‌; நம்‌ 
பின்புறச்‌ சிரசிலுள்ள சிறுமூளையின்‌ செயல்‌ நரம்புகள்‌ (Motor 
Nerves) ஆகும்‌. புத்தி நிச்சயித்து ஆணையிட்ட வழி அகங்காரம்‌ 
நாடி நரம்புகளை இயக்கித்‌ தொழில்படுத்தும்‌; இது செயற்‌ 
பகுதி. 


சித்தம்‌ என்பது மூலப்‌ பொருள்‌; இந்த நுண்பொருளைப்‌ 
பிரகிருதி மாயை என்பதும்‌, பிரிக்கப்படாத முக்குண வடி.வம்‌ 
என்பதும்‌, இதனின்று தான்‌, ஆன்ம தத்துவங்கள்‌ 24-ம்‌ நுண்‌ 
மையாகவும்‌, பருமை நிலையாகவும்‌ வெளித்‌ தோன்றின என்ப 
தும்‌ நாம்‌ முன்னரே கண்ட சைவ சித்தாந்த உண்மைகள்‌. நிலம்‌ 
நீர்‌, த, வளி, ஆகாயம்‌ என்ற ஐம்பெரும்‌ பூதங்களாலான இவ்‌ 
வுடலின்‌ முழுமுதல்‌ வடிவம்‌ (130௦) த்தம்‌ என்பதும்‌, 
எனவே உயிரும்‌ உடலும்‌ முதற்கண்‌ பொருந்திய இடமாகிய, 
சிரசின்‌ மூன்‌ பகுதியே, சித்தத்தின்‌ இருப்பிடம்‌ என்பதும்‌. இதனால்‌ 
உய்த்து உணரப்பெறும்‌. 


ஆணவ இருளில்‌ கட்டுண்ட உயிராயின்‌, அதன்‌ சித்தம்‌ 
பல்லாற்றானும்‌ சிக்குண்டு, திருகிய சிந்தையாகக்‌ கலங்கி நிற்கும்‌ 
என்பதும்‌, இறைமை உணர்வில்‌ திளைக்கும்‌ உயிராயின்‌, அதன்‌ 
ஏத்தம்‌, இறைவனது திருவருட்‌ சிறப்பால்‌, திருகு சிந்தை தீரப்‌ 


614 


பெற்றுத்‌, தெளிந்த, உயர்ந்த ரிவானந்தச்‌. செழுந்தேனைப்‌ 
பருூ நிற்கும்‌ என்பூதும்‌, ஆன்‌ ரீக -டுதறியாளர்‌ அனுபவ வழி 
உணர்ந்து கூறிய உண்மைகளாம்‌, 


*6இருரு இந்தையைத்‌ இர்த்துச்‌ செர்மை செய்‌. 
பருகி ஊறலைப்‌ பற்றிப்‌ பதம்‌அறிந்து 

உருகி நைபவர்க்கு ஊனம்‌, ஒன்று , இன்றியே 
அருகு நின்றிடும்‌ ஆனைக்கா அண்ணலே''1 


என்பது அப்பர்‌ வாக்கு, இறைமை உணர்வும்‌, அனுபவமும்‌ 
முதிர முதிர, உடம்பின்‌ 'சிரசுப்‌ பகுதியே சிவதத்துவ விளக்கு 
மாகத்‌ திகழ்வதையும்‌ அறியலாம்‌. 'பசுகரணங்கள்‌ இறையருளால்‌ 
பதிகரணமாக விழுப்பம்‌ பெறும்‌ என்‌ இதனைச்‌ சாத்திரங்கள்‌ 
சிறப்புரைக்கும்‌. ' *இத்தமல்ம்‌ அறுவித்துச்‌ சிவமாக்கி எனை 
ஆண்ட அத்தன்‌...”” . என்ற ..மணிவாசகரது “கூற்று ஈண்டு 
இணைத்துச்‌ சிந்திக்கற்பாலது. 


மனம்‌ - ஒரு "பொதுவுடைமை: தாவரம்‌ . முதல்‌ மனிதர்‌, 
தேவர்‌ வரை, அனைத்து அறிவுப்‌ பொருள்களும்‌, உயிர்கள்‌ என 
அழைக்கப்பெறும்‌. இவை அனைத்துக்கும்‌ மனம்‌ என்ற 
குருவி உண்டு. .நீண்ட நெடுந்தூரம்‌ பறந்து சென்று இரைதேடி 
எய்த்துப்‌, பின்னர்க்‌ கூட்டிற்குத்‌ இரும்பித்‌ தன்‌ அருமைக்‌ குஞ்சு 
களுக்கு உணவு ஊட்டுகிறதே இட்டுக்‌ குருவி, அது போன்ற 
வற்றிற்கு “மனம்‌- இல்லை' என்றுசொல்ல முடியுமா? 


தனது இளங்கன்‌ றின்‌ முகம்‌ பார்த்து. வெள்ளமென மடி 
சுறக்கப்‌, பஞ்சு போன்ற அதன்‌ . மெல்லுடலைப்‌ .பாசமுடன்‌ 
நக்கித்‌ துடைத்துக்‌ கொண்டே அதற்குப்‌ பாலூட்டி மகஒழ்விக்‌ 
இறதே, பசு இனம்‌, அதற்கு *மனம்‌ இல்லை” என்று கூறவும்‌ 
இயலுமா? என்வே, இதிலிருந்து நாம்‌, ஓர்‌. உண்மையை. அறிந்து 
கொள்ளுகிறோம்‌. உயிர்கள்‌ ஆணவ மலத்தாலும்‌ இரு வினை 
களாலும்‌ கட்டுண்டு அல்லலுறுகன்றன. ஓரறிவு முதல்‌ ஆறறிவு 
வரையுள்ள. அனைத்து உயிர்களுக்கும்‌, மனம்‌ என்ற கருவி, “ஒரு 
பொது உடைமை; ஆயினும்‌ அவரவரது ஆணவப்‌ பிண்ப்பின்‌ 
அழுத்தத்துக்கும்‌, வினைக்கட்டின்‌ இறுக்கத்துக்கும்‌ ஏற்பவே 


7 அப்பர்‌ தேவாரம்‌ 5312 


515 


மனம்‌ என்ற கருவி, மறைந்து நின்றோ, அல்லது விளங்கி 
நின்றோ, செயல்படும்‌ என்பது உணரப்‌ பெறும்‌” 


அவ்வாறாயின்‌! ஆறறிவு. மனிதனது மனத்துக்குத்‌ தனிச்‌ 
சிறப்பாவது யாது? என்ற வினா எழுகறதன்றோ! தனக்குக்‌ ழே 
உள்ள ஐந்து அறிவுக்‌ கருவிகளையும்‌, ஓரு கட்டுக்குள்‌ நிறுத்தி, 
மிசு உயர்ந்ததாகிய. மெய்ப்பொருளை நாடி. அறிதலாகிய மேலான. 
வேட்கையின்‌- மூலமே மனித்‌ மனம்‌: தனிச்‌ சிறப்புப்‌. பெறுகிறது, 
என்பது. உய்த்துணரற்பாலது: 


மனம்‌ - ஒரு சடப்பொருள்‌: கண்‌; காது, மூக்கு, நாக்கு 
தோல்‌ என்பன அறிவுக்‌ கருவிகள்‌... அவற்றின்‌ । துணைகொண்டு 
உலயெலிலேயே உழலாமல்‌,, மெய்ப்பொருள்‌ உணர்வு பெறுதற்கு 
முற்படுதலை, படைப்பின்‌ நோக்கும்‌... ஆயினும்‌. அறிவுக்கரூவிகள்‌ 
எனப்‌ பெயர்‌ கொண்ட இவை, தாமே அறிவுள்ள பொருள்களா 
எனில்‌, அன்று; இவை அறிவற்ற. சடப்பொகுள்களே. 

சுண்‌ என்ற பொறி ஒரு பொருளைப்‌ பார்ப்பதற்குப்‌ 
பார்வை ஆற்றலாகிய. ஒலி. வேண்டும்‌. அதேபேரல்‌.. ஒவ்வோர்‌; 
அறிவுப்‌ பொறியையும்‌ இயக்குதற்கு.ஒவ்வொரு புலன்‌. வேண்டும்‌. 
இவ்வ று பொறிகனை இயக்குகிற புலன்களாவது அறிவுடைய 
பொருள்களா எனில்‌, அன்று; இவையும்‌: சடப்பொருள்களே.- 


ஐந்து அறிவுக்‌ கருவிகளும்‌ அவற்றை, இயக்கும்‌ புலன்களும்‌, 
அறிவற்ற சடமாதலால்‌, அவைகள்‌ எல்லாவற்றையும்‌ செலுத்த, 
வும்‌ கட்டுப்படுத்தவும்‌ ஒடுக்கவும்‌, அவற்றினும்‌ மிக நுண்ணிய 
பொருளஈக, மனம்‌: என்ற. ஒர்‌ 'உட்கருவியை ஆறாவது: அறிவுக்‌ 
கருவியாக இறைவன்‌ அருளினார்‌. யொறிபுலன்களைப்‌ போன்று; 
மனமும்‌. அனுபவத்தின்‌ மூலமாக, நமக்கு-அறிவு' விளக்கம்‌ தரு 
கிறது. எனவே, மனத்தை, உயிர்‌. - பெரிதும்‌ . அண்டியிருக்றெது. 
உயிர்‌. இவ்வாறு அறிவு. விளக்கம்‌ பெறுதற்குத்‌. துணைநிற்கும்‌ 
மயமாங்து அறிவுடைய பொருளா எனில்‌, அன்று; அஃதும்‌ ஒரு 
சட பொருளே. அவ்வாறாயின்‌, அஃது, , எவ்வாறு. . இயக்கம்‌ 
பெயறெது? உயிருக்கு, விழைவு, அறிவு, செயல்‌. என்ற மூவகை 
ஆஃறல்கள்‌. உள்ளன; வடமொழியில்‌ அவற்றை இச்சை, ஞானம்‌, 


516 


கிரியை என்பர்‌, அவை ஆணவம்‌ என்னும்‌ மூலமலத்தால்‌ முடக்‌ 
குண்டு கிடக்கின்றன. மலக்கட்டினை நீக்கி, ஆற்றல்களை 
உயிரின்பால்‌ விளங்கச்‌ செய்து, உயிருக்கு மெய்யுணர்வு ஏற்படுத்த 
விரும்புகிறார்‌ இறைவன்‌. 


விழைவு ஆற்றல்‌ (இச்சை) விளங்கித்‌ தோன்ற வேண்டிய 
இடம்‌ மனம்‌. அதேபோல்‌ அறிவு ஆற்றலுக்குப்‌ புத்தி தத்துவ 
மும்‌, செயல்‌ ஆற்றலுக்கு அகங்கார தத்துவமும்‌ கருவிகளா 
ன்றன. விழைவு முதலிய ஆற்றல்களை மனம்முதலிய கருவி 
களில்‌ விளங்கச்‌ செய்வதுதான்‌ யாங்ஙனம்‌? 


மனம்‌, புத்தி, அகங்காரம்‌ என்ற மூன்றுமே சடமாகிய 
அசுத்தமாயையிலிருந்து தோன்றிய ஆன்ம தத்துவங்கள்‌. அவை 
தொழிற்படுவதற்கு அவற்றினும்‌ மேலானவையும்‌ சுத்தாசுத்த 
மாயையின்‌ வெளிப்பாடும்‌ ஆன மேநிலைக்‌ கருவிகள்‌ அவற்றை 
இயக்க வேண்டும்‌. அதன்‌ பொருட்டு அராகம்‌, வித்தை, கலை 
என்ற வித்தியா தத்துவங்களை நியமிக்கிறார்‌ இறைவன்‌. 
அந்த 'மேநிலைக்‌ கறாவிகளாவது அறிவுப்‌ பொருள்களோ? 
எனில்‌ அல்ல, அவையும்‌ சடப்பொருள்களே, எனவே அவற்றி 
லும்‌ உயர்ந்தவையும்‌ சுத்தமாயையிலுள்ளவையுமான விந்து, 
நாதம்‌ என்ற தத்துவங்களைக்‌ கொண்டு கலை, வித்தை என்ற 
இரண்டையும்‌ இயக்குகிறார்‌. அந்த அந்த ஆன்மா நுகர்ந்து 
தொலைக்க வேண்டிய ஊழ்வினைகளுக்கு ஏற்பவே மனம்‌ என்ற 
தத்துவத்தை தன்‌ சிற்சத்தியைக்‌ கொண்டே இறைவன்‌ தொழிற்‌ 
படுத்துகிறார்‌. 


மன உடம்பில்‌ கருவிகள்‌: அன்னமய கோசம்‌ என்ற புற 
உடம்பில்‌ கண்‌, காது முதலிய உறுப்புகள்‌ இருப்பன போன்று 
மனத்தை ஆதாரமாகக்‌ கொண்ட மனோமய கோசத்திற்கும்‌, 
உறுப்புகள்‌ உள்ளன. மனோமயகோசம்‌ என்பது ஒரு நுண்‌ 
உடம்பு. எனவே, அதற்கு உள்ள மனக்கண்‌, மனக்காது முதலிய 
உறுப்புகளும்‌ நுண்மையானவையே, 

*அசையறாய்‌ பாசம்‌ விடாய்‌... 

மனமே! உனக்கென்ன வாய்‌?” ...! 


1 சிவபோகசாரம்‌ - குருஞானசம்பந்தர்‌ (தருமை ஆதீனகுரு முதல்வர்‌] 


517 
என மனத்தை வினவுகிறார்‌ குருஞானசம்பந்தர்‌, 


மனக்‌ கண்ணின்‌ தொழிற்பாடு: புறத்தே உள்ள பொருள்‌ 
களை, நாம்‌ புற உடம்பிலுள்ள ஊனக்‌ கண்களால்‌ காண்பதைப்‌ 
போலவே, நமது உடம்புக்கு உள்ளேயும்‌ வெளியேயும்‌ உள்ள 
பொருள்களை நாம்‌ மனக்கண்‌ கொண்டு காண முடிறெது, 
இதனைப்‌ பாவனை (மானதக்‌ காட்ச). எனச்‌ சாத்திரங்கள்‌ 
மொழிகின்றன; இலக்கியங்கள்‌ இதற்குக்‌ கற்பனை எனப்‌ பெயர்‌ 
சூட்டி மகிழ்கின்றன. 


மனத்தின்‌ தூண்டுதல்‌ இல்லை என்றால்‌ நாம்‌ நமக்கு எதிரி 
லுள்ள பொருள்களைக்‌ கூடக்‌ கண்டு உணர மூடியாது. பார்க்கப்‌ 
பட்ட பொருள்‌ உள்மனத்தில்‌ பதிந்தால்தான்‌ தொடர்‌ நிகழ்ச்சி 
நடைபெறும்‌. அதனால்தான்‌, நம்‌ முன்னோர்கள்‌, பாடங்களை 
மனனம்‌ செய்யுமாறு முற்காலத்தில்‌ குழந்தைகளை வற்புறுத்‌ 
தனர்‌. 


மனமும்‌ மெய்ப்பாடும்‌ : மனம்‌ பற்றியதை ஆதாரமாகக்‌ 
கொண்டு, அவ்வப்போது உடம்பின்‌ மேற்பரப்பில்‌ நிகழ்வன 
வற்றை 'மெய்ப்பாடு' என்கிறோம்‌. உடன்‌ நிகழ்ச்சியால்‌ 
மட்டுமன்றி, மனம்‌ பற்றியதை முன்னர்ச்‌ சித்தம்‌ பதிவு செய்து, 
பின்னொருகால்‌ நினைவுக்குக்‌ கொண்டு வந்தாலும்‌, அவ்வா 
றின்றி எதிர்கால நிகழ்ச்சி பற்றிய ஒரு கற்பனையாகவே இருந்‌ 
தாலும்‌, மெய்ப்பாடு நிகழும்‌ என்பது அனுபவ வழி அறியத்‌ 
தக்க உண்மையாகும்‌, 


இன்றைய நிலை, காரணம்‌ என்ன? இன்றைய உலகில்‌, மன 
நோயாளிகள்‌ மலிந்திருக்கின்‌ றனர்‌. பரந்துபட்ட மனலஓட்டம்‌, 
தக்கவற்றை விட்டுத்‌, தகாதவற்றில்‌ மனம்‌ குவிந்து நிற்றல்‌, 
சூறாவளியால்‌ உந்தப்பட்ட கடல்‌ அலை பேன்ற வத கற 
ஒன்று முழுமையுறுவ தற்கு முன்னரே பிறிதொன்றைப்‌ பற்றுதல்‌, 
குறுக்கும்‌ நெடுக்குமாகவே, கீழும்‌ பமேதுமாகளேோ முரண்பட்டுச்‌ 
சந்தித்தல்‌, விரைவு என்ற பெயரால்‌ நிகழும்‌ பொறுமையற்ற 
சிந்தனைகள்‌, - இவை போன்ற சீரற்ற மன ஓட்டத்தால்‌ ம 
குழப்பங்கள்‌ மிகுதியாகின்றன. இன்றைய னது பெருக்‌ 
கத்திற்கு அத்தகைய அவலங்களே காரணம்‌ எனலாம்‌. 


518 


அதனால்தான்‌ தாழ்வு மனப்பான்மை, மனப்போராட்டங்‌ 
கள்‌, மக்கள்‌ தங்களுக்குள்‌ சண்டையிடுதல்‌. முதலியன. இன்று 
பரவலாகக்‌ காணப்படுகின்றன. இதிலிருந்து விடுபடுவதற்கு 
அறிவு நூல்களும்‌, நீதி நூல்களும்‌ ஓரளவு பயன்‌ தருகின்றன 
எனினும்‌, பிறன்‌ மனை விழையாமை, பொய்யாமை, முதலிய 
அறக்கோட்பாடுகளை ஐயந்திரிபின்‌ றிக்‌ கற்ற அறிஞர்களும்‌ கூட 
அவ்வழியில்‌ மன உறுதியோடு நிற்கமுடியாமல்‌ தடுமாறு 
றார்களே அலது. ஏன்‌? என்ற வினா எழுறெது. 


"காதற்ற ஊசியும்‌ வாராதுகாண்‌ கடைவழிக்கே” என்ற 
மந்திர மொழியால்‌, உலகப்பற்று நீங்கப்‌ பெற்றவர்‌, பட்டினத்‌ 
கார்‌. அளவற்ற பொற்குவையையும்‌ , தூசு எனத்‌ துறந்த அந்த 
ஞானியின்மேல்‌, அரசனது மணிமாலை. திருடியதாகக்‌ . குற்றம்‌, 
சுமத்தப்‌ பெற்றது, தண்டனை, 'கழுவேற்றம்‌' என்பதாயிற்று, 
கழு மரத்திற்குமுன்‌ நிற்கும்போதுகூடப்‌, பட்டினத்தார்‌ மனம்‌ 
கலங்கவில்லை. “பண்டைய வினை முதிர்ச்சியால்‌ விளைந்த 
பயனாக அதனைச்‌ சிந்தித்தார்‌ அந்த ஆன்ம தரிசனத்திலேயே 
கழுமரம்‌ எரிந்து போயிற்று. அவரும்‌ கடவுளரில்‌. ஒருவராகக்‌ 
கருதப்பெற்றார்‌. 


ஆழ்நிலை மனம்‌: புற உடம்பில்‌, உயிரின்‌ இயக்கத்துக்குத்‌ 
துணையாகவுள்ள கண்‌, காது முதலிய கருவிகளைப்‌ போன்று, 
“மனம்‌” என்ற ஓர்‌ ஆறாவது கருவியும்‌. இருக்கிறது. அன்றோ? 
அதேபோல மன உடம்புக்கு உள்ளேயும்‌ “ஆழ்நிலை மனம்‌? 
என்ற ஆறாவது அறிவுக்கருவி ஒன்று உள்ளது.என்‌.ற உண்மையை 
ஆழ்ந்த அனுபவ நிலையில்‌ உணரலாம்‌. இதனை உள்ளம்‌, 
உள்மனம்‌, ஆழ்நிலை மனம்‌ என அழைத்தல்‌ பொருந்தும்‌... 


சைவ சித்தாந்திகள்‌ 'இதனைச்‌ சித்தம்‌ என்ற. சிறப்புப்‌ 
பெயரால்‌ அழைப்பர்‌. நமது உடம்பில்‌ தலையில்‌ உள்ள 
(Hypothalamus) ஹைப்போதாலமஸ்‌ என்ற பகுதியே இச்சித்‌ 
தத்துக்கு இருப்பிடம்‌. மனம்‌, மொழி, மெய்‌ என்ற திரிகரணங் 
களாலும்‌ செய்யப்பட்ட வினைகளின்‌ பதிவேடு, இதுவே. 
ஆதலால்‌ நம்‌ தலையில்‌. உள்ள இதனைத்‌ தலை. எழுத்து என்பது 
சாலப்‌ பொருந்தும்‌ அன்றோ? 


519 


"நமது மனத்தை, வெளிமனம்‌, “இடைமனம்‌, ஆழ்மனம்‌ 
என மூவகைப்‌ படுத்தி ஆய்வு "செய்கின்றனர்‌ ஃப்ராய்டு, யுங்‌ 
(Signotad Fredd, Jung) முதலிய “மேலை நாட்டு உளவியல்‌ 
அறிஞர்கள்‌ இவ்ற்றை மனம்‌, புத்தி, “சித்தம்‌ என்ற மூன்று 
தத்துவங்களாகவும்‌, இவை தொழிற்‌ படுற இடத்தை . அகங்‌ 
காரம்‌ என்ற தத்துவமஈவும்‌ சைவ சித்தாந்திகள்‌, குறிப்பிடுவ 
தாகக்‌ “கொள்ளலாம்‌, "இந்நான்கையும்‌ அந்தக்கரணங்கள்‌. என 
அழைப்பர்‌. இவற்றாலான உடம்பையே மனோமய கோசம்‌ 
என்றும்‌ குறிப்பிடுவர்‌. 


"சித்தம்‌: (உள்மனம்‌). நிலத்தின்‌ மேற்பரப்பில்‌ மட்டுந்தான்‌ 
ஆறுகள்‌. ஒடுகின்றன என்பதில்லை; : கடலின்‌ அடி ஆழத்திலும்‌ 
கூட ஆறுகள்‌ ஓடுகின்‌ றன என்பது ,இன்றைய அறிவியலார்‌ 
ஆய்ந்தறிந்த உண்மை. .ஒரு கடலில்‌, மேற்பரப்பின்‌ அலை 
ஓட்டமும்‌, ஆழ்கடலின்‌ ஆற்றோட்டமும்‌ (போவர்‌ and under- 
பார!) ஒரே திசையில்தான்‌ இருக்க வேண்டும்‌ என்பதில்லை, 
அவை வெவ்வேறு திசையிலும்‌ கூடஇருக்கின்றன என அவர்கள்‌ 
கண்டுள்ளனர்‌. 


அதேபோலத்தான்‌, அலைமோதும்‌ மனக்கடலின்‌.அடி. அழத்‌ 
இலும்‌, ஓர்‌ ஆற்றோட்டம்‌ இருக்கிறது. “அந்த்‌ ஆற்றோட்டம்‌ 
சித்தத்தின்‌ செயற்பாட்டர்ல்‌ நதிகழ்ிறது. அது, முன்‌ எப்‌ 
பொழுதோ செய்த வினையின்‌ எதிரொலியாகும்‌. 


- மன்மும்‌ மந்திரமும்‌: பூறவினைகளில்‌ அலைந்து செல்லாத 
வாறு மனத்தை ஓரு நிலைநிற்கப்‌ பயிற்றுவித்தல்‌, அஃது 
அறிவின்‌ வளர்ச்சிக்குப்‌ பெருந்துணையாய்‌ நிற்கும்‌. மனத்திற்கு 
அவ்வாற்றலைப்‌ பெருக்குவது மந்திரம்‌. மந்திரங்களுள்‌ சிறந்தது 
சவமூல. மந்திரம்‌ மந்திரங்கள்‌ : என்பவை, மனத்தால்‌ தம்மைச்‌ 
சிந்திப்பவரைக்‌ காக்கவும்‌ (இறைவனது பேரின்பத்தில்‌ நிலை 
பெற்றிருக்கச்‌ செய்யவும்‌ வல்லன என்று ஞான நூல்கள்‌ கூறு 
கின்றன 


விதியின்‌ விளையாட்டு: சில சமயங்களில்‌ நம்‌ மனமானது 
ஏதேனும்‌ ஓரு மந்திரத்தைச்‌ செபித்துக்‌ கொண்டிருக்கும்‌. வாய்‌ 


520 


அசைவு கூட இருக்காது, ஆனால்‌ அம்மனத்தின்‌ அடி. ஆழத்தில்‌ 
முன்னொரு கால்‌ நிகழ்ந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சியின்‌ சில பகுஇகள்‌, 
நம்‌ கட்டுக்குள்‌ நில்லாது, நிழல்படம்‌ போல்‌ ஓடிக்‌ கொண்டிருக்‌ 
கும்‌, வாய்‌ முணுமுணுப்புக்‌ கூட இல்லாமல்‌, மனம்‌ தான்‌ 
இவ்வாறு மந்திரத்தை உகு ஏற்றிக்‌ கொண்டிருக்கிறதே, இந்த 
முன்‌ நிகழ்ச்சி எவ்வாறு குறுக்கே புகுந்து நிழலாட்டம்‌ போடு 
கிறது? என்பது, ஒரு நியாயமான ஐயம்‌, இதற்குச்‌ சைவ 
சித்தாந்தமும்‌, விஞ்ஞானமும்‌ கூறுகிற காரணத்தில்‌ ஓர்‌ 
ஒற்றுமை நிலவக்‌ காணுகிறோம்‌, 


உள்மனத்தில்‌ முன்னர்‌ அழுத்தமாகப்‌ பதிவானவை, உரிய 
காலத்தில்‌ மேலெழுந்து ஆன்மாவின்‌ துகர்ச்சிக்கு வருகின்றன. 
சித்தம்‌ என்ற ஆழ்நிலை மன எழுச்சி (Unconscious mind) 
மேல்நிலை மன ஓட்டத்தில்‌ (Conscious Mental Perception) 
குறுக்கிடுகிறது, எனவே மனத்தின்‌ ஓட்டம்‌ ஒரு புறமாகவும்‌ 
உள்மனத்தின்‌ ஓட்டம்‌ வேறொரு புறமாகவும்‌ அலைக்கழிக்கக்‌ 
காணுகிறோம்‌, 


புல்பூண்டிலிகுந்து தொடங்கிய நமது நீண்ட நெடிய 
வாழ்க்கைப்‌ பயணத்தின்‌ முந்திய நினைவுகளையும்‌ இன்றைய 
நிகழ்ச்சிகளையும்‌ இணைத்து நோக்கி, முன்னர்த்‌ தொடர்‌ 
புடையவற்றின்பால்‌ மனத்தைச்‌ செலுத்தியும்‌, தொடர்பற்ற 
வற்றின்பால்‌ மனத்தை வெறுக்கச்‌ செய்தும்‌ நம்முடைய மனம்‌, 
டிமாழி, செயல்களைக்‌ கட்டுப்படுத்தி இயக்குவது ஈத்தம்‌ என்ற 
தலைவிதியேயாகும்‌. 


மனம்‌ பற்றுதற்கு ஆதாரம்‌ எது? முதன்முதலாக ஒரு 
பொருளைப்‌ பற்றுவது, மனம்‌ என்ற உட்கருவியே எனக்‌ 
கண்டோம்‌. அஃது எதனை ஆதாரமாகக்‌ கொண்டு பற்றுகிறது2 
என்பதை நோக்குவோம்‌. 


மூன்று வகையான ஆதாரங்களைக்‌ கொண்டு மனம்‌ ஒரு 
பொருளைப்‌ பற்றுகறது, அவை யுத்தி, சித்தம்‌, இறை அருள்‌ 
என்ப. இவற்றுள்‌ இறைஅருள்‌ என்பது எக்காலத்தும்‌ நிகழ்வது, 
எனவே பிறவற்றை மனம்‌ எவ்வாறு பற்றுகறது என்பதைச்‌ 
சிந்திப்போம்‌. 


521 


புத்தியும்‌ மனமும்‌; முற்றுணர்வினனாகிய சிவபெருமானுக்கு 
இச்சாசத்தி, ஞானசத்தி, கிரியாசத்தி என மூன்று ஆற்றல்கள்‌ 
உள்ளமை போலவே, சிற்றறிவு உயிர்களாயெ நமக்கும்‌ மூன்று 
ஆற்றல்கள்‌ உள்ளன, அவற்றை (இச்சை, ஞானம்‌, சரியை) 
விழைவு ஆற்றல்‌, அறிவு ஆற்றல்‌, செயல்‌ ஆற்றல்‌! என 
அழைப்பர்‌. இந்த மூவியல்புகளின்‌ ஏற்றத்‌ தாழ்வுகளுக்கு ஏற்பவே 
நமக்கு உலகியல்‌ பந்தபாசம்‌ என்ற வீழ்ச்சியோ, அல்லது 
இறைமைப்‌ பண்பு (பரம்பொருள்‌ காட்ட) என்ற எழுச்சியோ 
ஏற்படுகிறது. ஒரு பொருளை விரும்பிப்‌ பற்றுதல்‌ இச்சை 
யாகும்‌. இந்த இச்சைக்கு இருப்பிடம்‌ மனம்‌. இச்சையின்‌ 
தூண்டுதலால்தான்‌ அறிவு, செயல்‌ என்ற ஏனைய இகு இயல்பு 
களும்‌ தொழிற்படுகின்றன. அதன்‌ விளைவாக ஆகாமியம்‌ 
என்ற புதிய வினை தோன்றுகிறது. 


௩ 


பெண்கள்‌ பிடரியிலிருந்து தொங்குகிற தம்‌ நீண்ட சடையை 
மூன்று பிரியாகவே பிரித்துப்‌ பின்னலிடுவர்‌. ஆயினும்‌, வெளி 
யிலிருந்து பார்ப்போர்க்கு அஃது இரண்டு பிரிபோன்றே தோற்‌ 
றம்‌ தரும்‌, மற்றொரு பிரி மறைந்து நிற்கும்‌. அதேபோல்‌, ' 
ஆன்ம இயல்புகள்‌ மூன்றனுள்‌, புத்தியும்‌ அகங்காரமும்‌ பிடரி 
யிலிகுந்து அறிவு தரம்புகளாகவும்‌, செயல்‌ நரம்புகளாகவும்‌ 
வெளிப்பட, இச்சை என்ற இயல்பு, ஆதி சத்தி என்ற மறைப்பு 
ஆற்றலில்‌ மறைந்து நின்றே செயல்படுகிறது; நம்‌ பிடரியில்‌ 
மறைந்துள்ள ஆதிசத்திதான்‌ சவ ஆணைக்கும்‌, ஊழ்வினைக்கு-ம 
ஏற்ப, நம்‌ மனத்தை இயக்குகிறாள்‌. 


நாம்‌ புதிது புதிதாக ஈட்டுறெ ஆகாமிய வினைகள்‌ புத்தி 
தத்துவத்தில்‌ பதிவாகின்றன. அவற்றுள்‌ முதிரா வினைகள்‌ 
(அதிர்ஷ்டமாக) எதிர்கால நுகர்ச்சிக்காகச்‌ சித்தத்திலும்‌, சிவ 
சத்தியிலும்‌ பதிவாகின்றன; முதிர்ந்த வினைகள்‌ (திர்ஷ்டமாக) 
அப்பொழுதே பயன்தரக்‌ கூடியவையாய்‌ உடனுக்குடன்‌ 
மனத்தை இயக்கும்‌ துணைக்‌ காரணங்களாகின்றன. 

1 Cognition, connotation. affection என மூவகைப்‌ படுத்துவர்‌ 

உளவியல்‌ அறிஞர்‌. 


| 294 
522 


இருவினைவயத்தாலும்‌, பண்டு தொட்ட பயிற்சி வயத்தாலும்‌ 
தன்‌ முளைப்பின்‌ காரணத்தாலும்‌, புத்தியும்‌ அகங்காரமும்‌: 
மனத்தினைத்‌ தூண்டுகின்றன. : அப்பொழுது மனம்‌ 'ஒரு” 
பொருளைப்‌ பற்றுகிறது. முன்னர்க்‌ கூறியது போல, ஆதிசத்றி 
நம்‌ கண்களுக்குப்‌ புலனாகாஈமல்‌ - பிடரியில்‌: மறைந்திருந்து” 
இவ்லியக்கத்தை நடத்துகிறாள்‌. கப்‌ பககக அத்தி 
ட கடலின்‌ மேற்பரப்பில்‌ தொடர்ந்து புரளருறெ அலைகளைப்‌ 
போன்று, இவ்வகை - மனப்பற்று மேலெழுந்தவாரியாகவும்‌, * 
விரைந்து மாறக்‌ கூடியதாகவும்‌ இருக்கும்‌,” சித்தத்தில்‌ பதிந்துள்ள ' 
ஊழ்வினைக்கு ஏற்பவே, மனம்‌, “புத்தி; அகங்காரம்‌, “என்ற , 
ஏனைய மூன்று உட்கருவிகளும்‌ சிவசத்தியால்‌ இயக்கப்‌ பெறு 
கின்றன. நமது இந்த உலக வாழ்வின்‌ 'சறுனம்க்கும்‌, பெரு ' 
மைக்கும்‌ உயர்வுக்கும்‌ தாழ்வுக்கும்‌, இன்பத்துக்கும்‌, துன்பத்‌ 
துக்கும்‌ இன்ன பிறவற்றிற்கும்‌ நமது  ஊற்லினையும்‌ ரிவபெரு 
மானது அருட்சத்தியுமே துணைக்‌ காரணங்களாக்‌' உள்ளன 
என்பது சைவ சித்தாந்தம்‌. g ; TAS, ட) 


இதனையே பழந்தமிழ்ச்‌ சான்றோராடிய தொல்காப்பியரும்‌ : ்‌ 
“பாலது ஆணையாலே? என்ற தொடரால்‌ குறிக்கக்‌ காணு ' 
கிறோம்‌. (பசு செய்கிற வினை: புல்தின்பதும்‌ தண்ணீர்‌ குடிப்‌ 
பதும்‌; அவ்வினைக்கும்‌ ஒரு பயன்‌ உண்டு... அதுவே 'பசுவிடத்த ை 
ஊறுகி ன்ற பால்‌, எனவே பால்‌ என்பது வினைப்பயனை ' 
உணர்த்துறெ வழக்கு கொயினாவிதிது. என்பதை முன்னர்க்‌ “ 


கண்டோம்‌) 


தமது உய்திக்கு உதவவேண்டும்‌ என்பது சிவபெருமான்‌ ்‌ 
விருப்பம்‌. அவ்விருப்பத்தையே இறைவனது ஆணையாக ஏற்றுச்‌ ,, 
செயற்படுபவள்‌ வெசத்‌இி. எனவே அவளுக்கு ஆணை" என்பது! . 
ஒரு காரணப்பெயராயிற்று. அன்பின்‌ ஊந்றிடம்‌ மனம்‌; , 
அறிவின்‌ உறைவிடம்‌: புத்த; செயற்பாட்டுக்‌ கேந்திரம்‌ _ 
அகங்காரம்‌. இவை மூன்றும்‌ தாம்‌ ்‌ தொழிற்‌ படுவதற்குச்‌, 
சத்தத்தையும்‌, ன்‌ தியையுமே சார்ந்து இருக்கின்றன. .. 


1 சிவஞானபோதம்‌ இரண்டாம்‌ சூத்திரம்‌. 


52%, 


னவை . அவ்வாறு தொழிற்படும்போது, உடம்பின்‌! மேற்‌ 
பரப்பிலே லை மாறுதல்கள்‌ ....ஏற்படுகின்றன. இதனையே. 
மெய்ப்பாடு ' எனச்‌ சுட்டியுணர்த்துவர்‌, அறிஞர்‌, 


சில்க நோக்கு % "மனத்திற்கு இரண்டுவகைத்‌. தொழிற்பாடு 
உண்டு எனச்சண்டோம்‌. அவை உயிரைப்‌ புறவழியில்‌ விரிந்து 
செல்லுமாறு தூண்டுதலும்‌, அகவழியில்‌ குவித்து செல்லுமாறு 
ஆற்றுப்‌' படுத்துதலுமாம்‌. 


புந்நோக்கு: “கவை மூதலிய ஐந்து புலன்களையும்‌ இயக்கி, 
அவற்றின்‌ மூலம்‌, நா முதலிய ஐந்து பொறிகளையும்‌ செயற்‌ 
படுத்தி, உயிர்களாகிய நமது. அறிவை உலக முகப்படுத்தி உலகப்‌ 
பொருள்களில்‌ நம்மைச்‌ செலுத்துவது, . மனமே, | இதனை 
உயிரின்‌ புறநோக்கு (Objective awareness), என்றும்‌ கீழ்‌ நிலைத்‌ 


தொழிற்பாடு என்றும்‌ கூறுவர்‌, 

- அகிநோக்கு : அவாகமம்‌, வேதங்கள்‌ , rh அருள்‌ நூல்‌... 
களில்‌ கூறப்பட்ட, உயர்ந்த, மெய்ப்பொருளை நுணுகி. அறிந்து, 
படிமுறையில்‌ முன்னேறிக்‌, கலை, வித்தை, அராகம்‌ என்ற, 
தண்ணிய வித்தியா தத்துவங்களைப்‌ பற்றிநின்று, அவற்றின்‌ 
மூலம்‌ சாதாக்கியம்‌, விந்து, நாதம்‌ என்ற அதிநுண்ஸிய சிவ 
தத்துவத்தில்‌ உயிரைச்‌. செலுத்தி, நிலையானதும்‌ அறிவு மய 
மானதுமான பேரின்பத்தில்‌, நாம்‌ இளைத்திருக்கத்‌ துணை நிற்‌ 
பதும்‌ . மனமே. இதனை உயிரின்‌. உள்நோக்கு... (Sபbjective 
Experience) என்றும்‌ மேனிலைத்‌ தொழிற்பாடு என்றும்‌ கூறுவர்‌, 
இத்தகைய இறை. இன்பமே யிருக்கு .. இயல்பான உரிமை . 
என்பது. தொல்காப்பியர்‌ போன்ற . பண்டைச்‌ சான்றோர்‌ தம்‌ 


கருத்தாகும்‌. ்‌ ய்வது டர்‌ 

மனம்‌ ஓரே கருவி: ஏன்‌ இரு நோக்கு? உயிரினம்‌ முழுவதற்‌ 
கும்‌ மனம்‌ என்பது ஒரே கருவிதான்‌ என்றாலும்‌ அஃ , புனி 
தனுக்கு மனிதன்‌, காலத்துக்குக்‌ காலம்‌ வேறுபட்டு இ இயக்‌ 
நம்மைப்‌ புறநோக்கு, அகநோக்கு என இரு பக்கங்களிலும்‌. 
செலுத்துகிறது. இதற்குக்‌ காரணம்‌ என்ன? 


[2] 


524 


மலவழித்‌ தொடர்பு: ஆணவ மலம்‌ என்ற ஒன்று நம்மை 
அநாதிகாலந்‌ தொட்டுப்‌ பிணித்திருக்கிறது என்றும்‌, நமது! 
சிற்றறிவையும்‌ முடக்க நம்மை அறியாமை இருளில்‌ பண்டு 
தொட்டே முடக்கி வைத்திருக்கிறது என்றும்‌, பண்டு தொட்ட 
பயிற்ச வயத்தாலும்‌, கொடிய ஆணவ மலப்‌ பிணிப்பிலிருந்து 
விடுபட முடியாமையாலும்‌, தன்‌ முனைப்போடு தொடர்ந்து 
வினைகளைச்‌ செய்து பிறப்பிற்கு வித்திடுவதாலும்‌, அவரவர்‌ 
வினைப்பயனை அவரவரே நுகர்ந்து தொலைக்க வேண்டிய 
நியதியாலும்‌ உயிரை மனம்‌ உலக முகப்படுத்த வேண்டியதா 
கிறது. 


ஓர்‌ ஒழுங்கோ, கட்டுப்பாடோ இல்லாமல்‌, நிலையின்றித்‌ 
தாவித்‌ திரியும்‌ குரங்கு, குரங்காட்டியின்‌ பிடுயினுள்‌ சிக்கியதும்‌ 
அவனது அதட்டலுக்கும்‌ அச்ச்றுத்தலுக்கும்‌ அடிபணிகிறது- 
ஓரோ ஒரு சமயம்‌ அவனை நோக்கியும்‌ அது ஏறுகிறது 
அன்றோ? அதேபோன்றுதான்‌ ஒரு சாதாரண மனிதனின்‌ மன 
ஓட்டங்கள்‌ நூல்‌ அறிவினால்‌ ஓரு கட்டுக்குள்‌ வருகின்றன 
என்றாலும, இடையிடையே கட்டுப்பாட்டினையும்‌ மீறி, நமது 
மனித மனம்‌ அறநெறிக்குப்‌ புறம்பானவற்றில்‌ ஈடுபடுவதோடு 
இறைவனையே இறுமாப்போடு நோக்கவும்‌ செய்கிறது, அதனால்‌ 
தான்‌ நாம்‌ இறை உணர்வின்றித்‌ தன்‌ முனைப்போடு தொடர்ந்து 
வினைகளைச்‌ செய்கிறோம்‌ என்றும்‌, அவ்வினைக்குரிய பயன்‌ 
களை நாமே நுகர்ந்து கழிக்க வேண்டுமென்றும்‌, அவ்வாறு 
தம்மை வினை நுகர்விப்பதற்காகவும்‌ அறிவு விளக்கம்‌ யெறு 
விப்பதற்காகவும்‌, மனம்‌ முதலிய 36-தத்துவங்களும்‌ மாயையி 
விருந்து இறையருளால்‌ நமக்காகவே தோற்றுவிக்கப்‌ பெற்றன 
என்றும்‌ சாத்திரங்கள்‌ கூறுகின்றன. எனவே உயிர்களுக்கு உலசு 
மூகப்பட்ட புறநோக்கும்‌ அமைந்தது என்பது கருத்து. 


அருள்வழித்‌ தொடர்பு: ஒரு கடிகாரத்தின்‌ பெண்டுலம்‌ 
(Pendulam) ஆடிக்‌ கொண்டே இருக்கிறது. ஆட்டம்‌ ஒரே 
சீராக இருப்பதால்‌, காலக்‌ கணிப்புக்கு உதவியாக இருக்கறது. 
கடிகாரத்தின்‌ விசை தீர்ந்ததும்‌, ஆட்டமும்‌ ஓய்ந்து ஒடுங்குறெது? 
பெண்டுலம்‌ ஓரே நிலையில்‌ நிற்கிறது அன்றோ? 


525 


அதேபோன்று, அருள்வழி நடக்கும்‌ ஆன்றோரின்‌ மனமும்‌ 
ஒரு சீராக அலை மோதிக்‌ கொண்டிருக்றெது. வினைகள்‌ 
முற்றிலுமாகத்‌ தீர்ந்த, ஆணவமும்‌ ஓடுங்கிய நிலையில்‌, 
a மனமானது ஆண்டவன்‌ திருவடியில்‌ அமைதியுறு 
மது. 


> ’ றுகிற அறிவுவிளச்கத்தினை “வினையின்‌ 
நீங்கி விளங்கிய அறிவு'! என்பார்‌ தொல்காப்பியர்‌. அதுகாறும்‌ 
மறைப்பு ஆற்றலாயிருந்து வினைப்‌ பயனாகிய பாலை ஊட்டிய 
சிவசத்தி, இப்பொழுது அருளாற்றலாகி, இறை இன்பத்தை 
நோக்கி மனத்தை இயக்குகிறாள்‌. அதுகாறும்‌ புறநோக்கிலே 
உலகமுகப்பட்டு அலைந்த நம்‌ மனமும்‌, இப்பொழுது அறிவு 
இச்சை செயல்‌ என்ற மூன்றையும்‌ (தனது ஆற்றல்களாக?க்‌ 
கொள்ளாது, சிவபெருமானது அறிவு இச்சை செயல்களாகவே 
கொண்டு சுவை ஒளி முதலிய ஐந்து பேரறிவுகளையும்‌? முக்கண்‌ 
களிலே முயக்கித்‌, தாமசம்‌ முதலிய முக்குணங்களை இறை 
அனுபூதி என்னும்‌ “திருந்து சாத்துவீகத்‌' தில்‌ குவித்துப்‌, பரசிவத்‌ 
தின்‌ திருவடி நோக்கிச்‌ செலுத்துகிறது. இதனையே ஒன்றிய 
மனம்‌ என்பர்‌. அவ்வாறு முக்குணமும்‌ இணைந்த இத்தத்தைச்‌ 
சிவபரத்தின்‌ திருவடியில்‌ சேர்த்துப்‌ பேரின்பத்தில்‌ உயிரை 
நிலைபெற்றிருக்கச்‌ செய்கிறது, தூயமனம்‌. 


உயர்வும்‌, தாழ்வும்‌, செல்வமும்‌, வறுமையும்‌, பெருமையும்‌, 
சிறுமையும்‌ நமது வினைப்பயன்களே. அவற்றுள்‌ இப்பிறப்பில்‌ 
நாம்‌ நுகர்வதற்கு ஏற்றுக்கொள்ளும்‌ வினையைப்‌ பிராரத்தம்‌ 


| “வினையின்‌ நீங்கி விளங்கிய அறிவின்‌ 
முனைவன்‌ கண்டது முதல்‌ நூலாகும்‌ - தொல்‌ மரபியல்‌ 
2 ஐந்துபேர்‌ அறிவும்‌ கண்களே கொள்ள அளப்பரும்‌ கரணங்கள்‌ 
நான்கும்‌ 
சிந்தையே ஆகக்‌ குணம்‌ ஒரு மூன்றும்‌ திருந்து சாத்துவீகமே ஆக, 
இந்துவாழ்‌ சடையான்‌ ஆடும்‌ ஆனந்த எல்லையில்‌ தனிப்பெருங்கூத்தின்‌? 
வந்தபேர்‌ இன்ப வெள்ளத்துள்‌ திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின்‌ 
மலர்ந்தார்‌ - பெரியபுராணம்‌ - 106, 
“த்தம்‌ அழகியார்‌ பாடாரோ நம்‌ சிவனை?" திருவெம்பாவை 3 


526 

22 
அல்லது ஏன்‌ றவினை என்பர்‌. நமது தலையில்‌ உள்ள தாமரைச்‌ 
காம்பில்‌ எழுதப்பட்டிருப்பதால்‌ இதனைக்‌ 'தலைஎழுத்து” என்பர்‌. 
நாம்‌ கருவினுள்‌ உருப்பெறுவதற்கு: முன்னரே சிவபெருமானால்‌ 
அந்நுகர்ச்ியின்‌ அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த ' நுகர்ச்சிக்கு 
ஏற்ப, மனம்‌ என்ற. கருவி. அமைந்தால்தான்‌ - நாம்‌. அவற்றை 
நுகர்ந்து கழிக்க முடியும்‌. A 


நுகர வேண்டிய வினைப்பயனின்‌ அளவு பரந்துபட்டிருப்பின்‌, 
மனம்‌ பரந்து விரிந்து செயல்பட வேண்டியிருக்கும்‌. எனவே, 
வரைமுறையின்றி இளைக்குக்‌ களைத்‌ தாவித்திரியும்‌ ,குரங்கினைப்‌, 
போன்றதொரு அலைகின்ற மனத்தை, , நம்மில்‌ சிலருக்கு, 
ஆண்டவன்‌ அகுளுவறார்‌. நுகர்வினையின்‌ அளவு, , குறைந்தோ, 
பண்டைய நற்றவம்‌ மிகுந்தோ. இருப்பின்‌,. . அமைதியான 
மனத்தைத்‌ தனக்குத்‌ துணையாசுப்‌ பெ. றது அதியர்‌ ந 


வானிலிருந்து ' பொ யும்‌ மழை, லத, nh முழுமை க்கும்‌. 
தூய ஒன்றே ஆயி றும்‌, நன்ன ர்க்‌ ௫௬ சத்தில்‌. விழுந்த பல மதர்‌, 
நன்னீராடுறத; உவர்க்‌ கடலில்‌ சேர்ந்த மழைநீர்‌ 'உவர்த்‌ 
தன்மையைப்‌ பெறுகிறது: செங்காவிக்‌ கண்வாயில்‌ டுச த்நீரா கவும்‌, 
கழிவுநீர்க்கால்வாயில்‌ கழிவுநீராகவும்‌, நிறம்‌, குணம்‌, மணம்‌ 
முதலியவற்றால்‌ மாறுகிறது அன்றோ? அதேபோன்றுதான்‌, 
மலமும்‌, பிற மாயா தத்துவங்களும்‌ அமைந்துள்ளன. எல்லா, 
உயிர்களுக்கும்‌ பொதுவாகவே, மாயையிலிருந்து 36-தத்துவங்‌ 
களையும்‌, நடுவு நிலையுடன்‌ தான்‌ சிவபெருமான்‌ விரித்‌ 
தருளினார்‌. என்றாலும்‌ உயிர்சளின்‌ . செய்வினை வேறு 
பாட்டால்‌, வினைப்பயனின்‌ தன்மைக்கு ஏற்ப மனத்தின்‌ , 
அமைப்பும்‌ மாறுகிறது என்பது பெறப்படும்‌. , 


- மனத்தை இயக்குபவர்‌ யார்‌? மனத்தை. அறிவு றக அகி 
அறிவினை மனம்‌ இயக்குறெதா? என்ற ஐயம்‌ பல சமயங்களில்‌ 
நமக்கு எழுவதுண்டு. a 

அறிவு என்பது, அறிவு, விருப்பம்‌, . செயல்‌ என்ற உயிருக்‌ 
குரிய மூன்று இயல்பான குணங்களுள்‌. ஒன்று. எழுமைக்கும்‌ 
ஏமாப்புடைய இவை மூன்றும்‌ காலகாலத்துக்கு உயிருடன்‌ 
உடனுறைபவை. மனம்‌ என்பது மாயையின்‌ காரியம்‌ எனவே, 


ட ப ~~ > ட்‌ Mg . ழு டபிள்‌ 
இடைக்‌ காலத்தில்‌ தோன்றி, உயிருக்குத்துணை நின்று, காலம்‌, 
வந்துழி, மூலப்‌ பொருளாகிய மாயையினுள்‌, ஒடுங்கி விடுவது, 
எனவே அறிவு, நிலையான பொருள்‌ என்பதும்‌, மனம்‌ நிலை 
யற்ற சடப்பொருள்‌ என்பதும்‌ தெளிவு. 


அறிவு நிலையானதாக "இருந்தும்‌," மல அழுக்குகளால்‌ 
மூடப்பட்டுக்‌ கீழ்நிலையில்‌ உழல்கின்றது மனம்‌ நிலையற்ற 
சடமாக" இருந்தும்‌, "இயல்பால்‌ தூயதாக மிளிர்றெது, ஊழ்‌ 
வினைக்கு ஏற்ப இன்பதுன்பப்‌ பயன்களை நுகர வேண்டிய 
நியதி, , அறிவுப்‌ பொருளாகிய . உயிருக்கு உண்டு, ' நல்லன 
வற்றையும்‌, 'உயர்ந்தனவற்றையும்‌ நுகரவேண்டிய௰ய காலத்தில்‌, 
அறிவும்‌ தல்லனவற்றை, அயர்ந்தனவற்றையே சிந்திச்கும்‌. அந்த 
நேரத்தில்‌ அவ்வாறு உயரிய நெறியில்‌ சந்திக்குமாறு மனமும்‌ 
தூண்டும்‌. பக டகர டப்‌ 


மாறாகத்‌, தீயனவற்றில்‌, 8மானவற்றில்‌ உழல வேண்டிய 
கர்லத்தில்‌, அறிவும்‌ அதற்கேற்பவே சிந்திக்கும்‌ _ விநாச காலா: 
விபரீத புத்தி' என்பது பழமொழி, அவ்வாறு துன்பந்தரும்‌ 
தீயனவற்றை நுகர்ந்தாலன்றி, மூலவித்தாயெ தீவினை தோலை 
யாது. ஆதீலால்‌, அந்தக்‌ ' கீழ்நிலை துகர்ச்சியும்‌ உழற்சியும்‌ 
அறிவுப்‌ பொருளாயெ உயிருக்கு மிகமிகத்‌ தேவையாகிறது. 
எனவே அந்த நேரத்தில்‌, அவ்வாறு, தீ நெறியில்‌ சிநதிக்குமாறு 


அ றினவினைத்‌ தூண்டுவதும்‌, மனமே. 
ன்‌ ர பல்வ கி ty 


Es இங்ஙனம்‌, அறிவு முதலிப இபல்புகளுக்கு விளக்கம்‌ தருதற்‌ 
காகவே மனம்‌ இறைவனால்‌ பூடைக்கப்பட்டது ; எனவே தோழி 
யாய மனத்தைப்‌ பின்பற்றியே,. தலைவி .எனும்‌ அறிவு செயல்‌ 
படுகிறது, என்பது பெறப்படும்‌. 

ஆயினும்‌, மனம்‌ என்பது ஒரு சடப்பொருள்‌. அதுதானாக 
இயங்க முடியாது. எனவே அதனை இயக்குவதற்கு ஒரு கர்த்தா 
வேண்டும்‌ அன்றோ? சடமாகிய மாயையை விரித்து இயச்குபவள்‌ 
சிவசத்தி எனக்கண்டோம்‌. அவளே இச்சா i டைய ட்‌ 
ஆணைப்படி மனத்தையும்‌ இயக்குகிறாள்‌. அவ்வாறு இயக்கும்‌ 
போது உயிர்‌ நுகர்ந்து கழிக்கவேண்டிய பிராரத்த வினைகளுக்கு 
ஏற்றவாறு முக்குண ஏற்றத்‌ தாழ்வுகளையும்‌ மனமாதறங்களை ' 
யும்‌ நிகழ்த்துகிறாள்‌. 


528 


எனவே, மனம்‌ என்பது, உயிர்க்ளாகிய தமது மேம்பட்ட 
அறிவு வளர்ச்சிக்கு உறுதுணை புரியும்‌ ஒரு சிறந்த கருவி என்‌ 
பதும்‌, முக்குண வேறுபாட்டிற்கேற்பவே மன வேறுபாடு அமை 
கிறது என்பதும்‌, சத்தம்‌ என்ற ஆள்வினைக்கு ஏற்பச்‌, (சித்சத்தி 
என்ற) சிவஆற்றலால்‌ அஃது இயக்கப்‌ , பெறுகிறது என்பதும 
நாம்‌ தெளிவாக உணரத்தக்க உண்மைகளாம்‌. 


புறத்தே உள்ள ஒரு பொருள்‌ அல்லது நிகழ்ச்சி நமது 
பொறிகளின்‌ வழியாகப்‌ புகுந்து, புலன்களின்‌ வழியாக ஊடுருலி, 
மனத்தின்‌ துணையால்‌ உயிரது அறிவினை எட்டுகிறது. 
ஆன்ம, சிற்றறிவுக்கு புத்தி தத்துவமும்‌, உயிரின்‌ செயற்‌ 
பாட்டிற்கு அகங்காரத்‌ தத்துவமும்‌, உயிரின்‌ இச்சைக்கு மனம்‌ 
என்ற தத்துவமும்‌ நிலைக்களன்கள்‌. உயிருக்கான ஊழ்வினைப்‌ 
பதிவே சத்தம்‌ என்ற தத்துவம்‌. 


இறைவன்‌ திருவருள்‌, நாது ஊழ்வினைக்கு ஏற்ப, நம்மைத்‌ 
தொழிற்படுத்தும்‌ முறையைச்‌, 


சிவஆணை (சிவசத்தி) - இருவினை - முக்குணங்கள்‌ 
(சத்தம்‌) - புத்தி - அகங்காரம்‌ ௯ மனத்தின்‌ இயக்கம்‌ - 
உயிரின்‌ தொழிற்பாடு எனக்‌ குறிப்பிடலாம்‌, 


சித்தம்‌ என்ற மூலப்‌ பிரகிருதியிலிருந்துதான்‌ உயிருக்கான 
அதிநுண்ணுடம்பும்‌, பருமையான உரு உடம்பும்‌ உலக நுகர்‌ 
பொருள்களும்‌ தோன்றுகின்றன. எனவே, பிராரத்தம்‌ என்ற 
ஊழ்வினை வழியில்தான்‌ ஒவ்வொருவரது வாழ்வும்‌ அமைகிறது 
என்பது தவிர்க்க முடியாத விதியாகிறது, உலகச்‌ சிற்றின்ப 
துகர்ச்சியாகிய அஃறிணைப்‌ புணர்ச்சியை அறிந்து, தெளிந்து, 
ஒதுக்‌ அவ்வனுபவத்தையே உவமையாகக்‌ கொண்டு இறை 
இன்பத்தைத்‌ தருற உயர்திணைப்‌ புணர்ச்சியிலும்‌, இடந்தலைப்‌ 
பாட்டிலும்‌ வேட்கையுற்று நின்றால்‌, மதிசூடிய சிவபெருமான்‌ 
நம்‌ தலையிலுள்ள பிறைமதி வடிவிலான மூளை இணைப்பானை 
இயக்கி, ஊழ்வினை ஏட்டினை உராய்ந்து அழித்து, ஆணைத்‌ 
தானம்‌ என்ற அல்குலில்‌ ஆன்‌ மாவுக்கு இந்த வாழ்விலேயே 


529 


பேரின்பம்‌ ஊட்டுறொர்‌ என்பது தலைச்‌ சங்ககாலம்‌ முதலாக 
நம்‌ தமிழினப்‌ பெரியவர்கள்‌ கொண்டிருந்த அனுபவமாகும்‌. 


இவ்வாறு கண்ணுக்குப்‌ புலனாகிற, நிலையற்ற சிற்றின்பக்‌ 
கூறுகளையே உவமையாகக்‌ கொண்டு புலனாகாத நிலையான 
சிவஞானப்‌ பேரின்பத்தை நமக்கு உணர்த்த முற்பட்ட அவ்‌அரறா 
ளாளர்‌ திருவடிகளை எக்காலமும்‌ மனம்‌ கொள்ளுதல்‌. நம்‌ 
கடமையாகும்‌. 


ஆதலால்‌, நாமும்‌ ஒன்றிய மனத்துடன்‌ சிவபெருமான்‌ திரு 
வருளைச்‌ சிந்தித்து, உவமை கண்டு, ஒப்பு நோக்கி இன்புறு 
வோமாக! 


“ ஒப்பியல்‌ (உவம இயல்‌) 


அனுபவ அறிவுமிக்கப்‌ பெரியவர்கள்‌, ஆழ்ந்த நுண்ணுணர்‌ 
வால்‌, தாம்‌ அறிந்தவற்றைப்‌ பிறருக்குத்‌ தெளிவாக உணர்த்த 
முற்படும்‌ போது, பலவகை உத்திகளைக்‌ கையாள்வது தொன்று 
தொட்ட மரபு. அத்தகைய உத்திகளுள்‌ ஒன்றுதான்‌ “உவமித்தல்‌” 
என்பதும்‌. 


“நன்கு தெரிந்த ஒரு பொருளின்‌ வடிவம்‌, குணம்‌, செயல்‌ 
பயன்‌ என்பனவற்றை நினைவு கூர்ந்து, “இவற்றைப்‌ போன்றே 
இருக்கும்‌ என, அறியாத ஒரு பொருளை அறியச்‌ செய்வத 
உவமித்தல்‌ அகும்‌.”” அவ்வாறு உவமித்தற்கு, இரண்டு பொருள்‌ 
களும்‌ வடிவத்தாலோ, குணத்தாலோ, செயலாலோ, அன்றிப்‌ 
பயனாலோ ஒன்றை ஒன்று ஓத்திருக்க வேண்டும்‌. இது பொது 
வான நியதி ஆகும்‌. அவ்வாறு இரண்டு பொருள்களும்‌ 
ஓத்திருக்கின்றனவா எனச்‌ சிந்தித்தல்‌ “ஒப்பியல்‌” ஆகும்‌. 


இந்த நியதிக்கு ஏற்ப, நம்‌ மனித உடம்பிலுள்ள அங்க 
அமைப்புக்களையும்‌, பிறவற்றையும்‌, ஒப்புவமை கூறிச்‌, சிவபெரு 
மானைப்‌ பற்றி ஓரளவேனும்‌ தெரிந்து கொள்ள இயலுமா? 
என்பதை. இங்குச்‌ இந்திக்க முற்படுவதால்‌, இஃது ஒப்பியல்‌ 
(உவமஇயல்‌) என்னும்‌ பெயரதாயிற்று. 


530 


ஒப்பிலாமணி: ஒப்பு உவமைகளால்‌ பரம்பொருளின்‌ முழு 
முதல்‌ தன்மைகளை ஒருசேர அறிதல்‌ இயலாது என்பதே 
அருளாளர்‌ அனுபவம்‌, அம்மையே அப்பா! ஓப்பிலாமணியே!* 
எனப்‌ பரவித்‌ துதிப்பார்‌, அப்பர்‌ அடிகள்‌. 


**உவமிக்கன்‌ மிகையே, உன்னை ஒப்பாய்‌ 
மன்னும்‌ உத்தரகோச மங்கைக்‌(கு) அரசே”? 


என வாழ்த்தி வணங்குவார்‌, வாதவூர்‌ அடிகள்‌. 


ஈதனக்‌(கு) உவமை இல்லாதான்‌ தாள்‌ சேர்ந்தார்க்‌(கு) 
மனக்கவலை மாற்றல்‌ அரிது'* [அல்லால்‌] 


எனக்‌ கடவுள்‌ வாழ்த்துக்‌ கூறுவார்‌ வள்ளுவப்‌ பெருந்தகை, 


இறைவனாகிய சிவபெருமான்‌ ஒப்புவமை இல்லாதவர்‌; 
அவருக்கு அவரே ஒப்பு. நமது துன்பங்களை எல்லாம்‌ போச்சு 
வல்லவர்‌ அவர்‌ ஒருவரே, அவரது திருவடிகளை ஒன்றிய மனத்‌ 
கால்‌ ௨ளமாறச்‌ சிந்தித்து, வாயினால்‌ வாழ்த்தி, உடலாலும்‌ 
இறைத்தொண்டு செய்தலே நாம்‌ அவரை அறிவதற்கான நெறி 
முறைகள்‌?” என்பன இப்பாடல்களின்‌ திரண்ட கருத்து. 


ஆயினும்‌, பரம்பொருளாகிய அவர்‌, நமது மனம்‌, வாக்கு 
காயம்‌ ஆய அனைத்தையும்‌ கடந்தவராக இருக்கிறாரே! 
தனக்கு நிகராக உவமை கூறத்தக்க மற்றொரு பொருள்‌ இல்‌ 
லாதவராகவும்‌ இருக்கிறாரே! அவரை நாம்‌ எங்ஙனம்‌ அறிவது? 
என்பதே பலரது ஐயம்‌. நிலையான மெய்ப்பொருள்‌ ஞானம்‌ 
பற்றிய இதற்கான விடையை, நிலையற்ற பொய்ப்பொருள்‌ 
தொடர்பான அறிவியலைத்‌ துணைக்கொண்டு, இங்கு முறை 
யாக ஓப்புநோக்கிச்‌ சிந்திப்போம்‌. 


அணு முதல்‌ அண்ட பேரண்டம்‌ முழுவதையும்‌ உள்ளடக்கி 
யது, இப்‌ பிரபஞ்சம்‌. இது மாயையிலிருந்து உருவாக்கப்‌ 
பெற்றது. இப்பேரண்டத்‌ தொகுப்பு முழுவதையும்‌ தனக்கு 
ஒரு “நிழல்‌ உடம்பா”கக்‌ கொண்டு, விராட்புருடராக விளங்கு 
பவர்‌, சிவபெருமான்‌ எனச்‌ இத்திரிக்கன்றன, சைவ சத்தாந்த 
சாத்திரங்கள்‌. 


531 


அப்பாலைக்கு அப்பாலாய்‌ மனம்‌ முதலியவற்றை எல்லாம்‌ 
கடந்து நிற்கிறார்‌, இறைவன்‌; எனினும்‌ உலகில்‌ காணப்படும்‌ 
ஒவ்வொரு பொருளின்‌ நுண்கூறாகிய அணுவுக்குள்‌ அணுவாயும்‌ 
அவர்‌ எழில்‌ நடனம்‌ புரிகிறார்‌. அவ்வாறு கடந்தும்‌ உள்ளேயும்‌ 
அவர்‌ இருப்பதாலேயே அவரைக்‌. கடவுள்‌ என நாம்‌ அமைச்‌ 
கிறோம்‌, 


“ஒன்றும்‌ நீஅல்லை அன்றி ஒன்‌ (று) இல்லை 
யார்‌ உன்னை அறியதிற்‌ பாரே! 1 


“இந்த உலகப்பொருள்களுள்‌ ஒன்றாக நீ அல்லை. ஆயினும்‌ 
நீ இல்லாத பொருளே இல்லை, அப்படி இருந்தும்‌, வேறாய்‌ 
நின்று, உன்னைக்‌ காணவல்லார்‌ ஒருவரும்‌ இல்லை!!! என 
மணிவாசகர்‌ இறைவனது தனிப்பெருந்தன்மையைப்‌ பரலித்‌ 
துதிக்கிறார்‌. 


கடவுள்‌ தம்மைப்‌ போன்றே உடல்‌, உலகம்‌ முதலியவற்றைப்‌ 
படைத்தருளினார்‌. உயிர்களாகிய ழீமக்காக அவற்றைப்‌ 
படைக்கும்போது, புறத்தே நமக்கு வேறாக நின்று படைக்கும்‌ 
அவர்‌, நம்மை ஆட்டுவித்து இயக்கும்போது, உயிர்மெய்யொடு 
கலந்து உயிருக்கு உடனாக நின்றும்‌, உயிருக்குள்‌ உயிராக ஒன்றி 
நின்று ஆடியும்‌, தமது இருக்கூத்தைத்‌ தொடர்கிறார்‌, ஆயினும்‌ 
ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என்ற மூன்று மல அழுக்குகளினால்‌ 
கட்டுண்ட நாம்‌ அவரது இருப்பினையும்‌ இிறப்பினையும்‌ 
உணராது, பெரிதும்‌ உலகெல்‌  சிறுமையிலேயே உழன்று 
கொண்டிருக்கிறோம்‌. 


பகலெல்லாம்‌ அலைந்து திரிந்த உடம்பு அமைதியை நாடி 
வீட்டிற்குத்‌ திரும்புகிறது. அதேபோல, வாழ்வெல்லாம்‌ 
அலைந்து திரிகிற உயிர்‌ அமைதியை நாடி இறைவன்‌ திருவடியை 
அணைகிறது. இதுவே பொதுவான இயல்பு, எல்லா௨யிர்களும்‌ 
இறுதியாகச்‌ சென்று சேர வேண்டிய இடம்‌ இறைவன்‌ 
திருவடியே. 


] தில்லைத்‌ திருப்பதிகங்கள்‌ 2௨ அ சொ.சுப்பையா 1986, பக்‌.81[-82 


532 


படைப்பின்‌ நோக்கம்‌: இறைவன்‌ திருவடி இன்பமே நிலை 
யான சிறந்த பேரின்பம்‌ என்பதை உயிர்களாகிய நாம்‌ உய்த்‌ 
துணர்வதற்காகவும்‌, ஆணவாதி மலக்கட்டுகளிலிருந்து விடுபட்டு 
இறைமையை நோக்கி முன்னேறுவதற்கான விருப்பம்‌, அறிவு 
பயிற்சி முதலியவற்றை நாம்‌ பெறுவதற்காகவுமே, சிவபெருமான்‌ 
உடல்‌ முதலியன படைத்தருளினார்‌. 


இவ்வாறு நமக்கு உடல்‌ முதலானவற்றை ஆக்கித்‌ தந்த 
சிவபெருமான்‌, இதனுள்ளே தமது சாயலாகத்‌ தம்‌ வடிவம்‌, 
இயல்புகள்‌, திருவிளையாடல்கள்‌, அவற்றின்‌ பயன்கள்‌ இவற்றை 
எல்லாம்‌ செவ்விதே உருவாக்கியுள்ளார்‌. 


“வினை, பயன்‌, மெய்‌, உரு என்ற நான்கே 
வகைபெற வந்த உவமத்‌ தோற்றம்‌ 
விரவியும்‌ வரூஉம்‌ மரபின என்ப"! 


என்பது தொல்காப்பியர்‌ கூறும்‌ ஒப்பியல்‌ ஆய்வு முறை. இந்த 
நான்கையும்‌, நமது மனித உடம்பில்‌ காணலாம்‌ என்பது 
சிவயோக நெறி, 


ஒரு மொழியில்‌ ஆழமான அறிவு உள்ளவர்களுக்கு, அம்‌ 
மொழி நூல்களைப்‌ படித்துப்‌ புரிந்து கொள்ளுவது எளிது. 
அதே போன்று, நமது மனித உடம்பின்‌ அங்க அமைப்புகளையும்‌ 
அவற்றின்‌ செயற்பாடுகளையும்‌ அறிந்தவர்கள்‌ அவற்றை உவமை 
யாகக்‌ கொண்டு, சிவயோக நெறி நிற்பின்‌, அத்தகைய சவ 
சிந்தனையாளர்களுக்குச்‌, சவம்‌ தமது ;உடம்பின்‌ உள்ளே, 
மாணிக்கத்தின்‌ இயல்பான ஒளிபோன்று, தெளிவாகத்‌ தன்னை 
உணர்த்தி நிற்பது புலனாகும்‌. சிவப்பு நிற இரத்தம்‌ உடலைப்‌ 
பாதுகாக்கிறது. அதேபோல்‌ சிவந்த, செவ்விதாய, சிவம்‌ 
என்னும்‌ பரம்பொருள்‌ உயிரைப்‌ பாதுகாக்கிறது. 


தாம்‌ அவரை எளிதில்‌ உணரவேண்டும்‌ என்பதே அவருடைய 
விருப்பம்‌. எனவே மாயை என்னும்‌ கண்ணாடியில்‌ தமது 
நிழலை (சாயலை) அவர்‌ தம்‌ ஒவ்வொரு படைப்பிலும்‌ வெளிப்‌ 
படவே அமைத்தருளி உள்ளார்‌. அவற்றை நாம்‌ உய்த்துணர்‌ 


1 தொல்‌, உவமஇயல்‌ - 1 


533 


வதற்கான ஒலிக்குறிப்புகளையும்‌ அவரைக்கண்டுணர்வதற்கான 
ஒளிவடிவங்களையும்‌ செவ்விதே ஆக்கியுள்ளார்‌. டைம 
திருவிளையாடல்களைப்‌ பாராட்டுதற்கு ப்‌ புராண வரலாறுகள்‌ 
அபல வது அவரது திருவருளால்‌ விளையும்‌ உயரிய பயன்களைப்‌ 
போற்றுதற்கு அருள்நூல்கள்‌ உள்ளன; அவரது வடிவத்தின்‌ 
சிறப்பினை விளக்கிக்‌ காட்டுதற்குத்‌ திருஉருவச்‌ சிலைகளும்‌ 
சிற்பங்களும்‌ உள்ளன; அவரது எண்குண . மேன்மைகளை 
எடுத்தியம்புவதற்குச்‌ சைவ சாத்திர ஞான நூல்களும்‌ ஏராள 
மாக உள்ளன. அவரது வியத்தகு பேராற்றல்களை எல்லாம்‌ 
எண்ணிப்‌ பார்த்து, ஏற்று, இன்புறுவதற்கு, இக்கால அறிவிய 
லாரின்‌ . எண்ணற்ற ஆய்வு முடிவுகளும்‌ ஏற்றவகையிலே துணை 
நிற்கின்றன. 

எனவே புராணங்கள்‌, அருள்நூல்கள்‌, அறிவியல்‌ முடிவுகள்‌, 
உலக வழக்குகள்‌ முதலிய பலதுறைக்‌ கருத்துக்களையும்‌ 
இணைத்து, முழுவதுமாக ஒப்புவமை காணமுடியாத, அம்முழு 
மூதற்‌ பொருளின்‌ ஒரோ ஒரு பகுதியைச்‌ சிறுசிறு அளவிலேனும்‌ 
இவண்‌ ஒப்பு நோக்கிச்‌ சிந்தித்து மகிழ்வோம்‌. 


மனித உடம்பு : சித்சத்தியால்‌ ஆன தன்‌ உருவப்‌ பொலி 
வினைப்‌ போன்றே, மாயையிலிருந்தும்‌ விராட்புருடம்‌ என்னும்‌ 
ஒரு பேருருவாயெ நிழலுடம்பினையும்‌ தோற்றுவித்துக்‌ கொண்ட 
சிவபெருமான்‌, தனது அப்பெரிய வடிவத்தைப்‌ போன்றே 
சிற்றறிவு உயிர்களாகிய நமக்கும்‌, அவரவர்‌ வினை அனுபவத்‌ 
திற்கு ஏற்ப, மாயையிலிருந்து சிறுசிறு அமைப்புகளைத்‌ தந்து 
அருளினார்‌. அவை, உயிர்களின்‌ பொதுவாழ்விற்கான உலகங்‌ 
களும்‌, தனி வாழ்விற்கான உடலங்களும்‌ செயற்பாட்டுத்‌ 
துணைக்கான கருவி கரணங்களும்‌, நுகர்வதற்கான இன்ப துன்ப 
உலகியல்‌ பொருள்களும்‌ என நான்கு வகையாயின. இது பொது 
நிலை. 

மனித உடம்பில்‌ நானிலம்‌ பகுப்பும்‌ சிவவடிவும்‌: இனி, நமது 
உடம்பின்‌ சிறப்பான அமைப்பு முறை பற்றிச்‌ சிந்திப்போம்‌. 
பெருமானது உடம்புபோல்‌ தோன்றுவது பேரண்டம்‌, நமக்கு 
அமைந்த உடம்போ ஒரு சிறு பிண்டம்‌. நமது மனித உடம்பை 


534 


ஒரு குட்டிப்‌ பிரபஞ்சம்‌ (Mini Universe) என்று கூறினோம்‌ 
இதுவும்‌, இரு மாயைகளினால்‌ ஆனது. இதன்கண்‌, நானில 
அமைப்பை நோக்குவோம்‌. 


குறிஞ்சி : விராட்புருடனது சிரசு, ஆகாய மண்டலம்‌ என 
வும்‌ அவரது மண்டைஓடு, குறிஞ்சி மலையின்‌ குவடு எனவும்‌ 
கண்டோம்‌ நமது உடம்பில்‌ ரெசும்‌, மண்டை ஓடும்‌ அத்‌ 
தன்மையனவே. 


வானவெளியில்‌ கருமுகிலும்‌ வெண்முகிலும்‌ சூழ்ந்து நிற்கும்‌. 
அதுபோல்‌ நம்‌ தலையிலுள்ள மூளைப்பகுதியில்‌ வெண்ணிறமும்‌! 
புகை நிறமும்‌ கொண்ட பொருள்கள்‌ நிறைந்து உள்ளன என 
உடலியல்‌ அறிஞர்‌ கூறுவர்‌. விராட்புருடனுக்கு உள்ளவை 
போன்றே, நம்‌ ஒவ்வொருவரது மனிதச்‌ சிரசிலும்‌ மாதொரு 
பாகனும்‌ (Two Cerebral Hemispheres) ஆகாய கங்கை (யும்‌ 
பிறைமதி (Corpus Collosum)yும்‌, நெற்றிக்‌ கண்‌ (Third Vent. 
ரி) வீரகண்டா மணியும்‌ (011௦ எங்பக) மிகச்‌ சிறப்பாக 
அமைந்துள்ளன. ம ்‌ 


முல்லை : விராட்புருடனது நாடி. நரம்புகளாகிய முல்லைக்‌ 
காடுகளைப்‌ போன்றே நமது உடலிலுள்ள எழுபத்து இரண்டா 
யிரம்‌ நாடி நரம்புகளும்‌ பின்னிப்‌ பிணைந்து கடக்கின்றன. 
அவற்றில்‌ அறிவு நரம்புகளும்‌ செயல்‌ நரம்புகளும்‌ (Sensory 
Nerves and Motor Nerves) முல்லைக்‌ காடுகளைப்‌ போன்று 
நமது சிறு மூளையில்‌ தொடங்கி, முதுகுத்தண்டு, இடுப்பு, 
இரண்டு கால்கள்‌ வரை ஒரு பெரிய நரம்புக்‌ காடாக உள்ளன. 
நமது வயிற்றில்‌ இரைப்பைக்குக்‌ கீழே உள்ள அடர்த்தியான 
குடல்‌ பகுதியும்‌, ஓர்‌ அடவியை (முல்லையை) ஒத்த அமைப்‌ 
பினை உடையதாகும்‌. 


மருதம்‌: விராட்புருடனது “நிலஉலக உடம்புக்கு வளம்‌ 
சேர்க்கும்‌ வயல்வெளி மருதம்‌ எனப்படும்‌. அதேபோன்று, நம்‌ 


1 “Brain is a three pound mush - room of grey and white 
tissues of gelatinous consistency... all these fitted into 
the crown of a size of 7 - hats.’ 

ராஐ Joe's body - Page 11 (Reader's Digest) 


535 


மனித உட லுக்கு வளம்‌ சேர்க்கும்‌ மருதமாவது, குருதி ஆறுகள்‌ 
சூழ்ந்த நமது இதய வயலாகும்‌. 


நெய்தல்‌: உலகத்தின்‌ உயர்ந்த மலையிலிருந்தும்‌, முல்லை, 
மருதம்‌ உள்ளிட்ட எல்லா நிலத்திலிருந்தும்‌ வண்டலையும்‌, 
கழிவுகளையும்‌ ஆறுகள்‌ எற்றிச்‌ செல்லுகின்றன. இறுதியில்‌ 
அவை சங்கமிக்கும்‌ இடத்திற்கு உவர்க்கடல்‌ என்பது பெயர்‌, 
நெய்தல்‌ என அழைக்கப்‌ பெறுகிற இஃது, உலகின்‌ மிகத்‌ 
தாழ்வான நிலப்பகுதியாகும்‌. உலகுக்கு உவர்க்கடல்‌ போன்று 
நம்‌ உடலின்‌ அடிவயிற்றிலும்‌ (Kidneys and urinary Bladders) 
உவர்ப்பு நீர்த்‌ தேக்கங்கள்‌ உள்ளன. இவற்றிற்குச்‌ சிறு நீரகங்கள்‌ 
என்றும்‌, சிறு நீர்ப்பைகள்‌ என்றும்‌ பெயர்‌, இவ்வாறு மரயை 
என்னும்‌ ஓர்‌ அதி நுண்ணிய பொருளிலிருந்து சிவபெருமான்‌ 
தன்னைப்‌ போன்றே மனித வடிவங்களை நம்‌ உய்தி கருதிப்‌ 
படைத்தருளினார்‌. மேலும்‌ அவர்‌ தம்‌ சிற்சத்தியுடன்‌ நம்முள்‌ 
தங்கியிருந்து நம்மை ஒவ்வொரு நொடியும்‌ எல்வாறெல்லாம்‌ 
வழி நடத்துகிறார்‌ என்பதைக்‌ காண்போம்‌. 


நமது உடல்‌ முழுவதும்‌ இறைவன்‌ நிறைந்திருக்கிறார்‌, 
எனினும்‌ மூன்று இடங்களில்‌ அவர்‌ சிறப்பாக வெளிப்பட்டு 
நிற்கிறார்‌. அந்த இடங்கள்‌, நம்‌ தலையில்‌ முன்பகுதி, மார்பில்‌ 
இருதயம்‌, அடிவயிற்றில்‌ சுவாதிட்டானம்‌ என்பன. 


ஒன்று இரண்டாயது (மாதொருபாகன்‌): நாம்‌ வீடுகளில்‌ 
மின்சாரத்தை வெகுவாகப்‌ பயன்படுத்துகிறோம்‌. அஃது ஒரே 
பொருள்தான்‌ என்றாலும்‌ நேர்மின்‌ ஆற்றல்‌, எதிர்மின்‌ ஆற்றல்‌, 
(416. —ve) என இரு கூறுகளாகப்‌ பிரிந்து, சடப்பொருளாகிய 
ஒரு செப்புக்‌ கம்பியின வழியாகப்‌ பாய்ந்து, நமக்கும்‌ பெரும்‌ 
பயன்‌ தருறதன்றோ? அதேபோல்‌, பரசிவம்‌ என்பது ஓரே 
பொருள்‌. அது சிவன்‌ என்றும்‌ சத்தி என்றும்‌ இரு கூறாக, 
மாயை என்ற களத்திலே கூடி நின்று; உயிர்களாகிய நமக்கு 
எப்பொழுதும்‌ உயரிய நலன்களை அகுளுகின்றது. 


பந்தணை விரலியும்‌ நீயும்‌ நின்‌அடியார்‌ 
பழங்குடில்‌ தொறும்‌ எழுந்‌ தருளிய பரனே!””1 


_———————— 


| இருவாசகம்‌ திகுப்பள்ளி எழுச்சி - 8 


536 


எனப்‌ பெருந்துறைப்‌ பெருமானுக்குத்‌ இருப்பள்ளி எழுச்சி 
பாடுவார்‌. இருவாதவூரர்‌, இதன்‌ கருத்து: பந்துகள்‌ (ஈண்டு 
அண்டங்கள்‌) வந்து சார்கின்ற விரலினை உடைய உமாதேவியும்‌ 
நீயும்‌, உனது மெய்யடியார்களின்‌ பழைய குடிசையாகிய மாயா 
உடமபி "ல எழுந்தருளி யிருக்கிறீர்கள்‌ (எ-ம்‌) 


சுத்க மாயை என்பதே சிவபெருமானுக்குத்‌ தொழிற்‌ 
படுகளம்‌. நமது மனித உடம்பினுள்‌, அது முன்‌ தலைப்‌ 
பகுடுயில்‌, பெருமுளையாக அமைக்கப்‌ பெற்றுள்ளது. பொருள்‌ 
தன்மையால்‌ ஒன்றேயாகிய அது, செயலாற்றலால்‌ இரண்டு 
கோளங்களாக, ஒரு மொச்சை விதையினைப்‌ போன்று, இரு 
கூறுபட்டு இயங்குகிறது. அக்கோளங்களுக்கு வலது கோளம்‌, 
இடது கோளம்‌ (Right hemisphere & Left hemisphere) என்று 
பெயர்‌. 


வலது கோளம்‌ பெரிதும்‌ அமைதியாகவும்‌, வான்‌ போருள்‌ 
பற்றிய அறிவினை வளர்க்கும்‌ கருவியாகவும்‌ இருக்கிறது 
என்றும்‌, இடது கோளம்‌, நமது உடலின்‌ பல்வேறு இயக்க 
நிலைகளுக்கு ஆணைத்தானமாக இருக்கிறது என்றும்‌ அறிவிய 
லார்‌ ஆய்ந்து கூறுகின்றனர்‌. வலப்புறம்‌ சிவன்‌, இடப்புறம்‌ 
சத்தி என்ற மாதொரு பாகனது தோற்றத்தை இவ்‌ அமைப்பு 
நினைவுறுத்துகிற தன்றோ? 


இரண்டு மூன்றாவது (சோமாஸ்‌ கந்தர்‌): ஒரே பரம்பொருள்‌ 
சிவன்‌, சத்தி, கந்தன்‌ என்ற முத்திற வடிவாய்‌ச்‌ சோமாஸ்‌ 
கந்தர்‌ என்ற பெயரோடு சிவாலயங்களில்‌ இருப்பதைக்‌ காணு 
றோம்‌. உயிர்களாகயெ நமக்கு இன்பம்‌ ஊட்டுகிற போக 
வடிவம்‌ என அருளாளர்‌ இதனைக்‌ கூறுவர்‌. அதே போன்று, 
நமது மனித உடலில்‌ அறிவுத்தானமாகிய மூளை என்ற ஒரே 
உறுப்பு, தொழிற்பாடு கருதிப்‌ பெருமூளை (சிவன்‌) என்றும்‌, 
சிறுமூளை (சிவசத்தி) என்றும்‌, நடுமூளை (கந்தன்‌) என்றும்‌ 
முக்கூற்றுப்‌ பொருளாகச்‌ சிந்திக்கப்‌ பெறுகிறது. நடுமூளையை 
2 The right hemisphere is essentially mute, but can do 

other things, such as make spatial jndgements” 
— I am JoesP. 13 ‘Body (Readcrs’ Digest’ 


537 


இன்பத்தானம்‌ (Plea Cenc) என அறிவியலாரம்‌ 
அழைப்பதில்‌, ஓர்‌ “இன்பமான ஓற்றுமை நிலவுறெதன்றோ! 


மேலும்‌ மொச்சை விதை போன்ற பெருமூளையின்‌ இ கூறு 
(hemispheres) களுக்கு நடுவில்‌, முளை போன்ற ஒரு இணைப்‌ 
பான்‌ (Corpus collosum) இருக்கிறது. அது, நடு மூளையிலிருந்து! 
தோன்றிப்‌ புருவ நடுவை நோக்கி வளைந்து கிடக்கிறது. பெரு 
மூளையின்‌ இரண்டு கூறுகளும்‌, சத்தியைத்‌ தன்‌ இடப்பாகத்தில்‌ 
ஏற்ற சிவபெருமானையும்‌, அதன்‌ நடுவிலுள்ள மூளை இணைப்‌ 
பான்‌ கந்தமூர்த்தியைச்‌ சிவசத்தியரது இன்ப வெளிப்பாடாக 
வும்‌ நமக்கு நினைவுறுத்துமாறு அமைந்துள்ளன. 

பருமையாக நாம்‌ இதனை நோக்க விரும்பினால்‌ நமது 
வலது கண்ணில்‌ சிவனையும்‌, இடது கண்ணில்‌ சத்தியையும்‌ 
மனத்தால்‌ நினைந்து, அவை ஒன்றை ஒன்று நோக்குலதாக, 
நெற்றியில்‌ புருவ நடுவில்‌ நெற்றிக்‌ கண்ணாகக்‌ கந்தவேளையும்‌ 
- சிந்தித்தால்‌, சவதியானம்‌ கைகூடும்‌. சிவபெருமான்‌ முர்கட்‌ 
செல்வார்‌ என்பது யாவரும்‌ அறிந்ததே. அவரது வலதுகண்‌ 
சூரியன்‌, இடதுகண்‌ சந்திரன்‌, நெற்றிக்கண்‌ அக்கினி, நெற்றிக்‌ 
கண்ணிலிருந்து கந்தவேள்‌ தோன்றினார்‌ என்பது வரலாறு. நம்‌ 
ஒவ்வொருவருடைய நெற்றிக்‌ கண்ணிலும்‌ அவர்‌ இன்ப 
ஊற்றாக அருள்பாலிக்கிறார்‌. என்பதைச்‌ சிவதியானத்தின்‌ 
மூலம்‌ உணரலாம்‌. 


மூன்று நான்காவது (சிவ குடும்பம்‌): ஒரே பொருளான சிவ 
பரம்‌, உயிர்களாக நமது ' விழைவு, அறிவு, செயல்‌ திறன்‌ 
களுக்கு ஏற்பச்‌ வென்‌ என்றும்‌ சத்தி என்றும்‌, விநாயகர்‌ என்றும்‌ 
முருகன்‌ என்றும்‌ பல வடிவங்களை மேற்கொள்ளுதிறது. வடிவங்‌ 
கள்‌ வேறாயினும்‌, பொருள்‌ ஒன்றே. இதற்குச்‌ சான்று கூறி 
னாற்போல, நமது இருதயம்‌ என்ற ஒரே உடலுறுப்பு, செயற்‌ 
பாடு கருதி, வலது, இடது என்றும்‌ மேல்‌, கீழ்‌ என்றும்‌ நான்கு 
அறைகளாக, அறிவிய்லாரால்‌ சிந்திக்கப்‌ பெறுகிறது. 


விடைஏறி: அறக்‌ கடவுள்‌ தவமியற்றிச்‌ சிவபெருமானுக்கு 
லு ஊர்தியாக இருக்கும்‌ பேறு பெற்றார்‌ என்பது புராணம்‌. திரி 
புரம்‌ எரித்த காலத்தில்‌, கவபெருமானுக்குத்‌ திருமால்‌ விடை 


538 


ஊர்தியானார்‌ என்பதும்‌ வரலாறு, (இருச்சாழல்‌). இவ்‌ வாறு 
சுத்தமாயையினைச்‌ சேர்ந்த அறவிடையும்‌ அசுத்த மாயையினைச்‌ 
சேர்ந்த மால்விடையும்‌ சிவபெருமானுக்கு ஊர்தியாயின , நமது 
உடம்பில்‌ சுத்தமாயை என்பது பெருமூளை எனக்‌ கண்டோம்‌: 
வபெருமானது நிழல்‌ வடிவமாகவே இஃது இருக்கிறது: 
சுத்தமாயைக்கும்‌ அசுத்தமாயைக்கும்‌ எல்லையாக அமைந்‌ 
இருப்பன மூளை இணைப்பானும்‌ மூன்றாம்‌ நாளமுமே (Th 
ventricle) மூளை இணைப்பான்‌ அறவிடையின்‌ தோற்றமுடைய 
தாய்ச்‌ சிவபெருமானுக்கு ஊர்இயாயிருக்கிறது. 


நமது உடம்பில்‌ ௮சுத்தமாயை என்பது புருவ நடுவுக்குக்‌ 
எழேயுள்ள உடற்பகுதி. இங்கு இருதயமே சிவவடிவம்‌; இரைப்‌ 
பையே மால்விடை ஊர்தி, 


“அமூதுப்‌ பிரியன்‌” என அழைக்கப்‌ பெறும்‌ திருமால்‌ நமது 
வயிற்றில்‌ அன்னப்பையாகவும்‌, மால்விடையாகவும்‌ பொருந்தி 
நிற்பது எழிலுடைய காட்9 ஆகும்‌. 


ஒன்று பலவாகியது (ஏகன்‌ அனேகன்‌) 1: முற்றுணர்வுள்ள 
சிவபெருமான்‌ ஒருவரே பரம்பொருள்‌. ஏகனாகிய அந்த 
ஒருவரே நமக்கு அருளுதற்‌ பொருட்டுப்‌ பல வடிவங்களைத்‌ 
தாமாகவே ஏற்று, அனேக மூர்த்தங்கள்‌ ஆகிறார்‌. இதனை 
மணிவாசகர்‌ தமது சிவபுராணத்தில்‌, மிச அருமையாக 
அமைத்துப்‌ பாடுகிறார்‌; 


“ஏகன்‌ அனேகன்‌ இறைவ(ன்‌) அடி வாழ்க! 


என்பது அவ்‌ அருளாளரின்‌ திருவாக்கு; ஒன்றாய இறைவன்‌, 
ட விரித்து தோன்றி, அந்த ஒவ்வொரு நிலையிலும்‌ தனது 
இறைமைத்‌ தன்மை மாறுபடாத பெருமையை இது பறை 
“ஈத்றுகிறது. 


ட அண்‌ இறைவன்‌ அனேகன்‌ ஆனார்‌? என்பதற்கும்‌ அவருடைய 
திருவாசகமே விடையும்‌ பகர்கிறது, “மாற்றமாம்‌ வையகத்தின்‌ 
வெவ்வேறே வந்தறிவாம்‌, தேற்றனே! தேற்றத்‌ தெளிவே, 
டக ல்‌ அட சர ர த EE ட வல க 


539 


என்பது, சிவபெருமானது எண்ணிறந்த வடிவ வேறுபாடு 
களுக்குக்‌? காரணமாகக்‌ கூறப்பேறுகிறது. அருளாளரது அனுபவ 
மொழியாகிய இகனைப்‌ பற்றீ ஓரளவு சிந்திப்பது, பயன்‌ 
தரும்‌. 


உயிர்கள்‌ என்ற பெயர்த்‌ தன்மையால்‌, நாமெல்லாம்‌ ஒன்று 
போல்‌ காணப்படுகிறோம்‌. ஆபினும்‌, அறிவு வளர்ச்சியால்‌ 
மிகுந்த ஏற்றத்தாழ்வு உள்ளவர்களாகவே இருக்கிறோம்‌. ஒன்று 
முதல்‌ ஐந்து வரையான சிற்றறிவினராக ஒரு தாலத்தில்‌ 
வாழ்ந்து, மனம்‌ என்ற ஆறாவது அறிவினைப்‌ பெற்றதால்‌ 
மனிதரான நிலையிலும்‌, நம்முடைய அறிவு ஒரே மாதிரியான 
தாக இல்லை. பண்டைய இழிநிலை, இன்றைய மனிதநிலை, 
உயர்ந்து வளர்ந்த தெய்வீக நிலை என்றவாறு பெருத்த மாறு 
பாடுகள்‌ நம்மிடையே காணப்படுகின்றன. 


எனவே நம்மை நடத்திச்‌ செல்லும்‌ சிவபெருமானும்‌, நமது 
அறிவின்‌ குறை-ஈநிறைக்கு ஏற்பப்‌ பல எளிய வடிவங்களை ஏற்க 
வேண்டியதாறெது. இஃதும்‌ அப்யெருமானுடைய அளப்பரிய 
கருணை வெளிப்பாடேயன்றி, வேறு இல்லை, இதனை ஓர்‌ 
உவமை மூலம்‌ விளக்கலாம்‌. 


மின்‌ ஆற்றல்‌ (Electricity) என்பது 33,000 மின்‌ அழுத்தத்‌ 
இல்‌ உற்பத்தி ஆகிறது; ஆனால்‌ அதே அழுத்தத்துடன்‌ நம்‌ விடு 
களுக்கு அது கொண்டு வரப்படுவதில்லை, மின்‌ அழுத்தத்தைப்‌ 
(Voltage) படிப்படியாகக்‌ குறைத்து, இறுதியில்‌ நமது தேவைக்கு 
ஏற்பத்‌ தொழிற்சாலைகளில்‌ 500V என்ற மின்‌ அழுத்தத்திலும்‌. 
வீடுகளீல்‌ 230 என்ற மில அழுத்தத்திலுமே மின்‌ ஆற்றலைப்‌ 
பயன்படுத்துகறோம்‌. சூழலுக்கு ஏற்ப, இவ்‌ அழுத்தம்‌ மேலும்‌ 
குறைவதையும்‌ காணுகிறோம்‌. இதேபோன்றுதான்‌, ஆண்ட 
வனும்‌ நமது அறிவின்‌ ஆழத்திற்கு ஏற்பத்‌, தன்‌ ஆற்றலை 
வேறுபடுத்தி, வெவ்வேறு வடிவம்‌ ஏற்கிறார்‌. 


rrr 

3 “வேறுவேறு உருவும்‌ வேறுவேறு இயற்கையும்‌ நூறு நூறாயிரம 

இயல்பின தாகி ஏறுடை ஈசன்‌ இப்புவனியை உய்யக்‌ கூறுடை 
மங்கையும்‌ தானும்‌ வந்தருளி" - 8ர்த்தித்‌ திருவகவல்‌ 23 - 26 


540 


செப்புக்‌ கம்பி என்பது ஒரு நல்ல மின்‌ கடத்தி, அதேபோல்‌ 
நமது உடம்பிலுள்ள நரம்புகள்‌, தெய்வீக ஆற்றல்களைக்‌ 
கடத்தும்‌ உயர்ந்த ககுவிகளாம்‌. இகுமூலர்‌, தமது மைய நரம்பு 
மண்டலத்தைச்‌ (Central Nervous System) சிவபூமி! என 
வருணிப்பஇலிருந்தும்‌ இவ்வுண்மை தெளிவாகும்‌, உச்சித்தலை 
யிலிருந்து உள்ளங்கால்‌ வரையுள்ள கோடானு கோடி நரம்பு 
களும்‌, தெய்வீக ஆற்றலைக்‌ கடத்த வல்லன. அவற்றின்‌ 
கடத்தும்‌ ஆற்றலும்‌ இடத்துக்கு இடம்‌ வேறுபடுகிறது, 


நம்‌ தலையின்‌ பெருமூளையில்‌, ஞானமே வடிவாய்க்‌ குவிந்து 
உள்ளது, அதிநுண்ணிய அப்பேராற்றல்‌. அது முதுகுத்‌ 
குண்டின்‌ அடிப்பகுடிக்கு வரும்போது விரிந்து பரந்ததாக, ஞான 
ஙண்மை குறைந்தும்‌, செயல்திறன்‌ மிகுந்தும்‌ வெளிப்படுகிறது. 
உள்ளங்கால்களில்‌ அதன்‌ ஞானநுண்மை இல்லாதாகிச்‌ செயல்‌ 
வவிமை பெருக நிற்கிறது. இவ்வாறு சிவபெருமானும்‌ நம்‌ 
பிச்சை அறிவு செயல்‌ திறனுக்கு ஏற்பப்‌ பல்வகை உருக்கொள்ள 
வேண்டியது இன்றியமையாததாகிறது, 


சலமிலன்‌ சங்கரன்‌: சவபெருமான்‌, உயிர்களாெய தமது 
நலனுக்காகவே பலவித வடிவ வேறுபாடுகளை ஏற்கிறார்‌ எனக்‌ 
கண்டோம்‌. தோற்றத்தால்‌ எத்துணை வேறுபடினும்‌, நம்மைப்‌ 
போல்‌, அவர்‌ இன்பதுன்ப நுகர்ச்சியால்‌ கட்டுறுவதில்லை; தம்‌ 
முடைய தனிப்பெருந்தன்மையை இழப்பதுமில்லை. மெய்யடி 
யார்களது இன்ப துன்பத்தை அவர்களோடு உடனாகவும்‌ ஒன்‌ 
கவும்‌ இருக்கும்‌ இறைவன்‌ முழுமையாக உணர்வார்‌; ஆனால்‌ 
அத்‌ துன்ப இன்பக்‌ கடலுள்‌ தாம்‌ மூழுக மாட்டார்‌, எனச்‌ 
சைவ ஞானநூல்கள்‌ கூறுகின்றன. 


அண்டத்திலும்‌ பிண்டத்திலும்‌ இதற்கு ஆதாரங்கள்‌ உள்ளன. 
இளஞ்‌ சூரியனது தோற்றத்தால்‌ தாமரை மலர்கிறது; அல்லி 
மலர்‌ தனது இதழ்களை மூடிக்‌ கொள்ளுகிறது. இங்ஙனம்‌ 
சூரியனது வெப்பத்தால்‌, வாழுகின்ற பொருள்களும்‌ உள்ளன்‌; 
வாடுகின்ற பொகுள்களும்‌ உள்ளன. ஆயினும்‌ சூரியன்‌ தனது 
இயல்புகளில்‌ எவ்வித மாற்றத்தையும்‌ அடைவதில்லை. இது 
அண்டவெளிச்‌ சான்று. 


rc 


1. சிலபூமி என்ற தலைப்பில்‌ முன்னர்க்‌ கூறியது. 


541 


இதேபோன்று நமது உடலாகிய பிண்டத்திலும்‌ சான்று 
களை அமைத்துள்ளார்‌, இறைவன்‌. அவையே நம்‌ முன்‌ தலை 
யில்‌ அறிவுத்தானமாகவுள்ள பெருமூளையும்‌ அன்புத்தானமாஇய 
இருதயமும்‌, உடம்பின்‌ பிறபகுதிகளை ஒரு கத்தியால்‌ வெட்டி 
னால்‌ அதனால்‌ விளைகிற துன்பத்தை நமது மூளை உணர்கிறது, 
ஆனால்‌ மூளையையே: அக்கத்தி கொண்டு வெட்டினால்‌, மூளை 
எவ்வகைத்‌ துன்ப உணர்வும்‌ பெறுவதில்லை! என இன்றைய 
அறிவியலார்‌ ஆய்ந்து கூறுகின்றனர்‌. 

நாம்‌ உண்ணும்‌ உணவினாலும்‌ பிற ஊக்கிசளாலும்‌ அமிலங்‌ 
களும்‌ காரங்களும்‌ பெகுமளவில்‌ உற்பத்தி ஆகின்றன. அவை 
குருதி ஓட்டத்தில்‌ புகுந்தாலும்‌, குருதியின்‌ இயற்கைத்‌ தன்மை 
அதனால்‌ பாதிப்புறுவதில்லை.2 அதே போன்று உயிர்கள்‌ . நுகர்‌ 
கிற இன்ப துன்பங்களால்‌, உயிருக்குள்‌ உயிராக இருக்கும்‌ சிவ 
பெருமாள்‌ விகாரப்‌ படுவதில்லை, . தன்னியல்பு மாறாத்தன்மை' 
அவரது தனிச்‌ 'சிறப்பு. 

சுடலை ஆடி; சிவபெருமானைச்‌ சுடலையாடி என ஞானி 
கள்‌ போற்றி மகிழ்வர்‌. மண்ணிலிருந்து தே £ன்றிய உடல்‌, 
மரணத்திற்குப்‌ பின்‌ மண்ணில்‌ புதைக்கப்பட்டு அல்லது எரிக்கப்‌ 
பட்டு, மண்ணோடு மண்ணாகவே ஆகிறது. உடம்பு சுடப்படும்‌ 


இடம்‌ சுடலை; இடப்படும்‌ இடம்‌ இடுகாடு. 


வாழ்நாளில்‌ எங்கெங்கு மனிதன்‌ ஆடினாலும்‌ ஓடினாலும்‌, 
இறுதி இடம்‌ அவனுக்குச்‌ சுடலையே, ஆதலால்‌ உடலில்‌ இருந்து 
பிரிந்த உயிரினை ஏற்றுக்‌ காத்தருளுவதற்காகச்‌ சுடலையில்‌ 
காத்திருக்கிறார்‌, சிவபெருமான்‌. அவர்‌ நம்மீது கெகண்ட அளப்‌ 
பரிய கருணையினால்‌ தான்‌, “புறங்காடு அரங்காகச்‌' சுடலை 
யிலும்‌ இடையறாது. நடனம்‌ ஆடிக்‌ கொண்டிருக்கிறார்‌. 
எனவே அப்பெருமானைச்‌ “சுடலை யாடி” எனப்‌ போற்றிப்‌ 
பரவுகித்து நம்‌ சைவ சமயம்‌. 
‘1 Although all pain is Felt in me (brain), I myself have 
no pain sensation even when I am ‘cut’ 
—PP 12, last para, I?m Joe’s body. 
2 Human physiology by CC, Chatterjee, Medical Allied 
Agency, Calcutta, 9th Edn pp. 3—1 


542 


இத்தகைய சுடலை ஆட்டம்‌, புற உலகில்‌ மட்டுமன்று; நம்‌ 
நெஞ்சகத்திலும்‌ நிகழ்கிறது. அது தொடர்பான சான்றுகளைச்‌ 
காண்போம்‌. 


நமது இந்த மனித உடம்புக்கு ஒரு கால எல்லை உண்டு: 
அதேபோல்‌, நம்‌ உடம்பில்‌ உள்ள செங்குருதி அணுக்களுக்கும்‌ 
வெண்ருருஇ அணுக்களுக்கும்‌ வாழ்நாள்‌ எல்லையை வகுத்திருக்‌ 
இறார்‌, இறைவன்‌, குருதி அணுக்களுக்கு 120-நாட்கள்‌ என்பது 
விஞ்ஞானம்‌; மனித உடம்புக்கு 120-ஆண்டுகள்‌ என்பது மெய்ஞ்‌ 
ஞானம்‌. 120- நாட்களே வாழ்வுடைய குருதி அணுக்கள்‌, 
கூட்டம்‌ கூட்டமாக மாள்வதும்‌ மீள்வதும்‌ இடையதாது நடை 
பெறுறெ ஒரு தொடர்‌ நிகழ்ச்சியாகும்‌. நொடிக்குப்‌ பன்னிரண்டு 
இலட்சம்‌ என்ற அளவில்‌ குருதி அணுக்கள்‌ மாளுகின்றன. அவை 
ஆங்காங்கே உடம்பில்‌ தேங்கி விடுமாயின்‌, மிகப்‌பெரிய 
இங்னையே விளைவிக்கும்‌. அவற்றை என்‌ செய்வது? சிவபெரு 
மான்‌ அதற்கும்‌ ஒரு வழி வகுத்துள்ளார்‌. உலகத்து மண்‌, 
சடலத்தை ஈர்த்துக்‌ கொள்ளுவது போல, நம்‌ உடலினுள்‌ 
இருதயத்தைச்‌ சார்ந்து மண்ணீரல்‌ என்னும்‌ ஓர்‌ அமைப்பு 
உள்ளது. அம்மண்ணீரலே இறந்துபட்ட இரத்த அணுக்களை 
ஈர்த்துக்‌ கொள்ளுகிறது; மீண்டும்‌ மண்ணீரலிலிருந்தும்‌, எலும்பு 
மச்சையிலிருந்தும்‌ அதே அளவு புதிய அணுக்கள்‌ தோன்றவும்‌ 
துணை நிற்கிறது. 

நமது இதயக்‌ கமலமே சற்றம்பலமாகிய அரங்கு? இங்கு 
ஆடுற சிவபெருமான்‌, தனது வலக்காலை ஊன்றிய 
இடம்‌, மண்ணீரல்‌. தூக்கிய திருவடியே செங்குருதி நாளம்‌ ; 
அவரது உடுக்கையின்‌ ஒலியே, நமது இதயத்‌ துடிப்பு. ஆதலால்‌ 
நமது இதய கமலத்தில்‌, அச்சுடலையா டியை யாவரும்‌ வணங்கு 
வோம்‌. 


கத்தரிக்கோல்‌: நமது முன்‌ தலையில்‌ உள்ள பெருமூளையின்‌ 
இடக்கூறு, உடம்பின்‌ வலப்பாகத்தையும்‌, வலக்கூறு இடப்பாகத்‌ 
தையும்‌ இயக்குகின்றன எனபைது உடலியல்‌ விஞ்ஞானம்‌," இந்த 


1 ‘“The left half controls much of the activity on the 


ல side of his body and the other hemisphere the 
€ே 


—I’m 70975 bedy ற.13. 


543 


இடவல மாற்ற இயக்கத்திற்கான. காரணத்தை அறிவியல்‌ 
' அறிஞர்கள்‌ பலரும்‌ ஆய்ந்து காண முனைகின்றனர்‌. ஆயினும்‌, 
விடைகாண முடியாத அவர்களிடம்‌ ஒரு வியப்புக்குறியே எஞ்சி 
நிற்கிறது. ஆனால்‌ இதற்கோர்‌ ஆன்மீக விளக்கமாகத்‌ திரு 
வானைக்‌ கோயில்‌ புராணத்தில்‌ ஓர்‌ அருள்வரலாறு காணப்‌ 
பெறுகிறது. 


கடுந்தவம்‌ புரிந்தான்‌ பிரமன்‌; காட்யெருள விரும்பினர்‌, 
அம்மையும்‌ அப்பனும்‌. தவம்‌ செய்த பிரமனோ மிகுகாமி, 
தன்னால்‌ படைக்கப்பட்ட நங்கையின்‌ எழில்‌ வடிவத்தையே 
காமுற நோக்கும்‌ இழிகுணம்‌ உடையவன்‌. எனவே, காட்சிக்கு 
முன்‌ ஒரு சோதனையாய்‌, இறைவன்‌ ஒரு திருவிளையாடல்‌ 
புரிந்தார்‌ இடப்பக்க அம்மையின்‌ உருவை அப்பன்‌ கொண்டார்‌; 
வலப்பக்க அப்பனது வடிவினை அம்மை ஏற்றாள்‌. தியானத்தி 
லிருந்து கண்‌ விளித்தான்‌ பிரமன்‌; சிவபெருமானது எழிலார்‌ 
பெண்ணுருவைக்‌ கண்டான்‌; இயல்பான காம விகாரம்‌ தலை 
தூக்யெது. 


அடிமனத்தின்‌ ஆழத்தையும்‌ அறியவல்லவர்‌ சிவபெருமான்‌ 
அல்லரோ? பிரமனது உள்ளத்து உணர்வு அலைகளைக்‌ கண்டார்‌. 
ஆண்‌ உருவில்‌ உள்ள தனது சத்தியை நோக்கிக்‌ குறுநகை ஒன்று 
புரிந்தார்‌; அவளும்‌ நாணி நின்றாள்‌. பெண்‌ சிரிக்க, ஆண்‌ 
நாண, - முரண்பட்ட இச்செயல்‌ பிரமனது மூளையில்‌ தைத்தது; 
பிழையை உணர்ந்தான்‌; பெருமானது திருவடியில்‌ வீழ்ந்தான்‌; 
பொருத்தருள வேண்டினான்‌. இறுதியில்‌ வரமும்‌ பெற்றான்‌, 
என்பது வரலாறு. ஒவ்வோர்‌ ஆண்டும்‌ பங்குனிப்‌ பெருவிழா 
வீல்‌ அம்மை அப்பர்‌ இவ்வாறு மாற்றுருப்‌ புனைந்து இடமும்‌ 
வலமும்‌ மாறித்‌ திருவானைக்கோயிலில்‌ திருவீதி உலா வருவது, 
ஒரு கண்‌ கொள்ளாக்‌ காட்யொகும்‌. 


தத்துவ நோக்கில்‌ பார்த்தால்‌, சிவபெருமானுக்கு தம்‌ 
உடலில்‌ இருப்பிடம்‌, சுத்தமாயையினாலான பெருமூளை. 
அவரோ மாதொருபாகன்‌. எனவே பெருமூளையின்‌ வலக்கூறு 
சிவன்‌, இடக்கூறு சத்தி, சிவபெருமான்‌ செம்பவள நீறத்தினா்‌ 
என்றும்‌, அம்மை பச்சை நிறத்தினள்‌ என்றும்‌ ஞானநூல்கள்‌ 
கூறுகின்றன. 


544 


பிரமன்‌ தவம்‌ செய்த இடமோ, நம்‌ உடம்பீல்‌ அசுத்த 
மாயையினாலான அடிவயிற்றுப்‌ பகுத. இதற்குச்‌ சுவாதிட்‌ 
டானம்‌ என்பது பெயர்‌. மூளையின வலது பக்கத்துச்‌ சிவன்‌, 
உடம்பின்‌ இடது பக்கத்தையும்‌, இடது பக்கத்துச்‌ சத்தி உடம்‌ 
பின்‌ வலது பக்கத்தையும்‌ இயக்குகிறார்கள்‌ அப்பொழுது, 
வடிவமும்‌, வண்ணமும்‌ மாறின; ஆனால்‌ அவர்களது இயல்பு 
கள்‌ மாறவில்லை. அதனால்‌, நமது இதயத்‌ தாமரையில்‌ வலது 
பக்கத்இல்‌ நீல நிறத்துடன்‌ சிவனும்‌, இடது பக்கத்தில்‌ செந்‌ 
நிறத்துடன்‌ உமையம்மையும்‌ இருந்து அருள்‌ புரின் றனர்‌. 


தலை எழுத்து: ஒவ்வொரு நொடியும்‌, நாம்‌ ஏதேனும்‌ ஒரு 
"வினையைச்‌ செய்து கொண்டே இருக்கிறோம்‌. அது நல்வினை 
யாகவும்‌ இருக்கலாம்‌; இவினையாசவும்‌ அமையலாம்‌ அவ்வாறு 
நாம்‌ செய்றெ நல்வினை தீவினைகள்‌ மிக நுண்ணிய வடிவில்‌ 
புண்ணியமாகவும்‌ பாவமாகவும்‌ சிவசத்தியின்‌ பால்‌ நம்‌ கணக்‌ 
காகப்‌ பதிவாகின்றன. சிவத்தின்பால்‌ உள்ள இப்பதிவேடு, 
மூல ஏடு அகும்‌. நாம்‌ இவ்வாறு பல பிறப்புகளிலும்‌ பலகாலமூம்‌ 
செய்த வினையீட்டத்தின்‌ மொத்தத்‌ தொகுதிக்குச்‌ சஞ்சிதம்‌ 
என்பது பெயர்‌. 2 


சஞ்சிதத்தின்‌ பெகுங்‌ குவியலிலிருந்து, மூஇர்ந்தவற்றை 
மட்டுமே இப்பிறவியில்‌ நாம்‌ இன்பமாகவும்‌ துன்பமாகவும்‌ 
நுகர்ந்து கழிக்கறோம்‌. அவ்வாறு கழிப்பதற்காக 'இறையருள்‌ 
கூட்டுவித்த வினைப்‌ பகுதிக்குப்‌ பிராரத்தம்‌ - எனபது 
பெயர்‌, இதனையே விதி என்றும்‌ தலை எழுத்து என்றும்‌ 
ஊழ்‌ என்றும்‌ ஏன்றவினை என்றும்‌ பால்‌ என்றும்‌ பலவாறாகக்‌ 
கூறுவர்‌. முன்‌ செய்த செயல்களுக்கு ஏற்ற பயனை, நாம்‌ ஓவ்‌ 
வொருவரும்‌ ஒவ்வொரு நொடியும்‌ அனுபவிக்கிறோம்‌. இவ்‌ 
வினை அனுபவமே வாழ்க்கையாகும்‌. இன்ப அனுபவங்கள்‌ 


வித்தல்‌? ஆரிய அப்பி ன்ப து கிட்ட மட்ட டட 
2 சுவாதிட்டானம்‌ என்பது நம்‌ உடம்பில்‌, உயிர்‌ சிறப்பாகத்‌ தொழிற்‌ 
படும்‌ ஆறு ஆதாரங்களுள்‌ ஒன்று, இது. அசுத்தமாயையில்‌ நம்‌ அடிவயிற்றுப்‌ 
பகுதியிலுள்ள நரம்பு மண்டலத்தில்‌ உள்ள து. இதனைத்‌ தொழிற்படுத்து பவர்‌, 
காரண பிரமனாகிய வெயெருமானே ஆவார்‌. நம்‌ அடிவயிற்றிலுள்ளபுனர்‌ 
உற்பத்திக்‌ கருவிகளைத்‌ தொழிற்படுத்துபவன்‌ காரிய பிரமா? சில ஆணை வழி 
நடப்பவன்‌. அவனைப்‌ பற்றிய செய்யே ஈண்டுக்‌ குறிக்கப்‌ பெறுறைது. 


545 


நிறைந்திருந்தால்‌ இன்ப வாழ்வு” என மகிழ்கிறோம்‌. துன்ப 
அனுபவங்கள்‌ மிகுந்திருந்தால்‌ 'துன்ப வாழ்வு" எனக்‌ கவல்‌ 
கிறோம்‌. 


எனினும்‌ இவ்வனுபவங்களை ஒரே இனிப்பாகவோ; ஒரே 
கசப்பாகவோ இல்லாமல்‌, இரவும்‌ பகலும்‌ போல, ஒரே சீராகப்‌ 
பின்னிப்‌ பிணைத்துக்‌ கலந்து ஊட்டுவது இறைவனது பெருங்‌ 
கருணையாகும்‌. இவ்வாறு, பிராரத்த வினைப்‌ பயன்‌ களை 
நுகர்ந்து கழித்துக்‌ கொண்டிருக்கும்‌ போதே, நாம்‌ தன்முனைப்‌ 
போடு செய்யும்‌ புதிப வினைகளும்‌, பழைய வினைத்‌ தொகுப்‌ 
பொடு சேர்ந்து கொள்ளுகின்‌ றன. இந்தப்‌ புதிய வரவுகளுக்கு 
ஆகாமியம்‌” என்பது பெயர்‌. 


நாம்‌ அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்கள்‌, நமது 
முந்திய நல்வினை இவினைகளாகிய புண்ணியபாவங்களுக்கு 
ஏற்பவே அமைதல்‌ வேண்டும்‌ என்பது நியதி. எனவே இந்த 
வினை அனுபவத்திற்கு “விதி எனப்‌ பெயரிட்டனர்‌, ஆன்றோர்‌. 
வினைகள்‌ எல்லாவற்றிற்கும்‌ பயன்‌ உண்டு. பயன்‌ விளைவிக்காத 
வினையே இல்லை எனலாம்‌ ““Bvery action has an equal 
and opposite reaction’’ என்பது நியூட்டனின்‌ பொருள்‌ அலைவுக்‌ 
கோட்பாடாகும்‌, வினையும்‌ பயனும்‌ என்ற சைவ சித்தாந்த 
கொள்கையின்‌ மாற்று வடிவமே, இன்றைய அறிவியல்‌ கூறுகிற 
வினையும்‌ எதிர்‌ வினையும்‌' என்ற பூதத்துவ நியதியாகும்‌. 


சிவபெருமான்‌ நமது வினைக்கு ஈடாகவே, தமது இத்சத்தி 
யைக்‌ கொண்டு, வினைப்‌ பயனாகிய இன்ப துன்பப்‌ பாலை 
நமக்கு ஊட்டச்‌ செய்கிறார்‌. 


வினையின்‌ நீங்கியவர்கள்‌: திருஞானசம்பந்தர்‌ போன்ற 
அருளாளர்கள்‌. அவர்களுக்கு எவ்வித இன்பதுன்ப அனுபவமும்‌ 
இல்லை, ஆதலால்‌, உமையம்மை தனது திருமுலைப்பாலையே 


ஞானப்பாலாக ஊட்டினார்‌ என்பது சைவ வரலாறு, வினை 
வயப்பட்ட நம்‌ போன்றார்க்கு, அம்மை நேரில்‌ தோன்றுவ 
தில்லை; மறைந்திருந்தே வினைப்‌ பயனாகிய பாலை அட்டு 
கிறாள்‌. 


546 


நாம்‌ செய்கிற வினைகள்‌ நுண்ணிய வடிவில்‌ சிவசத்தியின்‌ 
பால்‌ பதிவாகின்றன எனக்‌ கண்டோம்‌. இறை நியதிக்கு 
உட்பட்டு, நாம்‌ அவ்வக்‌ காலத்தில்‌ இன்பத்தையோ துன்‌ 
பத்தையோ அனுபவிக்க வேண்டும்‌ என்பது விதி எனவும்‌ 
கண்டோம்‌. அஃது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை அறிவியலைத்‌ 
துணைக்கொண்டு சிந்திக்கலாம்‌, நாம்‌ பேசுகிற பேச்சொலி 
ஒலிப்பதிவு நாடாவில்‌ நுண்ணொலியாகப்‌ படதிவாகிப்‌ பின்‌ 
மீண்டும்‌ பேச்சொலியாகவே (8௦00ம்‌ wave -+ Micro Wave 
-* Sound wave) நம்மால்‌ கேட்கப்‌ படுவதைப்‌ போன்றுதான்‌; 
நல்வினைகள்‌ புண்ணியம்‌ என்ற நுண்வடிவம்‌ கொண்டு வெ 
சத்தியின்‌ பால்‌ தங்கி, உரிய காலத்தில்‌ இன்பம்‌ என்ற 
பயனாக வெளிப்படுகிறது. தீவினை பாவமாகித்‌ துன்பம்‌ 
பயக்கிறது. அந்த விஇக்கான படிகள்‌, தொடர்புடைய எல்லா 
இடங்களுக்கும்‌ அனுப்பப்‌ படுகின்றன. 


தாம செய்த வினை என்ன? அதற்கேற்ற இன்ப துன்பப்‌ 
பயன்‌ என்ன? அதனை நாம்‌ எவ்வாறு நுகர்தல்‌ வேண்டும்‌? 
எப்‌ பொழுது நுகர்தல்‌ வேண்டும்‌? எந்த அளவு நுகர்தல்‌ 
வேண்டும்‌? யார்‌ யாருடைய கூட்டோடு நுகர்தல்‌ வேண்டும்‌? 
என்பன போன்ற அனைத்துச்‌ செய்திகளும்‌ வழுவின்றி வரையப்‌ 
பட்டிருக்கும்‌ பதிவேடே, வினைகளின்‌ மூல ஏடாகும்‌. 


அதன்‌ படிகளுள்‌ ஒன்று, விண்கோள்‌ (ஒlanet5)களில்‌ பதியப்‌ 
படுகிறது. மற்றொன்று, நமது இவ்வுடலை மண்ணிலிருந்து 
உருவாக்கும்‌ படைப்புக்‌ கடவுளாகிய காரிய பிரமனிடம்‌ 
கொடுக்கப்படுறெது. விண்கோள்கள்‌ வெறும்‌ சடப்‌ பொருள்கள்‌ 
என்பதையும்‌, இக்காலத்தில்‌ பெரிதும்‌ பயனுறும்‌ ரேடார்‌ 
(Radar) கருவிகளைப்‌ போன்றவையே என்பதையும்‌ உணர்தல்‌ 
வேண்டும்‌, பிரமன்‌, நமது இந்த உடம்பைச்‌, சிவபெருமானது 
“ஆணைப்படி, ஊழ்வினை நுகர்ச்‌சிக்கு உதவுமாறு வலியதாகவோ, 
மெலியதாகவோ உருவாக்குகிறான்‌. நம்‌ உடம்பின்‌ முன்தலைப்‌ 
பகுதியில்‌, ஆயிரம்‌ இதழ்த்‌ தாமரை போன்ற மூளையின்‌ ழே, 
(Hypothalamus என்ற) தாமரைக்‌ காம்பில்‌ “பிராரத்த வினையின்‌ 
படியையும்‌ பதிப்பிக்கறோன்‌, இஃது ஒரு கல்வெட்டுப்‌ போன்றது. 
அல்வாறு விதிகள்‌ எழுதிப்‌ பதியப்‌ பெற்றுள்ள இடம்‌, நமது 


547 


தலை; எனவே :இதனைத்‌ தலைவிதி என்றும்‌ தலை எழுத்த 
என்றும்‌ முன்னோர்கள்‌ குறிப்பிட்டனர்‌. 


தலைவிதிக்கு ஏற்பவே ஒவ்வொன்றும்‌ நிகழ்கிறது என்பது 
பண்டு தொட்ட நம்பிக்கை. அது ஒரு மூடநம்பிக்கை எனக்‌ 
கூறுவது அறிவீனம்‌, 


வீரக்கழல்‌ (Optic Chiasm): 
“தள்ள வினை வென்று. பிறப்பு அறுக்கச்‌ 
சாத்திய வீரக்கழல்‌”! 


எனக்‌ கூறுகிறார்‌, உமாபதி சிவம்‌. 


நம்‌ தலையினுள்‌ அமைந்திருக்கும்‌ தாமரையின்‌ ஆயிரம்‌ 
இதழ்களும்‌ வெறும்‌ மொட்டாகவே இருந்து வாடி, வீணே உதிர 
வேண்டுமா? அன்றி விரிந்து மலர்ந்து மணம்‌ பரப்பிச்‌ சிவபெரு 
மான்‌ திருவடித்தாமரை ஆகவேண்டுமா? என்பது, ஒவ்வோர்‌ 
ஆன்மா செய்திருக்கும்‌ இருள்‌ வினைகளையும்‌ அருள்‌ வினை 
களையும்‌ பொருத்ததே ஆகும்‌, 


அறிவுக்கு மதி என்பதும்‌ ஒரு பெயர்‌. வானத்து முழு 
மதியில்‌ களங்கம்‌ இருப்பதைக்‌ காணுகிறோம்‌, அறிவு என்ற 
நம்‌ மதிக்கும்‌, “ஆணவ -- அழுக்கு” என்னும்‌ களங்கம்‌ (கட்டு) 
உண்டு, ஆனால்‌ நாம்‌ அதை உணர்வதில்லை. அதனால்‌ “நான்‌, 
எனது” என இறுமாந்து திரிின்றோம்‌. சிவபெருமான்‌ பிறைமதி 
சூடிய பெருமைக்குச்‌ சுவையான வரல று ஒன்று உண்டு. 
அது பற்றிச்‌ சிந்தித்தால்‌, தலைவிதியை மாற்றுகிற தலைவன்‌ 
இவபெருமான்‌ என்பது தெளிவாக உணரப்‌ பெறும்‌. 


பிறைமதி: வானத்து முழுமதிக்கு இருபத்தேழு மனைவியர்‌, 
விண்ணில்‌ தெரியும்‌ அசுவினி முதலிய இருபத்தேழு நட்சத்‌ 
திரங்களே அம்மனைவியர்‌. அவர்களுள்‌ கார்த்திகை, உரோகினி 
என்ற இருவரிடத்தில்‌ மட்டும்‌, சந்திரன்‌ தனி அன்பு செலுத்து 
னான்‌. அதனால்‌, மற்ற மலைவியர்‌ மனம்‌ நொந்தனர்‌ 
அவர்களது தந்தையாக ய தக்கன்‌ வெகுண்டான்‌; அதன்‌ விளைவு. 


1 போற்றிப்‌ பஃறொடை (68) 


548 


சந்திரனுக்கு ஒவ்வொரு நாளும்‌, ஓவ்வொரு கலையாகத்‌ தேயுமாறு 
சபித்தான்‌, மனம்‌ கலங்கிய சந்திரன்‌, படைப்புக்‌ சுடவுளாகிய 
பிரமனை அணுகினான்‌. தேய்ந்த கலைகளைப்‌ படைப்பதற்குத்‌ 
தன்னால்‌ இயலாது எனக்‌ கூறிய பிரமன்‌, கலைகள்‌ மேன்மேலும்‌ 
தேயாதவாறு காத்துக்‌ கொள்ளுமாறு விட்டுணுவிடம்‌ அவனை 
அனுப்பினான்‌. 


விட்டுணு, காக்கும்‌ கடவுள்‌, எனினும்‌ தன்னால்‌ தக்கனது 
சாபத்திலிருந்து அவனைக்‌ காக்க இயலாது என்றும்‌, சிவபெரு 
மான்‌ ஒருவரே அவனை அவ்‌அவலத்திலிருந்து காப்பாற்ற 
முடியும்‌ என்றும்‌ கூறி, விட்டுணு, அவனைச்‌ சிவபெருமானிடம்‌ 
அனுப்பி வைத்தார்‌. 


தண்ணளி சுரக்கும்‌ தனிப்பெருங்கடவுள்‌, சிவபெருமான்‌. 
மலநோய்க்கு மருந்தாகும்‌ வைத்நியநாதர்‌ அவர்‌ ஒருவரே. 
வினை தீர்க்கும்‌ அப்பெருமானது திருவடிகளில்‌ சரண்‌ என 
விழுந்தான்‌, சத்திரன்‌. அடைக்கலம்‌: எனத்‌ தன்‌ காலில்‌ 
விழுந்தவனைக்‌ தன்‌ தலையில்‌ நிலையான அழஇூய ஓர்‌ 
அணியாகச்‌ சிவபெருமான்‌ சூடி அருளிச்‌, சந்திர சேகரமூர்த்தி 
ஆனார்‌. இஃது மூன்றாம்‌ பிறைமதியை இறைவன்‌ முடிமேல்‌ 
ஏற்ற வரலாறு. 


ஆண்மைப்‌ பொலிவு: சிவபெருமான்‌, சந்திரனைத்‌ தும்‌ முடி 
அணியாக இவ்வாறு ஏற்றுக்‌ கொண்டத்ற்கு, ஒரு “கல்வெட்டுச்‌ 
சான்று” போல, அவர்‌ நமக்காகப்‌ படைத்தருளிய இந்த மனித 
உடம்பின்‌ தலைப்‌ பகுதியில்‌ ஒரு பிறை வடிவ அமைப்பையும்‌ 
எழிலுறத்‌ தோற்றுவித்தார்‌. அது பெருமூளையின்‌ இரு கூறு 
களையும்‌ இணைத்து மூன்றாம்‌ பிறையினைப்‌ போன்று வளைந்து 
ண்டு கடக்கிறது. அதற்கு மூளை இணைப்பான்‌ (கார்பஸ்‌ 
கலோசம்‌, Corpus Collosum) என்று பெயர்‌. இதன்‌ தழேயுள்ள 
தாளத்தை மூன்றாம்‌ நாளம்‌: (Third ventricle) என்றே அறிவிய 
லாரும்‌ பெயநீட்டனர்‌. (இதுவும்‌ இறை ஆணை போலும்‌!) 
மொச்சை விதையின்‌ நடுவில்‌ உள்ள முளையை இரும்ருங்கும்‌ 
சூழ்த்திருக்கும்‌ பகுப்புகள்‌ போன்று, மூனை இணைப்பானின்‌ 
இரு மருங்கிலும்‌ இரண்டு நாளங்கள்‌ (First Ventricle and 


549 


Second Ventricle) மருவி நிற்கின்றன. இது, சத்திரனையும்‌ 
அவனது அன்பு மனைவியராகிய கார்த்திகை உரோஹிணியையும்‌ 
நினைவுறுத்தும்‌, 


அறிவின்‌ இருப்பிடம்‌ மூளை. தன்முனைப்பு நீங்க, ஒன்றிய 
இறை உணர்வோடு சிவ மூலமந்திரத்தைத்‌ தியானம்‌ செய்பவர்‌ 
கருக்கு இந்த மூளை இணைப்பானின்‌ மூலம்‌ பெறுகிற இன்ப 
அனுபவங்கள்‌ அளப்பரியன. பிறந்தது முதல்‌ ௮ஃது ஓர்‌ உயிர்க்‌ 
கருவியாகவே (பசு கரணம்‌) இருந்து வந்திருக்கிறது. சிவதியா 
னத்திற்குப்‌ பிறகு அஃது ஒரு தெய்வீசக்‌ கருவி (பதி சுரணம்‌) 
ஆகிறது 

' ஆர்கலி சூழ்தென்‌ இலங்கை அழக மர்‌ வண்டோதரிக்கு ப்‌ 

பேரருள்‌ இன்பம்‌ அளித்த பெருந்துறை மேயபி ரானை...” 


_ திருவாசகம்‌ குயிற்பத்து 8:18:2 


இலங்கை மன்னன்‌ , இராவணன்‌ சிறந்த சிவபத்தன்‌ 
என்பதும்‌ அவனது அன்பு மனைவியே வண்டோதரி என்பதும்‌, 
வண்டோதரி ஆழ்ந்த சிவப்பற்றா லும்‌ சிவஞான த்‌ தெளிவாலும்‌, 
இவ்உலக வாழ்விலேயே, இறை பேரின்‌ பமாகிய திருவடிப்‌ 
பேரின்பம்‌ துய்த்தவள்‌ என்பதும்‌, மணிவாசகரின்‌ இத்திருவாசகத்‌ 
தொடரால்‌ அறியற்பாலன. 


கூன்பாண்டியனாக நலிவுற்றுக்‌ கிடந்தான்‌ பாண்டிய மன்னன்‌ 
“வேந்தனும்‌ ஓங்குக” என்ற காழிப்‌ பிள்ளையின்‌ மறைமொழி 
கேட்டதும்‌, அவன்‌ கூன்‌ நீங்கியது; நிமிர்ந்த முதுகு பெற்று 
நின்ற சீர்‌ நெடுமாறன்‌ ஆயினான்‌ என்பது வரலாறு. அதுபேசல 
நாம்‌ மனம்‌ ஒன்றி ஆழ்ந்த சிவ மூலமந்திர தியானம்‌ செய்யும்‌ 
போது, அதுகாறும்‌ . நலிவுற்றுக்‌ கிடந்த மூன்றாம்‌ பிறை 
அமைப்பு, பதிகரணமாக வீறுபெற்றுப்‌ பிச்சாண்டிக்‌ கோலத்தின்‌ 
ஆண்மைப்‌. பொலிவினைப்‌ பெறுகிறது. 


பிச்சாண்டியின்‌ பெருமை: சிவ்பெருமான்‌ பிச்சாடன வேடம்‌ 
பூண்ட வரலாறு, சுவையான்தும்‌, பயனுள்ளதும்‌, சிவஞானத்‌ 
தெளிவூட்டுவதும்‌ ஆகும்‌. 


550 


தாருகாவனத்து இருடிகள்‌ தவ வலிமை மிக்கவர்கள்‌” 
அதனால்‌ அவர்கள்‌ கொண்டிருந்த அகங்க!ரமும்‌ அளப்பரிது. 
தவத்தைச்‌ செய்யத்‌ தெரிந்த அவர்களுக்குத்‌ தலைவனை 
உணரத்‌ தெரியவில்லை. அவர்களுடைய மனைவியரோ, தத்தம்‌ 
கணவற்குச்‌ செய்யும்‌ தொண்டினையும்‌ கற்பினையுமே 
மேலானவை எனக்கொண்டு கடவுள்‌ கொள்கையை ஒறுத்‌ 
தனர்‌. 


அவர்களுக்குச்‌ சிவத்தின்‌ தலைமைச்‌ சிறப்பை உணர்த்த 
விரும்பினார்‌, வெபெருமான்‌. மயக்கும்‌ மோகினியாக விட்டு 
ணுவை வரச்செய்து, துவகெளது, தவச்சாலைகளின்பால்‌ 
அனுப்பினார்‌. அழ அம்மண உருவில்‌ தாருகாவனத்துப்‌ 
பெண்டிர்முன்‌ தாமே பிச்சை ஏற்கச்‌ சென்றார்‌. 


மோகினியின்‌ பேரழகில்‌ மயங்கித்‌ தம்‌ தவவலியை இழந்‌ 
தனர்‌, இருடிகள்‌. அவர்தம்‌ பெண்டிரோ, பிச்சாடனக்‌ கோலத்‌ 
துப்‌ பெருமானது அம்மண ஆண்மை அழூலே மயங்கித்‌ தம்‌ 
ஆடைகளையும்‌, வளையல்களையும்‌ நெகிழ விட்டனர்‌. தவத்‌ 
தையும்‌ கற்பையுமே உறுதிப்‌ பொருள்களாகப்‌ பிழைபட 
எண்ணித்‌, தலைவராகிய பரசிவத்தை மதியாது தருக்குற்றதால்‌, 
தாருகாவனத்துத்‌ தவசிகள்‌ தடுமாறிய வரலாறு, இது. 


சிவபெருமான்‌ பிச்சாண்டியாக நின்றார்‌; தன்னீடத்துப்‌ 
பொருள்‌ இல்லாததலாலா? அன்று, அன்று. அவரே மெய்ப்‌ 
பொருள்‌ ஆயிற்றே! அவர்‌ நம்மிடத்தில்‌ பிச்சையாக ஏற்பதெல்‌ 
லாம்‌, நம்மிடமுள்ள ஆணவாதி மலக்‌ கேடுகளையே என்பது 
அறியற்பாலது. மலப்பிணிப்பு தம்மிலிருந்து நீங்கினால்தான்‌, 
நமக்கு உறுதியான பேரின்பப்‌ பெருவாழ்வு கிடைக்கும்‌. 
எனவே பெருமான்‌ பிச்சை ஏற்பதும்‌, நம்மை உய்விக்கவே. 
இஃது அவருடைய அன்பு உள்ளத்தின்‌ அருள்‌ வெளிப்பாடே. 
தமது தலையிலுள்ள மூன்றாம்‌ 
சிவபெருமானது இந்தப்‌ 
உணர்த்துவதாகும்‌. 


பிறைவடி.வ அமைட்பு 
பிச்சாடனக்‌ கோலத்தை நமக்கு 


351 


பெண்மையும்‌ பேரின்பமும்‌; உயிர்களாகிய நாம்‌ அனைவரும்‌ 
பெண்பாலரோ. என்றும்‌, சவெபெருமான்‌ ஒருவரே ஆண்மகன்‌ 
என்றும்‌ முன்னரும்‌ கண்டோம்‌. சுத்தமாயை, சிவபெருமானது 
ஐந்தொழில்‌ புரியும்‌ இடம்‌ எனவும்‌, நமது உடம்பில்‌ அஃது, 
தலையிலுள்ள பெருமூளைப்‌ பகுதி எனவும்‌ அசுத்தமாயை, 
உயிர்களாகிய நமது வினைநுகர்வுப்‌ பண்ணை எனவும்‌, நமது 
உடம்பில்‌ அஃது பெருமூளை நீங்கிய பிற பகுதிகள்‌ எனவும்‌ 
கண்டோம்‌. சிவனுக்கும்‌ சீவனுக்குமான இவ்விரு தானங்களையும்‌ 
ஓர்‌ எல்லைக்கோடு பிரிக்கிறது. அத்தகு எல்லையாக அமைந்‌ 
திருப்பது, மூன்றாம்‌ நாளமாகும்‌. 


சிவயோசு நெறி நின்று ஒன்றிய மனத்தோடு சிவபெரு 
மானையே ஆழ்ந்து தியானிக்கும்‌ உயிர்‌, இந்த மூன்றாம்‌ நாளத்‌ 
நின்‌ அடியில்‌, வஞ்சிக்கொடி என ஊர்ந்து சென்று “பிட்யூட்டரி” 
(யகர) என்ற பெண்மைத்‌ தானத்தில்‌ நிலை கொள்ளுகிறது: 
இஃது ஆன்மாவின்‌ துரிய நிலை. உள்ளமும்‌ பிராணனனும்‌ 
மட்டும்‌ உடனிருக்க, மற்ற அனைத்துத்‌ தத்துவ ஆடைகளையும்‌ 
நீங்கிய உயிரின்‌ அம்மண” நிலை, இது. 


நம்‌ தலையின்‌ மையப்‌ பகுதியில்‌ உள்ளதும்‌, உயிர்ப்பு 
ஆற்றலைச்‌ சுரப்பதுமாகிய தலைமைச்‌ சாப்பியே பிட்யூட்டரி 
ஆகும்‌ தத்துவ நோக்கில்‌, சுத்தவித்தை எனவும்‌, அகத்துறை 
இலக்கணத்தில்‌, (ஆன்ம) அல்குல்‌ எனவும்‌ இஃது அழைக்கப்‌ 
பெறுகிறது. ஆண்டவன்‌ ஆன்மப்‌ பேரின்பப்‌ புணர்ச்சிக்கான 
ஞானபீடமாக அமைவது இதுவே. 


சிவமுலமந்திரத்தின்‌ ஊற்றத்தால்‌ புதுப்பொலிவு பெறுகிற 
ஈளை இணைப்பான்‌, சிவமே ஆகிய (பிட்யூட்டரி என்னும்‌) 
பெண்மைத்‌ தானத்தில்‌, பொருந்திச்‌, ' சிவத்தியானத்திலிருக்கும்‌ 
உயிர்களாகிய நமக்குப்‌ பேறின்பம்‌ ஊட்டுகிறது. இதன்‌ விளை 
வாக உயிர்களிக்குச்‌ சவஞானத்‌ தெளிவு பிறக்கிறது. 


விதியை மதியால்‌ வெல்லலாம்‌: மூளை இணைப்பான்‌ 


பிறைமதியின்‌ வடிவினது, அது பெண்மைத்தானமாகிய 
பிட்யூட்டரியை நோக்கி முன்னேறி எழும்போது, பார்வை 


552 


வளையத்தை (0016 பேட) ஊடுருவி, அதனைத்‌ தனது ளீரக்‌ 
சுழலாக எழிலுற அணிந்துகொண்டு, தலைவிதி ஏட்டினைத்‌ 
தாங்குநறெ தாமரைக்‌ காம்பினை (Hypothalanu5)ச்‌ செவ்விதே 
உராய்ந்து, அங்கு உள்ள நம்‌ தலை எழுத்தினையும்‌ தேய்த்‌ 
தழித்துப்‌, பெண்மைத்‌ தானத்தைத்‌ தீண்டி, அங்கு உயிர்களாகிய 
நமக்குப்‌ பேரின்பத்தை நல்குகிறது. 


சிவமூல மந்திரத்தின்‌ அளப்பரிய ஆற்றலையே உறுதுணை 
யாகக்‌ கொண்டு, நம்‌ தலையிலுள்ள மூன்றாம்‌ பிறைமதியால்‌ 
நமது ஊழ்வினையாகிய விதியை அழிக்க முடியும்‌ என்பது, நம்‌ 
முன்னோர்கள்‌ அனுபவ வழி உணர்ந்த, பண்டு தொட்ட நம்‌ 
பிக்கை, “விதியை மதியால்‌ வெல்லலாம்‌” என்ற: அனுபவ 
அறிவுரையும்‌ ௮க்காரணம்‌ பற்றியே எழுந்தது எனலாம்‌. 


கந்தன்‌ திருவடி: 


*வேல்பட்‌(டு) அழிந்தது, வேலையும்‌ 
சூரனும்‌ வெற்பு(ம்‌), அவன்‌ 

கால்பட்‌(டு) அழிந்த(து) இங்கு என்தலை 
மே(ல்‌) அயன்‌ கையெழுத்தே!”! 


என்பது அருணகிரியார்‌ வாக்கு. முருகப்‌ பெருமானது திருவடி, 
நம்‌ தலையில்‌ பிரமன்‌ பதித்து வைத்த ஊழ்வினை ஏட்டின்‌ 
படியை எவ்வாறு ௮ழிக்கிறது என்பதைச்‌ சிந்திப்போம்‌. 


அம்மையப்பரை வலம்‌ வத்த அண்ணன்‌ கணபதிக்கு மாங்கனி 
கிடைத்தது. ௮ண்டபேரண்டத்தை விரைந்து வலம்‌ வந்த 
தமக்கு ௮க்கனி கிடைக்காததால்‌, முனிவுற்ற முருகப்‌ பெருமான்‌ 
தனிமலை சென்று அமர்ந்தார்‌. அதற்குக்‌ கந்தமலை என்பது 
பெயர்‌. நமது உடலில்‌ அத்தகைய கந்தமலையாக அமைந்‌ 
திருப்பது, நடுமூளைப்‌ பகுதி (Mi brain), ஆகும்‌. இன்பத்தின்‌ 
இருப்பிடம்‌ முருகன்‌. இன்றைய அறிவியலாரும்‌ நடுமூளையை 
இன்பத்தானம்‌ (Pleasure Centre)? எனப்‌ பெயரிட்டமைதான்‌ 
எவ்வளவு பொருத்தம்‌! 3 

1 கந்தரலங்காரம்‌ 30 - அருணூரியார்‌ 

2 1M Joes’ Body - Reader’s Digest 


வகைகள்‌ 


553 


முதுகுத்‌ தண்டின்‌ உச்சியில்‌ இருப்பது முகுளம்‌ (Medulla 
Oblangata) எனப்படும்‌, முகுளத்திற்கு ஓர்‌ அழகூய முடி 
சூட்டினாந்போல நடுமூளை உள்ளது. இந்த நடுமூளையிலிருந்து 
தொடங்கிப்‌ புருவ நடுவை நோக்கி முன்னேறுகிறது மூளை - 
இணைப்பான்‌ . _கந்தமலையிலிருந்து புறப்படுவதால்‌ இது கந்தப்‌ 
பெருமானது திருவடி. எனப்‌ போற்றப்‌ பெறுகிறது. சிவமூல 
மந்திரத்தை நாம்‌ முறையாகத்‌ தியானம்‌ செய்யும்போது, 
கந்தினது திருவப்‌, முன்னர்ப்‌ பிச்சாடன மூர்த்திக்குக்‌ கூறியது 
போல, தாமரைக்‌ காம்பினை (Hypothalamus) 2 உராய்ந்து மெய்‌ 
யடியாரது தலைஎழுத்தை அழிக்கிறது. இவ்வாறு நம்‌ தலை 
யிலுள்ள மூளை இணைப்பான்‌ , மூன்றாம்‌ பப்பு சந்திரனையும்‌, 
பிச்சாண்டியின்‌ ஆண்மைப்‌ பொலிவையும்‌ மூருகப்‌ பெருமானது 
இருவடியையும்‌ கஜலெக்ஷிமியையும்‌ அறவிடை ஊர்‌தியையும்‌ நாம்‌ 
சிந்தித்து வாழ்த்துவதற்குப்‌ பல்வாறாக்த்‌ துணை புரிகிறது. 


ஆகாய கங்கை: பண்டு ஒரு காலத்தில்‌ பரே.தன்‌ என்ற ஓர்‌ 
அறநெறியாளன்‌, நம்‌ பாரதத்தில்‌ வாழ்ந்து வந்தான்‌. அவன்‌ 
குன்‌ முன்னோர்களது உய்வுக்காக ஆகாய கங்கையை நில 
உலகுக்குக்‌ கொண்டுவர விரும்பினான்‌. அவனது கடுந்தவத்‌ 
தால்‌ மகிழ்ந்த வெபெருமான்‌ ஆகாய கங்கையினைத்‌ தம்‌ 
தலையில்‌ தாங்கிச்‌ கொள்ள இசைந்தார்‌. ஆயினும்‌, வீறு 
கொண்டு வீழ்ந்த கங்கையின்‌ ஆணவத்தை ஓடுக்க விரும்பினார்‌. 
என்வே தம்‌ விரிந்த சடைமுடியினுள்‌ சுங்கை வெள்ளம்‌ 
முழுவதையும்‌ அடக்கிக்‌ கொண்டார்‌. பொங்கி வீழ்ந்த கங்கை 
நீரைப்‌ புறத்தே காணாத்‌ பகீரதன்‌ மீண்டும்‌ தவம்‌ இயற்றினான்‌. 
அதனால்‌ உள்ளம்‌ நெகிழ்ந்த இறைவன்‌, கங்கையில்‌ * வெள்ளைக்‌ 
குரு நீரைத்‌' தமது முடியிலிருந்து, பிறைமதி வழியாகச்‌ சிறிது 
சிறிதாகப்‌ பொசிய விட்டார்‌. அஃது அமுதமாக, நில உலகின்‌ 
மடுவினுள்‌ புகுந்து, முன்னோர்களது சாம்பலில்‌ பாய்ந்தது; 
அவர்களுக்கு மேலான வாழ்வினையும்‌ கெர்டுத்தது. இஃது 
யாவர்க்கும்‌ தெரிந்த இனிய தொரு புராண வரலாறு. இதனை 
மாணிக்க வாசகரது திருவாசகத்‌ தேன்‌ மொழியால்‌ சுவைத்து 
மகிழ்வது மேலும்‌ இன்பம்‌ பயப்பதாகும்‌. 


354 


*'பெருநீ(ர்‌) அறச்‌, சிறு மீன்துவண்‌ டாங்கு நினைப்‌ பிரிந்த 
வெருநீர்மை யேனை “விடுதிகண்‌ டாய்‌; வியன்‌ கங்கை! 

பொங்கி 

வருநீர்‌? மடுவுள்‌?, மலைச்ரிறு தோணி& வடிவின்‌, வெள்ளைச்‌ 

குருநீர்‌£? மஇி4 பொதி யும்‌ சடை வானக்‌ கெ ' முமணியே!”? 

_ நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 


நீர்நிலையில்‌ உள்ள பெருமளவு நீர்‌, வெய்யிலின்‌ கடுமையால்‌ 
வற்றினால்‌, அங்கு வாழும்‌ இறு மீன்கள்‌ நிலைக்களனின்றித்‌ 
அதவண்டு விடுமன்றோ? அதே போன்று வெம்மையான மல 
பந்தத்தினால்‌ அடியேனும்‌ ஆற்றல்களை இழந்து அல்லல்‌ 
உற்றுத்‌ துவண்டேன்‌. ஆகாய கங்கையின்‌ ஆணவத்தை ஓடுக்கிப்‌, 
பரேதனுக்கு அமுதநீர்‌ அருளிய எம்பெருமானே! அடியேனுடைய 
மலக்கட்டுகளை அகற்றி, அருள்மழையும்‌ பொழிந்து காத்தருள்‌ 
வீராக என்பது இப்பாடலின்‌ பொதுவான கருத்து. 


இந்தப்‌ புராண நிகழ்ச்சிக்குச்‌ சான்று பகருகிறாற்போல்‌, 
நமது மனித உடம்பிலும்‌ ஓர்‌ ஆகாய கங்கையை, (CSF) 
அமைத்திருக்கிறார்‌, இறைவன்‌. (இதன்‌ விளக்கத்தை, “அறிவிய 


லில்‌ மனித உடல்‌” என்ற இந்நூலின்‌ இரண்டாம்‌ இயலில்‌ 
காண்க) 


ஆகாய கங்கை தன்‌ வழக்கமான பாதையிலிருந்து விலகி, 
Aqua Duct என்ற நீர்த்தாரை வழியாகப்‌ பாய்ந்து, பரத 
கங்கையாகி, மூளையின்‌ மடிப்புகளில்‌ எல்லாம்‌ தங்கி நின்று, 
தாம்‌ சிவதியானம்‌ செய்யும்போது, பிட்யூட்டரி என்ற தலைமைச்‌ 
சுரப்பியில்‌ கலந்து, நமது உடல்‌ முழுமைக்கும்‌ உறுதுணை 
புரிகிறது. அதனால்‌ உடலுறுப்புகள்‌ தெய்வீகப்‌ பொலிவு 
பெறுகின்றன. CSF என்ற மூளைநீர்‌ நிறைந்த இதனைப்‌ 
பாலாற்று வெள்ளம்‌ (Milky Way) என்று அன்புடன்‌ அழைத்தல்‌ 

1 வியன்‌ கங்கை ஆகாய சங்கை. CFF. 2 வருநீர்‌- பரத 
கங்கை - Aqua Duct 3 மடு- ஆணைத்தானம்‌ - Pituitary 
Gland, ஆன்ம அல்குல்‌ 4 தோணி, மதி. பிச்சாண்டிக்கோலம்‌ 
வெள்ளைக்குருநீர்‌ - அமுதநீர்‌ - Cerebro Spinal Fluid 6 சடை 
வபெருமானது திருமுடி, Cerebrum 2”. மடுவுள்‌ மதி: என்ற 
தாடர்‌ ஆண்டவன்‌ ஆன்ம 


௫ 

> 

5 
ச 
(ு 


ப்பேரின்பக்‌ கூட்டத்தை உணர்த்துவதாகும்‌ 


555 


பொருந்தும்‌. இவ்‌ வெள்ளப்‌ பெருக்கினால்‌ விளையும்‌ இன்ப 
மிலையை அருளாளர்களது அனுபவ வாயிலாகக்‌ கேட்பது தனிச்‌ 
சிறப்பு. 


*“சிறைபெறா நீர்போல்‌ சிந்தைவாய்ப்‌ பாயும்‌ 
திருப்பெருந்‌ துறையுறை சிவனே! 
இறைவனே! நீஎன்‌ உட(ல்‌) இடம்‌ கொண்டாய்‌ 
இனி உன்னை என்‌இரக்‌ கேனே.'?1 
“காகம்‌ உறவு கலந்‌(து)உண்ணக்‌ கண்டீர்‌ 
அகண்டா காரசிவ 
போக(ம்‌) எனும்பே ரின்ப வெள்ளம்‌ பொங்கித்‌ 
ததும்பிப்‌ பூரணமாய்‌ 
ஏக உருவாய்க்‌ கிடக்கு(து), ஜயோ! 
இன்புற்றிடநாம்‌ இனிஎடுத்த 
தேகம்‌ விழுமுன்‌, புசிப்பதற்குச்‌ 
சேர வாரும்‌ சகத்தீரே!*?2 
““வான்வந்த சிந்தை மலம்கமுவ வந்‌(து)இழியும்‌ 
ஆனந்தம்‌ காண்‌ உடையான்‌ ஆறு: 3 
கஜலெட்சுமி: திருக்கோயில்‌ சுவாமி, அம்மன்‌ கருவறை 
களின்‌ நுழைவாயில்களில்‌ நெற்றிப்‌ பொட்டில்‌, கஜலெட்சுமியின்‌ 
தோற்றம்‌ அழகுறச்‌ செதுக்கப்‌ பெற்றிருக்கும்‌. இரண்டு யானை 
கள்‌ தம்‌ துதிக்கையில்‌ தாமரை மலரும்‌ அமுத நீரும்‌ கொண்டு, 
திருமகளுக்கு வழிபாடு செய்வதைப்‌ போன்ற காட்ச அமைப்பு 
டையது, அது. 


நமது மனித உடம்பாகிய சிவாலயத்திலும்‌, நம்‌ தலையின்‌ 
மையத்தில்‌ பெருமூளையின்‌ இருகூறுகளுக்கு இடையில்‌ உள்ள 
மூன்றாம்‌ நாளம்‌ [Corpus Collosum] என்ற அமைப்பு -௧ஐ 
லெட்சுமியின்‌ தோற்றத்தையும்‌, அதன்‌ இரு மருங்குமுள்ள 
இரண்டு கார்முகற்‌ கூட்டங்களும்‌ (Thகlaம5; இரு யானைகளீன்‌ 
தோற்றத்தையும்‌, அவை பொழிகிற அமுத வெள்ளம்‌ (081), 
யானையின்‌ புனித குடமுழுக்கு வழிபாட்டையும்‌ ஒப்பு நோக்கு 
மாறு நம்மைத்‌ தூண்டுகின்றன. 
அட திருவாசகம்‌ 8:22;5 2 தாயுமானவர்‌ பாடல்‌ 

3 திருவாசகம்‌, திருத்தசாங்கம்‌ 8:19:4 


350 


மூளையின்‌ வரைபடத்தில்‌, மூளையின்‌ மேற்பரப்பிலும்‌, 
உள்‌ அமைப்பாகவும்‌ உள்ள கருமுகில்‌ கூட்டத்தையும்‌ (Talanம5) 
அவற்றின்‌ நடுவில்‌ அமைந்திருக்கும்‌ மூன்றாம்‌ பிறை வடிவ 
மூளை இணைப்பானையும்‌ (Corpus Collosum) இணைத்து 
நோக்கினால்‌, அங்குக்‌ சுஜலெட்சுமியின்‌ திருவுருவம்‌ நம்‌ 
மனக்கண்முன்‌ தெளிவாகத்‌ தோன்றி நிற்கும்‌, 


ஆன்மார்த்த சிவபூசை செய்வோர்‌, நண்பகல்‌ அனுட்டானத்‌ 
இன்‌ போது, நம்‌ முசுத்தின்‌ புருவ நடுவில்‌ கஜலெட்சுமி என்ற 
வைணவியை அதிதேவதையாகச்‌ சிந்‌ இக்கின்றனர்‌. அப்போது 
கரிய புருவங்கள்‌ இரண்டும்‌ கரிய யானைகளாகவும்‌, திலகமிடுகிற 
மையப்பகுதி திருமகளாசுவும்‌ விளங்கி நிற்கும்‌. சவதியானத்தின்‌ 
போது, கண்களின்‌ நோக்குக்‌ குவிந்து, . புருவநடுவில்‌ நிலை 
கொள்ளும்‌, அதனால்‌ எண்ணச்‌ சிதறல்கள்‌ தவிர்க்கப்‌ பெற்றுச்‌ 
சிந்தனை ஒரு முகமாகச்‌ சவ தியானத்தில்‌ ஒன்றி நிற்கும்‌. 
கால அடை.விலை த்தத்தினுள்ளே சவெலிங்‌ கக்‌ காட்ச சித்நிக்கும்‌. 


பொற்காலம்‌: ஓரறிவுப்‌ பொழுள்களாகிய மரம்‌, காய்‌, கனி 
களிலும்‌ அறிவற்ற சடமாகிய மலை, கடல்‌ முதலியவற்றிலுங்‌ 
கூடச்‌ சிவலிங்கத்தைக்‌ கண்டு இன்புற்ற சான்றோர்‌ பலர்‌ நம்‌ 
சமிழகத்தில்‌ வாழ்ந்த காலம்‌ ஓன்று இருந்தது. அதுவே தமிழகத்‌ 
இன்‌ பொற்காலம்‌ எனலாம்‌. வேப்பமரம்‌, அதன்‌ காய்‌, பழம்‌, 
கொட்டை இவை ஒவ்வொன்றிலும்‌ சிவலிங்கத்தைக்‌ கண்டான்‌ 
வரகுண பாண்டியன்‌ என்னும்‌ பேரரசன்‌; அந்த 'வேம்புகட்கெல்‌ 
லாம்‌ விதானமும்‌ அமைத்தான்‌. அது மட்டுமா? தான்‌ பெரிதும்‌ 
விரும்புவதையே, பரம்பொருளாகிய தன்‌ தலைவனுக்குக்‌ 
கொடுத்தல்‌ முறை எனத்‌ தெளிந்து, அழ ப கூந்தலுடைய தன்‌ 
அன்பு மனைவியையே பெருமானிடத்துக்‌ கொடுத்தான்‌, அப்‌ 
பாண்டிய மன்னன்‌. இவ்‌அரிய வரலாற்றினைப்‌ பட்டினத்தார்‌! 
வாய்மொழியால்‌ அறிகிறோம்‌. (ஈண்டு, இயற்பகை நாயனார்‌” 
பெரிய புராண வரலாறும்‌ இணைத்து நோக்குக.) 


இரிகூடராசப்பக்‌ கவிராயருக்குக்‌ குற்றாலத்துக்‌ குறும்பலா 
பரம்‌ மட்டுமன்று; அதன்‌ பழமும்‌, அதனுள்‌ சுளையும்‌, அதனுள்‌ 
ETI ES EN ட பலபட அகட்ட ஆ பமக ப 1 


1 பதினோராந்திருமுறை - இருவிடைமரு தூர்‌ - மும்மணிக்கேவை - 28 


557 


கொட்டையும்‌, பழத்தின்‌ மேலுள்ள எண்ணற்ற முட்களுங்கூடச்‌ 
சிவமாகவே காட்சி அளித்தன.? 


இவ்வாறு எங்கும்‌ இறைவனைக்‌ கண்டு இன்புற்ற பெரியவர்‌ 
கள்‌, ஆறறிவுப்‌ பொருள்£சிய தம்மையும்‌ சிவலோக நெறியில்‌ 
நிறுத்தித்‌ தம்முள்ளும்‌ சிவபரத்தைக்‌ கண்டு வழிபட்டு உயர்ந்‌ 
தனர்‌; சமுதாயத்தையும்‌ உயர்வித்தனர்‌; அனைத்து உயிர்களும்‌ 
தத்தம்‌ வாழ்வினை வாழ்ந்து, இறுதியிலே, முடிந்த முடிவான 
உண்மை அறிவானந்தத்தில்‌ திளைப்பதற்கு உறுதுணையாயினர்‌ . 
அவர்களுடைய நோக்கிலே, நமது மொத்த மனித உடம்புமே 
சிவலிங்கம்‌. அதுவேயன்றி, நமது தலை, இருதயம்‌, இரத்த 
அணுக்கள்‌. விரல்கள்‌, நீரகங்கள்‌ முதலிய ஒவ்வோர்‌ உறுப்பும்‌ 
தனித்தனியே சிவலிங்கமாம்‌, எனவே அவர்களுடைய உயர்ந்த 
சைவநெறி நமக்கு வத யய இ அகும்‌, 


நிறைவு: இதுகாறும்‌ கண்ட ஒப்பியல்‌ செய்திகளிலிருந்து 
நாம்‌ அறிந்து “பயன்பெறத்‌ , தக்க உண்மைகளைத்‌ தொகுத்து 
நோக்குவோம்‌, 


நமது இந்த மனிதஉடல்‌, பயனற்ற ஒரு வெற்றுக்கூடு அன்று? 
இஃது ஓர்‌ அழகான இவாலயம்‌. அன்பு உள்ளமே, இறைவன்‌ 
வீற்றிருந்தருளும்‌ கருவறை. உயிரே  இவலிங்கத்‌ திருமேனி. 
ஐந்து கோசங்களும்‌ ஐந்து பிரகாரங்கள்‌. 'பொறிபுலன்கள்‌ 
அனைத்தும்‌, வழிபாட்டிற்தான துணைக்கருவிகள்‌. அங்கங்கள்‌ 
பலவும்‌ தங்க விக்கிரகங்கள்‌, முதுகுத்‌ தண்டும்‌, மூளையின்‌ மூன்று 
கூறுகளும்‌ இவற்றின்‌ இணைப்புமே கொடிக்கம்பம்‌. மூளைச்‌ 
சுருளே அறவிடைக்கொடி. சுருண்டு அம்பலாய்ச்‌ கூம்பிக்‌ கிடப்‌ 
பதைத்‌ தியானத்தால்‌ சற்றே அலரச்செய்து, நம்து ஆக்கு குதலே 
கொடி ஏற்றம்‌, 

கோடானுகோடி செங்குருதி, வெண்குருதி அனுக்களே 
அலங்கார தீபம்‌. இதயத்தின்‌ துடிப்பே, இறைவனது ஐந்தொழில்‌ 
நடனம்‌. இவையே யன்றி, ஒவ்வோர்‌ உறுப்பும்‌, சூழலுக்கு 
ஏற்ப வெவ்வேறு இறை வடிவங்களைப்‌ பெறுகின்றது என்பதும்‌ 
அறியற்பாலது 

2 குற்றாலக்‌ குறவஞ்சி - திரிகூடராசப்பக்‌ கவிராயர்‌. 


சனகன்‌. 


358 


ஓரு நிலையில்‌ ஆதிசத்நியாகவும்‌, மற்றொரு நிலையில்‌ 
முருகப்‌ பெருமானாகவும்‌ பிறிதொரு நிலையில்‌ கந்த 
வேளின்‌  தண்டாயுதமாகவும்‌, இன்னும்‌ ஒரு சிந்தனையில்‌ 
இருக்கோயிற்‌ கொடிக்‌ ஈம்பமாகவும்‌ மற்றொரு நோக்கில்‌ வான்‌ 
முட்டிய வெதாணுவாக (நெருப்புப்‌ பிழம்பாக)வும்‌ மேரு நடு 
நாடியாகவும்‌, அனைய பிறவாகவும்‌, நமது முதுகுத்‌ தண்டு 
விளங்கி நிற்கக்‌ காணுகிறோம்‌, இவ்வாறு ஏராளமான உடற்‌ 
கூற்றுச்‌ செய்திகளைச்‌ சைவக்‌ கோட்பாடுகளோடு இணைத்துச்‌ 
ிந்இத்தோம்‌. 


அருளாளர்கள்‌ கவெயோசு நெறி நின்றனர்‌. ஆண்டவனைத்‌ 
தம்‌ உடலிலும்‌ உள்ளத்திலும்‌ கண்டு இன்புற்றனா்‌, “யாம்‌ 
பெற்ற இன்பம்‌, பெறுக இவ்வையகம்‌' என்ற உயர்ந்த 
தோக்குடையவர்கள்‌, அவர்கள்‌, எனவே தாம்‌ கண்டு இன்புற்ற 
வற்றை நமக்குத்‌ தெளிவாக உணர்த்த விரும்பினர்‌. அதற்‌ 
காகவே தாம்‌ ௮ரிதிற்கண்ட நுண்ணிய அகக்காட்‌சிகருக்குப்‌ 
பருமையான புறவடிவம்‌ கொடுத்துச்‌ சிற்பங்களாகவும்‌, சித்திரங்‌ 
களாகவும்‌, வானளாவிய கோயில்களாகவும்‌, வடிவமைத்துத்‌ 
தந்தனர்‌. இவை அவ்வருளாளர்‌ நமக்கு ஈந்து உவத்த அருட்‌ 
கொடையெனில்‌ மிகையாகாது. இவற்றை இவ்வாறு ஆக்கித்‌ 
தந்த ஆன்றோர்க்கு நன்றி செய்தல்‌ கடன்‌. இறைமை உணர்வும்‌, 
இடையறா இறை வழிபாடு இவர்களுக்கு நாம்‌ செய்யும்‌ 


நன்றிக்‌ கடனாகும்‌ 
எனவே, நல்லதோர்‌ இன்பச்‌ செய்யுளாக நமக்கு ௮:நளப்‌ 


பெற்ற இந்த மனித உடம்பைக்‌ கொண்டு நாளும்‌ வழிபாடு 
இயற்றி உய்வோமாக! 


559 
8. மனித உடம்பு - ஓர்‌ இன்பச்‌ 
செய்யுள்‌ 
(செயப்படு பொருள்‌) 


கருணைமிக்கவர்‌ கடவுள்‌. அவருடைய கருணை அளப்‌ 
பரிது. உயிர்களாயெ நம்மை உய்வித்துப்‌ பேரின்பத்தில்‌ நிலை 
நிறுத்த வேண்டும்‌ என்பதே அவர்‌ விருப்பம்‌. ஆனால்‌, 
ஆண்டவன்‌ என்ற அப்பரம்‌ பொருளின்‌ கருணையை, ஆன்மாக்‌ 
களாகிய நாம்‌ அறியவில்லை. அறிவதற்குத்‌ தடையாக, நம்மைத்‌ 
தளையிட்டு வலிதே பிணித்து நிற்பன, ஆணவம்‌, கன்மம்‌ என்ற 
மலங்கள்‌.  ஆண்டவனையும்‌ ஆன்மாக்களையும்‌ போன்றே, 
ஆணவாதி மலங்களும்‌ ஆதி அந்தமில்லாத அநாதி காலத்தவை, 
எனவே தடைகளை நீக்கிப்‌ பேரின்பத்தை உயிர்களாயெ நாம்‌ 
நுசுருமாறு செய்வது யாங்கனம்‌! 


இருள்‌ உடம்பு: உயிர்‌, ஒரு காலத்தில்‌ ஆணவ இருளையே 
முழுமையாகச்‌ சார்ந்து, அதனையே தனக்கு ஓர்‌ உடம்பாகக்‌ 
கொண்டு திரிந்தது. அதனைக்‌ “கேவல நிலை” (தனி நிலை) 
என ஞான நூல்கள்‌ கூறும்‌. 


மருள்‌ உடம்பு: ஆணவத்தின்‌ கொடிய தளைகளை . நீக்கி, 
உயிரைப்‌ பேரின்பத்தில்‌ நிலைபெறச்‌ செய்யத்‌ திருவுளம்‌ 
கொண்டார்‌ இறைவன்‌. எனவே ஓர்‌ இடைக்கால நிவாரண 
மாகத்‌ தமது வைப்பு சத்தியாகிய மாயையிலிருந்தே, மாயா 
உடம்பு, மாயா உலகம்‌ முதலியவற்றைக்‌ சொடுத்தருனீனார்‌, 
இப்பொழுது நாம்‌ வாழுற, மாயா உடம்பொடு கூடிய, இந்த 
நிலைக்குச்‌ சகல நிலை என்பது பெயர்‌, 


அருள்‌ உடம்பு: இறையருளால்‌, மும்மலங்களும்‌ முழுமையாக 
நீங்கி முத்திப்பேறு எய்துகிற உயிர்‌, சிவசத்தியாகிய இரு 
வருளையே தனக்கு உடம்பாகப்‌ பெறுகிறது, இது சுத்த நிலை 
(அருள்நிலை) எனப்படும்‌. 


560 


சுருங்கக்‌ கூறின்‌, நமக்கு, கேவலத்தில்‌ - மலமே உடம்பாக 
அமைந்தது. சகலத்தில்‌ - சிவயெருமானது பரிக்கிரக ஆற்ற 
லாகிய மாயையே உடம்பு ஆயிற்று, சுத்தத்தில்‌ - சிவபெரு 
மானது வனப்பு ஆற்றலாகிய இருவருட்சத்நியே உடம்பு ஆகிறது , 


இவ்வாறு மலங்களால்‌ நாற்றம்‌ பிடித்த நம்மை அவற்றி 
லிருந்து மீட்டுத்‌, தூய்மை செய்து பேரின்பம்‌ நல்குதற்காகத்‌, 
தம்முடைய மாயா ஆற்றலையும்‌ அருளாற்றலையுமே நமக்கு 
உடம்பாகத்‌ தந்தருஞூற சிவபெருமானது பெருங்கருணைத்‌ 
இறத்இினை எவ்வாறு போற்றுவது? இப்பொழுது நாம்‌ இங்குச்‌ 
இந்திக்க இருப்பது, இடைப்பட்டதகிய மாயா உடம்பைப்‌ 
பற்றியதாகும்‌. 


பயிற்சிக்‌ களம்‌: எந்த ஒரு செயலுக்கும்‌ முறையானதெொரு 
பயிற்‌ மிகவும்‌ இன்றியமையாதது அன்றோ? பயிற்சியாளரின்‌ 
திறமையோடு, பயில்வோனின்‌ ஈடுபாடும்‌. அத்தோடு பயிற்சிக்கு 
ஏற்ற களம்‌, காலம்‌, கருவிகளும்‌ வெற்றிக்கு வழிகோலுவன. 


பரசிவம்‌ என்ற பயிற்சியாளர்‌, பயில்வோராகிய நமக்கு 
அனுபவ வழி அறிவூட்டுவதற்காக, அமைத்துத்‌ தந்த நல்லதொரு 
களமே, நமது இந்த மாயா உடம்பு. இதன்‌ அமைப்பையும்‌, 
வனப்பையும்‌, உழைப்பையும்‌ உயர்வையும்‌ முறையாகச்‌ இந்திப்‌ 
போம்‌. எலும்பு, தசை முதலியவற்றை பஷ ஸ்வ பிணித்துத்‌ 
தோல்‌ என்னும போர்வையால்‌ மூடி, அழகுறச்‌ செய்யப்பெற்ற 
ஒரு செய்யுளே, இன்றைய நமது இந்த மனித உடம்பு. இது, 
96-தத்துவ மூலக்கூறுகளால்‌ செவ்விதே வடிவமைக்கப்‌ பெற்றுள்‌ 
ளது. 


உயிர்‌ என்பது கண்ணுக்குப்‌ புலப்படாத ஒரு நுண்பொருள்‌. 
உடம்பு என்பது கண்ணுக்குப்‌ புலனாகிற ஒரு பருப்பொருள்‌ 
நுண்ணிய உயிரின்‌ செயற்பாட்டிற்கும்‌, இன்ப துன்ப நுகர்ச்சிக்‌ 
கும்‌, அறிவுப்‌ பெருக்கத்துக்கும்‌, பருமை உடம்பு ஒரு நிலைக்கள 
னாகிறது. 


செய்யப்படுவது செய்யுள்‌: எனவே தம்‌ உடம்பும்‌, ஒரு செயப்‌ 
படு பொருளாயிற்று, அவ்வாறாயின்‌ இதனைச்‌ செய்தவர்‌ 
யாலர்‌? எதனால்‌ செப்தார்‌? எதற்காகச்‌ செய்தார்‌? எவ்வாறு 


561 


செய்தார்‌? இது யாருக்கு உடைமை? என்பன போன்ற வேறு 
, பட்ட பல வினாக்கள்‌ எழுகின்றன அன்றோ? அவற்றிற்கான 
விடைகளை ஒவ்வொன்றாகச்‌ சிந்திப்போம்‌, 


சிவபெருமான்‌ என்ற கர்த்தரே, நமது இந்த உடம்பினை 
ஆக்கித்‌ தந்தவர்‌; அவர்‌, தனது சிற்சத்தியைத்‌ தொழிற்பாட்டுத்‌ 
துணையாகவும்‌, உயிர்களாகிய நமது ஊழ்வினைத்‌ தொகுதியை 
ஆதாரத்‌ துணையாகவும்‌ கொண்டு, நமது வினை நுகர்ச்சிக்கு 
ஏற்றவாறு உடம்பினைப்‌ படைத்தார்‌, 


சிவபெருமானது விருப்பத்தையே, ஆணை எனக்கொண்டு 
இயங்குதலால்‌ சிற்சத்திக்கு ஆணை” என்பது ஒரு பரியாயப்‌ 
பெயராகும்‌. அதே போல்‌, பசுக்களாகிய உயீர்கள்‌ உட்கொண்ட 
புல்‌ தண்ணீர்‌ முதலியவற்றின்‌ விளைவே பால்‌; ஆதலால்‌ நமது 
வினைப்‌ பயனுக்குப்‌ பால்‌ என்பது ஒரு பரியாயப்‌ பெயராயிற்று. 
எனவே, சிவபேருமான்‌ நமது இந்த உடம்பைப்‌ பாலது ஆணை 
யாலே! படைத்தருளினார்‌ என நம்‌ பண்டைய தமிழ்ச்சான்‌ 
றோர்‌ கருதினர்‌, 


இனி எதற்காகச்‌ சிவபெருமான்‌ படைத்தார்‌ என்பது பற்றிச்‌ 
சந்திப்போம்‌. அதற்கு முன்னோட்ட மாகச்‌, சைவ. சித்தாந்தம்‌ 
அறுதியிட்டுக்‌ கூறுகிற முப்பொருள்களின்‌ Ri எற்றி நோக்கு 
தல்‌ இன்றியமையாததாகும்‌. க 


முப்பொருள்‌ திறன்‌: இறை, உயிர்‌, தளை என்பன மூன்றும்‌ 
எக்காலத்தும்‌ நிலையாக உள்ள பொருள்கள்‌. இவற்றைப்‌ பதி, 
பச௪, பாசம்‌ எனப்‌ பகர்வர்‌. இனறயாகெ பரசிவம்‌, முழுமையான 
அறிவும்‌ நிலையான பேரின்பமுமே வடிவமாகக்‌ 'கொண்டவர்‌. 
அவருடைய இவ்வடிவத்தைச்‌ சச்சிதானந்தம்‌ எனக்‌ கூறுவர்‌, 
(சத்த்‌ ஆனந்தம்‌ நிலையானது) “அறிவு மய்மானது, இன்ப 
மானது) உயிர்களாகிய நாமும்‌ அறிவுடையோரம்‌. அனால்‌ நமது 
அறிவு சிற்றறிவு. வேறொருவர்‌ நமக்கு அறிவினைப்‌ புகட்டினால்‌ 
மட்டுமே, அறிந்து கொள்ளுகிற இயல்புடைய குறை அறிவு, தளை 
எனப்படும்‌ . மலங்களோ, அறிவே இல்லாத சடப்பொருள்‌ 

பாலது ஆணையாலே' - தொல்‌.சளவியல்‌ 2 


362 


ஆயினும்‌ அறிவுப்‌ பொருள்சுளாகிய நம்மை இயல்பாகவே 
பிணித்து, நம்‌ சிற்றறிவினையும்‌ முடச்கிச்‌, செயல்‌ இறனையும்‌ 
ஒடுக்கி, நம்மை ஆண்டாண்டு காலமாகச்‌ கொத்தடிமையாக 
வைத்திருப்பன . 


மாாசே வடிவானவை மலங்கள்‌; தேசுடைய இறைஇன்பத்தை 
நாம்‌ நுகர முடியாதவாறு, வலிய தடைகளாயிருப்பன; தீமை 
பயப்பன; துன்பம்‌ தருவன. அவற்றிலிருந்து. நாம்‌ விடுபடுதல்‌ 
வேண்டும்‌. துன்பக்கலப்பில்லாத நிலையான இன்பத்தைப்‌ பெறு 
. தல்‌ வேண்டும்‌. இவை போன்ற உணர்வுகள்‌ நமக்கு நிகழ வேண்‌ 
டுமானால்‌, நாம்‌ செவ்விய முறையிலே அறிவு விளக்கம்‌ பெற 
வேண்டும்‌. அறிவு விளச்கத்துக்கு அனுபவம்‌ இன்றியமையாத 
ஒன்று, அனுபவம்‌ பெறுதற்குப்‌ பொறி புலன்கள்‌ வேண்டும்‌. 
அதனால்‌ தான்‌, இறைவன்‌. நமக்கு ன த உணர்ச்சி 
களையும்‌ அருளினார்‌. 


மூலமலமும்‌ மூலப்பொருளும்‌: ஆணவமலமே! உடம்பு என்றவாறு 
உயிர்‌ அவ்வாணவதற்துள்‌: கட்டுண்டு. வாடும்‌ போது, கருணையே 
வடிவான: கடவுள்‌, அறிவுமுடங்கக்‌ நடக்கும்‌ உயிர்களாகய 
தமது அவலத்தைல்‌ காணுடிறார்‌. கொடிய அத்தளைகளை 
நீக்‌, இனிய தம்‌ பேரின்பத்துள்‌ நம்மையும்‌ சேர்த்துக்‌ கொள்ளத்‌ 
குண்ணனி புரிகிறார்‌. அதன்‌ விளைவு, அவறாடைய பரிக்ரெசு 
கத்தி (Potential, Energy) யாகிய சட, ஆற்றலிலிருந்து நமக்கு 
ஒரு ௪ட உடம்பு இடைக்கிறது.. வபெருமானது சட ஆற்ற 
லக்கு மாயை என்பது பெயர்‌. இது சாறும்‌ ஆணவ உடம்‌ 
போடு பேயாட்டம்‌. ஆடிய உயிர்‌, இப்பொழுது. மாயா உடம்‌ 
போடு நாயோட்டத்துக்குத்‌ தயாராகிறது. இது படிமுறையில்‌ 
வளர்ந்து எவ்வாறு தேகோட்டமாகத்‌, இகழ்றெது என்பதைக்‌ 
காண்போம்‌. 
1 உயிருக்குக்‌ கேவலத்தில்‌ (அதாவது, கட்டுக்‌ காலத்தில்‌) ஆணவமே 
உடம்பு, உயிருக்குச்‌ சகலத்தில்‌ (அதாவது, லினைநுகர்‌ காலத்தில்‌) 


மாயையே உடம்பு, சத்தத்தில்‌ (முத்திக்காலத்தல்‌).. இவ.கத்தியே 
கடம்பு எனச்‌ சைவ சாத்திரங்கள்‌ தெளிவுறுத்துகின்றன.. 


563 


முந்திய பிறப்புக்கள்‌: ஆணவ மலப்‌ பிணிப்பின்‌ வன்மை 
மென்மைக்கு ஏற்ப, 'உயிர்களாகிய நமது அறிவும்‌, பலவாறாக 
வேறுபட்டுக்‌ கடக்கிறது. எனவே, இறைவன்‌ நமக்கு அறிவு 
விளக்கம்‌ தருகிற முறையும்‌ பலதரத்தத கிறது. அறிவு முடங்கிக்‌ 
கிடந்த அவலத்திலிருந்து சற்றே தெளிந்து, ஓரளவு அறிவு பெற்‌ 
றாலும்‌, அசைய முடியாத நிலையில்‌ புல்‌ பூண்டு போன்ற 
உடம்புகளைத்‌ தந்த இறைவன்‌, படிமுறையில்‌ இரண்டு, மூன்று 
நான்கு, ஐந்து என நாம்‌ அறிவு விளக்கத்தில்‌ ஏற்றம்‌ 'பெறும்‌ 
போது, முறையே நத்தை, சங்கு, எறும்பு, வண்டு, பாம்பு 
போன்ற, அந்த அந்த அறிவுக்கேற்ற உடம்பினை அருளு 
கிறார்‌. 


மனித உடம்பு: அவற்றின்‌ வளர்ந்து, ஆறாவதாகெ மனம்‌ 
என்ற அறிவுக்‌ கதவு இறக்கப்படும்‌ போது, நமக்கு இந்த மனித 
உடம்பினை அருளி, ஒரு நெறி, முறையில்‌ செலுத்துகிறார்‌. 
ஒவ்வொரு வினைக்கும்‌, ஏற்ற ஒரு பயன்‌ உண்டு என்பது 
: அறிவியலும்‌ ஏற்கும்‌ உண்மை. (“Every action has an equal 
and. opposite reaction’”—Newton's Law of Motion). 


உயிர்‌, எக்காலத்திலும்‌ நிலையாக உள்ளதொரு பொருள்‌, 
உடலோ, ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில்‌ அழியக்‌ கூடியது, 
அன்புடைய ஓர்‌ அன்னை, தன்‌ குழந்தையின்‌ உடம்புக்கு 
ஓவ்வொரு பருவ காலத்திற்கும்‌ ஏற்றவாறு ஆடை அணி 
விக்கிறாள்‌ அல்லவர்‌? அதே போலக்‌ கருணையுள்ள தம்‌ இறை 
வனும்‌, தமது குழந்தைகளாகிய நமக்கு (உயிருக்கு), ஒவ்வொரு 
பிற்வியிலும்‌, நம்முடைய அறிவுத்திறன்‌, வினைப்பயன்‌ 
இவற்றிற்கு ஏற்ப வெவ்வேறு உடம்புகளை மாற்றித்தந்து 
4 “ஒன்‌[று]அறி[வு] அதுவே உற்றறிவதுவே புல்லும்‌, மரனும்‌] 
இரண்‌[டு] அறி]வு] அதுவே அதனொடு நாவே நந்தும்‌, முரளும்‌] 
மூன்‌[று]அறி[வு] அதுவே அவற்றொடு மூக்கே [சிதலும்‌. எறும்பும்‌; 
நான்‌[கு]அறி( வு) அதுவே அவற்றொடு கண்ணே (நண்டும்‌, தும்பியும்‌) 
ஐத்‌(து)அறி[வு] அதுவே அவற்றொடு செவியே [மாவும்‌, புள்ளும்‌! 
ஆ[று]அறி(வு) அறுவே அவற்றொடு மனனே (மக்கள்‌, தேவர்‌, அசுரர்‌) 
நேரிதின்‌ உணர்ந்தோர்‌ நெறிப்படுத்‌ தினரே”” 
தொல்பொருள்‌, மரபியல்‌ 571 - 577 


564 


அருள்பாலிக்கிறார்‌, ஆனால்‌, அவர்‌ தந்த இந்த உடம்போ 
நிலையற்றதாயிருக்றெது; இதுக்கும்‌ துணை நிற்கிறது; மேலும்‌, 
நம்மை மயக்கவும்‌ செய்கிறது. நிலையான உயிருக்கு, இவ்வாறு 
நிலையற்றதாகிய ஓர்‌ உடலை, ஏன்‌ இறைவன்‌ ஆதாரமாகத்‌ 
தருகிறார்‌? என்பது பலரது ஐயம்‌; எவ்வாறு படைத்தார்‌? என்பது 
வேறு சிலரது வினா. உடம்புக்கும்‌ உயிருக்கும்‌ உள்ளதொடர்பு 
களைச்‌ சிராகச்‌ சிந்தித்தால்‌, இது பற்றிய டல உண்மைகள்‌ 
தெளிவாகும்‌. 


1 மல உடம்பும்‌ மாயா உடம்பும்‌: நமது அறிவை முடக்கி 
மயக்கி நின்ற ஆணவ உடம்புக்கு ஓர்‌ இடைக்கால மாற்றாகவே 
இந்த மாயா உடம்பினைச்‌ சிவபெருமான்‌ நமக்கு அருளினார்‌. 
இருளில்‌ துணையாகும்‌ விளக்குப்‌ போன்றதே இந்த உடம்பும்‌ 
ஆணவம்‌ என்னும்‌ இருள்‌ மலம்‌, அறிவைப்‌ பெரிதும்‌ முடக்கியது . 
ஆனால்‌ மாயாமலம்‌ அறிவுக்குச்‌ 'சிறிது சிறிதாக விளக்கம்‌ 
தருகிறது. அதனால்‌ ஒரறிவிலிருந்து சிறிது சிறிதாக வளர்ந்து 
ஆறாவது அறிவாகிய மனத்தைப்‌ பெற்று, நாம்‌ மனித, 
ரானோம்‌. 


எவ்வாறு நாம்‌ மனிதரானோம்‌ என்று சிந்தித்துப்‌ பார்ப்பதும்‌ 
ஒரு சுவையான செய்தியே. மனிதனாகும்‌ தகுதியுடைய ஆறறிவு 
உயிருக்கு, மனித உடம்பை அருளுகிறார்‌, சிவபெருமான்‌ - 
அவர்‌ அவ்வாறு வகுத்து அருளும்‌ நெறிமூறைப்படி பிரமன்‌ 
உடம்பை வடிவமைக்கிறான்‌. 


வினையும்‌ பயனும்‌: முத்திய இவ்வொவ்வொரு நிலையிலும்‌ 
நாம்‌ முனைப்பொடு பல செயல்களைச்‌ செய்துள்ளோம்‌. 
செயல்‌, வினை, கருமம்‌. கன்மம்‌ தொழில்‌ என்பன. ஒரே 
பொருளைக்‌ குறிப்பன; ஒரு பொருள்‌ பன்மொழி என்பர்‌. 


உயர்‌ இந்தப்‌ பிறவியில்‌ நுகர்ந்து கழிக்க வேண்டிய 
வினைக்குப்‌ பிராரத்தம்‌ என்று பெயர்‌. அதனையே *தலை 
விதி' என்று கூறுவர்‌. அதனைக்‌ கால நியதிப்படி உயிர்‌ 
துகர்த்து கழிக்க வேண்டும, அதனை ஒரு “படிஓலை' யிட்டுக்‌ 
காரிய பிரமனிடம்‌ கொடுத்து, அவ்வினை ' நுகர்ச்சிக்கு ஏற்ற 


565 


தொரு வலிய மெலிய உடம்பினை அவ்வுயிருக்கு உருவாக்கும்‌ 
படி சிவபெருமான்‌ ஆணையிடுவார்‌. பிரமன்‌ அந்நிலப்‌ பகுதியின்‌ 
அணுஅளவு மண்ணைக்‌ கொண்டு, வினைப்‌ பயன்‌ 'நுகர்ச்சிக்கு 
ஏற்ற ஓர்‌ உடம்பினை உருவாக்கி, அதன்‌ தலைப்பகுதியில்‌ 
அவ்வுயிரையும்‌, அது வினைக்கு ஏற்ப நுகர்ந்து கழிக்க வேண்டிய 
இன்பதுன்பப்‌ பதிவேட்டையும்‌ பொருத்தி, உணவு, காற்று, 
நீர்‌ முதலியன வாயிலாகத்‌ தக்கதொரு தந்தையின்‌ விந்துவுள்‌ 
சேர்ப்பன்‌. 


உயிர்கள்‌ ஈட்டிய வினைகளின்‌ மூலஏடு சிவபெருமானிடம்‌ 
இருக்கும்‌; மூல ஏட்டின்‌ படிகள்‌ அந்த அந்த உயிர்‌ ஏற்றெ 
உடம்பின்‌ முன்தலைப்‌ பகுதியிலும்‌ விண்கோள்களிலும்‌ 
பொருத்தப்‌ பெறும்‌. பல பிறவிகளிலும்‌ ஈட்டிய வினைகளின்‌ 
தொகுதிக்குச்‌ சஞ்சிதம்‌ என்று பெயர்‌. சஞ்சித வினைத்‌ தொகுதி 
யிலிருந்து இந்தப்‌ பிறவியில்‌, நாம்‌ நுகர்ந்து தொலைத்தற்காக 
ஏற்றுக்‌ கொண்ட வினையை ஏன்ற வினை என்றும்‌ பிராரத்த 
வினை என்றும்‌ அழைப்பர்‌. 


2) பிராரத்த வினை அனுபவம்‌: வினைகள்‌ அனைத்துக்கும்‌ 
பயன்‌ உண்டு, வினைகள்‌ முதிர்ந்து உரிய காலத்திலேயே 
பயனைத்‌ ' தரும்‌. - நல்வினைகள்‌ . புண்ணியமாக இன்பமான 
பயனைக்‌ கொண்டுவரும்‌, தீவினைகள்‌ பாவமாகித்‌ துன்பமான 
்‌ பயனைத்‌ தரும்‌. பயனை நுகர்ந்தாலன்றி வினை தொலையாது. 
இன்ப துன்பப்‌ பயன்களை அந்த அந்த வினையினைச்‌ செய்த 
வனே நுகர்ந்து தொலைக்சு வேண்டும்‌ என்பது நியதி. 


எனவே அத்தகைய வினை நுகர்ச்சிக்கு, ஏற்றதோர்‌ உடம்‌ 
பும்‌ நுகர்தற்கான கருவி சுரணங்களும்‌, வினைப்பயனை ஊட்டு 
வதற்கான ஓர்‌ உலகமும்‌, நுகர்பொருள்களும்‌, குழலும்‌ தேவை 
யன்றோ? ்‌ 3 


செக்கிழுத்தல்‌, சம்மட்டி அடித்தல்‌ முதலிய கடுந்தொழில்‌ 
செய்வது சிலருக்கு. ஏன்ற ,வினையாதிறது. பூத்தொடுத்தல்‌, 
புத்தகம்‌ எழுதுதல்‌ முதலிய. மென்தொழில்‌ செய்வது வேறு 


566 


சிலருக்கு நுகர்வினையாகிறது. சுடுந்தொழிலாளனுச்கு மெலிய 
பூஞ்சை உடம்பைக்‌ கொடுக்கவோ, மென்‌ தொழிலாளனுக்கு 
வலிய பேருடம்பைக்‌ கொடுக்கவோ சிவபெருமானால்‌ முடியும்‌. 
எனினும்‌ அவர்‌ அவ்வாறு செய்வதில்லை என்னை எனில்‌, 
மாறுபட்ட உடம்புகள்‌ அவர்களுடைய வினைநுகர்ச்சிக்குப்‌ பயன்‌ 
தாராதகோடு, பிறன்‌ மனைகவர்ந்த இராவணனைப்‌ போன்று, 
தன்‌ வலி கருதிய தீவினைக்கும்‌ அவர்களை ஆட்படுத்தி, ஆகா 
மிய வினைக்கும்‌ வழிகோலலாமன்றோ? எனவே, அவரவர்‌ 
வினைப்பயன்‌ நுகர்ச்சிக்கு ஏற்ப, வலிய/மெலிய உடம்பினைச்‌ 
சிவபெருமான்‌ உருளுிறார்‌. இது அவரது அளப்பரிய கருணை 
யின வெளிப்பாடு. 


3) நல்லன தீயன உணர்தல்‌: நமக்கு இவ்வாறு ஓர்‌ உடம்பினைத்‌ 
தந்த இறைவன்‌, நம்மை ஒரு தனிமனிதனாகப்‌ படைக்காமல்‌, 
சுற்றம்‌ என்றும்‌, நட்பு என்றும்‌, சூழல்‌ என்றும்‌ பலதரப்பட்ட 
பிற உறவுகளையும்‌ ஆக்கித்‌ தந்தார்‌. திக்குத்‌ தெரியாத அவ்‌ 
வுறவுக்‌ காட்டில்‌, லர்‌ நரியாகவும்‌, சிலர்‌ புலியாகவும்‌ இருப்‌ 
பதைக்‌ காணுகிறோம்‌, சங்கங்களையும்‌ சிறுத்தைகளையும்‌ 
மனிதவடிவில்‌ சந்திக்கிறோம்‌. பசுக்களும்‌ பலவாக உலவி வரக்‌ 
காணுதறோம்‌. மனிதர்களையும்‌, மனிதருள்‌ மாணிக்கங்களையும்‌,, 
தெய்வத்‌ இகுவுடையாரையும்‌ பார்த்து மகிழ்கிறோம்‌. 


இவர்களுடைய தொடர்பின்‌ மூலம்‌, நல்லன எவை, கெட்டன 
எவை என அனுபவ வழியாக (அறிந்து, சிந்தித்துத்‌ தெளிந்து, 
நல்லனவற்றை உவந்து பற்றியும்‌, அல்லனவற்றை அறவே 
ஒதுக்கியும்‌, வாழ்ந்து முன்னேற விரும்புகிறோம்‌. அனுபவ அறிவு 
முதிர முதிர, ஆணவத்தின்‌ கேடுகளை உணர்ந்து ஒதுக்க வீழை 
இறோம்‌. நிலையான அறிவானந்தமாகிய பர சிவத்தின்‌ திருவடிப்‌ 
பேற்றினையே நாடுகிறோம்‌ இத்தகைய அனுபவத்தைப்‌ பெறு 
வதற்கும்‌ உடம்பு தேவையாகிறது. 


4) விடியும்‌ வரை விளக்கு: இரவு நேரம்‌; இருள்‌ சூழ்ந்து டெக்‌ 
கிறது; ஒன்றும்‌ புலப்படவில்லை; அப்போது ஒரு சிறிய விளக்கு 
ஒளி தந்து துணை நிற்கிறது. ஆயினும்‌ சூரியனின்‌ ஒளி தோன்று 


567. 


இன்ற விடிகாலைப்‌ பொழுது வரைதான்‌, அந்த விளக்கொளி 
பயன்படும்‌. அதே போன்றதுதான்‌ உடம்பும்‌. ஆணவம்‌ என்பது 
ஒரு காரிருள்‌. அது நம்‌ சிற்றறிவை முடக்கி, நம்மைக்‌ 8ழ்திலை 
அவலத்தில்‌ அழுத்திக்‌ கொண்டிருக்கிறது, சிவசூரியன்‌ என்பது 
ஞானப்‌ பேரொளி. அதுவே நிலையான பேரின்பத்தை நல்க 
வல்லது பேரின்பமயமாகிய அப்பேரொளி தோன்றுறவரை, 
நமக்கு அறிவு விளச்கம்தர, ஒருசிறு விளக்கேனும்‌ வேண்டு 
மன்றோ? அத்தகைய விளக்காக இடைக்கால ஒளிதரு கருவி 
யாகச்‌, சிவபெருமான்‌ நமக்கு அருளியதே இந்த மாயா உடம்பு. 


மலம்‌ நீங்கி, இறையருள்‌ கூடும்வரைதான்‌, உடம்புகளும்‌ 
உணர்ச்சிகளும்‌ தேவை. பகலில்‌ விளக்கொளி தேவையில்லை 
யன்றோ? அதேபோல்‌ இறை இன்பத்தில்‌ திளைக்கும்‌ போது, 
மாயா உடம்பினால்‌ பயனில்லை, சிவபெருமானது திருவருட்‌ 
சத்தியே அப்போது உயிருக்கு உடம்பாகிறாள்‌., 


5) நிலையாமை உணர்தல்‌: மாயை என்பது நிலையான 
பொருள்களுள்‌ ஒன்று. ஆனால்‌ அதன்‌ காரிய. வெளிப்பாடாகிய 
உடல்‌, உலகம்‌ முதலியன, ஒரு கால எல்லைக்கு உட்பட்டு 
வாமுபவை. இவ்வுண்மையை நாம்‌ ஆழ்ந்த அனுபவத்தின்‌ 
மூலமே. புரிந்து கொள்ள முடியும்‌, அவ்வாறு நாம்‌ புரிந்து 
கொள்ளுவதற்ககு,. இந்த உடம்பு முதலிய நிலையற்ற பொருள்‌ 
சுளே அனுபவத்‌, தணையரகின்‌ றல... 


உடம்பினைப்‌ போன்றே. உலகம்‌, கருவிகள்‌ நுகர்பொருள்கள்‌ 
அனைத்தும்‌ இடைக்கால உதவியாக வநீத நிலையற்ற பொருள்‌ 
களே என்பதைச்‌ “காஞ்சித்‌இணை?1 மூலம்‌, புண்டைக்‌. தமிழர்கள்‌ 
பறைசாற்றி அறிவுறுத்தினர்‌. 


6) கூடும்‌. குஞ்சும்‌: உயிர்களா$ிய; நரம்‌, அறிவுப்‌, பொரு ள்கள்‌ 
உடம்பு, உலகம்‌ முதலியன அறிவற்ற சடப்யெரருள்கள்‌. எனவே 
இவை: இரண்டும்‌ வேறு வேறானவை, ஒருகால எல்லைக்குள்‌ 
மட்டுமே இணைந்து வாழ்பவை, ஓகு, முட்டையின்‌. கூட்டினை 
கடைத்துக்கொண்டு வெளிப்படுகிற. குஞ்சினைப்‌.போன்று, வாழ்‌ 
வின்‌ கால எல்லையிலே, உயிரும்‌. உடம்பும்‌ பிரிகின்றன. 


1 தொல்காப்பியம்‌ 4 பொருளதிகாரம்‌ - புறத்திணையியல்‌, 


368 


உயிரின்‌ உள்‌ ஆற்றல்‌: உள்நின்ற ஒரே ஒரு உயிர்தான்‌ 
உடம்பினை வாழ்நாள்‌ முழவதும்‌ மிகமிக எளிதாகத்‌ 
தூக்கித்‌ இிரிந்தது; ஆனால்‌ உயிர்‌ பிரிந்தபோது இந்த 
உடம்பு நான்கு ஐந்து உயிர்கள்‌ (மனிதர்கள்‌) புறத்திருந்து 
தூக்கினாலும்‌, தூக்க முடியாத பளுவுடையதாகிறது 
அன்றோ? இலிருந்து நாம்‌ அறிவது என்ன? உடம்பரயினும்‌; 
உயிராயினும்‌ புறத்தே அதற்கு அமைகிற துணையை 
விட, ௮சுத்தே அமைகிற துணையே பேராற்றல்‌ மிக்கது? 
எனவே நாம்‌ ஒவ்வொருவரும்‌, நமது அகத்தை எக்காலத்தும்‌ 
இறைவனது உறைவிடமாகக்‌ கொண்டு ௨ள்‌ ஆற்றலைப்‌ 
பெருக்கிக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌ என்பது உறுதியாக 
அறியற்பாலது. 

7) குஞ்சும்‌ கோழியும்‌: நாம்‌ எல்லோரும்‌ அறிவுப்‌ பொருள்கள்‌. 
நம்மைப்‌ பிணித்துள்ள ஆணவ, கன்ம மலங்களோ அறிவற்றன, 
அவ்வாறிருந்தும்‌ அவற்றால்‌ பிணிப்புண்ட அவலத்தைப்‌ புரிந்து 
கொள்ளும்‌ அறிவோ, நம்மை நாமே அவ்‌அவலத்திலிருந்து 
விடுவித்துக்‌ கொள்ளும்‌ ஆற்றலோ, தற்காத்துக்‌ கொள்ளும 
இறனோ நமக்கு இல்லை. நம்முடைய அறிவும்‌, திறனும்‌ மிச 
மிகச்‌ சிறியன. பருந்திடமிருந்து குஞ்சினைக்காக்கும்‌ தாய்க்‌ 
கோழியைப்‌ போல, மும்மலக்‌ கட்டிலிருந்து நம்மைக்‌ காக்க 
வல்லவர்‌ சிவபெருமான்‌ ஒருவரே. எனவே சிற்றறீவுப்‌ 
பொருளாகிய நாம, நம்மிலும்‌ மேலான, முற்றறிவுப்‌ பொரு 
ளாகிய வெபெருமானை நாடி நிற்றலே சிறப்பு. இந்த அனுபவ 
அறிவு, இவ்‌ உலகவாழ்விலேதான்‌ தோன்றுறெது. அதற்கு இந்த 
உடம்பும்‌ துணை நிற்கிறது. ; 5 மு 

8) வழிபாடு: உண்பது; உறங்குவது முதலியன உலகியல்‌ 
இற்றின்பங்கள்‌. இவை எல்லாம்‌ நிலையற்றன; ' துன்பக்‌ கலப்பு 
டையன; வினையாகப்‌ பரிணமித்து, மேன்மேலும்‌ பிறவிகளுக்கு 
வித்து ஆவன. எனவே இவற்றையே வாழ்வின்‌ முடிந்த மூடி 
வாசக்‌ கருதிக்‌ கொண்டு,. காலத்தையும்‌ ஆற்றலையும்‌ வீணாகச்‌ 
காது, இவற்றில்‌ ஓரளவு மனம்‌ செலுத்துவதோடு, வேத சிவாக 
மங்கன்‌ முதலிய அருள்‌ தூல்களில்‌ கூறியவாறு புறத்தேயும்‌ 
அகத்தேயும்‌ சிவ வழிபாடு இயற்றுதல்‌, சிவயோக நெறி நிற்றல்‌ 
முதலிய உயர்ந்த சவப்‌ பணிகளையும்‌ தவறாது மேற்கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. இவ்‌ உண்மைகளை உணர்வதற்கும்‌, இறைபணி 
நிற்றற்கும்‌ உடம்பே துணைக்‌ கருவியாகிறது. "தி 


369 


9) எண்‌ குணத்தான்‌: மனம்‌, மொழி, மெய்‌ ஆயெயாவற்றையும்‌ 
கடந்து, ஆணவத்தார்ச்கு வெகு தொலைவில்‌ இருக்கும்‌ சிவ 
பெருமான்‌, அன்புடைய மெய்யடியார்க்கு உள்ளும்‌ புறமூம்‌ 
எளிவந்து தோன்றுகிறார்‌. சிவஞானப்‌ பேறு பெறத்‌ தகுந்தவர்‌ 
சுளுக்கு இந்த வாழ்விலேயே தமது எண்‌ குணங்களையும்‌ அருளு 
கிறா". கடவுள்‌, வாழ்த்தொடு கண்ணிய வருமே” என இவ்‌ 
உயரிய ஆனமாக்களைப்‌ பற்றிச்‌ சிறப்பாகக்‌ குறிப்பிடுவார்‌, 
தொ ல்காப்பியர்‌. அத்தகைய சிறப்பு உடைய ஆன்மாக்கள்‌ 
இந்த உடலிலையே அப்பேற்றினையும்‌ பெறுகின்றன. 


10) உடம்பு - ஒரு சுதை வேலை: சிவபெருமானது திருவிளை 
யாடல்கள்‌ பலவும்‌ அருளாளர்களால்‌ புராண வரலாறுகளாகக்‌ 
கூறப்பட்டுள்ளன. அத்திருவிளையாடல்களுக்குச்‌ கான்று பகரும்‌ 
சுதை வேலையாக நமது உடம்பு இறைவனால்‌ வடிவமைக்கப்‌ 
பட்டுள்ளது. (எ-டு) ப£ரதனுக்கு அருள்‌ புரியச்‌ சிவபெருமான்‌ 
ஆகாய கங்கையைத்‌ தாங்கித்‌ தம்‌ சடையினுள்‌ அடக்கினார்‌ 
என்பது புராணம்‌, அதற்குச்‌ சான்று: நம்‌ தலையினுள்‌ மண்டை 
ஓட்டை ஓட்டி ஓடுகிற (CSF என்ற) மூளைநீர்‌ (Aqua Duct 
என்ற) ஒரு மடு வழியாகப்‌ புகுந்து, மூளையின்‌ மடிப்புகளுள்‌ 
தங்குதலே, “ஓர்‌ உடல்‌ வெட்டு'ச்‌ சான்று அகும்‌. ஒரு மொழியில்‌ 
வல்லார்க்கே, அம்மொழிநூல்கள்‌ தெளிவாக அறியப்படுகின்‌ றன, 
அதுபோலச்‌ சிவயோக நெறி நின்றார்க்கே, நம்‌ உடம்பில்‌ 
பொதிந்துள்ள சிவத்தின்‌ நுண்‌ கூறுகள்‌, சிவபெருமான்‌ தாமே 
உள்‌ நின்று உணர்த்துதலால்‌, சிலையில்‌ செதுக்கப்பட்ட 
சிற்பங்கள்‌ போன்று, நன்கு புலனாகும்‌. இவ்வாறு நம்‌ உடம்‌ 
பின்‌ ஒவ்வொரு திசுவும்‌, ஒவ்வொரு குருதி அணுவும்‌, இறைமைச்‌ 
காவியம்‌ படைக்க வல்ல ஏற்றம்‌ மிக்கன. 


11) சீவன்‌ முத்த நிலை: சிவபெருமான்‌ சச்சிதானந்த வடிவினர்‌ 
எனக்‌ கண்டோம்‌. நிலையான அவ்‌ அறிவானந்தத்தை அடைய 
விழைவதே நமக்குச்‌ சிறப்பு எனவும்‌ கண்டோம்‌. அத்தகைய 
பேரின்பம்‌ மறுமையில்தான்‌ இட்டும்‌ என்பதன்‌ றி, இம்மையில்‌. 
இப்பூவுலகில்‌, இந்த உடம்புடனேயே நுகர்ந்து இன்புறத்‌ 
தக்கது என்பதை நாம்‌ உரிய பயிற்சிகளின்‌ மூலம்‌ அனுபவ 
வாயிலாகத்‌ தெளிவாக உணரலாம்‌. 


570 


அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆசிய இன்பம்‌ 

குன்வயின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே”' 
என்பார்‌ தொல்காப்பியர்‌, அத்தகைய பயிற்சியையும்‌, பேரின்‌ 
பத்தையும்‌ பெறுவதற்கு, இந்த உட ம்பு முதலியன இன்றியமை 
யாத தேவையாகின்றன. 


12) யாம்‌ பெற்ற இன்பம்‌ பெறுக இவ்வையகம்‌: இவ்வாறு பல்‌ 
வேறு நிலைகளிலும்‌ உயிர்களாகிய நாம்‌, இறைவனோடு கூடி 
இன்புறுகின்ற பேற்றினை, உலகில்‌ வாழுகின்ற அனைவரும்‌ 
பெற்று உய்தி பெறுதல்‌ வேண்டும்‌ என்ற உயர்ந்த நோக்கத்‌ 
தோடு அவர்களை ஆற்றுப்‌ படுத்துவதற்கும்‌, நமது இந்த 
உடம்பு நல்லதொரு கருவியாகிறது, 


““வினையின்‌ நீங்கி விளங்கிய அறிவின்‌ 
முனைவன்‌ கண்டது முதல்நூல்‌ ஆகும்‌”? 
என்பார்‌ தொல்காப்பியர்‌. 


வினையின்‌ நீங்கி  (*எனது விருப்பத்தால்‌, எனது அறிவால்‌, 
எனது செயல்திறனால்‌ நான்‌ செய்தது” என்ற, தற்போதத்‌ 
தாலும்‌ தன்முனைப்பாலும விளைகிற) வினை இருளிலிருந்து 
விடுபட்டு; விளங்கிய அறிவின்‌ - (சிவபெருமான்‌ திருக்குறிப்பாலும்‌ 
அவர்‌ உள்நின்று உணர்த்திய ஞானத்தாலும்‌, அவர்‌ உள்நின்று 
இயக்கிய அருளிப்பாட்டாலுமே இஃது இவ்வாறு செய்யப்‌ 
பட்டது எனும்‌) ஒளிமயமான, நிறைந்த மெய்யுணர்வால்‌ தெளிவு 
பெற்ற; முனைவன்‌ - கூர்த்த மதியினர்‌, கண்டது - செய்தது, 
முகல்‌ நூல்‌ ஆகும்‌ - தலையாய உண்மைகளைக்‌ கூறும்‌ 
முதன்மை நூல்‌ ஆகும்‌. 


எனவே இருள்வினை நீங்குவதற்கும்‌, அருள்‌ ஞானம்‌ 
(தற்கும்‌, அனுபூதிமான்‌ ஆவதற்கும்‌, உலகினர்‌ உய்தியுறு 
5, இறைமை உணர்வினை அவர்களுக்கு ஊட்டுவதற்கும்‌ 
இந்த உடம்பு தேவையாகிறது. 


உடம்பினால்‌ உயிருக்கு விளைகிற அளப்பரிய நன்மைகள்‌ 


பற்றி, இதுகாறும்‌ கூறிய, பற்பல செய்திகளையும்‌ தொகுத்துச்‌ 
சிந்திப்போம்‌. 


571 


1) உடம்பு மாயா சத்தியிலிருந்து உருவாக்கப்பட்டது 
பாயாசத்தி என்பது சிவபெருமானது பரிக்கரக சத்தி மாயை 
என்பது நிலையான பொருள்‌, ஆனால்‌ அதிலிருந்து தோன்றிய 
உடல்‌ உலகம்‌ முதலியனவோ நிலை மாறக்‌ கூடியன, எனவே 
அநாதி கால ஆணவ உடம்புக்கு, ஓர்‌ இடைக்கால மாற்று 
உடம்பாகவே, நமக்கு இந்த மாயா உடம்பு அருளப்‌ 
பெற்றது. 


2) இதன்‌ துணைகொண்டு, உயிர்‌ பிராரத்த வினைகளை 
நுகர்ந்து கழிக்கிறது; 


3) நல்லனவற்றை ஏற்றுக்‌ கொள்ளவும்‌, தீயனவற்றை 
ஓதுச்கவும்‌, அனுபவ வாயிலாகக்‌ கற்றுக்‌ கொள்ளுகிறது. 


4) “மாயா உடம்பு, ஒரு காலவரையறைக்கு உட்பட்டதே 
என்ற உண்மையைப்‌ புரிந்து கொள்ளுகிறது. 


5) உடல்‌ முதலியவற்றின்‌ நிலையாமையையும்‌, சடத்‌ 
தன்மையையும்‌ உணர்கிறது. 


6) அவ்வாறு உணர்ந்து, சித்தாகிய தானும்‌, சடமாகிய 
மாயா உடம்பு, மாயா உலகம்‌ முதலியனவும்‌ வேறு வேறு 
பொருள்கள்‌ என்ற உண்மையை உணர்கிறது, 


7) “முற்றறிவுப்‌ பொருளாகிய முழூமுதற்கடவுளே நமக்கு 
எய்ப்பினில்‌ வைப்பு' என்பதை உணரத்‌ தலைப்படுறெது. 


8) சிவ அனுட்டானம்‌, சிவ வழிபாடு, சிவயோக நெறி 
என்பனவே உய்திக்கு வழி என்ற உண்மையை உணர்ந்து, ஆகம 
வழிப்‌ பூசைகளை மேற்கொள்ள முற்படுகிறது. 

9) தேவரும்‌ மூவரும்‌ அறியா முக்கட்‌ பெருமானைத்‌ தன்‌ 
அன்பால்‌ மிக அருகிலிருக்க உணகுகிறது. 

10) தனது மனித உடம்பினுள்ளேயே சிவபெருமானது 
வடிவம்‌, தொழிற்பாடு, குணநலன்கள்‌, பேரின்பமாகிய பயன்‌- 
எல்லாவற்றையும்‌, "கல்வெட்டுச்‌ சான்று" போலக்‌ கண்டு 
துகர்ந்து இன்புறுறெது. 


572 


11) சீவன்‌ முத்த நிலையை இப்பூவுலகில்‌, இப்பூத எடம்‌ 
பிலேயே நுகர்ந்து, பேரின்பத்தில்‌ திளைக்கிறது. 


12) உலகத்து உயிரினங்கள்‌ அனைத்தும்‌ உய்தி அடையுமாறு, 
இறைமைப்‌ பண்புகளை நூல்களின்‌ வாயிலாகவும்‌, சிற்ப சித்திர 
வடிவமைப்புகளின்‌ மூலமும்‌, வெளிக்கொணர்ந்து, 


“ஞாலம்‌ நின்புகழே மிஈவேண்டும்தென்‌ 
ஆலவாயில்‌ உறையும்‌எம்‌ அ இயே”' 


எனச்‌ சிந்தித்து அமைதியுறுறெது. 


இத்தகைய உயர்ந்த குறிக்கோள்களுக்காகவே நிலையான 
உயிர்களாகிய நமக்கு, நிலையற்ற இந்த உடம்பு, உட்கருலிசள்‌, 
உலகம்‌, நுகர்பொருள்கள்‌ என்பன ஆக்கித்த ப்பட்டன. 


இந்த உடம்பு யாருக்குச்‌ சொந்தம்‌? உயிர்களாகிய நாம்‌, 
செல்லுகிற இடத்துக்கெல்லாம்‌ இந்த உடம்பைத்‌ தூக்கிச்‌ செல்லு 
வதால்‌, இதனை “நமது உடம்பு” என்றும்‌ “நம்‌ உடைமை” 
என்றும்‌ கருதி மயங்குகிறோம்‌, 


சாத்திரக்‌ கருத்து : இந்த உடம்பு, மாயையின்‌ 96 - சத்துவ 
மூலக்‌ கூறுகளால்‌ ஆனது எனவும்‌, மாயை என்பது சிவபெரு 
மானது மாயா சட ஆற்றல்‌ (பரிக்கரக சத்‌) எனவும்‌, அவர்‌ 
தமது சித்சத்தியாகிய திரு அருள்‌ ஆற்றலைக்‌ கொண்டே மாயா 
“ட ஆற்றலை விரித்து, இவ்வுடம்பு முதலியவற்றை அருளினார்‌ 
எனவும்‌ வாழ்வுக்‌ காலத்தில்‌ இவ்வுடம்பினுள்‌ அவர்‌, பாலில்‌ 
நெய்போலக்‌ கலந்து நிற்கிறார்‌ எனவும்‌, வாழ்வின்‌ முடிவில்‌ 
இவ்வுடம்பு எரிக்கப்பட்டோ, புதைக்கப்பட்டோ, மானய என்ற 


ஈாய்மூலத்தை அடைகிறது எனவும்‌ சைவ ஞான நூல்கள்‌ 
கூறுகின்‌ றன. 


மது கடமை: எனவே, இந்த உடம்பு எவ்வளவுதான்‌ 
ஓட்டிய உறவுடையது போலத்‌ தோன்றிடினும்‌, இது 
சிவபெருமானது உடைமை; இதனை நாம்‌ ஒரு குறிப்பிட்ட 
காலத்திற்கு அனுயவிக்கும்‌ உரிமை மட்டுமே நமக்கு உண்டு; 
விஃயும்‌ வரை வினக்குப்போல, தம்‌ வாழ்வுக்‌ காலத்தில்‌ இஃது 


நம்மோடு 


573 


அனுபவமாகிய அறிவு விளக்கம்‌ தந்து, துணை நிற்பது, சிவ 
பெருமான்‌ செலுத்திய நெறியிலேயே செல்லுவது; முந்திய 
வினைப்பயன்களை அனுபவித்துக்‌ கழிப்பதற்கே இவ்வாழ்வு 
வந்து அமைந்தது; புதிய வினைகளைச்‌ செய்வதற்காக அன்று; 
எனவே நமது நிலையற்ற சிறு நலன்களைப்‌ பெருக்கிக்‌ கொள்ள 
நினையாது, இந்த மனித உடலை நமக்குத்‌ தந்தருளிய சிவ 
பெருமானது அன்புக்‌ கோயிலாக இதனைக்‌ கருதி, இதனுள்‌ 
நெஞ்சுத்‌ தானத்தைக்‌ கருவறை ஆக்கி, இதயத்தையே சிவ 
லிங்கத்‌ திருஉருவாகச்‌ சிந்தித்து, இடையறாது வழிபாடு 
இயற்றுதல்‌, நம்‌ தலையாய கடமை என்பன போன்ற இறை 
உண்மைகளை நாம்‌ தெளிவாக உணர்தல்‌ வேண்டும்‌. அத்தகைய 
சிந்தனையே, நமக்கு உண்மையான வாழ்வியல்‌ பயனைத்‌ 


தருவதாகும்‌. 


9. பயணியல்‌ 


“ஏதுக்கு ளாலும்‌ எடுத்த மொழியாலும்‌ மிக்குச்‌ 
சோதிக்க வேண்டா; சுடர்‌ விட்டு(உ)ளன்‌ எங்கள்‌ சோத; 
மாதுக்கம்‌ நீங்க(ல்‌)உறுவீர்‌, மனம்பற்றி வாழ்மின்‌, 
சாதுக்கள்‌ மிக்கீர்‌! இறையே வந்து சார்மின்‌ களே!”?! 


“இறைவனது இருப்பினையும்‌ இயல்பினையும்‌ பலவாறாக 
மிகுதியும்‌ ஆராய வேண்டியதில்லை. இராசதம்‌. தாமசம்‌, 
சாத்துவிகம்‌ என்ற மூவகைக்‌ குணங்களுள்‌, திருந்து சாத்துவிகப்‌ 
பபண்பினராய்‌ ஒன்றிய மனத்தின்‌ உள்ளன்போடு இறைவன்‌ 
திருவடியினையே சார்ந்து வாழத்‌ தலைப்படுவீர யின்‌, அவன்‌ 
சிவஞானம்‌ என்னும்‌ பேரொளிப்‌ பிழம்பாய்‌ உங்கள்‌ முன்‌ 
தேன்றுவன்‌ அந்த ஞான சூரியச்‌ செங்கதிர்களின்‌ வியாபகத்தில்‌, 
உங்களை பற்றியுள்ள பிறப்பு இறப்பு என்னும்‌ பெருந்துன்பமும்‌, 
அறியாமை என்னும்‌ காரிருளும்‌ அறவே நீங்கும்‌. (அப்போது 
அவனைக்‌ கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து அவனது பேரின்ப 
வெள்ளத்துள்‌ நிலைத்திருக்கும்‌ உயரிய பயனை நீங்களும்‌ 
. பெறலாம்‌.”” மூவாண்டு அகவையில்‌ திருமுலைப்பால்‌ அருந்தச்‌ 
,இவஞானத்‌ தெளிவு பெற்ற சீர்காழிச்‌ செம்மலின்‌ அறிவுரை 
இது. 


1 திருஞான சம்பந்தர்‌, திருப்பாசுரம்‌ 3:54:5 


574 


ஆன்மீகத்தாரின்‌ ஐயம்‌: “(இறை உணர்வோடு சைவ 
சித்தாந்த சாத்திரங்களையும்‌ தோத்திரங்களையும்‌ அனுபவ 
வழி கற்றுத்‌ கெளிந்தால்‌, சிவஞானம்‌ சித்திக்கும்‌. ஆனால்‌ 
நிலையற்றனவாகிய உடல்‌. உலகம்‌ பற்றிய பொய்ப்பொருள்‌ 
தொடர்பான அறிவியலைக்‌ கற்பதனால்‌, பயன்‌ என்‌? மெய்ப்‌ 
பொருள்‌ சிந்தனைக்கும்‌, சைவ நெறியின்‌ மேம்பாட்டுக்கும்‌ 
அறிவியல்‌ யாங்ஙனம்‌ துணை நிற்கும்‌??' எனச்‌ சைவ நெறியாளர்‌ 
ஓருகணம்‌ ஐயுறுவர்‌. 


அறிவியலாரின்‌ ஐயம்‌: அவர்களைப்‌ போன்றே, உடல்‌ 
இயல்‌ அறிஞர்களும்‌ உளவியல்‌ நிபுணர்களும்‌ தத்தம்‌ இயல்பு 
களுக்கு ஏற்ப, ஐயம்‌ எழுப்புவர்‌. அவர்கள்‌ சமயத்‌ தொடர்‌ 
பான சிந்தனைகளின்‌ பயன்‌ பற்றிச்‌ சற்றே வியந்து நோக்குவர்‌, 
*“சமய உண்மைகள்‌ சோதனைக்‌ கூடங்களில்‌ நிரூபிக்க முடியா 
தன, வெவ்வேறு வகையான அனுபவத்தை ஊட்டுவன'” என்பன 
போன்ற சில தடைகளையும்‌ அவர்கள்‌ எழுப்புவர்‌. 


ஆன்மீக அருளாளர்‌, அறிவியல்‌ அறிஞர்கள்‌ இருசாராரது 
கருத்துக்களுக்கும்‌ ஓர்‌ இணைப்புப்‌ பாலமாக, ஒன்றற்கு ஒன்று 
எவ்வாறு பயனுடையது என்பதைப்‌ பற்றிச்‌ சந்திப்பதால்‌, இது 
“பயனியல்‌” என்பதாயிற்று. 


இதுகாறும்‌ பல இயல்களிலும்‌ வகுத்தும்‌ விரித்தும்‌ கூறிய 
பற்பல செய்திகளை, ஈண்டு நடைமுறை வாழ்வுக்குப்‌ பயனுறு 
மாறு, தொகுத்தும்‌ சுருக்கியும்‌ கூறியமையாலும்‌, இதனைப்‌ 
பயனியல்‌ என்பது பொருந்தும்‌. 


அறிவியலைப்‌ “பகுத்தறிவின்‌ வெளிப்பாடு' என்பர்‌. அதே 
போல்‌ அன்பின்‌ வெளிப்பாடாகிய ஆன்மீகத்தை 'மெய்யுணர்வின்‌ 
தெளிவு” என்பது பொருந்தும்‌. 


சிந்தனைக்‌ கருவினைச்‌ சோதனைக்‌ குப்பிகளில்‌ வார்த்து 
உருவாக்குவது அறிவியல்‌. ஆனால்‌, வேதனைகளையும்‌ சாதனை 
களையுமே வித்தாகக்‌ கொண்டது ஆன்மீகம்‌; ஆகவே ஆன்மீகம்‌ 
என்பது அவரவர்‌ உடம்பினையும்‌ உள்ளத்தையுமே சோதனைக்‌ 
கூடங்களாகக்‌ கொண்டு, வளர்ந்து, வளம்‌ காணும்‌ இயல்பீனது. 


575 


வேதியல்‌, பெளதிகம்‌ போன்ற அறிவியல்‌ கொள்கைகளைச்‌ 
சோதனைக்‌ கூடங்களில்‌ ஆய்வு செய்து, பொதுவான ஒரு முடிவு 
காணுகிறோம்‌. அதேபோல, இறை அனுபவங்களையும்‌ செவ்‌ 
விதே நுகர்தல்‌ கூடும்‌; முதற்கண்‌ உள்ளம்‌ என்னும்‌ சோதனைச்‌ 
கூடத்தில்‌ தனித்‌ தனியே பயிலுதல்‌ வேண்டும்‌, அனுபவம்‌ 
முறுகிய நிலையில்‌, ஒத்த இயல்பினராயெ பிறரையும்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளலாம்‌; அப்போது அவர்களுக்குள்‌ ஒரு பொதுமையைக்‌ 
காணலாம்‌. 


அறிவியலில்‌ பல்வேறு துறைகள்‌ உள்ளன. ஒவ்வொருவரும்‌ 
ஏதோ ஒரு துறையில்தானே சிறப்புறுகின்‌ றனர்‌. அதேபோன்று 
தான்‌, இறை அனுபவமும்‌, அது நால்வகை நெறியும்‌ நன்னான்கு 
(16) துறைகளுமாகச்‌ சிந்திக்கப்‌ பெறுகிறது. 


படிமுறை அறிவு வளர்ச்சி என்பது இரண்டிலுமே காணப்‌ 
பெறுகிறது. ஒரேவகையான அறிவியல்‌ சோதனைகளிலும்‌ கூட, 
மூலப்‌ பொருள்களின்‌ தரம்‌, குணம்‌, கலவை விகிதம்‌, கலக்கும்‌ 
முறை, கலவைக்‌ குப்பிகளின்‌ தாய்மை தட்ப வெப்பம்‌ முதலிய 
பல்வேறு நிலைஈளுக்கு ஏற்பச்‌ சோதனை முடிவுகளும்‌ வேறுபடு 
கின்றன அன்றோ? அதேபோல்‌, 


முழுமுதற்பொருளாகிய பரசிவம்‌, எவ்வித மாறுபாடுமின்றி, 
எக்காலத்தும்‌ ஒரே தன்மையனாக இருந்தும்‌, உயிர்களைப்‌ 
பநதித்துள்ள மும்மலக்‌ கட்டின்‌ இறுக்கத்துக்கு ஏற்ப, அவ்‌ 
உயிர்களின்‌ இறை அனுபவமும்‌ மாறுவது இயல்பாகிறது. 


அறிவியல்‌ பயிற்சியாளர்க்கு அறிவு மட்டும்‌ இருந்தால்‌ 
போதாது, ஒன்றிய மனமும்‌ வேண்டும்‌. அதே போன்று, சைவ 
நெறியில்‌ தலைப்பட்டார்க்கு மனம்‌ பட்டும்‌ இருந்தால்‌ 
போதாது. அந்நெறியில்‌ கூறப்பட்டுள்ள கருத்துக்களைச்‌ 
சிந்திக்கற அறிவும்‌ வேண்டும்‌. அப்போதுதான்‌, அவர்களது 
இறைமைக்‌ கொள்கை வெறும்‌ மூடநம்பிக்கை அன்று என்ற 
தெளிவும்‌, துணிவும்‌, விடாமுயற்சியும்‌ தோன்றும்‌. அன்பு 
இல்லாத அறிவு ஒருமுடவனைப்‌ போன்றது. அதேபோல்‌, அறிவு 
இல்லாத அன்பு ஒரு குருடனை ஒத்தது. 


576 


முன்னொரு காலத்தில்‌ இரட்டைப்‌ புலவர்கள்‌ என்ற 
பெயரில்‌, குருட்டுப்‌ புலவர்‌ ஒருவர்‌ தோளில்‌, நொண்டிப்‌ 
புலவர்‌ ஒருவர்‌ அமர்ந்து வழிகாட்ட, இருவருமாகத்‌ தமிழகத்து 
ஊர்கள்‌ தோறும்‌ சென்று, தீந்தமிழ்ப்‌ பாக்களை முன்பாதி 
ஒருவரும்‌ பின்பாதி ஒருவருமாகப்பாடி, அவற்றை ஆழ்ந்த 
பொருள்‌ பொ இந்த செந்தமிழ்க்‌ கருஷலமாக்கி, உலகுக்கு வழி 
காரட்ஷிவைர்‌... இதற்கு வரலாற்றுச்‌ சான்றுகள்‌ உள்ளன. எனவே, 
அறிவியலும்‌ ஆன்‌ மீகமும்‌ இணைந்து செயல்பட்டால்‌, இன்றைய 
உலகில்‌ நம்‌ தமிழினம்‌ மீண்டும்‌ ஒரு பொற்காலத்தைப்‌ பெற்றுத்‌ 
தலை நிமிர்ந்து நிற்கும்‌ என்பது உறுதி. 


உடற்கூறு தொடர்பாக இங்கு விரித்து உருவாக்கப்பட்ட 
அறிவியல்‌ மட்டுமன்றி, அறநூல்களில்‌ கூறப்பட்ட புலனடக்கம்‌ 
மிகால்லாமை, அன்புடைமை முதலிய பொது அறங்களும்‌, 
நாளும்‌ நாம்‌ செய்கின்ற புறவழிபாடுகளாகிய சிறப்பு அறங்களும்‌ 
கூடச்‌, சிவஞானத்தை உணர்தற்கான நெறி முறைகளைக்‌ 
காட்டுமேயன்றி, இவையே ஞானம்‌ ஆகா; வீடு பேறும்‌ 
ஆகா. 


உணவு உடலின்‌ ஆற்றலைக்‌ கூட்டும்‌ என்பது 
உண்மையே. ௮ஃது உண்ணப்படாது புறத்திலேயே பூசப்பட்டால்‌ 
பயன்‌ விளையுமோ? உணவு உண்ணப்பட்டு, உடலினுள்‌ சீரணிக்‌ 
கப்பட்டுக்‌ குருதியானால் தான ஆற்றல்‌ பெருகும்‌? அதேபோல, 
அறிவு நூல்களும, அற நூல்களும்‌, அருள்‌ நூல்களும்‌ எடுத்தியம்பு 
இற பலப்பல நல்ல கருத்துக்களையும்‌ மன விருப்பத்‌ தடவ்‌ இடை 
யறாது பயின்று, ஐயந்திரிபு அறத்‌ தெளிந்து, அச்‌ செந்நெறியில்‌ 
ஓன்றிய சிந்தையுடன்‌ பயின்று நிற்றல்‌ சிவஞானக்‌ கருஞூலத்‌ 
தற்குத்‌ திறவுகோல்‌ ஆகும்‌. 


“எந்த ஒரு பயனையும்‌ எதிர்பார்த்துக்‌ காரியம்‌ செய்யாதே” 
என அக்காலத்துப்‌ பெரியவர்கள்‌ அறிவுறுத்துவர்‌. ஆனால்‌ 
இப்போழுதெல்லாம்‌ ஒவ்வொரு செயலையும்‌ பயன்‌ கருதியே 
செய்யும்‌ பண்புதான்‌ பரவலாகக்‌ காணப்படுகிறது. எனவே 
சைவ நூல்களைக்‌ கற்பதாலும்‌ சைவ நெறி நிற்பதாலும்‌ நாம்‌ 
அடைூற பயன்கள்‌ யாவை? என ஓரளவு சிந்திப்போம்‌, 


577 


உலகில்‌ வாழுகின்ற அனைத்து உயிர்களும்‌ விரும்புவது 
இன்பமே! அவ்வாறு விரும்புவதில்‌ குற்றம்‌ இல்லை: ஆயினும்‌, 
துன்பக்‌ கலப்பில்லாத இன்பம்‌ என்றோ, நிறைவான இன்பம்‌ 
என்றோ, நிலையான இன்பம்‌ என்றோ, பிறர்க்கு ஊறு செய்யாத 
இன்பம்‌ என்றோ ஒன்று எங்கேனும்‌ உள்ளதோ? எனில்‌, இவ்‌ 
வுலக நடைமுறை வாழ்வில்‌ அத்தகைய பேரின்பம்‌ பொது வகை 
யால்‌ காணப்‌ பெறவில்லை. ்‌ 


ஆனால்‌ சிறப்பு வகையில்‌ பயின்று, அகன்‌ ஐந்திணை வழி 
ஒழுனொல்‌, நிலையானதும்‌, நிறை அறிவுமாள பேரின்பத்தை 
(சத்‌ சித்‌ ஆனந்தத்தை) இந்த உலகில்‌, இந்த உடலிலேயே 
நுகரமுடியும்‌ என்பது பண்டு தொட்ட நம்‌ தமிழ்ச்‌ சான்றோர்‌ 
களின்‌ உறுதியான அனுபவக்‌ கூற்று: 


“அந்தமில்‌ சிறப்பின்‌ ஆகிய இன்பம்‌ 
தன்‌ வமின்‌ வருதலும்‌ வகுத்த பண்பே'' என்ற தொல்‌ 
காப்பிய நூற்பா இச்சீரிய கருத்தினை அரண்‌ செய்வதாகும்‌, 


அத்தகைய நிலையான நிறையறிவுப்‌ பேரின்பமாயும்‌, அதற்கு 
திலைக்களனாயும்‌ இருப்பவர்‌ சிவபெருமான்‌ ஒருவரே; அவரின்றி 
ஓரணுவும்‌ அசையாது என்பன சைவ அருளாளர்‌ அனுபவம்‌, 
பிறவாயாக்கைப்‌ பெரியோனாய்‌, திரிபுரம்‌ எரித்த விரிசடைக்‌ 
கடவுளாய்‌, வாலிழை பாகத்தனாய்‌ நீலமணி மிடற்றனாய்ப்‌, 
பரங்கருணைத்‌ தடங்கடலாய்‌ விளங்கா நிற்கும்‌ அவரிடம்‌ அப்‌ 
பேரின்பத்தை நுகர்தல்‌ யாங்ஙனம்‌ எனச்‌ சிந்திப்போம்‌, 


இம்மை, மறுமை, அம்மை என நம்‌ வாழ்வினை முத்திறத்த 
தாய்ச்‌ சந்திப்பது நம்‌ சைவ. மரபு. இந்த உடலோடு வாழ்கிற 
இப்பொழுதைய வாழ்வு “இம்மை' எனப்படும்‌. இந்தப்‌ பிறப்பு 
நீங்க, உயிர்‌ தன்‌ ஊழ்வினை நுகர்ச்சிக்கு ஏற்ப, வேறோர்‌: 
உடம்பினை எடுத்துக்‌ கொண்டு வாழ்வது, “மறுமை” எனச்‌ 
சாத்திரங்கள்‌ கூறும்‌. 


மும்மலங்களும்‌ ஒடுங்கி, ஆன்மா முத்திப்‌ பேற்றில்‌ சிவ 
சத்தியாகிய அம்மையையே தனக்கு உடம்பாகக்‌ கொண்டு, 
ஆகல ட்ட TE TE EE ET FT 


1 தொல்‌. பொருள்‌ 


578 


சிவபெருமான்‌ திருவடியில்‌ “இன்புற்றிருப்பதை' “அம்மை என்றே 
அழகுற அழைத்தனர்‌ ஆன்றோர்‌. இறையியலும்‌ அறிவியலும்‌ 
இணைந்த கல்வி, இம்மூன்று நிலைகளிலும்‌ எவ்வாறு பயன்‌ 
தருகிறது? என்பதை நோக்குவோம்‌. 


இயல்புகளில்‌ ஏற்றத்‌ தாழ்வு: ஒரே வகுப்பில்‌ ஒரே ஆசிரி 
யரிடம்‌ பயிலும்‌ பல மாணவர்களும்‌ அவரவர்‌ ௮றிவாற்றலுக்கு 
ஏற்பத்‌, தேர்வில்‌ வெவ்வேறு மதிப்பெண்களைப்‌ பெறுகின்றனர்‌ 
அன்றோ? அதே போன்று மனிதர்கள்‌ எல்லோரும்‌ உடல்‌ 
அமைப்பால்‌ ஒரே மாதிரியான தோற்றத்தை உடையவர்கள்‌ 
என்றாலும்‌ உள்ளப்‌ பண்பில்‌ பலவகையாலும்‌ வேறுபட்டிருக்கக்‌ 
காணுகிறோம்‌. இதற்குக்‌ காரணம்‌ என்ன? உயிர்களாகிய நாம்‌ 
சிற்நறிவினர்‌. நம்‌ எல்லோருக்கும்‌ ஆசிரியர்‌ ஒருவரே. அவரே 
முற்றுணர்வினராகிய சிவபெருமான்‌. 


நமது இயல்பான சிற்றறிவையும்‌ விளங்க வெஈட்டஈமல்‌ 
ஆணவம்‌ என்ற மூலமலம்‌ வலிதே பிணித்து நிற்கிறது; ஆணவத்‌ 
தின்‌ தூண்டுதலால்‌ முனைப்போடு நாம்‌ செய்கிற ஒவ்வோன்றும்‌ 
(வினை என்னும்‌) கன்ம மலமாகிறது, இவ்விரண்டின்‌ வேறு 
பட்ட அழுத்தமான பிணிப்பினால்தான்‌. தாம்‌ ஒவ்வொருவரும்‌ 
இந்த மாயா உலக வாழ்விலே, மிகப்பெரு மளவில்‌ வேறு 
பாடுடையவர்களாக உலவுகிறோம்‌, 

எனவே, ஆணவம்‌, கன்மம்‌, மாயை என்ற இம்மூன்று மலத்‌ 
பட்டினின்றும்‌ விடுபட்டு நீங்கிப்‌ படிமுறையில்‌ அறிவு விளக்கம்‌ 
பெற்று, நிலையான பேரின்பத்தில்‌ இளைத்திருத்தல்‌ என்பது 
ஒன்றே மனிதர்களாகிய நாம்‌ முடிந்த மூடிவாகப்‌ பெறவேண்டிய 
தலையாய பயனாகும்‌. அதனையே தாம்‌ சீரிய குறிக்கோளாகக்‌ 
கொள்ளுதலும்‌ வேண்டும்‌, 


படிமுறை வளர்ச்சி: இவ்வாறு எல்லா உயிர்களுக்கும்‌ பேரின்‌ 
பம்‌ என்பது உரியதாயினும்‌, மனிதராய்ப்‌ பிறந்த எல்‌ 
பிறக்கும்‌ போதே ஞானிகளாய்ப்‌ 
அவர்கள்‌ பேரின்பத்தை எய்துமுன்‌, 
ஈயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்‌ 
மீட்டை நோக்கி நாம்‌ 


லாரும்‌ 
பிறப்பதில்லை. எனவே 
நீண்டதொரு அறிவுப்‌ 
இிறது. பேரின்பக்‌ குறி 
சிறிது சிறிதாக அவ்வாறு முன்னேறு 


579 


வதற்கு ஒரு கருவியாகவே இந்த மனித உடல்‌ நமக்றா அருனப்‌ 
பெற்றது. 


ஒரு விளையாட்டு வீரன்‌, உயரம்‌ தாண்டுவதில்‌ உலக 
சாதனை புரிகிறான்‌ என வைத்துக்‌ கொள்ளுவோம்‌. அவன்‌ 
பிறந்த உடனேயே அத்தகைய சாதனையையோ, புகழையோ 
பெறுவதில்லை. பிறந்த குழந்தை தவழ்ந்து, கவிழ்ந்து, நிமிர்ந்து, 
நடந்து ஓடி, விழுந்து, எழுந்து - இவ்வாறு படிமுறையில்‌ 
வளர்ந்து, நிறைவெய்திய காலத்தில்தானே உலக 'சாதனை 
புரிய முடிகிறது? அதனால்தான்‌, பள்ளிகள்‌, சுல்லூரிகள்‌ முதலிய 
சுல்விக்‌ கூடங்களில்‌ மாணவர்களது அறிவு நிலைக்கு ஏற்பக்‌ 
கழ்மேல்‌ வகுப்புகளையும்‌, படிமுறையில்‌ பாடத்திட்டத்தை 
(Syllabus)யும்‌ அமைக்கிறார்கள்‌. அதே போன்று நமது ஆன்ம 
வளர்ச்சியிலும்‌ ஒரு படிமுறை அறிவு வளர்ச்சி நிலவுகிறது. 


மூவகை அறிவு: படிமுறை அறிவினை மூவகைப்‌ படுத்துவர்‌ 
சைவ சித்தாந்திகள்‌. அவை உலக அறிவு, உயிர்‌ அறிவு, இறை 
அறிவு என்பன. அவற்றை வடமொழியில்‌ பாசஞானம்‌, பசு 
ஞானம்‌, பதிஞானம்‌ எனக்‌ கூறுவர்‌. 


உயிர்களாகிய நாம்‌ சடமாகிய இந்த உலகில்‌ தங்கிச்‌ சட 
மாகிய உலகப்‌ பொருள்களைக்‌ கருவியாகக்‌ கொண்டு, சட 
மாகிய உலகத்துப்‌ பொருள்களைப்‌ பற்றி அறிதல்‌, சட அறிவு 
பாசஞானம்‌) அல்லது உலக அறிவு எனப்படும்‌. பற்பல கலை 
களும்‌ உடலியல்‌, உளவியல்‌ போன்ற அறிவியலும்‌ இதனுள்‌ 
அடங்கும்‌. 


அடுத்து, உயிர்‌ அறிவு அல்லது பசு ஞானம்‌ என்பது, “நான்‌”, 
“எனது?” என்னும்‌ தற்போதத்தாலும்‌ தன்முனைப்பா லும்‌ உயிரின்‌ 
கண்‌ நிகழ்வது; “நானே கடவுள்‌” என்ற தற்புகழ்க்‌ கிளவிக்கு 
வித்து ஆவது. இது (கலைக்கப்பட்ட அறிவின்‌ தெளியாத 
இடைநிலை ஆகும்‌. 

முதிர்ந்த முடிவாக, நமக்குக்‌ கிட்டுவது, இறை அறிவு அல்லது 


பதிஞானம்‌ எனப்படும்‌. இஃது; இறை அருளால்‌, இறைமை 
இயல்புகள்‌ பற்றி, நம்‌ உயிர்‌ அறிவின்‌ கண்‌ தெளிவாக நிகழ்வது. 


580 


இதனைச்‌ வெஞானம்‌, பதிஞானம்‌, மெய்யறிவு, இறையறிவு 
முதலிய பல பெயர்களால்‌ அழைப்பர்‌. 


நிகழுஃ இடம்‌ : இவற்றுள்‌ முதலில்‌ கூறிய பாசஞானமும்‌, 
பசு ஞானமும்‌ நமது பின்தலைப்‌ பிடரியிலுள்ள சிறு மூளையில்‌, 
அறிவு நரம்புகளின்‌ பால்‌ நிகழ்கின்றன. மூன்றாவதாகிய பத 
ஞானம்‌, நமது உடம்பில்‌ எங்கு நிகழ்கிறது என நோக்குவோம்‌. 
அறிவுத்தானமாகிய பெருமூளை சுத்த மாயா தத்துவங்களா 
லானது அதன்‌ இடக்கூறு விந்து. அங்குப்‌, பிட்யூட்டரி என்ற 
பெண்மைத்தானத்தில்‌, ஆன்மாவின்‌ கண்‌ பதிஞானம்‌ தோற்று 
விக்கப்‌ பெறுகிறது. 


பீனியல்பாடி என்ற கருப்பையில்‌, அந்தச்‌ சிவஞானக்‌ ௧௫ 
வளர்ந்து, நாதம்‌ என்ற வலக்‌ கூறில்‌ நிறைவுறுகிறது. சிவபெரு 
மான்‌ மாதொரு பாகனாகத்‌ திகழ்வதைப்‌ போன்று நமது 
அறிவுத்‌ தானமாகிய பெருமூளையும்‌ வலம்‌, இடம்‌ என்ற இரு 
கூறுகளை (Right & Left hemispheres) உடையது என 
முன்னரும்‌ கண்டோம்‌. (வரைபடம்‌ காண்க) 


ஞான வள்ளல்‌ : 'அவனன்றி ஓரணுவும்‌ அடையாது” 
என்பது ஆன்றோர்தம்‌ அனுபவ வாக்கு. முற்கூறிய உலக அறிவு, 
உயிர்‌ அறவு, இறை அறிவு - இவற்றுள்‌ எதுவாயினும்‌ அவரவர்‌ 
வினை. யன்‌ நுகர்ச்சிக்கு ஏற்பவே, இறைவனால்‌ ஊட்டி அருளப்‌ 
பெறுகிறது. இது ஞான சாத்திரங்கள்‌ அறிவுறுத்தும்‌ சீரிய 
ண்மை. சிவத்தை அறியும்‌ அறிவினை நல்குமாறு, மணிவாசகர்‌ 
சிவபெருமானிடம்‌ இரந்து கேட்பதாக அமைகிறது ஒரு பாடல்‌; 
“ன்னை வந்திப்பதோர்‌ நெறியறியேன்‌; நின்னையே அறியேன்‌ 2 
நின்னையே அறியும்‌ அறிவு அறியேன்‌; உடையாய்‌! ௮டியேன்‌ 
உன்‌ அடைக்கலமே”! அறிவினை மட்டுமன்றி, அறியாமையை 
அருளுபவரும்‌ சிவபெருமானே என்பதற்குத்‌ தேவார மூவர்சளுள்‌ 
ஒருவராகிய சுந்தரர்‌ பாடல்‌ ஒன்‌ நிலிருந்து சான்று காணலாம்‌. 


**மோடுடைய சமணர்க்கும்‌ முடையுடைய 
சாச்கியர்க்கும்‌ மூடம்‌ வைத்த 


1 திருவாசகம்‌ 8:24: 


581 


பீடுடைய புலியூர்ச்‌ சிற்றம்பலத்‌(து)எம்‌ 
பெருமானைப்‌ பெற்றாம்‌ அன்றே,” 


ஒவ்வோர்‌ உயிருக்கும்‌ அதனதன்‌ உள்ளத்து எழுச்சிக்கு 
ஏற்பவே, இறைவன்‌ மெய்யறிவினை அருளுகிறார்‌. முதிர்ந்த 
அறிவை அ௮ருளுபவரும்‌ அவரே; மூடஅறிவினைத்‌ தருபவரும்‌ 
அவரே என்பது இப்பாடலின்‌ இரண்ட சுத்து. இவற்றுள்‌ 
சிவஞானம்‌ ஓன்றே நம்மை இறைவன்‌ திருவடிக்குச்‌ செலுத்து 
வது என்பதும்‌, இறைவன்‌ இருவடியில்‌ இன்‌ புற்றிருத்தலே 
நிலையான பேரின்பம்‌ என்பதும்‌ சைவக்‌ கொள்கை. 


நால்வகை நெறிகளும்‌ பயனும்‌: இப்பேற்றினைப்‌ பெறுவதற்குச்‌ 
சைவ ஞான நூல்கள்‌ நால்வகை நெறிகளைக்‌ கற்பிக்கின்ற . 
அவை சரியை, கிரியை, யோகம்‌, ஞானம்‌ என்பன. 


1. சரியை என்பது சரீர த்தால்‌ செய்யப்படும்‌ தொண்டு 
நெறி ஆகும்‌. சிவதீச்கை பபற்ற அடியார்சள்‌ தத்தம்‌ உடம்பில்‌, 
எலும்பு, நரம்பு, தசை ஆகிய மூன்றையும்‌ மூட்டி திற்கிற 
இரிகூடசங்கமங்களில்‌ மந்திர நீரால்‌ குழைத்த நீற்றினை மூன்று 
வரிகளாக (திரிபுண்டரமாக) 16-இடங்களில்‌ பூசிக்கொள்ளுவது 
மரபு: அப்போது ஓவபெருமானின்‌ ஐந்து இருமுகங்களுக்கு 
உரிய பஞ்ச பிரம மந்திரங்களை அவர்கள்‌ உச்சரிப்பர்‌. 


முதலில்‌ அவர்கள்‌ வமந்திர ஆற்றலால்‌, தண்ணீரைத்‌ 
இர்த்தமாக்கிக்‌ கொள்ளுவர்‌; சாம்பலைத்‌ இருநீறாக ஆக்குவர்‌; 
மூச்சுக்‌ காற்றைத்‌ தெய்வீசு ஆற்றல்‌ பெறச்‌ செய்வர்‌. பூச்சை 
உள்நிறுத்தக்‌ குழைத்த திருநீற்றை உடம்பில்‌ குறிப்பிட்ட 
இடங்களில்‌ முறைப்படி பூசும்போது, அந்த அந்த மந்திரத்திற்கு 
உரிய இவபெருமான்‌ இருமகம்‌ ஆங்காங்கே இருநோக்கம்‌ 
செய்யும்‌. தொடர்ந்து பன்னெடுங்காலம்‌ அவ்வாறு பயிலும்‌ 
போது, எலும்புத்‌ துளையின்‌ மச்சைசளில்‌ உற்பத்தியாறெ 
எண்ணற்ற குருதி அணுக்கள்‌ இவடெருமானின்‌ தெய்வீக 
ஆற்றலைப்‌ பெற்றுக்‌ கால அடைவிலே, புதுப்பொலிவுடன்‌ 
சிவமாந்தன்‌ மையில்‌ திகழ்கின்றன . 


2 சுந்தரர்‌ 7:90:9 


582 


இந்த நிலையில்‌ சிவனுக்கும்‌ சீவனுக்கும்‌, உள்ள உறவு 
எவ்வாறு அமையும்‌ எனில்‌, அதுகாறு॥ உலக முகப்‌ 1ட்டுப் புறத்‌ 
இடையில்‌ அலைந்து இரிந்த உயிர்‌, இக௫றவளனை நோக்கித்‌ தன்‌ 
ஏிந்நனைபைபர்‌ சற்றே இநுப்பிச்‌ சரீரத்‌ தொண்டு செய்யத்‌ 
தலைப்படு றது. தலைவனாகிய சிவபெருமான்‌ ஆண்டானாக 
வும்‌, தொண்டு செய்யும்‌ ஆன்மா அடிமையாகவும்‌ நிற்றலால்‌ 
இந்த உறவினை ஆண்டான்‌ -அடிைம உறவு” என அன்புடன்‌ 
அழைத்தனர்‌ ஆன்றோர்‌. 


திருக்கோயிலில்‌ அலகிடுதல்‌, மெழுக்‌கடுதல்‌, பூத்தொடுத்தல்‌ 
முதலியவற்றைச்‌ சரியைத்‌ தொண்டு என்பது மரபு. நமது 
இந்த உடம்பு பஞ்சபூதங்களால்‌ ஆனது. அவற்றுள்‌ உடலின்‌ 
மேல்‌ தோல்‌ நிலம்‌ என்ற பூதத்தின்‌ கூறு ஆகும்‌. உருத்தி 
ராக்கம்‌ அணிந்து, இருஐந்தெழுத்து ஓதித்‌ தோலின்மேல்‌ இரு 
நீறு யூரிக்‌ கொள்ளுவது சைவ அனுட்டானம்‌ ஆகும்‌. இவ்வாறு 
தொண்டு செய்தலே சரியையின்‌ நெறி முறையாகும்‌. 


இதற்கான பயன்‌, மறுமையில்‌ சவலோக வாழ்வு, இதனை 
வடமொழியில்‌ 'சாலோக பதவி' என்பர்‌. 


2. கிரியை என்பது மகன்மை நெறி. சரீரத்திலுள்ள புறக்‌ 
கருவிகளோடு, மனம்‌ மூதலிய அக்‌ கருவிகளும்‌ இணைந்து 
காரியங்கள்‌ செய்து, இறைவனுக்கு வழிபாடு இயற்றுவதால்‌ 
இஃது இப்பெயர்‌ பெற்றது. தலைவனாகிய சவெபெருமான்‌ 
தந்தையாகவும்‌ வழிபாடு இயற்றும்‌ அன்மா அன்புக்‌ குழந்தை 
யாகவும்‌ நிற்றலால்‌, இந்த உறவினைத்‌ தந்தை-மகன்‌ உறவு 
என்றனர்‌, பெரியோர்‌. 


தமது உடம்பில்‌ இதயத்தில்‌ நிறைந்திருக்கும்‌ குருதி, நீர்‌ என்ற 
மதத்தின்‌ கூறு ஆகும்‌. அதேபோல்‌ நம்‌ அடிவயிற்று மூலாதாரத்‌ 
தில்‌ மூண்டெழு கனல்‌, தீ என்ற பூதத்தின்‌ கூறு ஆகும்‌. 
இவ்விரு இடங்களிலும்‌ இவ வடிவம்‌ கண்டு அகப்‌ பூசனை 
செய்து பதினாறு வகை முகமன்‌ வழிபாடுகளையும்‌ (சோடசோப 
சாரங்களையும்‌) முறையாக இயற்றுதல்‌ இரியையின்‌ பாற்படும்‌. 


583 


இதற்கான பயன்‌ மறுமையில்‌ சிவபெருமான்‌ அருகில்‌ வாழ்‌ 
தல்‌; இதனை வடமொழியில்‌ 'சாமீப பதவி” என்பர்‌. 


3. யோகம்‌ என்பது தோபுமை நெறி. இதல்‌ இறைவ 
தம்மையே, உயிர்களாயெ நமக்குத்‌, தோழமையாகத்‌ தரு 
கிறான்‌. 


உயிரையும்‌, உடலையும்‌ ஒருங்கிணைந்து நிற்பது பிராண 
வாயு என்ற மூச்சுக்காற்று ஆகும்‌. இது, வாயு என்ற பூதத்தின்‌ 
கூறு என்பதும்‌ தெளிவு. இதனை ஒரு நிலைட்படுத்தி, மனத்தைக்‌ 
குவித்துச்‌, சவ சிந்தனையில்‌ தோய்தல்‌, யோகம்‌ எனப்படும்‌, 
இதற்கான பயன்‌ மறுமையில்‌ சிவபெருமானது வடிவையும்‌, உரு 
வையும்‌ பெறுதல்‌; இதனை வடமொழியில்‌ 'சாரூப பதவி: 
என்பர்‌. முற்கூறிய சரியை, கிரியை, யோகம்‌ மூன்றையும்‌ 
மெய்த்தவநெறி என்றும்‌ அவற்றிற்கான பயனைப்‌ பதமுத்தி 
என்றும்‌ கூறுவர்‌, யோக நெறியில்‌ நிலை உயர்ந்தோர்க்கே : 
ஞானம்‌ சித்திக்கும்‌. 


4. ஞானம்‌ என்பது அன்பு நெறி, இதில்‌ இறைவனுக்கும்‌ 
உயிருக்கும்‌ உள்ள உறவு தலைவன்‌ - தலைவி என்ற உயரிய 
பேரின்ப உறவு ஆகும்‌. நமது உடம்பில்‌ இப்பேரின்ப உறவுக்கு 
இடமாக விளங்குவது, தலையிலுள்ள பெருமூளைப்‌ பகுதியாகும்‌, 
உடம்பின்‌ மற்ற பகுதிகள்‌ எல்லாம்‌ அசுத்த மாயையினால்‌ 
அகியிரூக்க, இப்பெருமூளைப்‌ பகுதி மட்டும்‌, பிற பூதங்களை 
எல்லாம்‌ அடச்கி ஆளும்‌ ஆகாயம்‌ என்ற பூதத்தின்‌ ௬றாகச்‌ 
சுத்த மாயையினால்‌ உருவாக்கப்‌ பெற்றது, 


சிவயோக நெறியிலான்‌, அழ்நிலைத்‌ தியானத்தில்‌ முதிர்ந்த 
(உயிர்‌ என்னும்‌) தலைவியைப்‌ (பிட்யூட்டரி என்னும்‌) பெண்மைத்‌ 
தானத்தில்‌ சிவபேருமானே தலைவனாக விளங்கிப்‌ புணர்ந்து 
பேரின்பம்‌ நல்குகிறான்‌. அப்போது, தலைவியாகிய உயிர்‌ 
சூலுற்று. உயர்ந்த சிவஞானத்தையே கருவாகத்‌ தன்னுள்‌ பெறு 
இறது. மாயையினாலான உடம்பை நீத்து, உயிர்‌ சிவசத்தி 
யையே உடம்பாகக்‌ கொள்ளுகிற அம்மை நிலையில்‌ சிவபெரு 
மான்‌ திருவடிப்‌ பேற்றை உயிர்‌ பெறுவதற்கு இத்தகைய சவ 


584 


ஞானப்‌ பேறு ஓர்‌ அரிய பயிற்சியாகும்‌, இதனை வடமொழியில்‌ 
"சிவசாயுச்சியம்‌' என்பர்‌, 


இவ்வாறு சைவத்தின்‌ தவநெறி, மண்ணில்‌ தொடங்க, 
நரில்‌ முழுக்காடி, நெருப்பில்‌ இளைத்துக்‌ காற்றின்‌ துணை 
கொண்டி, ஆகாயத்திற்கு எழுகிறது. இஃது ஒரு நெறியான 
அறிவியல்‌ செயன்முறை (A Systematic Scientific process) 
என்பதைக்‌ காணும்‌ போது, சைவப்‌ பெருவாழ்வின்‌ ஓப்புயர்வு 
அற்ற தனிப்‌ பெருந்‌ தன்மை புலனாகும்‌. 


“நிலம்‌ நீர்‌, தீவளி விசும்போ(டு) ஐந்தும்‌ 
கலந்த மயக்கம்‌ உலகம்‌; ஆதலின்‌, 
இருதிணை ஐம்பால்‌ இயல்நெறி வழாமைத்‌ 
இரிவில்‌ சொல்லொடு தழாஅல்‌ வேண்டும்‌”! 


இவ்வாறு சொல்லாட்சியை நெறிமுறைப்‌ படுத்த விழைந்த 
தொல்காப்பியர்‌, ஐம்பூதங்களின்‌ மயக்கும்‌ *மாயா” இயல்பி 
லிருந்து விடுபட்டுச்‌ செம்பொருள்‌ வயப்பட்ட “அருள்வினை” 
யாளரை உயர்ந்தோர்‌ என்றும்‌, “இருள்சேர்‌ இருவினையாளரை” 
* உயறிவு ௮ஃறிணையாளர்‌” என்றும்‌ வகைப்படுத்தி இலக்கணம்‌ 
கூறி, நம்மை எல்லாம்‌ செந்நெறி படுத்துகிறார்‌. 


தொல்லாசிரியரின்‌ இச்‌£ரிய கருத்து திருஞான சம்பந்தரின்‌ 
தந்தமிழ்ப்‌ பனுவலிலும்‌ ஒளிவிடக்‌ காணலாம்‌. 


நிலனொடு வானும்‌ நீரொடு தீயும்‌ 
வாயுவும்‌ ஆகி, ஓர்‌ ஐந்து 

புலனொடு வென்று, பொய்ம்மைகள்‌ 
தாந்த புண்ணியர்‌..............? 


இறைமைக்‌ காட்சிகள்‌ அனைத்தும்‌ இத்தசைய புலன்‌ 
நெறியாளர்‌ மாட்டே நிகழ்தலின்‌, இவர்களே உலகுக்கு உயர்ந்த 
வழிகாட்டி ஆவர்‌; இவர்களைப்‌ பின்பற்றியே மரபுகள்‌ தோன்று 
கின்றன என்பார்‌ தொல்காப்பியர்‌. 

1 தொல்காப்பியம்‌ - மரபியல்‌ 9| 

2 திருஞானசம்பந்தர்‌ தேவாரம்‌ (முதல்‌ திகுமுறை) 


5825 


**வழக்குஎனப்‌ படுவது உயர்ந்தோர்‌ மேற்றே 
நிகழ்ச்சி அவர்கண்‌ ஆகலான''1 


சைவ ஞான நூல்கள்‌ பற்றிய அறிவினைப்‌ போன்றே 
உடலியல்‌, உளவியல்‌ பற்றிய அறிவும்‌ இப்பயிற்சிக்குப்‌ பெரிதும்‌ 
பயனுடையதாகின்றன. உடலியலும்‌ சைவநெறியும்‌ இணைந்த 
பயிற்சியைப்‌ பிராசாதயோகம்‌ எனச்‌ சாத்திரம்‌ வல்லார்‌ 
பாராட்டுவர்‌. 


மூளை என்பது உடலின்‌ மொத்த எடையில்‌ இரண்டு 
விழுக்காடே (274) உள்ள நுண்ணிய ஒரு பொருள்‌. எனினும்‌ 
இவ்வளவு சிறிய பொருள்‌ நம்‌ இதயப்‌ பகுதியிலிருந்து ஈர்த்துக்‌ 
கொள்ளும்‌ ஆற்றல்களின்‌ அளவோ இருபது (20%) விழுக்காடு 
ஆகும்‌. நாம்‌ மூச்சிழுக்கும்‌ பிராணவாயுவாயினும்‌ சரி, தாம்‌ 
உட்கொள்ளும்‌ சர்க்கரை ஊட்டச்சத்து ஆயினும்‌ சரி, உடம்பு 
முழுவதற்குமாக நமது இதயம்‌ வெளியேற்றுற குருதியாயினும்‌ 
சரி, அவற்றுள்‌ மொத்தத்தில்‌ இருபது விழுக்காடு நம்‌ தலையி 
அள்ள மூளைக்கு வந்து சேர்கிறது: இஃது அறிவியலார்‌ ஆய்ந்து 
கண்ட உண்மை. 


எனவே, நமது இதயத்‌ தாமரையில்‌ சவபெருமானை 
எழுந்தருளச்‌ செய்து அபிடேக ஆராதனைகளாலும்‌, மலர்‌, 
தூப, தீப, நைவேத்திய வழிபாடுகளாலும்‌ நாம்‌ செய்கிற 
உயரிய ஆன்மார்த்த வழிபாட்டின்‌ பெரும்‌ பகுதி நமது மூளை 
பகுதிக்கு நுண்ணிய முறையில்‌ நல்ல வளத்தைச்‌ சேர்க்கும்‌ 
என்பதும்‌ உறுதி அன்றோ? 


இருதயத்துக்‌ குருதியிலும்‌, ஈரலின்‌ காற்றிலும்‌ உள்ள 
மாசுகள்‌ நீக்கப்‌ படுவது போன்றே, உயிரைப்‌ பிணித்துள்ள 
பாசக்கட்டுகளும்‌ ஓரளவு நீக்கப்படுகின்றன. இதய வளம்‌ 
பெருகுதலால்‌, எல்லா உயிர்களிடத்தும்‌ நமக்கு அன்பு 
பெருகுகிறது. 
“அன்பும்‌ சிவமும்‌ இரண்‌(டு( என்பர்‌ அறிவிலார்‌ 
அன்பே சிவம்‌ ஆவது ஆரும்‌ அறிகிலார்‌ 
அன்பே சிவம்‌ ஆவது ஆரும்‌ அறிந்தபின்‌ 
அன்பே சிவமாய்‌ அமர்ந்திருந்‌ தாரே?' 
1 தொல்‌, மரபியல்‌, 94. 


586 


என்பது இருமூலர்‌ வாக்கு1, மூளையின்‌ ஆற்றல்‌ கூடுவதால்‌. 
இறைமையை நோக்கிய அடுத்த படிநிலைக்கு, நம்‌ அறிவும்‌ 
சிஜிறு சிறிதாக வளர்கிறது. 


இதன்‌ மூலம்‌ இம்மை நலன்‌, மறுமைப்‌ பேறு, அம்மைப்‌ 
பேரின்பம்‌ ஆடிய முத்திறப்‌ பயனும்‌ கிடைப்பது உறுதி என 
அனுபவ வழியாக உணர்ந்த அருளாளர்‌ கூறுவர்‌, சுந்தரரின்‌ 
பண்ணிசை இதற்குச்‌ சான்று யககும்‌: 
"இம்மை யேதரும்‌ சோறும்‌ கூறையும்‌ 
ஏத்தலாம்‌ இடர்‌ கெடலுமாம்‌ 
அம்மை யேசிவ லோகம்‌ ஆள்வதற்கு 
யாதும்‌ ஐயுற(வு) இல்லையே!”!3 
இச்சை, அறிவு, செயல்‌ என உயிரின்‌ ஆற்றலை மூன்றாகக்‌ 
கூறுவர்‌ ஞானிகள்‌. உயிர்‌ ஆற்றல்‌ நம்‌ உடலின்‌ ' எல்லாப்‌ 
பகுதிகளிலும்‌ பரவி நின்று வினைப்‌ பயனுக்கு ஏற்பத்‌, தொழிற்‌ 
பமம்‌ இஃது உயிரின்‌ பொது நிலை, பரந்து பட்ட அந்நிலையி 
லிருந்து குவிந்து உயிராற்றல்‌ மேல்‌ நோக்கிச்‌ சென்றாலே, 
உயிருக்கு உய்தி. அதனால்தான்‌ இருவள்ளுவரும்‌ 'உள்ளுவ 
தெல்லாம்‌ உயர்வு உள்ளல்‌” என அறிவுறுத்தினார்‌. இஃது 
உயிரின்‌ சிறப்பு நிலை. 
ஓர்‌ இரயில்‌ எஞ்சினை எடுத்துக்‌ கொள்ளுவோம்‌. எத்தனை 
நாறாயிரம்‌ செலவு செய்து அதனைத்‌ தயாரித்தாலும்‌, தரையில்‌ 
வைக்திருச்ரும்‌ வரை, அதனால்‌ பயன்‌ என்ன? தண்டவாளத்தில்‌ 
எற்றி ஓடவிட்டால்‌ தானே எஞ்சினும்‌ பழுதடையாது; பிறர்க்கும்‌ 
பயலுடையதாயிருக்கும்‌. 
அதே போன்று, புல்லாகவும்‌ பூண்டாகவும்‌, நண்டாகவும்‌ 
அறத்தையாகவும்‌, எறும்பாகவும்‌, பாம்பாகவும்‌ எத்தனையோ 
அறிவு 3 பிறப்புகளில்‌ உழன்று, சிறிது சிறிதாக அறிவு வளரப்‌ 
பெற்று, அரிதாகிய இந்த ஆறறிவு மானுடப்‌ பிறப்பினைப்‌ 
பெற்றுள்ள நாம்‌ உயிரின்‌ ஆற்றலைப்‌ பொது நிலையிலேயே 
வீணாக்க விடாது. முதுகுத்‌ தண்டு என்னும்‌ தண்டவாளத்தில்‌ 
எற்றிப்‌ 2பரில்பம்‌ என்ற குறியீட்டை நோக்கி மேலே எழுந்து 
2சல்‌வவதன்தோ உண்மையான அறிவுடைமை ஆகும்‌? அதற்கு, 
£யிர்கனாயெ நாம்‌ யாது செய்தல்‌ வேண்டும்‌? 


திருமந்திரம்‌ 10:1:369 


தவாரம்‌ 22 


587 


நிறைமொழி மாந்தராயெ சிவகுரு ஒருவரைச்‌ சார்ந்து 
நிற்றல்‌ வேண்டும்‌ திருவருள்‌ துணைகொண்டு மறைமெ ரழி 
யாகிய மந்திரத்தை, அவர்‌ நமது வலது செவியில்‌ உபதேசிப்பார்‌, 
அப்போது நம்‌ உடலிலும்‌, உள்வத்திலும்‌ என்ன நிகழும்‌? 
எஸ்பதை சில அடிப்படைத்‌ தத்துவ உண்மைகளைச்‌ கொண்டு 
கிநதிப்போம்‌. 


சடத்தில்‌ இறைவன்‌: திருக்‌ கோயில்களிலுள்ள சிலைகளும்‌ 
சிற்பங்களும்‌, கல்லாலும்‌ உலோகத்தாலும்‌ உருவாக்கப்பெற்றவை 
கல்லும்‌ உலோகமும்‌ இயற்கையில்‌ அறிவற்ற சடப்பொருள்களே; 
மாயை என்னும்‌ சட அற்றலி (Potential Energy) லிருந்து 
வெளிப்‌ போந்தவையே, ஆயினும்‌ மந்திரங்களின்‌ ஆற்றலாலும்‌ 
நிறைவான வழிபாட்டு நெறிகளாலும்‌ அவை கடவுள்‌ தன்மையை 
எய்துகின்றன அன்றோ? அதேபோன்று, மாயையினாலான நம்து 
உடம்பும்‌ கடவுள்‌ தன்மையை அடைவகற்குச்‌ சைவ வேதங்களும்‌ 
ஆகமங்களும்‌ அறிவுறுத்துறெ மந்திர வழிபாடுகள்‌ உறுதுணை 
புரிகின்‌ றன என்பதில்‌ ஐயமும்‌ உளதோ? 


இதுகாறும்‌ இவயோக நெறிநிற்கும்‌ உயிர்‌ படிமுறையில்‌ 
எவ்வாறு அறிவு விளக்கம்‌ பெற்றுப்‌ பரமுத்தியாகிய வீடு 
பேற்றினை அடைகிறது என்பது பற்றி விரிவாகக்‌ கண்டோம்‌. 
ஆனால்‌, பொன்னும்‌ பொருளும்‌, பட்டமும்‌ பதவியும்‌ மனநலமும்‌ 
உடல்‌ நலமும்‌ இன்ன பிறவு மன்றோ, இன்றைய உலக 
வாழ்வுக்கு இன்றியமையாத்‌ தேவையாயின்‌? அவற்றைப்‌ பெற்று 
உலக இன்பம்‌ துய்ப்பதற்குச்‌ சிவநெறி எவ்வாறு துணை 
நிற்றெது என்ற வினா எழுகிறதன்றோ? 


உயிர்நலம்‌, மனநலம்‌, உடல்நலம்‌ இவை ஒவ்வொன்றுக்கும்‌ 
நெருங்கிய தெரடர்பு உண்டு வைகறைத்‌ துயில்‌ ,எழல்‌, உடம்‌ 
பினை உள்ளும்‌ புறமும்‌ தூய்மை செய்தல்‌, துரயவற்றோடு 
மட்டுமே தொடர்பு கொள்ளுதல்‌, சரியான தேரத்தில்‌ காரியங்‌ 
களைச்‌ செய்தல்‌ முதலிய நல்ல பழக்கங்கள்‌, சிவநெறி நிற்‌ 
போர்க்கு இயல்பாகவே ஏற்படுகின்றன. 


திருக்கோயில்களில்‌ வலம்‌ வருமுறையிலிருந்து, வழிபடு நெறி 


வரை அனைத்துமே உடலுக்கும்‌ உள்ளத்துக்கும்‌ உயிருக்கும்‌ 
அறிவியல்‌ அடிப்படையிலான நல்ல பயிற்சியாகின்றன. 


588 


சிவமூல மந்திரத்தோடு பிராணாயாமம்‌ என்ற மூக்சுப்‌ 
பயிற்சியும்‌ சிவஞானம்‌ என்ற மனப்‌ பயிற்சியும்‌ செய்வதால்‌ 
(Parkinson's  Discase,) என்ற நடுக்கு வாதம்‌, (Epilepsy. 
paralysis போன்ற) பக்க வாதங்கள்‌ (101800(19) என்ற நீரிழிவு 
நோய்‌ (Blood pressure என்ற) இரத்த அழுத்த நோய்‌ முதலிய 
பற்பல உடல்‌ நோய்கள்‌ வராமலேயே தடுத்துக்‌ கொள்ளலாம்‌, 


உலகியலில்‌ அலைந்து திரிகிற ' மனம்‌ விரைவில்‌ எய்த்து 
வீடுகிறது. அதுவே கால அடைவில்‌ மனநோய்கள்‌ பலவற்றிற்கு 
வித்தும்‌ ஆகிறது. சடமாகிய மின்சாரக்‌ கம்பி, மின்‌ ஆற்றல்‌ 
பாய்ந்து செல்லுங்கால்‌, பேராற்றலைப்‌ பெற்றுப்‌, பலப்பல 
கருவிகளை இயக்கி, மின்சாதனங்களாக நமக்குப்‌ பயன்‌ தருகிறது 
அலறோ? அதேபோன்று சடமாகிய இந்த உடலும்‌ இறைவன்‌ 
இருவருள்‌ இயச்கத்தால்‌, அளப்பரிய ஆற்றலைப்‌ பெற்று எண்ணு 
தற்கரிய பேரின்பப்‌ பயனை நல்கும்‌ என்பது உறுதி. அதனால்‌, 
இறைமை உணர்வில்‌ ஈடுபடும்‌ மனம்‌ மேன்மேலும்‌ வளமும்‌ 
தண்மையும்‌ பெறுறைது. 


நிறைவுரை: எனவே, சைவ சித்தாந்திகள்‌ உடலியலைப்‌ 
புதியது என்று எண்ண வேண்டியதில்லை, உடலியலார்‌, சைவ 
சித்தாந்தத்தைத்‌ தமக்குத்‌ தொடர்பில்லாத ஒன்றாகக்‌ கருத 
வேண்டியதும்‌ இல்லை. சைவ சித்தாந்தமும்‌ அறிவியலும்‌ 
இணைந்த கல்வியால்‌ யாது பயன்‌ என்பது பற்றித்‌ தொகுத்து 
தோக்குவோம்‌. 

! சங்ககாலத்‌ தமிழ்ச்‌ சான்றோர்களும்‌, இருஞான சம்பந்தர்‌ 
முதலிய சமய குரவர்களும்‌, மெய்கண்டார்‌ முதலிய சந்தான 
வர்களும்‌ கண்டு அனுபவித்த நெறி, வயோக சிவஞான 
நெறியாகும்‌. 

2 தெய்வ வடிவங்களை நம்‌ உடலுறுப்புக்களில்‌ கண்டு வழி 
பட மெய்ஞ்ஞானமும்‌, விஞ்ஞானமும்‌ இணைந்த கல்வி பெரிதும்‌ 
அணையாய்‌ இருக்கிறது. 


3 சைவ சாத்திர தோக்இ.ங்கள்‌, பண்டைய இலக்கண 
அலசி அத தம்‌ பப = = ப ட்‌ 
இலர்கிடக்‌ குறிட்பு மொழிகள்‌, புராணங்களின்‌ நுணணிய உட்‌ 


589 


கருத்துக்கள்‌ இவற்றிற்கெல்லாம்‌ உடலுறுப்புகளின்‌ துணையால்‌ 
பருமையான தெளிவான விளக்கம்‌ பெற முடிகிறது, 


4 உடலின்‌ அமைப்பைக்‌ கற்பதால்‌ .சிவாறுட்டானம்‌. 
பூசை முறைகளை எளிதாகத்‌ தவறின்றிச்‌, செவ்வீதே செய்ய 
வாய்ப்பு ஏற்படுகிறது. . 

5 அன்றாடப்‌ பயிற்ச, சிவபூசை முதலியவற்றிற்கான 
காரணங்களை ஆய்ந்து அறிவதன்‌ மூலம்‌ அவற்றில்‌ ஒரு பிடிப்பு 
உண்டாகிறது. 

6 மந்திரம்‌, கிரியை, பாவனை என்ற மூன்றும்‌ சைவ 
சித்தாந்தம்‌ அறிவுறுத்தும்‌ சாதனங்கள்‌. ஓர்‌ இறை அம்சத்தை 
உடலின்கண்‌ பாவனை செய்து அதற்குரிய மந்திரத்தை 
தியானித்துத்‌, தக்க முறையில்‌ வழிபாடு இயற்றுவதற்கு 
உடலியல்‌ அறிவு பெரிதும்‌ துணை நிற்கிறது. (எ-டு) இழு 
தயத்தைச்‌ சிவலிங்கமாகப்‌ பாவித்துச்‌ சிவமூல மந்திரத்தை 
ஓதி, அபிடேக ஆராதனைகளாகிய இரியைகளைச்‌ செய்தல்‌. 

7 சாத்திரங்கள்‌ கூறும்‌ மெய்ப்பொருளுக்கு அறிவியல்‌ 
விளக்கம்‌ கிடைப்பதால்‌ அவை வெறும்‌ பொழுது போக்கோ, 
மூட நம்பிக்கையோ அல்ல என்ற மனத்தெளிவு ஏற்படுகிறது. 


8 உடலின்‌ வளர்சசி, இம்மை வாழ்வுக்கு மட்டுமே இன்பம்‌ 
கொணரும்‌. உள்ளத்து எழுச்சயோ, இம்மை மறுமை 
இரண்டிற்கும்‌ இன்பம்‌ தரும்‌. இவற்றோடு இறையின்ப 
உணர்ச்சியே உண்மையான ஆன்ம வளர்ச்சியாகும்‌. உயிர்‌ 
அறிவில்‌ ஏற்படும்‌ சவஞானத்‌ தெளிவே நிலையான உண்மைப்‌ 
பேரின்பம்‌. அதுவே. இம்மை, மறுமை, அம்மை ஆகிய 
மும்மைக்கும்‌ இன்பம்‌ தருவது, இதைட்பற்றிச்‌ சிந்தித்துச்‌ 
செயல்‌ படுவதால்‌, உடல்நலம்‌, உள்ளப்பண்பு, உயிரின்‌ ஆற்றல்‌ 
பெருகுதல்‌ என்ற படிமுறை ஆன்ம வளர்ச்சிக்கு இங்கு வழியேற்‌ 
படுகிறது. 

9 எறுமூளையைச்‌ சார்ந்த சற்றறிவும்‌ சிறு செயலும்‌ 
மடைமாற்றம்‌ செய்யப்பெற்றுப்‌ பெருமூளைச்‌ சார்புடையதாய்ப்‌ 
பேரறிவும்‌ அருட்செயல்களும்‌ பேரொளியுமாய்த்‌ திகழ்வதற்குச்‌ 
சீரிய வாய்ப்பு ஏற்படுகிறது. 


590 


10 ஒவ்வொரு நாள்‌ பயிற்சியிலும்‌ புதிய புதிய உணர்வு 
களையும்‌, அனுபவங்களையும்‌ (Intuitions and Experiences) 
பெற முடிறெது* 


11 நிலையற்றது உடல்‌; நிலையானது உயிர்‌; எனவே 
உயிருக்கும்‌, உடலுக்கும்‌ உள்ள உறவு கால வரம்பிற்கு உட்‌ 
பட்டது. உடலால்‌ பெறுகிற இன்ப துன்பங்களும்‌ நிலையற்றன. 
ஆனால்‌, உயிருக்கும்‌ கடவுளுக்கும்‌ உள்ள உறவு நிலையானது, 
எனவே இறைவன்‌ திருவடியைச்‌ சந்திப்பதால்‌, உயிர்‌ நிலையான 
உண்மைப்‌ பேரின்பத்தில்‌ இளைக்கிறது. இஃது இப்பிறவி நீங்கிய 
மறுமையில்தானோ என ஐயுற வேண்டியதில்லை. இந்தப்‌ பிறவி 
யிலேயே இந்த மனித உடலுடனே அந்தமிலாப்‌ பேரின்பத்தை 
அடைய முடியும்‌ என்பது அருளாளர்‌ அனுபவ வாக்கு 


12 இறைவன்‌ நமது உடம்பினுள்‌ பல நல்லுறுப்புக்களை 
அருளியுள்ளார்‌. தசை, எலும்பு, தரம்பு, குருதி என அவற்றை 
வறிதே பிண்டத்‌ தொகுப்பாக இகழ்ந்து ஒதுக்காது, சிறந்த 
துணைக்‌ கருவிகளாகக்‌ கொண்டு, நாம்‌ இறைவனைப்‌ போற்றி 
வழிபடும்‌ முறைகளையும்‌, கடமைகளையும்‌ பயிலுதல்‌ 
வேண்டும்‌. 


இதனைத்‌ திருஅங்கமாலை என்ற திருப்பதிகத்தில்‌ 
இருநாவுக்கரசர்‌ மிகச்‌ சிறப்பாக ஓதுகிறார்‌. அப்பதிகத்தின்‌ 
இறுதிப்‌ பாடலிலிருந்து, அவர்‌ தன்னுள்ளே தலைவனைக்‌ கண்ட 
பெற்றி புலனாகிறது. 


“தேடிக்‌ கண்டு கொண்டேன்‌ - திரு 
மாலொடு நால்‌ மூகனும்‌ 

தேடித்தே டொணாத்‌ தேவனை என்னு(ள்‌)ளே 
தேடிக்‌ கண்டு கொண்டேன்‌. "1 


எனவே அறிவியலையும்‌ சாத்திர 
முறையாக இணைத்துக்‌ கற்று, 


உடலின்‌ 


_—— 


தோத்திரங்களையும்‌ 
~~ அதன்படி நின்றால்‌, நமது 
ஒவ்வோர்‌ அணுவிலும்‌ இறைவன்‌ கலந்து நிற்கிற 


. இிகுஅங்கமாலை - அப்பர்‌ தேலாரம்‌ 4:9: ]2 


$91 


உண்மையையும்‌, அவரது பொதுவான இயல்புகளையும்‌ 
உணர்ந்து தெளியலாம்‌. அது நமது ஆன்மீக மேம்பாட்டிற்குப்‌ 
பெருந்‌ துணையாகும்‌. 


மேலும்‌, உடலியல்‌ - உளவியலையும்‌, சைவநெறி முறை 
சுளையும்‌ நூல்களின்‌ வழி அறிவது மட்டும்‌ போதாது, இரண்‌ 
டையும்‌ இணைத்து உரிய சிவாகம நெறிப்படி ஒவ்வொருவரும்‌ 
நடைமுறையில்‌ பயிலுவது (Learning and application) அவரவர்‌ 
தம்‌ தனிப்பட்ட சொந்த முன்னேற்றத்திற்கேயாம்‌, 


கற்க கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ 
நிற்க அதற்குத்‌ தக.! 
என்பது தெய்வப்‌ புலவரது அறிவுரை அன்றோ? 


எனவே, தாமும்‌ அருளாளர்‌ அனுபவ வழி நின்று நிலையான 
உண்மைப்‌ பேரின்பத்தை நோக்கி முன்னேறுவோமாச! 


“வான்முகில்‌ வழாஅது பெய்க, மலிவளம்‌ சுரக்க, மன்னன்‌ 
கோன்முறை அரசுசெய்க, குறைவிலாது உயிர்கள்‌ வாழ்க, 
நான்‌ மறை அறங்கள்‌ ஒங்க, நற்றவம்‌ வேள்வி மல்க 
மேன்மைகொள்‌ சைவநீதி விளங்குக உலகம்‌ எல்லாம்‌” 


திருச்சிற்றம்பலம்‌ 


வடட அட மடப்‌ அத படவ வதக்கிய பட அலம்‌ க பப அடத அர சயம்‌ 
1 திருக்குறள்‌ - 391 


592 


மேர்கேோகேண்‌ 


அரக்‌ 


பக்க எண்கள்‌ 


இருபா இருபஃது 11 
இலக்கியச்‌ சொல்லகராதி 5,365 
இறையனார்‌ களவியல்‌ 121 
உண்மை விளக்கம்‌ 205,394 
உண்மை நெறி விளக்கம்‌ 206,233 
ஐங்குறுநூறு 42,243,342,363,376,401,492 
கந்த புராணம்‌ 32,40,92 
கந்தரலங்காரம்‌ 356,494,552 
கந்தர்‌ கலி வெண்பா 56 
காஞ்ரிப்‌ புராணம்‌ 419 
ழை மேலை நாடுகளில்‌ மெய்ப்‌ பொகுளியல்‌ 

வரலாறு (அபக வெளியீடு) 116 
குறுந்தொகை 251,271,286,290,318,333,334 
குற்றாலக்‌ குறவஞ்சி 557 
கொடிக்கவி 396,482 
சகலகலா வல்லிமாலை 125,204 
சித்தாந்தப்‌ பட விளக்கம்‌ - வாலையானந்த 

சுவாமிகள்‌ 


சிவஞான சித்தியார்‌ 


204,432,435,445,455 


30,43,51,65, 168,196,395,399 
403,416,418,421,423,424,445 


வஞானபோதம்‌ 12,52,109, 132,138, 149,221,234, 522 
சிவபோகசாரம்‌ -- தருமைக்‌ குருமுதல்வர்‌ 
ஸ்ரீலமீகஞுருஞானசம்பந்தர்‌ 516 
சிவபூஜா விதியும்‌ விளக்கங்களும்‌ 

சிவஸ்ரீ தத்புருஷ்தேரிகர்‌ 180, 189 


சுந்தரர்‌ தேவாரம்‌ 


16,137, 139,279,419,439 


593 


சூடாமணி நிகண்டு 90 
சைவ அனுட்டான விதியும்‌ விளக்கங்களும்‌ 
சிவஸ்ரீதத்புருஷ தேசிகர்‌ 79, 124,438 
தாயுமானவர்‌ பாடல்கள்‌ 17,214,353,555 
திருக்குறள்‌ ௫ 8,10,12,67,193,247,298,306,391,539 
திருஞானசம்பந்தர்‌ தேவாரம்‌ 
30,138,139,161,277,392,396,426,573 
திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌ 39,78,106,146,27) 
திருநாவுக்கரசர்‌ திருக்குறுந்தொகை 445,463,511 
திருநாவுக்கரசர்‌ திருத்தாண்டகம்‌ 
16,55,61,145,398,437,458,469,478,497 


குப்பிற 98,99,283,314,465,485,493 
திருமந்திரம்‌ 169,196,208,253, 386,400 ,416.44/ 
இருமுருகாற்றுப்படை .. 99,275,380,477,506 
இருவருட்பயன்‌ 129,220,288,314,385,483, 506 


இருவாசகம்‌ -- சிவபுராணம்‌ 60,67,75,177, 190,229, 273,538 
திருவாசகம்‌ - கீர்த்தித்‌ திருஅகவல்‌ 42,212,289,291,539 


திருவாசகம்‌ -- திருஅண்டப்பகுதி 126,316,340,403,443 
திருவாசகம்‌ -- திருச்சதகம்‌ 82 
திருவாசகம்‌ -- நீத்தல்‌ விண்ணப்பம்‌ 279 


-திருவாசகம்‌ - திருவெம்பாவை 


38,43,129,137,154,213,233,250,298,503 


திருவாசகம்‌ -- திருஅம்மானை 75,169 
திருவாசகம்‌ _— திருத்தெள்ளேணம்‌ 55 
இருவாசகம்‌ -- திருச்சாழல்‌ 249,440,479 
இருவாசகம்‌ -- திருப்பூவல்லி 317 
இருவாசகம்‌ -- குயிற்பத்து 549 


இருவாசகம்‌ - தசாங்கம்‌ 381.555 


594 


வாசகம்‌ -- இருப்பன்ளி எழுச்சி 
ல 59,146,274,302, 502, 535 
திருவாசகம்‌ -- கோயில்‌ திருப்பதிகம்‌ 77,169,214, 
234,275,276,284,290,314,353, 
372,385,399,426,446,531,555 


இருவாசகம்‌ -- குழைத்தபத்து 135, 278 , 290 
திருவாசசம்‌ -- பிடித்த பத்து 498,530 
திருவாசகம்‌ -- குலாப்பத்து 235 
திருவாசகம்‌ -- சென்னிப்பத்து 351 
திருவாசகம்‌ -- எண்ணப்பதிகம்‌ 278 
திருவாசகம்‌ -- அச்சோப்பத்து 176,362. 375,494 
திருவாதவூரர்‌ புராணம்‌ 481 
திருவிளையாடற்‌ புராணம்‌ -- பரஞ்சோதியாச்‌ 37,481 
திருவுந்தியார்‌ 119,317,358 
தில்லைத்‌ திருப்பதிகங்கள்‌ _— ௮.சொ.சுப்பையர 531 
தொல்காப்பியம்‌ _ அகத்திணையியல்‌ 22,35,55,58,63 


68.70,76,80,97,257 ,293 346,439,487 ,493 
தொல்காப்பியம்‌ _ புறத்திணையியல்‌ 86,145, 180,233, 234, 
306,311,468, 567 
தொல்காப்பியம்‌ _— களவியல்‌ 11,50,114, | 132,208,218,227 
233,246,256,257,338 353,354,437 
தொல்காப்பியம்‌ _— கற்பியல்‌ 41,42,72,75, 119,142,143, 
144,147.15,23 331,353 
19,22,41,52,62, 69,71: 
144,164166,299.303.304 2313, 
316,321,346, 386 395,484 492. 
தொல்காப்பியம்‌ _ மெய்ப்பாட்டியல்‌ 70, 119,179, 180, 183, 


184,185,189, 190,207,229, 502 
தொல்காப்பியம்‌ _ உவமயியல்‌ 201,260,532 


தொல்காப்பியம்‌ _ பொருளியல்‌ 


595 


தொல்காப்பியம்‌ - செய்யுளியல்‌ 35;143,205,207,210 
211,212,215,218,219 220,304, 
353,396,472,485 


தொல்காப்பியம்‌ -- மரபியல்‌ 5,12,42,65,167,223,224 
227,230,232,235,297,299,301 

341,525,561,563, 

தொல்காப்பியம்‌ -- வினையியல்‌ 165 
தொல்காப்பியம்‌ -- உரியியல்‌ 393 
நீதி நெறி விளக்கம்‌ 306 
நெஞ்சுவிடு தூது 214,268,353,372 
பதினோராம்‌ திருமுறை 285,556 
பட்டினத்தார்‌ 400 
பெரியபுராணம்‌ 261,467,525 
போற்றிப்பஃறொடை 547 
மணிமேகலை 398 
மூத்துக்குமாரசாமி பிள்ளைத்‌ தமிழ்‌ 43,91 
விநாயகர்‌ அகவல்‌ 327,399.464 


Anatomy & Phisiology by Arther C. Guyton, MD., 


- Gray’s Anatomy 33rd Edn. —Longmans. 


Pear’s Encyclopedia 


The Science Book of the human body — 
Edith E. Sproud M.D. 


I'm 7525 Body — by JD. Ratcliff. 
Oake’s Pocket Medical Dictonary — Livingstone, London 


596 


அரரும்யொருண்‌ அகறாதீ 


| அழ 
அகவல்‌ 127, 211 ஆகாய கங்கை 409, 553 
அகவழிபாடு 475 ஆணவம்‌ - எண்‌ குணங்கள்‌ 11 
அகக்‌ கருவிகளின்‌ நிலைக்களன்‌ ஆணை - சிவசத்தி 133, 418 
512 430, 468 
அகங்காரம்‌ என்றால்‌ என்ன? ஆதாரங்களும்‌, அதிதேவதை ல 
504, 513 களும்‌ 488 
அக்கினி மண்டலம்‌ 83 ஆதி சத்தி 430 
அசுத்த மாயா தத்துவங்கள்‌ 421 ஆறு ஆதாரங்கள்‌ 363. 436. 473 
அடியோர்‌ வினைவலர்‌ 66 ஆலமரம்‌ 95 
அட்ட மூர்த்தம்‌ 398 ஆன்ம அல்குல்‌ 151, 262 
அணுபக்கம்‌ 03 ஆன்ம வளர்சி8 35,72,227,228 
அணுலிற்குள்‌ பரமன்‌ 398 ஆன்மீக அறிவியல்‌ ஐயங்கள்‌ 
அண்ட பிண்ட மெய்ப்‌ 574 
ன்‌ 184, 399 ஆண்மைப்பொலிவு 548 
அத்து விதம்‌ 131 இல்‌, ்‌ 
கக்‌ கரணங்கள்‌ 173,254,264 இ 
அந்தமிலா இன்பம்‌ 166 இசையின்‌ மாட்ட 120 
௮ம்பலும்‌ அலரும்‌ 246, 337, 399 இச்சா, கிரியா, ஞானசத்தி 
அம்பையப்பர்‌ 26, 30, 126, 316 432, 470 
418, 460 இடகலை, பிங்கலை 455 
அமைச்சும்‌ அரசும்‌ 52 இடம தலைப்பாடு 52, 118 
அருன்‌ தோற்றமும்‌ பொருள்‌ இதய தாமரை 474 
தோற்றமும்‌ 31 இமவான்‌ 499 


அல்குல்‌ தைவரல்‌ 189 இயல்புகளில்‌ ஏற்றத்தாழ்வு 578 


றிவியலில்‌ மனித உடல்‌ 403 இரண்டு மூன்றாவது 536 


இருதயம்‌ 
இரு, தலை பணியன்‌ 

இருபேர்‌ உருவின்‌ ஒரு 
பேர்‌ யாக்கை 


இருவினை ஒப்பு 
இலங்கை 


36, 


இறையனார்‌ களவியல்‌ 
இன்பக்‌ கூட்டம்‌ 
இன்பம்‌ ஒரு பொது 
உடைமை 


% 


ட அதி 


உடம்பு ஒரு சுதை வேலை 


உடம்பு யாருக்குச்‌ சொந்தம்‌? 


உடம்பால்‌ விளையும்‌ 
நன்மைகள்‌ 

உடலியல்‌ சைவக்‌ கொள்கை 
களுக்குப்‌ புறம்பா? 
உடலியலும்‌ உளவியலும்‌ 
உயர்குலப்‌ பெண்டிர்‌ 
உயிர்களும்‌ குறிக்கோளும்‌ 
உயிரின்‌ விளையாட்டுப்‌ 
பண்ணை 


உயிரின்‌ உள்ளாற்றல்‌ 
உயிர்க்‌ குழந்தை 


27, 59,72,106, 


உருத்திரன்‌ அபிடேகப்‌ 
பிரியன்‌ 
உவமத்‌ தோற்றம்‌ 


597 


414 உவமம்‌ ஒரு விளக்கம்‌ 193 
480 உவமம்‌ பெயர்க்காரணம்‌ 197 
உவமையின்‌ இலக்கணம்‌ 201 
275, 335, 420 உள்ளுணர்வு 460 
1(6 
452 
122 ஊழ்வினை 131,148,152.164 
73 223, 257, 352, 565 
ஊனக்‌ கண்ணும்‌ ஞானக்‌ 
164 கண்ணும்‌ 190 
ச 
569 எண்‌ குணத்தான்‌ 569 
. எழுத்தின்‌ முதன்மை 205 
572 
(ந 
571 ஏவல்‌ மரபினர்‌ 67 
417 > 
499 ஐந்து உடம்புசள்‌ 176,181 
299 261,307,414,478 
501 ஐந்து எழுத்து 395 
ஐந்து மண்டலங்கள்‌ 404 
179 தந்து முகக்‌ கடவுள்‌ 273 
568 ஐந்தொழில்‌ இயற்றுதல்‌ 
30,382,441 
130 . ன்‌ 
ஐப்போதாலமஸ்‌ 411 
223 


441 ஐம்பூதக்‌ கலப்பு 


200 


& 


ஒப்பிலாமணி 
ஓளிஈர்ப்பான்‌ கொடிமரம்‌ 
ஒன்று இரண்டாள்து 
ஒன்று பலவாவது 


598 


ம்‌ 
காசியில்‌ இறக்க முத்தி 491 
oe காதற்ற ஊரி 518 
காமவாயில்கள்‌ 336 
535 


காரணக்‌ கடவுளர்‌, காரியக்‌ 


538 


கடவுளர்‌ 103,124,433,439,441 
ப க 
ல்‌ ்‌ ்‌ 
௯ ஞூ 
ம்‌ G 7 
கஜலட்சுமி 585 ப்பம்‌ ல்‌ 568 
கடவுளும்‌ கற்பனையும்‌ 460 குணங்களின்‌ ஆளுமை 503,505 
கணவன்‌ பெயரும்‌ தப்த A 485 
காரிகை மரபும்‌ 57 குறிஞ்சித்‌ தலைவன்‌ 8 
கத்திரிக்கோல்‌ 542 குறுதி அணுக்கள்‌ 4]5 
கந்தன்‌ இருவடி 552 கட 
கருவிலே இரு 44,138 வா்‌ 
கலிப்பா 216 ௪டும்‌ குஞ்சும்‌ 567 
கலைமகள்‌ 79,124,20 தத 315 
கல்லாலும்‌ வடஆலும்‌ 96 க 
கல்வெட்டும்‌ உடல்‌ 
வெட்டும்‌ 461 கேவலம்‌, சகலம்‌, சுத்தம்‌ 383 
கனவுப்‌ புணர்ச்சி 111 
கற்பனை ஓரு விளக்கம்‌ 548 கொ 
கற்பனையும்‌ உள்ளுணர்வும்‌ 460 தெங்குதேர்‌ வாழ்க்கை 288 
கல்பு என்பது என்ன? 136 ்‌ 
கற்பு மணம்‌ 143 cகா 
கன்மம்‌--அறுகுணங்கள்‌ 2 £ 
கோசமூம்‌ பாசமும்‌ 308 


சகஸ்ராரம்‌ 

சகல நிலை 

சத்தி நிபாதம்‌ 

சந்திர மண்டலம்‌ 

சமூதாய அமைப்பு 

சம்பு பக்கம்‌ 

சலமிலன்‌ சங்கரன்‌ 
ST 

சாதாக்கியம்‌ 


சி 


சிதம்பர முத்தி 
சித்தம்‌ 


சித்தத்தின்‌ செயற்பாடு 


599 


சிவம்‌ என்னும்‌ செம்பொருள்‌ 
387,391 ,392,394,395 
117 இவனும்‌ முருகனும்‌ 40,44 
383 இவன்‌ பெயர்க்காரணம்‌ 391 
ட்ப சிறுமூளை 408 


81,83 சிறைப்‌ புறத்தான்‌ 316,467 


ட சிற்றின்பமும்‌ பேரின்பமும்‌ 
103 123,161: 
510 


கீ 


சீவன்‌ முத்தர்‌ நிலை 491,569 
347 
[1 


சுடலையாடி 84] 


1 சுத்த மாயை 179 
513,528 
138, 180 


சித்தி விநாயகர்‌ 465 சமூமூனையில்‌ இருமுனை 327 
சிவகுடும்பம்‌ டன்‌ க் 
சவெசத்தியுப்‌ i 3 

கக்கிக்‌ ்்‌ சூரிய மண்டலம்‌ 282 
சிவசூரியன்‌ 478 
சிவத்துக்கும்‌ உயிர்களுக்கும்‌ சொ 


உள்ள உறவு 


சிவபூமியும்‌ 2வபூமியும்‌ 
420,426,447 
சிவபெருமான்‌ மந்திர 


வடிவினன்‌ 


129 செம்பொருள்‌ ஒரு விளக்கம்‌ 391 
செய்யுள்‌ 205 
செவிலி தந்த செல்வம்‌ 48 


48] செவ்வேள்‌ பரமன்‌ 456 


சை 


சைவத்தின்‌ காலமும்‌ களமும்‌ 


சைவமும்‌ தமிழும்‌ 
சைவம்‌, சித்தாந்தம்‌ 


என்றால்‌ என்ன 


மச 


சோடசோ பசாரக்‌ கருவிகள்‌ 


சோமாஸ்கந்தர்‌ 


ஞு 


ஞானக்‌ கருப்பை 


600 


தலை எழுத்து 
தலைவன்‌ இயல்பு 


494, 544 
40, 376 


389 தலைவன்‌ தந்த தழை ஆடை 


111,222,236 


தலைவி யார்‌? 


388 


தலைவியின்‌ உறவினர்‌ 
45,46,253,377 


45, 


376 
253 


தலைவி உண்ட பேரின்பத்தேன்‌ 


365 


476 தலைவிக்கு ஒரு தோழி 50,254 


ஞானப்பால்‌ ஊட்டசங்கள்‌ 486 தி 


ஞானம்‌ - மூவகை 
ஞானம்‌ - நிகமுமிடம்‌ 
ஞான நிலை 


ஞான வள்ளல்‌ 


த 
தண்டாயுதபாணி 
தலை எழுத்து 
தலை மக்களது பெயர்‌ 
தலை மகன்‌ யார்‌? 


தலையில்‌ தலைமக்கள்‌ 
தலையில்‌ தலைவன்‌ 


தலையில்‌ பேரின்பக்‌ கூட்டம்‌ 172 


79, 


36, 


20 


31 


477 
125 
438 
100 
452 


472 


வடு 
த 
தூ 
40% தாதான்மிய நிலை 
579 மு ல்‌ 
தியானத்தின்‌ சிறப்பு 246, 339 
580 இரிசூலம்‌ 
580 இருமால்‌ 
திருவடிப்‌ பேறு 
தில்லை வனம்‌ 
94 
544 தீ 
54 தீட்சை 
45 ட 
171 பனி 


171 தெய்வ யானையும்‌, . 


வள்ளியம்மையும்‌ 


97 


601 


GC றந்‌ 
தேரோடும்‌ திருவீதி 473 நிலையான பொருள்கள்‌ மூன்று 
தேன்‌ நிலவு ்‌ 330 208 
தே 'நிலையாமை உணர்தல்‌ 567 
தோழி யார்‌? 254 ம்‌: 
தோழியிற்‌ கூட்டம்‌ 52 நீர்த்துறைக்‌ காவலன்‌ 342 
தோழியின்‌ ஆற்றல்‌ 51 நீர்த்தாரை 409 
தோழி தலைவியாவது நீலவாலிழை பாசுத்தர்‌ 400 
இல்லையா? 53 ரூ 
Ib நுண்ணறிவு உடம்பு 508 
தடுமூளை 408 நுண்செவி 193 
நரம்புகளும்‌ நாடிகளும்‌ 91 ்‌ Crm 
நர்த்தன விநாயகர்‌ 465 3 
நல்லன தியன உணரிதல்‌ - 1566 மொக்கு 316 
நா ள்‌ 
நாதம்‌ விந்து 424 பேத கங்கை 554 
நாதம்‌ ஆதி சிவதத்துவங்கள்‌ ௪௪ அருளிப்பாடு 126 
482 டி முறை வளர்ச்சி 575 
நால்வகைச்‌ சமயநெறி 221, 322 படைப்பின்‌ நோக்கம்‌ 532 
நால்வகைப்‌ பாக்கள்‌ 21] பரசிவமும்‌, பராசத்தியும்‌ 9 
நால்வகை நெறி 322, 581 பரத்தமை 146 
நான்கு கரணங்கள்‌ 264 பரிக்கிரகசத்தி .. 418 
நானிலப்‌ பகுப்பும்‌ சிவ பன்னிருவர்‌ 147 


வடிவும்‌ 533 


ப்பு 


பாசங்களின்‌ இயல்பு 
பார்ப்பனக்‌ குடுமி 
பாம்பின்‌ கால்‌ பாம்பு 
அறியும்‌ 
பார்வைக்‌ குறுக்கு 
வளையம்‌ 


பாலது ஆணை 


602 


5 புணர்ந்து உடன்‌ போகிய 
3 காலம்‌ 


248 புறச்சமய ஊடுருவல்‌ 


யொ 


பெண்பால்‌ உயிர்கள்‌ 


413 பெண்புத்தி பின்புத்தி 
131 பெண்மைத்‌ தானம்‌ 


325 


ட பெண்மையும்‌ பேரின்பமும்‌ 
பெருமூளை 
பிச்சாண்டி 548,549,550 
பிட்யூட்டரி 410 Gis 
பிரணவ விரிவாச்கம்‌ பேரியாழ்‌ _ 


198,344,424 பேரின்பம்‌ 


பிரமன்‌ தவம்‌ 

பிராரத்த வினைஅனுபவம்‌ 

பிள்ளையார்‌ சுழி 

பிறக்க, இறக்க முத்தித்‌ 

தலங்கள்‌ 

பிறப்பு, இறப்பு 

பிறவாப்‌ பெருவாழ்வு 

பிறையும்‌ பிச்சாண்டியும்‌ 

பிறை ஓர்‌ எல்லை 

பிறை தோன்றாமைக்குக்‌ 
காரணம்‌ 

பிறையும்‌ வான்‌ புரவியும்‌ 

பிறைமதி 


281, 543 பேரின்ப நூல்‌ 


565 படகு 

32 நொ . 
பொற்காலம்‌ 

139 பொன்னுடம்பு 


10 
493 


325 மங்கல ஒலி 


328 மடலேறுதல்‌ 
மண்‌ உடம்பு 


க மத்தியாவத்தை 


331 
547 


144 
112 


507 
185 


மந்திரங்களின்‌ சிறப்பு 339,472 


603 


மந்திர உபதேசமும்‌ அருள்‌ மனமும்‌ மெயப்பாடும்‌ 517 
வாழ்வின்‌ சொடக்கமும்‌ 470 மனமும்‌ ம்ந்திரமும்‌ 519 
மயக்கும்‌ மாயை 6 மனமும்‌ புத்தியும்‌ 521 
மருத நிலத்து மங்கை 9 மனித உடம்பு 533 
மலஉடம்பும்‌ மாயா உடம்பும்‌ 
564 மர: 

மலபரிபாகம்‌ 36.107 மாதெக்ரு பாகன்‌ 316,400,469 
மலம்‌ கழுவுதல்‌ 28 மாப்பேருரு 397 
மல வழித்‌ தொடர்பும்‌ அருள்‌ மாப்பேருகுவும்‌ மாயை உடம்பும்‌ 
வழித்‌ தொடர்பும்‌ 524 2 125 
மலைமகள்‌ 79,126 BUPA EO இழி ல்‌ ன்‌ 
மறைப்பு ஆற்றல்‌ 73,431,468 மாயை இவனுக்கு உடம்பா? 
மறையோர்‌ தேயம்‌ 114 423 

ச்‌ 1 மாயையும்‌ மாயேயமும்‌ 
மன உடம்‌ 

509 12,64,418,419 
மன உடம்பில்‌ கருவிகள்‌ 516 மாயோனும்‌ சேயோனும்‌ 45 
மனத்தின்‌ இரு நோக்கு 533 மார்பகங்கள்‌ 336 
மனத்தின்‌ தோற்றுவாய்‌ 505 மார்பகமும்‌ பாலூட்டகங்களும்‌ 
மனத்தின்‌ இயக்கம்‌ 505 408 
மனத்தை இயக்குபவர்‌ யார்‌? மால்‌ விடை 440,478 

526 
Eb 


மனம்‌ என்பது என்ன? 


509. 501,513 


பதத மீதானத்‌ தலைவன்‌ 117,466 
மனம்‌ ஏன்‌ படைக்கப்‌ 
பட்டது? 511 தே 
மனம்‌ ஒரு பொது முகுளம்‌ 413 
ரட்‌ த 514 முதுகுத்‌ தண்டு 414 


மனம்‌ ஒரு சடப்பொருள்‌ 515 முத்தியில்‌ ஆன்ம நிலை 109 


604 


முத்திப்பேறு ள்‌ யாப்பும்‌ தளையும்‌ 207 
முந்திய பிறப்புக்கள்‌ வா 
மூந்நீர்‌ வழச்கம்‌ 11 வஞ்சிப்பா 28 
முப்பொருள்‌ உண்மை ்‌ வழிபாடு 568 
105,208,383 வள்ளலும்‌ வன்லில்‌!! 
முப்பொருள்‌ திறன்‌ 561. . ல யத்‌ ன்‌ 
ள்‌ ட்‌ வள்ளி தெய்வயானை 97 
மும்மூர்த்திகள்‌ 433.473 
முலையிடைக்‌ இடைக்கும்‌ லட்‌ gd 
முதல்வன்‌ 333 வாசியும்‌ சிவாவும்‌ 393 
முல்லையில்‌ தொடக்கம்‌ ஏன்‌? ஷி 
19 விடியும்‌ வரை விளக்கு 566 
விடை ஏறி 537 
ய விதியும்‌ மடியும்‌ 551 
மூத்த பிள்ளையார்‌ 31,32,428, விதியை மதியால்‌ வெல்லலாம்‌ 
454,463 404 
மூலமலமும்‌ மூலப்‌ பொருளும்‌ விதியின்‌ விளையாட்டு 519 
552 விநாயகர்‌ 463 
மூலாதார விநாயகர்‌ 464 விருப்புக்கு ஏற்ற பிறப்பு 487 
மூவகை அளவைகள்‌ [94 வினைகளின்‌ தோற்றம்‌ 352 
மூவகை ஆன்மாக்கள்‌ வினை அனுபவம்‌ . 10,2735 
107, 145, 300 எினைஊட்டமும்‌, அருள்‌. 
மூவகை உடம்பு $59, 564 ஊட்டமும்‌ 35 
மூன்றாம்‌ தானம்‌ 408 வினைக்‌ கோட்பாடு 546, 564 
மூன்று நான்காவது 537 வராக எரிவு 152 
மூன்று மண்டலங்கள்‌ 81 வினையின்‌ நீங்கி 570 
Cr வினை நீக்கம்‌ 223 
மேரு நடு நாடி 72, 451 னை 
மேலால்‌ அவத்தை 188 
MEE வீரக்கழல்‌ 547 
யாப்பு ஓரு செய்யுள்‌ உறுப்பு வொ 
205 வெண்பா 212 


